இரத்த சாட்சிகளின்‌ குரல்‌ 


ன 
ஸ்ரீ. 





ச்‌ 


தலை சிறந்த அர்ப்பணம்‌ 


ஹஸ்‌ 
ஜெரேமியா லொகாரா 


சகோதரி வாங்க்‌ 
ஜியோர்ஜ்‌ ஜெல்றொனொஷ்கொ 


நயென்‌ லப்‌ மா 


ஒருபோதும்‌ இந்த ஆண்களையும்‌ பெண்‌ 
களையும்‌ குறித்து கேள்விப்படவில்லையா? 
அவர்கள்‌ கதைகளைப்‌ படித்தபின்‌ அவைகளை 
ஒருபோதும்‌ மறக்கமாட்டீர்கள்‌. இந்த நூலில்‌ 
மேற்கூறிய ஐவருடன்‌ நூற்றுக்கணக்கான விசுவாசி 
களைச்‌ சந்திப்பீர்கள்‌. இவர்கள்‌ கிறிஸ்துவுக்‌ 
கென்று தங்களின்‌ தலைசிறந்த அர்ப்பணத்தை 
வெளிப்படுத்தி, தங்கள்‌ தியாகத்தினால்‌ தங்களுக்கு 
உண்டான அனைத்தையும்‌ அவருக்கென்று 
அளித்தனர்‌. 


பலி தியாகம்‌ பற்றின உங்கள்‌ அபிப்‌ 
பிராயத்தை அடியோடு மாற்றக்கூடிய ஓர்‌ நூலிது. 
இந்த அநுதின தியானங்களின்‌ கதைகள்‌ 
பண்டைய அல்லது நவீன காலத்து விசுவாசி 
களின்‌ தியானத்துக்கேற்றதாக அமைக்கப்பட்டது. 
இந்த விசுவாசிகளின்‌ பல பெயர்கள்‌ புதிதாக 
அச்சடிக்கப்‌ படவில்லை. ஒவ்வொரு உண்மை 
கதையின்‌ முடிவிலும்‌ த நீதி > 
எழுதப்‌ பட்டுள்ளது. நமது "வெற்றி வாழ்க்‌ 
தொடர்ந்து நடக்க உதவியாக, கடந்தகால 
விசுவாசி களின்‌ கதைகள்‌ கோர்த்து 
எழுதப்பட்டுள்ளன. அவர்கள்‌ விசுவாசத்தின்‌ 
சவாலை வெற்றியாகச்‌ சந்தித்தனர்‌. 














தலை சிறந்த 
அர்ப்பணம்‌ 


Extreme Devotion 
Tamil Edition 
Copyright 2015 Voice Media 


info@VMI1.global 
Web home: www.VM1.global 


All rights reserved. No part of the publication may be 
reproduced, distributed or transmitted in any form or 
by any means, including photocopying, recording, or 
other electronic, or mechanical methods, without the 
prior written permission of the publisher, except in 
the case of brief quotations embodied in critical 
reviews and certain other noncommercial uses 
permitted by copyright law. For permission requests, 
email the publisher, addressed “Attention: Permission 


Coordinator,” at the address above. 


This publication may not be sold, and is for free 


distribution only. 





நூல்‌ அர்ப்பணம்‌... 





தங்கள்‌ மறுதலிப்புக்குப்‌ பதிலாக மரணத்தையும்‌, 
தங்கள்‌ பயத்துக்குப்‌ பதிலாக விசுவாசத்தையும்‌, 
வெளிநடப்பு செய்வதைவிட சாட்சியாக வாழவும்‌, 
தெரிந்து கொண்டவர்களுக்காகவும்‌... 
இந்த உலகம்‌ தங்களுக்குப்‌ பாத்திரமல்லாமல்‌ 
வாழ்ந்து முடித்தவர்களுக்கென்றும்‌ அர்ப்பணிக்கப்பட்டது. 
எபிரெயர்‌ 11:38 











மதிப்பீடுகள்‌ 


இந்த திட்டத்தை நிறைவேற்ற உண்மையில்‌ ஒரு குழு கிரியை செய்தது. அதில்‌ 
குறிப்பிட்ட சிலரை பேர்‌ சொல்லி நன்றி கூறியாக வேண்டும்‌. 


ஓட்டு முதலாக நமக்கு தமது பேரன்பையும்‌ வழிநடத்துதலையும்‌ அளித்த நமது 
தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம்‌. அவரை நாம்‌ சேவிக்கிறோம்‌. அவருடைய 
மகிமைக்காகவே நாம்‌ எழுதுகிறோம்‌. 


கடந்த காலத்திலேயும்‌ நிகழ்‌ காலத்திலேயும்‌ தங்களது விசுவாசத்தினாலும்‌ 
அர்ப்பணிப்பினாலும்‌ நமது உள்ளங்களைத்‌ தொட்ட எல்லா இரத்த சாட்சிகளையும்‌ 
மதிக்கிறோம்‌. அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையில்லாமல்‌ இன்றைய திருச்சபை 
பெரிதும்‌ ஊனமடைந்திருக்கும்‌. 


மிகவும்‌ சிறப்பாக ரி ஸ வு வெளியீடு சங்கத்தின்‌ அர்ப்பணிப்பு மற்றும்‌ தரிசனத்திற்காக 
நன்றி கூறுகிறேன்‌. அவர்களில்லாமல்‌ இந்த தியான நூலுக்கு மிகச்‌ சிறிய 
எண்ணிக்கையுள்ள நேயர்களே இருந்திருப்பார்கள்‌. அவர்களுடைய வாஞ்சை இந்த 
விதமான வரலாறுகளைத்‌ தோண்டி எடுத்து தங்கள்‌ வசதியான வாழ்க்கையிலிருந்து 
வெளியே வர விரும்புகிறவர்களுக்கு ஊக்கம்‌ அளிப்பதாக உள்ளது. 


மேலும்‌ எங்களிடம்‌ கிடைத்த சரித்திர கதைகளை ஆராய்ந்து பதிப்பிற்கேற்ற எழுத்து 
வடிவம்‌ கொடுத்து முடித்துக்‌ கொடுத்த ஆங்கில மற்றும்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்பு குழுவிற்கு 
எங்கள்‌ பாராட்டுகளைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறோம்‌. 


சிறப்பாக ஜின்னி க்லீபரி, ரிக்‌ கில்லியன்‌, ஹோட்‌ நெற்ல்டன்‌, செரில்‌ ஓடென்‌, 


மற்றும்‌ ஹென்றி “படி” வான்‌ இவர்களனைவரும்‌ ஸ்டீவ்‌ கிலீயரி என்ற தலைவருடன்‌ 
சேர்ந்து செயல்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கிறோம்‌. 


இறுதியான நன்றியை மேரி ஆன்‌ லக்லன்ட்‌, டேவ்‌ லீர்மன்‌, ஆஷ்லி டேய்லர்‌, 
பேய்ஜ்‌ ட்ரைகாஸ்‌ மற்றும்‌ க்ரெக்‌ லாங்போன்ஸ்‌ அடங்கிய லிவிங்ஸ்டன்‌ 
கார்ப்பொரேஷனுக்குத்‌ தெரிவிக்கிறோம்‌. இவர்கள்‌ இந்த தியான நூலிற்கென்று பல 
அரிய வடிவத்தைச்‌ சேர்த்து, டபில்யு வெளியீடு சங்கத்தோடு இணைந்து இந்த முடிவான 
நூல்‌ வடிவத்தைக்‌ கொடுத்ததற்கு மிக்க நன்றி. 


டாம்‌ ஹ்வைட்‌ 
யூ எஸ்‌ ஏ இயக்குநர்‌, 
“இரத்த காட்சிகளின்‌ குரல்‌” 











முன்னுரை 


இந்த நூலில்‌ காணப்படுகிற விசுவாசிகள்‌ அனைவரும்‌ தோல்வியடையாமல்‌ வெற்றிப்‌ 
பெற்றவர்களே. இவர்களின்‌ கதைகள்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ சீஷர்களும்‌ அப்போஸ்தலர்களும்‌ 
ஜிவித்த நாட்கள்‌ முதற்கொண்டு நவீன காலம்‌ வரை சரித்திரத்தினூடே வாழ்ந்த இரத்த சாட்சிகளைப்‌ 
பற்றியது. இவர்கள்‌ அனுபவித்த துன்பங்கள்‌ அனைத்தும்‌ ரோமானியர்‌ முதல்‌ ருமேனியர்‌ வரை, 
வன்முறை குழு முதல்‌ கிறிஸ்தவரல்லாதோர்‌ வரை, மற்றும்‌ கன்‌ஃபியூஷியஸ்‌ முதல்‌ கம்யூனிஸ்ட்‌ 
வரையிலான ஜனங்களால்‌ கொடுக்கப்பட்டவையாகும்‌. ஆனால்‌ இந்த விசுவாசிகள்‌ அனைவரும்‌ 
நமக்கு நல்ல முன்மாதிரிகள்‌ ஆவர்‌, சிறப்பாக கிறிஸ்துவுக்கென்று “தலைசிறந்த அர்ப்பணம்‌” 
என்பதற்கு மாதிரிகள்‌. ஒரு சாதாரண மனிதன்‌ தனது சொந்த நாட்டத்திற்கென்று சேர்த்து 
வைக்கக்கூடிய ஆழமான சத்தியங்கள்‌ இந்த விசுவாசிகளின்‌ வாழ்க்கையில்‌ காணப்படுகிறது. 
அவைகள்‌ கிறிஸ்துவை சேவிக்கவும்‌ அவருக்கு சாட்சிகளாய்‌ ஜீவிக்கவும்‌ நம்மைத்‌ தூண்டுகின்றன. 

இதன்‌ ஆங்கில புத்தகத்தின்‌ இறுதி வடிவம்‌ எடுக்கும்போது நாம்‌ அமெரிக்காவில்‌ புதிய 
யுகத்தில்‌ பிரவேசித்தோம்‌. இரட்டை கோபுரங்கள்‌ இடிந்த செப்டம்பர்‌ 14,2001 அன்று நடந்த 
சம்பவங்கள்‌ அனைவரின்‌ விடுதலையைத்‌ தகர்த்து உலக சமாதானத்தைக்‌ கேள்விக்‌ குறியாக்கி 
விட்டது. அதுமுதல்‌ அநேகர்‌ தங்கள்‌ பதிலுக்காக திருச்சபையை நாடவும்‌, திருச்சபைகள்‌ 
தேவனுடைய உன்னத பெலத்திற்கென்று அவரை நாடவும்‌ தூண்டியது. 

இந்த நூலின்‌ அடிப்படை நோக்கம்‌ என்னவென்றால்‌, நாம்‌ தாங்கமுடியாத துன்பத்தில்‌ 
அகப்படும்போது, நமது எண்ணங்கள்‌ விரிவடைந்து சரியான செயல்களில்‌ ஈடுபட உதவ வேண்டும்‌ 
என்பதே. உதாரணமாக, நம்மை உபத்திரவம்‌ செய்கிறவர்களை எவ்வாறு நினைத்து நடக்கிறோம்‌? 
கிறிஸ்து எவ்வாறு நடந்தார்‌? கிறிஸ்தவர்கள்‌ கடந்த காலத்தில்‌ எவ்வாறு நடந்தார்கள்‌? பிற 
விசுவாசத்தைக்‌ கொண்டவர்கள்‌ தீவிரமாக நம்மை எதிர்க்கும்‌ போது நாம்‌ எவ்வாறு அவர்களைச்‌ 
சந்திக்க வேண்டும்‌? அவர்களுக்கு தேவனுடைய அன்பை பகிர்ந்தளிப்பதில்‌ ஏற்படுகிற 
சிக்கல்களையும்‌ மீறி செயல்படுவதால்‌ உயிரிழக்கும்‌ அபாயத்தையும்‌ மேற்கொள்ளுவது சரிதானா? 

இந்த நூல்‌ இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும்‌ எதிர்பார்த்த அளவு விடையளிக்காது, 
என்றாலும்‌ நிச்சயமாக அது உங்கள்‌ விசுவாசத்தை வளர்க்கும்‌. இந்த கிறிஸ்தவர்களின்‌ கதை 
களை நீங்கள்‌ வாசிக்கும்போது, கிறிஸ்துவின்‌ நிமித்தம்‌ அவர்கள்‌ பட்ட பாடுகளையும்‌ நிந்தை 
களையும்‌ கடந்து, அதற்கப்பாலுள்ள விலையேறப்பெற்ற இரத்தினங்களைத்‌ தேடிப்பாருங்கள்‌. 

தைரியம்‌ நிறைந்த சகோதர சகோதரிகளின்‌ சாட்சிகளினூடே அவர்கள்‌ விசுவாசத்தை ஏறிட்டுப்‌ - 
பாருங்கள்‌. அவர்களிலிருந்த அதே ஆவி நமக்கும்‌ அருளப்பட்டிருப்பதால்‌ அத்துமீறின சூழ்நிலைகளில்‌ :' 
நமக்கு வரும்‌ துன்பங்களிலும்‌ தேவையான அளவு விசுவாசம்‌ கொடுக்கப்படக்‌ கூடும்‌ என்று 
விசுவாசியுங்கள்‌. 

இந்த பக்கங்களினூடே நீங்கள்‌ வாசித்து வருகையில்‌ உபத்திரவத்தின்‌ திருமறைக்‌ கல்வியை 
ஆழமாக நீங்கள்‌ புரிந்து விசுவாசத்தின்‌ உறுதி தன்மையை பெற்று புகழ ஆரம்பிப்பீர்கள்‌. இந்தத்‌ 
திருமறை முறையை அறிகிறதற்கான முதல்படி என்னவெனில்‌, உபத்திரவத்தின்‌ மீறுதல்கள்‌ 
பிரயோஜனமற்றவைகள்‌ அல்ல, மனித கேள்விகளுக்கப்பாற்பட்டவை. மற்றும்‌ சில வேளைகளில்‌ 
கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பு என்பதை அறிவதில்‌ சிரமம்‌ உள்ளதாகவும்‌ இருக்கும்‌. ஆனால்‌ 
உண்மையில்‌ (நம்மைப்‌ போன்ற) இந்த கிறிஸ்தவர்கள்‌ தலைசிறந்த சூழ்நிலைகளைச்‌ 
சந்தித்தவர்களே. 











ஆகவே எதைக்‌ கடினம்‌ என்று அவர்கள்‌ நினைத்தார்களோ, அவற்றையே “தலைசிறந்த 
அர்ப்பணிப்பு”க்‌ கேதுவாக மாற்றிக்‌ கொண்டனர்‌. சுருங்கக்‌ கூறின்‌, இயேசுவைத்‌ தங்கள்‌ 
ஆண்டவராக ஏற்றுக்‌ கொண்டதினால்‌ பாடநுபவித்தார்கள்‌. 

விசுவாசம்‌ இருந்தாலே போதுமானது. மனிதரின்‌ கைகளில்‌ வேதனை அநுபவிப்பது 
தாங்கமுடியாததுதான்‌. ஆனால்‌ தேவனுடைய ராஜ்யத்தினிமித்தம்‌ பாடநுபவிக்கிறவர்கள்‌ யாராக 
இருந்தாலும்‌, ஓர்‌ உண்மை கிறிஸ்தவனின்‌ உள்ளத்தை அது திடப்படுத்தி அவரிடமிருந்து இன்னும்‌ 
பெலன்‌ கொள்ளச்‌ செய்கிறது. 

இந்த நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ள அனைத்து இரத்தசாட்சிகளும்‌ பரிசுத்தவான்‌௧ளும்‌ 
கிறிஸ்துவுக்காக வைராக்கிய வாஞ்சை கொண்டு மரித்தார்கள்‌. அந்த வைராக்கிய வாஞ்சையே 
அவர்களைத்‌ தடைகளை மீறி தேவ அன்பைப்‌ பிறருடன்‌ பகரச்‌ செய்தது. 

சில வேளைகளில்‌ தடைகளை மீறுவதால்‌ வரும்‌ தண்டனைகளை அறிந்திருந்தும்‌, 
அவர்களுடைய நாட்டம்‌ அவர்களைத்‌ தூண்டியது. நமது விசுவாசத்தின்‌ விலையை நாம்‌ புரிந்து 
கொள்வது மிகவும்‌ அவசியம்‌, இந்த அறிவு பெற்ற கிறிஸ்தவர்கள்‌ வசிக்கும்‌ நாடுகளில்‌ மதச்‌ 
சுதந்தரத்தை தடுத்து நிறுத்தும்‌ அரசின்‌ இரும்புப்‌ பிடிகளை எதிர்த்துப்‌ போராடும்‌ வல்லமை 
கிரியை செய்கிறது. 

தூய அகஸ்டின்‌ ஒருமுறை கூறினார்‌ : “பாடுகள்‌ அல்ல, அதன்‌ பின்னால்‌ காணப்படுகிற 
வாஞ்சையும்‌ நாட்டமும்‌ ஒரு இரத்தசாட்சியை உருவாக்குகிறது.” கிரேக்க மூல மொழியின்படி, 
“இரத்த சாட்சி” என்பதற்குச்‌ சரியான அர்த்தம்‌ “சாட்சி” என்பதாகும்‌. இந்த நூலில்‌ குறிப்பிட்ட 
அனைவரும்‌ கிறிஸ்துவின்‌ சாட்சிகளாக சத்தியத்தின்‌ தூணாக விளங்கினார்கள்‌. மேலும்‌ பிறருக்கு 
அதை அறிவிக்கத்‌ தேவை என்பதை உணர்ந்து அதன்‌ விலையை மதித்தார்கள்‌. 

“கத்ரீடலில்‌ கொலை” என்ற ஆங்கில நூலில்‌ டி எஸ்‌ எலியட்‌ ஒரு இரத்த சாட்சியை இவ்வாறு 
வர்ணிக்கிறார்கள்‌: “தேவனுடைய கரங்களில்‌ ஆயுதமாக, தேவனுடைய சித்தத்தில்‌ தன்‌ சித்தத்தை 
மாய்த்தவனாக, அழிவை அல்ல ஜீவனைத்‌ தெரிந்துகொண்டவனாக யார்‌ இருக்கிறானோ, அவனே 
தேவனுக்குத்‌ தன்னை அடிமையாக்கி அதில்‌ பூரண விடுதலை காண்கிறான்‌. இரத்தசாட்சி 
தனக்கென்று வாழாமல்‌, இரத்தசாட்சியின்‌ மரணத்திலுள்ள மகிமையையும்‌ எதிர்பாராமல்‌ 
வாழுகிறான்‌.” 

இரத்த சாட்சியாக வாழுகிறவன்‌ தன்னைப்‌ பரிசோதனைக்கு உட்படுத்துகிறான்‌. போதகர்‌ 81 
ஹில்‌ ஒருமுறை தன்னிடம்‌ வந்த ஒரு பெண்ணைக்‌ குறித்துப்‌ பேசினார்‌. “ஐயா, எனக்காக 
ஜெபியுங்கள்‌. ஏனெனில்‌ பிசாசு என்னைத்‌ துரத்துகிறது” என்றாளாம்‌. போதகர்‌ ஹில்‌ பதிலாக, 
“பிசாசு உன்னைத்‌ துரத்தவில்லை. ஏனெனில்‌, போதியளவு நீ தேவனுடைய கிரியைகளில்‌ 
ஈடுபடவில்லை” என்றாராம்‌. ஒவ்வொரு கிறிஸ்தவனின்‌ நோக்கமும்‌ பிசாசு துரத்துகிறதா என்பது 
பிரச்சனையாக இராமல்‌, தேவனுடைய ராஜ்யத்தைக்‌ கட்டும்படி போதியளவு நான்‌ உழைக்கிறேனா 
என்பதே மேன்மையாக இருக்கவேண்டும்‌. 

உனது கிறிஸ்தவ சாட்சியினிமித்தம்‌ ஒரளவு உபத்திரவம்‌ உனக்கு வந்தால்‌, இந்த நூலில்‌ 
கூறப்பட்ட இரத்த சாட்சிகளைப்‌ போல்‌ “தலைசிறந்த அர்ப்பணம்‌” பெற ஆரம்பித்திருக்கிறாய்‌ 
என்று களிகூறு. 

“தலைசிறந்த அர்ப்பணம்‌” வெளியீட்டுக்‌ குழு 
இரத்த சாட்சிகளின்‌ குரல்‌ சங்கம்‌. 











இரத்த சாட்சிகளின்‌ குரலைப்‌ பற்றி... 
(துன்பப்படுகிற திருச்சபையை 1967 முதல்‌ ஆதரிக்கிறது) 


இரத்த சாட்சிகளின்‌ குரல்‌ என்ற நிறுவனம்‌ சபை பாகுபாடின்றி, உலகளாவிய துன்பப்படுகிற 
திருச்சபைகளை வழிநடத்த, லாபத்தை எதிர்பாராமல்‌ ஆதரிக்கும்‌ கிறிஸ்தவ நிறுவனம்‌ ஆகும்‌. 
இரத்தசாட்சிகளின்‌ குரல்‌ என்ற V0) நிறுவனம்‌ போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ அவர்ளால்‌ 
ஆரம்பிக்கப்பட்டது. இவர்‌ ருமேனிய கம்யூனிஸ்ட்‌ சிறைகளில்‌ 14 ஆண்டுகளாக சரீரம்‌ நொருங்கி 
பாடநுபவித்து வெளியே அனுப்பப்பட்டவராவார்‌. அவர்‌ மனைவியான ஸபீனா 5 ஆண்டுகள்‌ கடும்‌ 
சிறைத்தண்டனை அநுபவித்தவள்‌. ரிச்சர்ட்‌, ஸபீனாவின்‌ மகன்‌ மிஹாய்‌ 1-ல்‌ ருமேனியாவிலிருந்து 
மீட்பு தொகை கட்டப்பட்டு வெளியேறி, இப்போது அமெரிக்காவில்‌ வாழுகிறார்கள்‌. ரிச்சர்ட்‌ குடும்பமாக 
அமெரிக்காவில்‌ பயணஞ்‌ செய்து, கிறிஸ்தவரல்லாத நாடுகளில்‌ கிறிஸ்தவர்களுக்கு எதிராக 
நடத்தப்படும்‌ வன்முறை கொடுமைகளை எடுத்துரைத்ததன்‌ விளைவாக உலகளாவிய 
அலுவலகங்களை நிறுவியுள்ளார்‌. அந்த இரத்த சாடசிகளின்‌ குரல்‌ கீழ்க்கண்ட ஐந்து 
நோக்கங்களுடன்‌ செயல்படுகிறது: 


இயேசுகிறிஸ்துவின்‌ மாபெரும்‌ கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து, அவரது நற்செய்தியைப்‌ 
பரப்பும்‌ கிறிஸ்தவர்களைப்‌ பலப்படுத்தி ஊக்கப்படுத்த அகில உலகளாவில்‌ 
ஆதரிப்பது எங்கள்‌ நோக்கம்‌. வேதாகமங்கள்‌ மற்றும்‌ கிறிஸ்தவ நூல்கள்‌ 
விநியோகம்‌, வானொலி நிகழ்ச்சிகள்‌, மற்றும்‌ வழிகளில்‌ உதவுகிறோம்‌. 


பாதிக்கப்பட்ட இரத்தசாட்சிகளின்‌ குடும்பங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம்‌. 


கிறிஸ்துவின்‌ நற்செய்தி பரப்புவது தடைசெய்யப்படுகிற நாடுகளில்‌ வசிக்கின்ற 
கிறிஸ்தவர்களுக்குத்‌ தங்களை ஓடுக்குகிறவர்களிடம்‌ எவ்வாறு நடந்து கொள்வதின்‌ 
மூலம்‌ கிறிஸ்துவின்‌ அன்பைக்‌ காட்டக்‌ கூடும்‌ என்பதைப்‌ பகருவதில்‌ 
உற்சாகமூட்டுகிறோம்‌. 


கம்யூனிஸ நாடுகளில்‌ பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்களையும்‌ 
திருச்சபைகளையும்‌ கட்டுவதில்‌ தீவிரமாக ஈடுபடுகிறோம்‌. 


உலகமுழுவதும்‌ வசிக்கிற விசுவாசிகளிடம்‌ உபத்திரவங்களின்மூலம்‌ அத்துமீறல்‌ 
செய்யப்படுவதை எதிர்த்து விசுவாசம்‌ மற்றும்‌ தைரியத்துடன்‌ கண்டன குரல்‌ 
எழுப்புகிறோம்‌. 


367 














இரத்த சாட்சிகளின்‌ 
குரல்‌ 





இந்த நிறுவனமானது திருச்சபை பாகு 
பாடின்றி, உலகளாவிய துன்பப்படுத்தப்படுகிற 
திருச்சபைகளை ஆதரித்து வருகிறது. VOM 
என்ற இந்த நிறுவனம்‌ 1967-ல்‌ போதகர்‌ ரிச்சர்ட்‌ 
வும்பிரான்ட்‌ அவர்களால்‌ ஆரம்பிக்கப்பட்டது. 
அவர்‌ இயேசு கிறிஸ்துவிலுள்ள தனது 
விசுவாசத்‌ தினிமித்தம்‌ ருமேனிய கம்யூனிஸ 
சிறைகளில்‌ 14 ஆண்டுகள்‌ பாடநுபவித்தார்‌. 
இன்று 1/0/1 றோம்‌ ஹ்வைட்‌ தலைமையில்‌ 
அகில உலகமும்‌ நசுக்கப்படுகிற 
திருச்சபைகளின்‌ செய்தியைப்‌ பரப்புவதுடன்‌, 
தங்களது தேசீய அலுவலகங்‌ கள்‌ மூலம்‌ 
ஆதரவும்‌ அளித்து வருகிறார்‌. V0 தலைமை 
அலுவலகம்‌ ஓக்லாஹாமா மாகாணத்‌ திலுள்ள 
பார்ல்ஸ்வில்லே பட்டணத்தில்‌ இயங்கி 
வருகிறது. 


இதன்‌ கணினி விலாசம்‌: ஈWW.றersecution.com 





தலைசிறந்த சவால்‌ 





நீ சவாலைச்‌ சந்திப்பாயா? அப்படியானால்‌ இந்த நூலில்‌ எழுதப்‌ 
பட்டிருக்கும்‌ 365 சாட்சிகளில்‌ ஏதாவது ஒன்றைப்‌ படித்துப்பார்‌. அவர்கள்‌ 
அனைவரும்‌ கிறிஸ்துவுக்கென தங்களை அர்ப்பணித்ததைக்‌ காண்பாய்‌. 
அதிலும்‌ அவைகள்‌ பிறதியான நூல்களைவிட வித்தியாசமாக 
இருப்பதையும்‌ காண்பாய்‌. 


இயேசுவை உண்மையாய்ப்‌ பின்பற்றுவோர்‌, தீரமான சீஷர்கள்‌, தீர்மான 
சீஷர்கள்‌ தீர்க்கமான விலையும்‌ கொடுப்பார்கள்‌. இரத்த சாட்சிகளின்‌ 
குரல்‌ வெளியீடான “இயேசுவின்‌ பைத்தியங்கள்‌” என்ற ஆங்கில நூலின்‌ 
மூலம்‌ தைரியம்‌, அர்ப்பணம்‌, அறிக்கை, இரக்கம்‌ முதலானவைகளைத்‌ 
தூண்டி அதைக்‌ கொடுக்கச்‌ செய்கின்றனர்‌. 


அனைத்தும்‌ அத்துமீறுகிற உலகில்‌, தலைசிறந்த விசுவாசம்‌, பலன்‌, 
ஊக்கம்‌ மற்றும்‌ நம்பிக்கை தரும்‌ சக விசுவாசிகளின்‌ சாட்சி நூற்றாண்டு 
காலமாக இன்றுவரை கேட்கவும்‌ அறியவும்‌ முடிகிறது. இவர்களில்‌ 
ஆண்களும்‌ பெண்களும்‌, சிறியோரும்‌ பெரியோரும்‌ மனித அபிமானத்தை 
மதித்து வாழ்ந்தவர்கள்‌. 


ஒவ்வொரு கதையும்‌ உண்மையானது, உருக்கமானது, உடைக்க 


முடியாதது. ஓவ்வொரு கதையும்‌ தலைச்‌ சிறந்தது. ஒவ்வொரு கதையும்‌ 
உங்களை மாற்ற வல்லது. 


இந்தச்‌ சவாலைப்‌ படித்துப்‌ பாருங்கள்‌, அநுபவிப்பீர்கள்‌। 











தலைசிறந்த கேள்வி 


நாள்‌ 1 


சுவிசேஷத்திற்காக 
சங்கிலியால்‌ கட்டப்‌ 
பட்டு இருக்கிற 
ஸ்தானாதிபதியாகிய 
நான்‌ அதைபற்றிப்‌ 
பேசவேண்டியபடி 
தைரியமாய்‌ 
பேசத்தக்கதாக, 
நான்‌ தைரியமாய்‌ 
என்‌ வாயைத்‌ 
திறந்து சுவிசேஷத்‌ 
தின்‌ இரகசியத்தை 
அறவிக்கிறதற்கு 
வாக்கு எனக்குக்‌ 
கொடுக்கும்படி 
எனக்காகவும்‌ 
விண்ணப்பம்‌ 
பண்ணுங்கள்‌. 
எபேசியர்‌ 619-20 


துருக்கி : எர்கன்‌ சென்கல்‌ 


முஸ்லீம்‌ தேசமாகிய துருக்கியில்‌ உள்ள எர்கன்‌ சென்கல்‌ கிறிஸ்துவுக்காக தன்‌ 
வாழ்க்கையை அர்ப்பணித்தபோது, அவன்‌ செயல்களைப்‌ பார்த்து தங்களுடைய 
தேசத்தையும்‌, பாரம்பரியத்தையும்‌ புறக்கணித்ததாக சிலர்‌ கண்டார்கள்‌. 
கடவுளுக்காக யாவற்றையும்‌ செய்வேன்‌ என்று கூறியபோது, அதில்‌ அப்பொழுது 
உறுதியாக இருந்தார்‌. ஆனால்‌ தற்போதைய நிலை என்ன? 


ஈரகசிவுள்ள இருண்ட சிறை இருளில்‌ பிற கைதிகளுடன்‌ எர்சன்‌ அமர்ந்து 
கொண்டிருந்தான்‌. இஸ்லாம்‌ மதத்தை அவமதித்து கிறிஸ்துவ பதிப்பக புஸ்தகங்‌ 
களை விநியோகித்தபோது உள்ளூர்‌ போலீஸாரால்‌ கைது செய்யப்பட்டான்‌. 

எர்கன்‌ தேவனிடம்‌ விடுதலை செய்யுமாறு அழுது மன்றாடி ஜெபம்‌ செய்து 
கொண்டிருந்தான்‌. அங்கு வர காரணமான எந்த தவறும்‌ இல்லை என்று 
அவன்‌ அறிந்து இருந்தான்‌. அப்பொழுது கடவுள்‌ மெல்லிய குரலால்‌, “நீ 
எனக்காக எதையும்‌ செய்வாய்‌ என்று கூறினாமே” என்று எர்கன்‌ இருதயத்தில்‌ 
பேசினார்‌. “உண்மையாகவே அதுதானா?” 

அவன்‌ இருதயம்‌ தேவன்‌ முன்‌ சுக்குநூறாக உடைந்து கதறி ஜெபித்தான்‌. 
அவன்‌ இருதயத்திற்குள்ளே தேவனிடம்‌, “உண்மையாகவே அப்படி தான்‌ 
நினைத்தேன்‌.” எர்சன்‌ சிறைசாலையில்‌ மூன்று வேளை பிரசங்கிக்க ஆரம்பித்‌- 
தான்‌. அவன்‌ அறிந்து இருந்த, ஊழியம்‌ செய்வதற்கான புதிய இடத்தை 
கர்த்தர்‌ கொடுத்தார்‌. அவன்‌ முப்பது நாட்கள்‌ சிறையில்‌ இருந்தான்‌, சிலர்‌ 
போலீஸார்‌ அவர்களை வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி விட்டதாக 
நியாயாதிபதியினிடம்‌ கூறியபோது, நியாயாதிபதி எந்த தவறும்‌ அவனிடம்‌ 
காணவில்லை. 

எர்கன்‌ விடுதலை ஆனான்‌. எர்கன்‌ கைது செய்யப்பட்டதினால்‌ அவனுடைய 
விசுவாசம்‌ அதிகமானது. எர்கன்‌ விடுதலையானதிலிருந்து அவனுடன்‌ சிறையில்‌ 
இருந்தவர்கள்‌ அவனுடைய திருச்சபைக்கு வர ஆரம்பித்தனர்‌. ஸ அவர்கள்‌ 
தேவனை அறிய அதிக வாஞ்சையுள்ளவர்களாய்‌ இருந்தனர்‌. எர்கன்‌ தான்‌ 
மறுபடியும்‌ கைது செய்யப்படுவான்‌ என்று அறிந்திருந்தும்‌ கிறிஸ்தவ நூல்களை 
விநியோகித்தான்‌. 


அநேக கிறிஸ்தவர்கள்‌ தேவனால்‌ உபயோகப்படுத்தபடவேண்டும்‌ என்று 
எண்ணும்போது, அவர்கள்‌ மனதில்‌ உபத்திரவம்‌ என்னும்‌ எண்ணமே 
வருவதில்லை, விசுவாசமான வாழ்க்கையே வாழவிரும்புகிறோம்‌. ஆனால்‌, துன்பம்‌ 
வரும்பொழுது விசுவாசம்‌ அவ்வளவு நிலைப்பதில்லை. வேலை ஸ்தலத்தில்‌ 
வேலை உயர்வு இல்லையெனில்‌, அல்லது முக்கிய கூட்டங்களுக்கு அழைப்பு 
இல்லையெனில்‌, மனவருத்தம்‌ இருக்கும்‌. அது மட்டுமல்லாமல்‌ சிறுமைபட்டு 
ஏமாற்றம்‌ அடைந்தவர்களாய்‌ காணப்படுவோம்‌, ஆனால்‌ நம்முடைய மனவேதனை 
சமயத்தில்‌ ஜெபத்துடன்‌ தேவனை தேடவேண்டும்‌, அவ்வேளையில்‌ ஜெபம்‌ நம்மை 
முற்றிலும்‌ மாற்றும்‌, நம்‌ சந்தர்ப்பம்‌, உயர்வு, நம்பிக்கை மற்றும்‌ வேதனை களில்‌ 
வாக்குத்தத்தங்களைக்‌ காணமுடியும்‌. முடிவில்‌ நம்முடைய தற்போதைய நிலை 
தேவனுடைய சித்தம்‌ என அறியமுடியும்‌. உபத்திரவத்தை குறித்து தேவனுடைய 
நோக்கம்‌ என்ன? என்று அறிய ஜெபிக்கும்‌ பொழுது எல்லா வற்றிலும்‌ 
பயபக்தியுடன்‌ வாழ நமக்குத்‌ தைரியம்‌ கிடைக்கும்‌. 


| 











cc 





தலைசிறந்த ஐக்கியம்‌ 


நாள்‌ 2 


அவர்களுடைய 
இருதயங்கள்‌ 
தேற்றப்பட்டு, 
அவர்கள்‌ அன்பி 
னால்‌. கணைக்கப்‌ 
பட்டு, பிதாவாகிய 
தேவனுக்கும்‌ 
திறஸ்துவுக்கும்‌ 
உரிய இரகசியத்தை 
அறிந்து கொள்ளு 
கிற உணர்வின்‌ 
பூரண நிச்சயத்‌ 
தினுடைய எல்ல 
ஐசுவரியத்திற்கும்‌ 
உரியவர்களாய்‌ 
வெண்டும்‌ என்றே 
எண்ணுகிறேன்‌. 
கொலோசெயர்‌ 2:2 


மெளரி டேனியா : தீமோத்தி 


மெளரா தன்‌ கணவனிடத்தில்‌, சொல்லுங்கள்‌ என்று கூச்சலிட்டாள்‌. ஆளூன 
ரிடத்தில்‌ வேதாகமம்‌ எங்குள்ளது என்று கூறிவிட்டு விடுதலை ஆகி விடுங்கள்‌ 
என்று கூறி இவைகளை என்னால்‌ சகிக்க முடியாது. தீமோத்தியும்‌, மெளராவும்‌ 
கைதுசெய்வதற்கு முன்பு திருமணம்‌ ஆகி சில வாரங்கள்‌ தான்‌ ஆகிறது. 
ரோமாபுரியைச்‌ சேர்ந்த மெளரிடேனியா என்னும்‌ இடத்தில்‌ வாழ்ந்திருந்தார்கள்‌. 


சேவகர்கள்‌ மெளராவின்‌ கணவனிடமிருந்து உண்மையை வரவழைக்க 
அவன்‌ கண்ணில்‌ உலையில்‌ காயவைவைத்த சிவந்த இரும்புதுண்டினால்‌ அவன்‌ 
பார்வையை நீக்கும்‌ பொழுது, அவள்‌ பயந்து கவனித்து கொண்டிருந்தான்‌, 
ரோமபுரி ஆளுநர்‌ ஆரியேனஸ்‌ கட்டளையின்படி தீமோத்தியூவை தலைகீழாக 
தொங்க விட்டு அவன்‌ கழுத்தில்‌ பளுவுள்ள பாரத்தை வைத்து கட்டி தொங்க 
விட்டார்கள்‌. அப்போது அவன்‌ வாய்‌ கட்டை திறக்க காத்து கொண்டிருந்தான்‌. 

தீமோத்தியு பிடிக்கப்பட்ட நேரத்தில்‌ இருந்த பயம்‌ நீங்கி ஒரு தெய்வீக 
அமைதி அவனிடம்‌ இருந்தது. சேவகரின்‌ எண்ணங்களுக்கு மாறாக அவன்‌ 
தன்‌ விசுவாசத்தை மறுதலியாமல்‌, திருச்சபையின்‌ பரிசுத்த வேதாகமம்‌ இருக்கும்‌ 
இடத்தை காட்டி கொடுக்காமல்‌ தன்‌ இளவயது மனைவியை கண்டித்தான்‌. 
அவன்‌ தன்‌ மனைவியிடம்‌, “என்னைவிட தேவன்‌ மேல்‌ அதிகம்‌ “அன்பு” 
வை. கிறிஸ்துவுக்காக மரிக்க தீர்மானித்து விட்டேன்‌” என்று கூறினான்‌. தன்‌ 
கணவனின்‌ தீர்மானத்தைப்‌ பார்த்து மெளராவின்‌ விசுவாசம்‌ பலப்பட்டது. 

மெளராவின்‌ புதிய தோற்றத்தைக்‌ கண்ட அரியேனஸ்க்கு அவள்‌ 
கணவனின்‌ மீதான கோபத்தைவிட அவள்‌ மீது அதிகரித்து. ஆசியேனஸ்‌ 
அவளுக்கு இன்னும்‌ கடுமையான கொடுமை செய்யுமாறு உத்தரவிட்டான்‌. 
ஆனால்‌ மெளராவோ கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. பின்பு அவர்கள்‌ 
இருவரையும்‌ ரோமர்‌ பயங்கர உபாதைக்குட்படுத்தத்‌ தீர்மானித்தார்கள்‌. 

தீமோத்தியையும்‌ அவன்‌ மனைவியையும்‌ அருகருகே சிலுவையில்‌ 
அறையவைத்தார்கள்‌. 


இயேசு தமது ஊழியத்தை தனி விசுவாசிகளிடம்‌ கொடுக்கவில்லை. அவர்‌ 
ஆவிக்குரிய குடும்பத்தை ஏற்படுத்தினார்‌. இந்த ஊழியத்தில்‌ தமது சீஷர்கள்‌ 
தனியே விடாதபடி அவர்களிடம்‌ சகோதரன்‌, சகோதிரி, என்ற பதங்களை 
உபயோகபடுத்தினார்‌. பவுல்‌ கிறிஸ்துவின்‌ ஊழியத்தைத்‌ தொடர்ந்து, புதிய 
விசுவாசிகளிடம்‌ ஐக்கியத்திற்காகவும்‌ சபை கூடி வரும்படியும்‌ ஆலோசனை 
கூறினார்‌. கிறிஸ்தவர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ சிறப்பாக சோதனை நேரங்களில்‌ 
தங்கவேண்டும்‌. ஒரு விசுவாசி தவறும்போது சக விசுவாசிகள்‌ ஆதரித்து உற்சாக 
படுத்துவதில்‌ ஒன்று சேர வேண்டும்‌. ஆகவே தான்‌ புதிய ஏற்பாடு கிறிஸ்துவ 
விசுவாசத்தைக்‌ காத்துகொள்ளும்படி ஒருவருக்கொருவர்‌ மாதிரியாய்‌ நடப்பதை 
மதிக்கிறது. ஒருவரின்‌ விசுவாசம்‌ மற்றும்‌ தைரியத்தை முன்மாதிரியாக பிறர்‌ அவரைப்‌ 
பின்பற்றவேண்டும்‌. இதற்கெதிராக ஒரு விசுவாசி உபத்திரவத்தில்‌ 
விட்டுகொடுத்தால்‌ பிறரும்‌ அப்படியே செய்ய வாய்ப்பாகிவிடும்‌. கிறிஸ்துவின்‌ 
சரித்திரத்தை நோக்குவோம்‌ என்றால்‌ சிறப்பாக உபத்திரவ காலத்தில்‌ கிறிஸ்துவ 
ஐக்கியம்‌ மேலோங்கி கிரியை செய்துள்ளது. 


த த த தட த க 











தலை சிறந்த ஆ.யத்தம்‌ 


நாள்‌ 3 


பிரியமானவர்களே, 
உங்களைச்‌ 
சோதிக்கும்படி 
உங்கள்‌ நடுவில்‌ 
பற்றியெரிகிற 
அத்தினியைக்‌ 
குறித்து. எதோ 
புதுமையென்று 
திகையாதிருங்கள்‌. 
1 பேதுரு 4:12 


சீனா: போதகர்‌ லீ.டெக்ஷியன்‌ 


போதகர்‌ லீ.டெக்ஷியன்‌ தன்‌ பிரசங்கத்தை ஆரம்பிக்கும்பொழுது திருச்சபையின்‌ 
கதவுகள்‌ திடீரென பெரிய சத்தத்துடன்‌ திறக்கப்பட்டன. சீன போலீஸார்‌ 
துப்பாக்கியுடன்‌ உள்ளே வந்து, அனைவரையும்‌ பயமுறுத்தி, லீயை கைது 
செய்ய போவதாக கைகளைப்‌ பிடித்தார்கள்‌. 


“சற்று பொறுங்கள்‌, என்‌ பையை எடுத்துக்‌ கொள்கிறேன்‌.” வழக்கம்போல 
அவரின்‌ குரல்‌ மரியாதையாகவும்‌, கடுமையாகவும்‌ இருந்தது அதிகாரிகள்‌ 
போதகரின்‌ வேண்டுகோளை பார்த்து ஆச்சரியம்‌ அடைந்தார்கள்‌. அவரின்‌ 
கைகளிலிருந்த பையை பிடுங்கி இதனுள்ளே என்ன வைத்துள்ளாய்‌ என்று 
கேட்டுக்‌ கொண்டே திரிந்தனர்‌. லீ அவர்களிடம்‌ அதனுள்‌ ஒரு போர்வையும்‌, 
ஒரு மாற்றுடையும்‌ இருப்பதாக கூறினார்‌. ஏனென்றால்‌ தான்‌ கைது 
செய்யபோவதை ஏற்கனவே அறிந்திருந்தார்‌. 

அவர்‌ அநேக முறை கைது செய்யப்பட்டுள்ளார்‌. இரண்டு முறை 
போலீஸ்காரால்‌ இரத்தம்‌ கக்கும்வரை அடிக்கப்பட்டார்‌. ஒரு முறை தன்னிடம்‌ 
சொந்த வேதாகமம்‌ இருந்ததிற்காக அடிக்கப்பட்டார்‌. போதகர்‌ லீ செவ்வாய்க்‌ 
கிழமை தோறும்‌ நடத்திவந்த ஆராதனைகளைக்‌ கவனித்து வந்தனர்‌ என 
பிறர்‌ எச்சரிக்கை செய்தனர்‌. ஆனாலும்‌ லீ ஏற்கனவே தான்‌ பிரசங்கித்தால்‌ 
கைது செய்யப்படுவோம்‌ என்று அறிந்திருந்தார்‌. சீன மக்கள்‌ “கிறிஸ்துவர்‌” 
என யாரை அறிகிறார்களோ அவர்களை எந்த வித விசாரணையுமில்லாமல்‌ 
மூன்று ஆண்டுகள்‌ கடும்‌ தண்டனையுடன்‌ சிறையில்‌ அடைத்துவிடுவார்கள்‌. 

ஆபத்துக்கள்‌ அநேகம்‌ இருந்தாலும்‌ எந்நேரமும்‌ லீயின்‌ பை நிரம்பியே 
இருந்தது. அவரின்‌ இருதயம்‌ எப்போதும்‌ ஆயத்தமாக இருந்தது 
சுவிசேஷத்துக்காக எதையும்‌ இழக்கத்‌ தயாராக லீ இருந்தார்‌. சிறையிலும்‌ 
கூட தேவன்‌ அவரை பாதுகாத்து கொள்வார்‌ என உறுதியாய்‌ நம்பினார்‌. 


ஆயத்தம்‌ என்பது அர்ப்பணிப்பின்‌ சின்னமாகும்‌ அர்ப்பணிப்புக்கு ஆயத்தமில்லாமல்‌ 
இருப்பது. அவமானத்தின்‌ போது விட்டுக்‌ கொடுப்பதற்குச்‌ சமமாகும்‌. உதாரணமாக 
திருமண அர்ப்பணிப்பைப்‌ பாருங்கள்‌. அது ஒருவருடைய தன்னிஷ்டம்‌ மற்றும்‌ 
சுய மனபோக்கின்‌ தன்மையை உடைத்தெறிகறது. இதன்‌ விளைவாக திருமண 
வாழ்வு பலப்படுகிறது. அர்ப்பணிப்பின்‌ நிமித்தம்‌ விட்டு கொடுக்க ஆயத்தமாக 
உறவுகள்‌ நீடிப்பதில்லை, மாறாக விட்டுக்‌ கொடுக்கும்‌ போது நமது வாஞ்சையை 
பலவீனப்படுத்தி அழிப்பதின்‌ மூலம்‌ அர்ப்பணிப்பு உறுதியாகிறது. அதைப்‌ போலவே 
கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கும்‌ விசுவாசி அதன்‌ விலையை காத்துக்‌ கொள்ளும்படி 
அதன்‌ புண்ணியத்தை மேலாக கருதவேண்டும்‌. தினமும்‌ கிறிஸ்தவனாக வாழ்வது 
நல்லது என்று உறுதி செய்வதன்மூலம்‌ நமது அர்ப்பணிப்புக்கு வரும்‌ சோதனைக்கு 
ஆயத்தமாக முடியும்‌. ஆதலால்‌ தினமும்‌ ஜெபிப்பதில்‌ நமது நேரத்தை செலவழிப்பது 
மிகவும்‌ நல்லது. திருச்சபையின்‌ ஐக்கியத்திற்கென்று கூடி வருவது தகுதியானது. 
சோதனை, உபத்திரவம்‌, நிந்தை, மற்றும்‌ கைதின்‌ போது பின்‌ வாங்காமல்‌ நமது 
அர்ப்பணிப்பைக்‌ காத்துக்‌ கொள்வது மிகவும்‌ தகுதியானதாகும்‌. 











மிகப்‌ பீரகாசமான வெளிச்சம்‌ 


நாள்‌ 4 


இவ்விதமாய்‌, 
மனுஷர்‌, உங்கள்‌ 
நற்கிரியைகளைக்‌ 
கண்டு பரலோகத்‌ 
திலிருக்கிற உங்கள்‌ 
பிதாவை 
மகிமைபடுத்தும்‌ 
படி உங்கள்‌ 
வெளிச்சம்‌ அவர்‌ 
கள்‌ முன்பாகப்‌ 
பிரகாசிக்கக்கடவது. 
மத்தேயு 516 


கோலோரேடோ: ரேச்சல்‌ ஸ்காட்‌ 


“என்‌ பள்ளி வாழ்க்கையில்‌ என்‌ நண்பர்‌ அனைவரையும்‌ இழக்க நேரிட்டது. 
காரணம்‌, நான்‌ பேசுவது போலவே நடக்கும்‌ போது என்னை ஏளனம்‌ 
செய்தார்கள்‌.” ரேச்சலின்‌ பத்திரிகைகள்‌ மிக உருக்கமாக இருந்தது. அவன்‌ 
கிறிஸ்துவைப்பற்றி கூற விரும்பினாள்‌. அனைவரும்‌ அவளிடமிருந்து 
விலகினார்கள்‌, ஆனால்‌ அவள்‌ ஒருபோதும்‌ சோர்ந்து போகவில்லை. 


நான்‌ கிறிஸ்துவைக்‌ குறித்து பேசும்பொழுது “மன்னிப்பு” கேட்டதில்லை. 
கிறிஸ்துவினிமித்தம்‌ என்‌ நண்பர்கள்‌ பகைத்துக்‌ கொண்டு போனாலும்‌ 
பரவாயில்லை. ஏனென்றால்‌ கிறிஸ்தவர்கள்‌ என்றாலே வெறுப்போர்‌ பலர்‌ 
உண்டு. ஆனால்‌ என்‌ நண்பர்களே எனக்கு விரோதமாக எழும்புவார்கள்‌ என 
நினைக்கவில்லை. 

ரேச்சல்‌ கொலம்பைன்‌ உயர்நிலை பள்ளியில்‌ ஒரு மாணவியாக இருந்தாள்‌. 
ஒருநாள்‌ இரு மாணவர்கள்‌ துப்பாக்கிசூடு நடத்தினர்‌. அதில்‌ ஒருவன்‌ அவளிடம்‌, 
“இன்னும்‌ நீ கடவுள்‌ மேல்‌ நம்பிக்கை வைத்துள்ளாயா?” என்று கேட்டான்‌. 
அவன்‌ கண்ணை நோக்கி, 'ஆம்‌' என்று கூறினாள்‌. அவளிடம்‌ ஏன்‌ என்று 
கேட்டு அவளிடமிருந்து பதில்‌ வருவதற்குள்‌ அவளைச்‌ சுட்டு வீழ்த்தினான்‌. 

ரேச்சல்‌ தன்‌ தேர்வில்‌ அமோக வெற்றி பெற்றிருந்தாள்‌. அதன்மூலம்‌ 
உலகம்‌ முழுவதும்‌ அறிமுகப்படுத்தப்பட்டாள்‌ தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே 
ரேச்சல்‌ எல்லாவற்றையும்‌ கிறிஸ்துவுக்காக இழப்பேன்‌ என்று தன்னை 
அர்ப்பணித்தாள்‌. அவள்‌ இறப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு இவ்வாறாக 
கூறியிருந்ததாக அவள்‌ பேட்டி பத்திரிகை ஒன்றில்‌ எழுதப்பட்டது. 

“கடவுள்‌ என்னில்‌ வைத்திருக்கும்‌ வெளிச்சத்தை எனக்குள்‌ மறைத்து 
வைக்க மாட்டேன்‌. அவருக்காக எதையும்‌, இழக்க நான்‌ தயார்‌,” என்று 
கூறியிருந்தாள்‌. 


விசுவாசம்‌ என்பது கிறிஸ்துவுடன்‌ நமது தனிப்பட்ட உறவை 
வெளிப்படுத்துவதாகும்‌. வேதாகமம்‌ ஜனங்களின்‌ விசுவாசத்தைப்‌ பாதிக்கிற ஒரு 
வெளிச்சமாகச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. வெளிச்சத்தை தடை செய்யமுடியாது. 
ஆகையால்‌ இயேசு இந்த உதாரணத்தைத்‌ தெரிந்தெடுத்தார்‌. ஒரு சாதாரணமான 
சிறு குழந்தையின்‌ அறிவுக்கு போர்வையின்‌ கீழ்‌ காட்டும்‌ சுடர்‌ ஒளியில்‌ வாசிப்பது 
எவ்வாறு உள்ளதோ அதைப்‌ போலவே பின்‌ இரவின்‌ கருமங்கள்‌ மாறாட்ட 
மானதாக இருக்கும்‌. இயல்பாக வெளிச்சத்தை அணைக்க நாம்‌ எவ்வளவு 
முயன்றாலும்‌, பிரகாசிப்பது அதன்‌ தன்மையாகும்‌, இதைப்‌ போலவே 
விசுவாசிகளின்‌ ஜீவியத்திலும்‌ தங்கள்‌ விசுவாசத்தை முழுவதுமாக வெளிபடுத்த 
அல்லது அதை மூடி மறைக்க முயற்சி எடுத்தே தீர வேண்டும்‌. தினமும்‌ சூரியன்‌ 
எப்படி உதிக்கிறது எவ்வளவு நிச்சயமோ அதைப்‌ போலவே ஒரு விசுவாசி தனது 
தீர்மானத்தில்‌ உறுதியோடிருப்பது இயற்கைக்கு அடுத்த மற்றொரு வெளிச்சமாகப்‌ 
பிரகாசிக்கும்‌. 














தலைசிறந்த ஜெயம்‌ 


நாள்‌ 5 


அப்பொழுது 
கர்த்தர்‌, “நீ எழுந்து 
நேர்த்‌ தெருவு 
என்னப்‌ பட்ட 
தெருவுக்குப்‌ போய்‌, 
மூதாவின்‌ வீட்டிலே 
தர்சுப்‌ 
பட்டணத்தானாகிய 
சவுல்‌ என்னும்‌ 
பேருள்ள ஒரு 
வனைத்‌ தேடு, 
அவன்‌ இப்பொழுது 
ஜெபம்‌ பண்ணு 
கிறான்‌” 
அப்போஸ்தலன்‌ 211 


சீனா: சகோதரி வாங்‌ 


மத்திய சிறை தலைமை அதிகாரி அந்த சிறைக்குள்‌ வந்த போது சகோதரி 
வாங்‌ விலகிப்‌ போனார்கள்‌. இந்த இரக்கமற்ற மனிதன்‌ அநேக கிறிஸ்தவர்களை 
துன்புறுத்தினான்‌. சில நாட்களுக்கு முன்புதான்‌ அவளைக்‌ கேள்வி கேட்டு 
விசாரிக்கும்போது கொடுமையாக அடித்திருந்தான்‌. 


“சகோதரி வாங்‌ அவர்களே, என்‌ சகோதரிக்காக ஜெபிக்க வருகிறீர்களா? 
என்‌ சகோதரி தன்‌ கால்களில்‌ உணர்வற்று படுத்த படுக்கையஅக இருக்கிறாள்‌, 
“இந்த மனிதன்‌ தானே நூற்றுக்‌ கணக்கான வேதாகமங்களையும்‌, கிறிஸ்தவ 
நூல்‌ களையும்‌, இவளிடம்‌ பறிமுதல்‌ செய்தான்‌! இப்பொழுது அவன்‌ ஜெபிக்கக்‌ 
கேட்கி றானே. உண்மையாகவே நம்மேல்‌ தேவன்‌ தமது கண்களை 
வைத்திருக்கிறார்‌. 

சில நாட்களுக்கு முன்பு துணை அதிகாரி சகோதரி வாங்கை விசாரணை 
செய்து அவமதித்து கொண்டிருக்கையில்‌ அவனுடைய தாயார்‌ ஒரு கார்‌ விபத்தில்‌ 
சிக்கியதாக செய்தி வந்தது. அவன்‌ தன்‌ தாயிடம்‌ அவன்‌ செய்தவைகளைக்‌ 
கூறியபோது. “நீ கிறிஸ்தவர்களைத்‌ துன்புறுத்தியதால்‌ இந்த விபத்து நடந்தது. 
அதைக்‌. கேள்விப்பட்ட மேல்‌ அதிகாரி அதை மூட நம்பிக்கை என்று 
புறக்கணித்தார்‌, மறுநாள்‌ சகோதிரி வாங்கை விசாரிக்கும்‌ போது, அவன்‌ 
சகோதரன்‌ மற்றொரு விபத்தில்‌ காயமடைந்தான்‌ என செய்தி வந்தது. 

அவன்‌ சகோதரனும்‌ தன்‌ குடும்பத்தில்‌ தொடர்ந்து நடந்த விபத்திற்கு, 
அந்த அதிகாரி கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினதின்‌ விளைவு என்று குற்றம்‌ 
சாட்டினர்‌. 

சகோதரி வாங்‌ இந்த சந்தர்ப்பத்திற்காக ஜெபத்தின்‌ விளைவின்‌ தருணம்‌ 
வந்தது என புரிந்தாள்‌. தன்னை துன்புறுத்தினவர்களிடம்‌ ஒரு நல்ல 'சாட்சி' 
சொல்ல நல்ல சந்தர்ப்பம்‌ கிடைத்தது என நினைத்தாள்‌, தேவன்‌ அந்த 
சகோதரியை குணப்படுத்தினார்‌. சகோதரி வாங்‌ அவரின்‌ கருணையான கிரியை 
மூலம்‌ தேவன்‌ அந்த அதிகாரி மனதை மாற்றினார்‌. அந்த அதிகாரி தான்‌ 
பறிமுதல்‌ செய்து வைத்து இருந்த வேதாகமங்களை திரும்ப 
கொடுத்ததுமல்லாமல்‌, இப்போது திருச்சபை ஊழியத்தையும்‌ தாங்கி வருகிறார்‌. 


அநேகர்‌ வேதனை மற்றும்‌ துன்பங்களின்‌ மூலம்‌ விநோதமாக தெபிக்கும்படி 
ஈர்க்கப்படுகிறார்கள்‌. மனதத்துவ சம்பந்தமாக ஜெபிக்கும்‌ ஜெபமாக இருக்கலாம்‌. 
அதற்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்‌ கொண்ட போது தொடர்ந்து ஜெபிப்பதனால்‌ 
அந்த பிரச்சனை முறிக்கப்படுகின்றது. ஜெபத்தின்‌ மூலம்‌ உறுதுணையாக இருக்கும்‌ 
மனிதன்‌ “மாட்டேன்‌” என்பது அரிது. நான்‌ உங்களுக்காக ஜெபிப்பேன்‌ என்று 
ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியிடம்‌ கூறுவது சக்தி வாய்ந்தது ஏன்‌? ஜெபம்‌ 
தேவனுடைய தூதனைப்‌ போன்றது. அது பலன்‌ அளிப்பது சில வேளைகளில்‌ 
சூழ்‌ நிலைகளை மாற்ற வல்லது. அடிக்கடி அது ஜெபத்தின்‌ மூலம்‌ பிறரை 
தொடக்‌ கூடியது. வேதாகம சரித்திரத்தில்‌ இருந்து திருச்சபையை துன்பப்படுத்தின 
முதல்‌ மனிதன்‌ ஜெபத்தினால்‌ தொடப்பட்ட தர்சு பட்டணத்து சவுல்‌ என்பது 
நாம்‌ அறிந்த உண்மை. உலகம்‌ முழுவதும்‌ இன்று கிறிஸ்துவத்தை அழிக்கும்படி 
எடுக்கப்படும்‌ முயற்சிகளை: முறியடிக்க ஜெபம்‌ ஒன்றே போதுமானது என்று 
புரிந்து கொண்ட பவுல்‌ இதை குறித்து எழுதுவான்‌ என்று அப்போது யாருக்குத்‌ 
தெரியும்‌? 2 











பயங்கர “குற்றச்சாட்டு” 


நாள்‌ 6 


உங்களிலிருக்கிற 
நம்பிக்கையைக்‌ 
குறித்து 
உங்களிடத்தில்‌ 
விசாரித்துக்‌ 
கேட்கிற 
யாவருக்கும்‌ 
சாந்தத்தோடும்‌ 
வணக்கத்தோடும்‌ 
உத்தரவு சொல்ல 
எப்பொழுதும்‌ 
ஆயத்தமாயிருங்கள்‌. 
1! பேதரு 3:15 


மடகாஸ்கார்‌: ராணவலோனா - | 


மடகாஸ்கார்‌ தீவின்‌ ராணியான ராணவலோனா தனது இராஜ்ஜியத்தில்‌ உள்ள 
கிறிஸ்தவர்களை அடியோடு வெறுத்தாள்‌, அவள்‌ அவர்கள்‌ மீது மிகவும்‌ குற்றம்‌ 
சாட்டி கொண்டு இருந்தாள்‌. அவள்‌ சாட்டின குற்றங்கள்‌ அநேகம்‌, அவளுடைய 
விக்கிரகத்தை அவர்கள்‌ வெறுத்தனர்‌. எப்பொழுதுமே அவர்கள்‌ ஜெபித்துக்‌ 
கொண்டு இருந்தனர்‌. ஆலயத்திற்கு சென்றனர்‌. அவர்களின்‌ பெண்கள்‌ 
ஒழுக்கம்‌ நிறைந்தவர்களாய்‌ இருந்தார்கள்‌, யார்‌ கிறிஸ்தவர்கள்‌ என சந்தேகம்‌ 
வருகிறதோ அவர்கள்‌ ஒவ்வொருவரையும்‌ விசாரணைக்கு அழைத்து வரும்படி 
தனது அதிகாரிகளை அனுப்பி வைத்தாள்‌. 


குற்ற விசாரணையின்‌ போது 16௦ பேர்‌ குற்றவாளிகள்‌ என உறுதி செய்யப்‌- 
பட்டது. தங்கள்‌ மேல்‌ சாட்டப்பட்ட குற்றத்தை மறுக்க அவர்கள்‌ 
சம்மதிக்கவில்லை. அப்படி மறுத்தால்‌ அது கிறிஸ்துவை மறுதலிப்பது போல்‌ 
ஆகிவிடும்‌. இராணி அவர்களுக்கு கிறிஸ்துவை மறுதலித்து, விக்கிரகங்களை 
வணங்கும்படி இரண்டாம்‌ தவணை கொடுத்தாள்‌. ஆனால்‌ ஒருவரும்‌ 
மறுதலிக்கவில்லை, அதன்‌ விளைவாக சிலர்‌ இருட்டறையில்‌ தள்ளப்பட்டார்கள்‌. 
அநேகர்‌ கொலை செய்யப்பட்டனர்‌. இராணி கொண்ற ஒவ்வொரு 
கிறிஸ்தவனுக்கும்‌ பதிலாக இருபதுபேர்‌ எழும்பினதினால்‌, அவள்‌ 
கொதித்தெழுந்தாள்‌. அதன்‌ பின்பு மேலும்‌, 15 கிறிஸ்தவ தலைவர்களை 
கொல்ல உத்தரவிட்டாள்‌. 150 அடி ஆழமுள்ள மலை உச்சியிலிருந்து தள்ளி 
விடுவதாக இருந்தது. இராணியின்‌ விக்கிரகங்கள்‌ மலையுச்சிக்கு கொண்டு 
வரப்பட்டது. ஒவ்வொரு கிறிஸ்தவனின்‌ இடுப்புக்குக்‌ கயிறு கட்டி மலையுச்சியின்‌ 
அந்தரத்தில்‌ தொங்க வைத்தனர்‌. 

“நீ கிறிஸ்துவை வணங்குவாயா? அல்லது இராணியின்‌ தெய்வத்தை 
வணங்குவாயா?” என்று கேட்டு இப்படி ஓவ்வொரு கிறிஸ்தவனையும்‌ சேவகர்‌ 
கேள்வி கேட்டார்கள்‌. 

ஓவ்வொரு கிறிஸ்தவனும்‌ “கிறிஸ்துமட்டும்‌” என்று பதில்‌ அளித்தனர்‌. 
உடனடியாக கயிறு அறுக்கப்பட்டு அவர்கள்‌ தள்ளப்பட்டு பள்ளத்தில்‌ இருந்த 
பாறையின்மேல்‌ விழுந்து உயிரை விட்டனர்‌. அப்படி விழும்போது சிலர்‌ 
பாடினார்கள்‌. அதில்‌ ஒரு சிறுமி மனக்கோளாறு உள்ளவள்‌ என்று விடுவிக்கப்‌ 
பட்டாள்‌. அவள்‌ சில நாட்களுக்கு பின்பு திருச்சபையை நிறுவினான்‌. 


அநேக தேசங்களில்‌ குற்றமற்றவர்கள்‌ குற்றசாட்டப்படும்வரை விசாரிக்கப்படுகிறார்‌ 
கள்‌. ஒருவரைக்‌ கொலை செய்ய தகுந்த காரணம்‌ வேண்டும்‌ என்று கண்டு 
பிடிப்பது அந்த விசாரணையின்‌ நோக்கம்‌. கிறிஸ்துவை அறிக்கையீடுவது அந்த 
தேசத்தின்‌ சட்ட விரோதமாக கருதப்பட்டுவருகிறது. அது நீதிக்கு புறம்பானது. 
கிறிஸ்தவர்கள்‌ தீர்ப்பு பெறும்வரை குற்றவாளிகளாகவே நடத்தப்படுகிறார்கள்‌. 
ஒருவன்‌ குற்றமற்றவனாக இருக்க வேண்டுமென்றால்‌ கிறிஸ்துவை மறுதலித்‌ 
தாகவே வேண்டும்‌. ஒரு மனுஷிக நியாயஸ்தலத்தில்‌ உன்னத நியாயத்தீர்ப்பில்‌ 
குற்றவாளிகள்‌ நியாயமாக தீர்க்கப்படுகிறார்கள்‌. ஆனால்‌ தான்‌ சாட்டப்பட்ட 
குற்றவறக்கிலிருந்து இங்கு ஒருவன்‌ விடுவிக்கப்பட வேண்டும்‌ என்றால்‌, அவன்‌ 
இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தே தீர வேண்டும்‌. “நீ ஒரு கிறிஸ்தவனாக 
இருப்பதினால்‌ உன்னை குற்றவாளியாக தீர்க்கலாமா? மீண்டும்‌ மீண்டும்‌ இன்று 
கேட்கப்படுகிறது. 








நாள்‌ 7 


உபத்திரவம்‌ இவ்வுலகில்‌ மிக மோசமானதில்லை 
ஏன்று கற்று இருக்கிறோம்‌ - தேவனுக்கு 
கீழ்ப்படியாததே மிகவும்‌ மோசமானது. 


தனது விசுவாசத்திற்காக கைதான 


ஒரு வியட்னாம்‌ கிறிஸ்தவ பாதிரியார்‌. 





தலைசிறந்த தழும்புகள்‌ 


நாள்‌ 8 


நீயோ என்‌ 
போதகத்தையும்‌ 
விசுவாசத்தையும்‌ 
நீடிய 
சாந்தத்தையும்‌ 
அன்பையும்‌ 
பொறுமையையும்‌ 


2 தீமோத்தி 3:10 


எருசலேம்‌ : தாமஸ்‌ 


அவன்‌ ஒரு வதந்தியைக்‌ கேள்விப்பட்டான்‌. தேவ குமாரன்‌ உயிருடன்‌ இருப்பதாக 
அவரின்‌ சீஷர்களின்‌ மூலம்‌ தாமஸ்‌ கேள்விபட்டான்‌, அவன்‌ தன்‌ விரல்களை 
ஆணியடித்து காயத்தின்‌ ஓட்டையில்‌ விட்டு தன்‌ கைகளை விலாவின்‌ காயத்தில்‌ 
வைத்து பார்த்தால்‌ தான்‌ நம்புவேன்‌ என்று கூறினான்‌. 


இந்த மாதிரியான ஒரு அதிசயமான அற்புதத்தை எதிர்பார்க்கவில்லை. 
இது பெரிய அடையாளமோ அற்புதமோ அல்ல. உண்மையாகவே இயேசு 
கிறிஸ்துவின்‌ தழும்புகளை மட்டும்‌ காணவேண்டும்‌ என நினைத்தான்‌. இயேசு 
மரணத்தை வென்று மகிமையான ரூபம்‌ தரித்தபோதிலும்‌ அவருடைய 
தழும்புகள்‌ விலையேறப்‌ பெற்றது. 

எட்டு நாட்களுக்குப்‌ பிறகு இயேசு அவர்கள்‌ நடுவில்‌ காட்சியளித்தார்‌. 
தாமஸ்‌ முகமுகமாக தரிசித்த போதும்‌ புத்தியில்லாதவனாக இருந்திருப்பான்‌. 
மற்ற சீஷர்கள்‌ இதை நினைவுபடுத்தும்‌ போது எவ்வளவு விவேகம்‌ இல்லாத 
வார்த்தையாய்‌ இருந்திருக்கும்‌. ஆனாலும்‌ இயேசு கிறிஸ்து அவனை கடுமையாக 
அதட்டவில்லை. இயேசு அவன்‌ கண்களை உற்றுப்‌ பார்த்தபடியே, தமது 
கைகளை அவனிடத்தில்‌ நீட்டி அவன்‌ அவர்‌ தழும்புகளைத்‌ தொட்டுப்‌ 
பார்க்கும்படி கூறினார்‌. 

இயேசு கிறிஸ்துவின்‌ தழும்புகள்‌ அவர்‌ உயிர்த்தெழுந்த பிறகும்‌ ஞாபகமாய்‌ 
இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றபிறகும்‌ அவருடைய சரீரம்‌ 
இவ்வுலகில்‌ பாடனுபவித்து கொண்டுள்ளது. உலகத்தில்‌ பாடு அனுபவிக்கிறவர்‌- 
களுக்கு அவர்‌ அடையாளமாக இருக்கிறார்‌. 


தழும்புகள்‌ நம்மைப்‌ போதிப்பவைகள்‌ வேதனையான பாடங்களை நமக்கு 
நினைவுபடுத்துகின்றவை. அடிக்கடி அவைகள்‌ நமக்கு நாம்‌ பார்க்க 
அசிங்கமானவை. அடிக்கடி அது பிறர்‌ பார்வையில்‌ விழுவதுமில்லை. அதைப்‌ 
போலவே திருச்சபையில்‌ நடக்கும்‌ துன்புறுத்தலின்‌ தழும்புகள்‌ அநேக கிறிஸ்தவ 
கூட்டங்களில்‌ பேசப்படும்‌ தலைப்புகளாக இருப்பதில்லை. நாம்‌ அவைகளை 
வேண்டாம்‌ என்று ஒதுக்குகிறோம்‌. அதில்‌ ஒரு இரகசியம்‌, அவை நம்மைப்‌ 
போதிக்கும்‌ நோக்கம்‌ கொண்டவை. துன்பங்கள்‌ தேவனுடைய 
அதிசயதிட்டத்தின்படி அகில உலகமும்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்கவும்‌ அதற்குச்‌ 
செவிக்கொடுக்கவும்‌ முக்கியமான கருவியாக உள்ளது. இயேசு தமது தழும்புகளை 
வெளிப்படையாகச்‌ சுமந்தார்‌. உண்மையில்‌ அவர்‌, தோமா அவற்றை தொட்டு 
கற்றுக்‌ கொள்ள ஊக்கப்படுத்தினார்‌. அவருடைய தழும்புகள்‌ நம்மைப்‌ 
போதிக்கின்றன, நம்முடைய இரட்சிப்புக்‌ கென்று அவர்‌ கொடுத்த விலையை 
நினைவு படுத்துகின்றன. துன்பத்தின்‌ மூலம்‌ வளர்ந்த திருச்சபை கொடுத்த 
விலையை நாம்‌ கவலையீனமாக தள்ளி விடாமல்‌ அவைகளில்‌ இருந்து கற்று 
கொள்ள வேண்டும்‌. 











தலை சிறந்த தெரிந்தெடுப்பு 


இங்கிலாந்து : ஜான்‌ லேம்பெர்ட்‌ 


“நீ எதை தெரிந்தெடுப்பாய்‌? வாழ்வையா? சாவையா? நீ என்ன சொல்கிறாய்‌?” 


இந்தக்‌ கேள்வியை கேட்டவர்‌ ஹென்றி \॥! இங்கிலாந்து இராஜா. அந்த 
நாட்டின்‌ அதிகாரம்‌ அவர்‌ கையில்‌ இருந்தது. ஜான்‌ லேம்பெர்ட்‌ ஒரு கிரேக்க 
நாள்‌ 9 மற்றும்‌ லத்தீன்‌ மொழி ஆசிரியர்‌ இவர்‌ இராஜாவின்‌ முன்‌ பிரிவினை செய்தார்‌ 
என கைதியாக நிறுத்தப்பட்டார்‌. 

திருச்சபை போதகர்‌ தவறான போதகம்‌ செய்கிறார்‌ என அறிந்து அவர்‌ 
எதிர்த்தார்‌. லேம்பர்ட்‌, கேன்டல்பெரி மூப்பர்களிடத்தில்‌ கொண்டு வரப்பட்ட 
பிறகு இராஜா ஹென்றியிடம்‌ கொண்டுவரப்பட்டார்‌. லேம்பர்ட்‌ தன்‌ 
வேதாகமத்தின்‌ விளக்கத்தை, கூடிவந்திருந்த அனைத்து அதிகாரிகள்‌ 
முன்னிலையில்‌ எடுத்துரைத்தான்‌, இரண்டு பக்கங்களிலும்‌ வாக்குவாதங்கள்‌, 
நடந்தன ஆனால்‌ இராஜா ஹென்றிக்கோ மிகுந்த தொல்லையாக இருந்தது. 
இராஜா கடைசிமுடிவை லேம்பார்ட்டினிடத்தில்‌ கொடுத்துவிட்டார்‌, இவ்வளவு 
வாக்குவாதங்களுக்கு பிறகும்‌ திருப்தி ஆகவில்லையா? நீ எதை 

பரரைச்‌ வலக்‌ சாவா? மரணமா? நீ என்ன சொல்கிறாய்‌? 
்‌ ச லம்பர்ட்‌ பெருமூச்சுவிட்டு கொண்டு தைரியமாக பதிலளித்தார்‌. என்‌ 
சான்ப்பிகள்‌ என்று ஆத்துமாவை தேவனிடத்திலும்‌ உன்‌ உடலை உம்‌ கையிலும்‌ ஒப்படைக்கிறேன்‌. 


இன்று தெரிந்து நீ சாகவே வேண்டும்‌ என இராஜா உத்தரவிட்டான்‌ லேம்பர்ட்‌ எரிக்கப்பட்டார்‌. 

கொள்ளுங்கள்‌. லேம்பர்ட்‌ எரியும்‌ போது கூட அவன்‌ தலை குனியவில்லை. அவன்‌ இரு 

நானும்‌ என்‌ கைகளையும்‌ உயர்த்தி “இயேசு மட்டுமே, இயேசு மட்டுமே” என்று கூச்சலிட்டு 

ம்‌ ஆராதித்தான்‌. 

வீட்டாருமோ 

வென்றால்‌, 

கர்த்தரையே 

சேவிப்போம்‌. வெற்றிகள்‌ நிறைந்த நவீன காலத்தில்‌ நாம்‌ தெரிந்து கொள்ளும்‌ உரிமை அளவு 
மீறி வளர்ந்துவிடுகிறது. 200 டீ. வி. சேனல்கள்‌ நமது “அடிப்படை '” உரிமையாக 

யோசுவா 24:15 நமது விடுதலையை வெளிப்படுத்துகின்றன. நாம்‌ தெரிந்தெடுத்த பலவித 


பலவர்ண, விபரீதங்கள்‌ நமது வாசலைதேடி அனுதினமும்‌ வருகின்றன, எதை 
உடுத்துவது, உண்பது, ஒட்டுவது, அல்லது செய்வது, எனினும்‌ இந்த 
தெரிந்தெடுப்புகள்‌ நம்முடைய பயனுக்கல்ல - அவை அளவுக்கு மீறினவை 
இதற்கெதிராக நமது ஜீவனுக்கு வரும்‌ பெரிய கேள்வியை சந்திக்கும்போது நாம்‌ 
கொடுக்க கூடிய ஒரு உத்தரவு “கிறிஸ்து ஒருவரே”' பரத்திற்கு செல்ல வேறு 
வழி உண்டா? கிறிஸ்துவை தவீர வேறு ஒரு வழியும்‌ இல்லை. நமது வாழ்வில்‌ 
அர்ப்பணிப்போடு வாழ தகுதி பெற்றவர்‌ யார்‌? கிறிஸ்து ஒருவரே - மேலானவர்‌, 
மனித உள்ளத்தின்‌ வாஞ்சையை திருப்திபடுத்த வேறு யாரால்‌ முடியும்‌. கிறிஸ்து 
ஒருவரே திருப்தி படுத்தமுடியும்‌, சத்தியத்திற்கு வேறு மாற்றம்‌ இல்லை. 
வாழ்க்கையின்‌ பெரிய கேள்விவரும்‌ பொழுது அவைகள்‌ வரும்‌, அப்போது எல்லா 
தைரியத்தோடும்‌. வெற்றியின்‌ நிச்சயத்தோடும்‌ “கிறிஸ்து ஒருவரால்‌ மாத்திரம்‌.” 
திருப்திபடுத்த முடியும்‌ என்று சாட்சி சொல்ல நீ ஆயத்தமா? 











அளவு மீறின மறுதலிம்பு 


நாள்‌ 10 


எங்கள்‌ 
கடனாளிகளுக்கு 
நாங்கள்‌ 
மன்னிக்கிறது போல 
எங்கள்‌ கடன்களை 
எங்களுக்கு 
மன்னியும்‌. 


மத்தேயு ௨/2 


10 


ருமேனியா : சகோதரன்‌ வனசல்‌ 


கம்யூனிஸ்ட்‌ தேசமான ருமேனியாவில்‌ ஏழு ஆண்டு திட்டத்தில்‌, கிறிஸ்தவ 
மதம்‌ ஒரு மூடநம்பிக்கை என நினைத்து அனைத்து திருச்சபைகளையும்‌ 
அடைத்து போதகர்களை கைது செய்தனர்‌. 


சகோதரன்‌ வனசலும்‌ அவன்‌ மனைவியும்‌ அநேக திருச்சபை 
கூட்டங்களையும்‌ அவனுடைய சிறிய வீட்டிலேயே நடத்திவந்தனர்‌. அவர்கள்‌ 
அரசாங்கத்தில்‌ இருந்து ஒருகாலும்‌ தப்பமுடியாது என்று முன்கூட்டியே 
அறிந்திருந்தனர்‌. ஆனால்‌ ஒவ்வொரு நாள்‌ சாயங்காலம்‌ வனசல்‌ இவ்வாறாக 
ஜெபிப்பதுண்டு, “தேவனே உங்களுக்கு யாராவது கைதிகள்‌ தெரிந்தால்‌, 
யாருக்கு என்னுடைய உதவி தேவைப்படுகிறதோ, மறுபடியும்‌ என்னை 
திரும்பவும்‌ சிறைசாலைக்கு அனுப்பவும்‌.” அவன்‌ மனைவி சம்பந்தம்‌ இல்லாமல்‌ 
நடுக்கத்துடன்‌ முணுமுணுத்து “ஆமென்‌” என்றாள்‌. 

ஒரு விசுவாசியின்‌ வீட்டை போலீஸ்‌ சோதித்து வனசலின்‌ பிரசங்கங்களை 
அழித்தனர்‌. இது இவன்‌ குடும்பத்திற்கு தெரியவந்தது. அதுமட்டுமல்ல 
அவனுடைய நண்பரான துணைபோதகரும்‌ போலீஸுக்கு கையாள்‌ ஆக 
இருந்தான்‌ என்பது தெரிய வந்தது. 

ஒரு மணி நேரத்தில்‌ போலீஸ்‌ வனசலின்‌ வீட்டைச்‌ சோதித்து அவனை 
கைது செய்தனர்‌. அவனுடைய மனைவியிடம்‌ சில வார்த்தைகள்‌ பேச வேண்டும்‌ 
என அனுமதி கேட்டான்‌. அதற்கு அவர்கள்‌ வேண்டா வெறுப்பாக ஓத்துக்‌ 
கொண்டார்கள்‌. 

இருவரும்‌ கைகோர்த்து பாடல்கள்‌ பாடி ஜெபித்தனர்‌. இதை பார்த்த 
அதிகாரிக்கும்‌ மன உருக்கம்‌ ஏற்பட்டது. அவனை போலீஸ்‌ வண்டியில்‌ ஏற்றி 
கொண்டு போனார்கள்‌. அவன்‌ மனைவி அழுது கொண்டே வண்டியின்‌ பின்‌ 
ஓடினாள்‌. வனசல்‌ திரும்பி கடைசியாக சில வார்த்தைகள்‌ கூறினான்‌, அது 
“என்‌ அன்பை என்‌ நண்பனான துணைபோதகனுக்கும்‌, நம்‌ மகனுக்கும்‌ 
தெரிவித்து விடு” என்று கூறினான்‌. 


அத்துமீறின மறுதலிப்புக்கு அத்து மீறின மன்னிப்பு தேவைப்படுகிறது. நமது 
சத்துருக்கள்‌ நமக்கு எதிராக கொதித்தெழும்போது நாம்‌ மன்னிப்பு 
நிறைந்தவர்களாய்‌ செயல்பட வேண்டாமா? நம்மை ஒதுக்கி தள்ளும்போது 
தம்முடைய சத்துரு நம்மை உதாசீனப்‌ படுத்துகிற அளவுக்கு துணியும்‌ போது 
அவர்களை நாம்‌ மன்னிக்க விருப்பம்‌ உள்ளவர்களாய்‌ எழுந்து நிற்ககூடாதா? 
“சத்துருக்களை மன்னியுங்கள்‌” என்று இயேசு போதித்தது நமது நன்மைக்கே. 
“ஆழமாக மறுதலித்த ஒருவரை நாம்‌ மன்னிக்க முடியாதளவு நமது இருதயம்‌ 
அடைக்கப்படக்‌ கூடும்‌. நாம்‌ மன்னிப்பதில்‌ சிறிதளவு தவறினால்‌ அதன்‌ மூலம்‌ 
நம்முடைய பாவத்திலிருந்து வீடுதலை பெறுவதில்‌ தவறுகிறோம்‌ காட்டி 
கொடுப்பது தீமையானதே என்றாலும்‌, அதைக்‌ குறித்து நாம்‌ மன வேதனைப்‌ 
பட்டுக்‌ கொண்டிருப்பது நாம்‌ அடையமுடியாத ஒரு தோல்வியின்‌ அங்கமாகும்‌. 
இன்று நீ யாருக்கு அளவு மீறின மன்னிப்பை கொடுக்க வேண்டும்‌ என்று 
சிந்தித்துப்‌ பார்‌! 





தலைசிறந்த பரிசு 


நாள்‌ 11 


உங்கள்‌ 
சத்துருக்களை 
சிநேகியுங்கள்‌, 
நன்மை 
செய்யுங்கள்‌ 
லூக்கா ௨35 








ரஷ்யா : கேப்டன்‌ மார்க்கோ 


“அது என்ன?” சோவியத்‌ கேப்டனாகிய மார்க்கோ கோபத்துடன்‌ 12 வயது 
சிறுவனிடம்‌, “என்ன வேண்டும்‌ உனக்கு?” என்று உறுமினான்‌. 


அந்தச்‌ சிறுவன்‌ பயத்துடன்‌ கம்யூனிஸ்ட்‌ அதிகாரி முன்பு நின்று கொண்டு 
இருந்தான்‌. கேப்டன்‌ நீர்தான்‌ என்‌ பெற்றோர்களை சிறையில்‌ அடைத்தீர்‌, 
இன்று என்‌ தாயாருக்கு பிறந்தநாள்‌, வருடாவருடம்‌ என்‌ தாயாருக்கு நான்‌ பூ 
கொடுப்பேன்‌. நான்‌ கொண்டு வந்துள்ளேன்‌. 

என்‌ தாயார்‌ கற்று கொடுத்தது என்னவென்றால்‌ விரோதிகளை நசித்து 
அவர்களுக்கு நன்மை செய்‌ என்று, இந்த 'பூ/வை உங்கள்‌ குழந்தைகளின்‌ 
தாயாருக்கு கொடுங்கள்‌ தயவு செய்து உங்கள்‌ மனைவிக்கு எடுத்து சென்று 
என்‌ அன்பையும்‌ கிறிஸ்துவின்‌ அன்பையும்‌ தெரிவியுங்கள்‌. 

இதைக்‌ கவனித்து கொண்டு இருந்த கேப்டன்‌ மார்க்கோ கிறிஸ்தவர்களை 
கொடுமையாக அடித்து துன்பப்படுத்திவந்திருந்தான்‌ அச்சிறுவன்‌ செயலை 
கண்டு அதிர்ச்சியடைந்தான்‌. கேப்டன்‌ மார்க்கோவின்‌ கண்களிலிருந்து கண்ணீர்‌ 
வந்தது. அவனை கட்டி பிடித்து அழுதான்‌. அவன்‌ இருதயத்தில்‌ மாற்றம்‌ 
காணப்பட்டது, அந்த நாளிலிருந்து கிறிஸ்தவர்களுக்கு கொடுமை செய்ய மனம்‌ 
வரவில்லை, முடிவில்‌ அவனே கைது செய்யப்பட்டான்‌. 

மார்க்கோ அச்சிறுவனை சந்தித்த சில மாதங்களுக்கு பிறகு அவனை 
கொடூரமான சிறைசாலையில்‌ அவன்‌ இம்சை கொடுத்த கிறிஸ்தவர்கள்‌ மத்தியி 
லேயே அடைக்கப்பட்டான்‌ அவன்‌ கண்ணீருடன்‌ அவர்களிடம்‌ அச்சிறுவனை 
குறித்து கூறினான்‌. அவன்‌ முன்னால்‌ கொடுமைபடுத்தின கிறிஸ்துவர்கள்‌ 
மத்தியில்‌ இருப்பது கெளரவமாக நினைத்தான்‌. 


ஒரு விசுவாசிக்கு ஈகை இரண்டாவது இயல்பாகும்‌ பிறரை நேசிப்பதின்‌ உண்மை 
விசுவாசியின்‌ அடையாளம்‌ என்று இயேசு போதித்தார்‌. நம்மை திரும்ப 
நேசிப்பவர்களுக்கு மத்திரமல்ல, அடிக்கடி அந்நியர்களிடமும்‌ சத்துருக்களிடமும்‌ 
தயை காண்பித்து இயேசு கிறிஸ்துவின்‌ போதனைகளில்‌ முக்கிய இடம்‌ 
பெற்றுள்ளது. எடுத்த எடுப்பில்‌ நம்மால்‌ பலன்‌ பெறுகிறவர்களிடம்‌ காணப்படுகிற 
பின்விளைவுகள்‌ எவை? தன்மேல்‌ அநியாயமாக வேலையிலிருந்து நீக்கம்‌ செய்த 
ஒரு பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவனின்‌ ஜெபவாழ்க்கையை அர்ப்பணை செய்யுங்கள்‌. 
குடித்து வெறித்து விட்டிற்கு வருகிற தனது மகனை மன்னிக்கிற பெற்றோர்‌ 
களையும்‌ வேதனைபட்ட உள்ளங்களை நினைத்து பாருங்கள்‌, வெளி உலகம்‌ 
அதை புரிந்து கொள்வதில்லை. ஆனால்‌ பாதிக்கப்பட்டவர்கள்‌ இரண்டு 
பக்கங்களிலும்‌ உள்ளார்கள்‌. நாம்‌ தேவனை போல பிறருக்கு தயை காட்டும்‌ 
தயாளராக ஒரு போதும்‌ இருக்க முடியாது என்று எண்ணுகிறோம்‌. தேவனோ 
தமக்கு இரட்சிப்பு கொடுக்கும்படி தமது ஒரே பெறான குமாரனை தந்து உலகத்தின்‌ 
மேல்‌ இவ்வளவு பெரிய அன்பை வெளிப்படுத்தினாரே இன்று ஒருவனுடைய 
உள்ளம்‌ தேவனுடைய இராஜ்ஜியத்திற்கென்று திறக்கும்படி நீ என்னத்தை 
கொடுப்பாய்‌. 





தலைசிறந்த ஊழியன்‌ 


நாள்‌ 12 


12 


பாகிஸ்தான்‌ : சலீமா, ரகீலா 


“நீ உன்‌ சிலுவையை சுமப்பேன்‌ என்று உறுதியளித்தால்‌ உன்‌ வாழ்க்கை 
முள்ளாகவும்‌, மலையாகவும்‌, கஷ்டங்களாகவும்‌, மாறிவிடும்‌” என்று பாகிஸ்தான்‌ 
சிறுமி உறுதியாகக்‌ கூறினாள்‌. சலீமா ஓரு கிறிஸ்தவப்‌ பெண்‌. அவள்‌ முஸ்லீம்‌ 
அடர்த்தியான பாகிஸ்தானில்‌ வசித்து வந்தாள்‌. அவளுடைய பள்ளி தோழியாகிய 
ரகீலாவிடம்‌ தனது விசுவாசம்‌ குறித்து கூறினபோது அவள்‌ கிறிஸ்துவை 
தனது இரட்சகராக ஏற்றுக்‌ கொண்டாள்‌. 


ரகீலாவின்‌ குடும்பத்தினர்‌ சலீமா மீது கடும்‌ கோபம்‌ கொண்டு அவள்‌ 
மதமாற்றம்‌ செய்கிறாள்‌ என்று குற்றம்‌ சாட்டினர்‌. இந்தவிதமான குற்றத்திற்கு 
பாகிஸ்தானில்‌ மரணதண்டனை கொடுக்கப்படும்‌. சலீமாவும்‌ அவளுடைய 
போதகரும்‌ கைது செய்யப்பட்டனர்‌. சலீமாவின்‌ பெற்றோர்‌ வதி விசாரனை 
செய்து அடிக்கப்பட்டனர்‌. சிறைச்‌ சாலையில்‌ நிந்திக்கப்பட்டாள்‌. ஆனாலும்‌ 
அவள்‌ தன்‌ விசுவாசத்தைக்‌ கைவிடவில்லை. அவள்‌ மெல்லிய குரலில்‌ 
கிறிஸ்துவ பாடல்களை பாடி மற்ற அனைவரையும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டு 
வந்தாள்‌. 

ரகீலா தன்‌ வீட்டை விட்டு ஓடிப்போய்விட்டாள்‌. பின்னர்‌ குடும்பத்தினரால்‌ 
கண்டுபிடித்து கொண்டுவரப்பட்டாள்‌. அவளுக்கு கிறிஸ்தவ மதத்திலிருந்து 
மாறும்படியாக கடைசி சந்தர்ப்பம்‌ கொடுத்த போதும்‌ அவள்‌ மனமாறுதல்‌ 
அடையவில்லை. ஆதலால்‌ அவள்‌ சொந்த குடும்பத்தினரால்‌ கொல்லப்பட்டாள்‌. 

சலீமா அநேக விசாரனைக்கு தள்ளப்பட்டாள்‌. ரகீலாவின்‌ மரணத்திற்கு 
இவள்‌ தான்‌ காரணம்‌ என்று இவள்‌ குடும்பத்தினர்‌ கூறினர்‌, அநேக 
நாட்களுக்கு பிறகு அவள்‌ மேல்‌ இருந்த குற்றசாட்டுகள்‌ நீக்கப்பட்டு அவள்‌ 
விடுதலை செய்யப்பட்டாள்‌. இவர்களால்‌ சலிமா கொல்லப்படுவாள்‌ என எண்ணி 
பாகிஸ்தானில்‌ உள்ள வேறு இடத்திற்கு அனுப்பப்பட்டாள்‌. 
இவையனைத்துக்குப்‌ பிறகும்‌ சலீமாவின்‌ விசுவாசம்‌ குறையவே இல்லை. 
அவள்‌ பிரசங்கியாக போக வேண்டும்‌ என கூறினாள்‌. எவ்வளவு பெரிதான 
மலை போன்ற கஷ்டங்கள்‌ வந்தாலும்‌ இயேசு கிறிஸ்து விடுவிப்பார்‌ என்றாள்‌. 


வழக்கமாக ஊழியர்கள்‌ விசேஷித்த சிறப்பு படைகள்‌ என்று ஜனங்கள்‌ தப்பு 


தோடு செயல்படும்‌ சேனைவீர்ர்களா? உண்மையில்‌ ஒவ்வொ 

மிஷனெரியாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள்‌. சிலர்‌ தேவனுடைய முக்கியமான 
செயல்கள்‌ உங்கள்‌ சமையல்‌ அறையிலோ அல்லது உங்கள்‌ அயலாரோடு பகிர்ந்து 
கொள்ளும்‌ பானத்திலோ அடங்கியிருக்கலாம்‌. தேவனுடைய ஊழியமானது நாம்‌ 
எங்கு சென்றாலும்‌ எதை செய்தாலும்‌ நம்முடைய உள்ளத்தில்‌ பொங்கி 
கொண்டுள்ளது நாம்‌ கிறிஸ்துவின்‌ அன்பை எவ்விடத்திலும்‌ பறைசாற்ற கடமை 
பெற்றுள்ளோம்‌. சிலருக்கு தங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடன்‌ விசுவாசத்தை 
பகிர்ந்து கொள்ளுவது பெரும்‌ வீரச்‌ செயலை சாதித்ததான அனுபவத்தை 
கொடுக்கும்‌ மேலும்‌ சிலருக்கு கலாச்சார அடிப்படையில்‌ வெவ்வேறு ஜனங்களோடு 


கொடுக்கும்‌ நம்‌ ்‌ 
கிறிஸ்துவின்‌ நற்செய்தியைப்‌ பகிர்ந்து கொள்ளும்‌ வாஞ்சை உன்னிடம்‌ எந்த 


4 அளவுக்கு இருக்கிறது? 








அத்து மீறின இழப்பு 


நாள்‌ 13 


இந்தியா : டாக்டர்‌ பி.பி. ஜோபு 


“என்னுடைய ஒருகை துண்டிக்கப்பட்டது போல்‌ உள்ளது” என்று டாக்டர்‌ 
பி.பி. ஜோபு கூறினார்‌. இதுதான்‌ அவருடைய வாழ்க்கையில்‌ கஷ்ட 
சூழ்நிலையின்‌ பிரசங்கமாகும்‌, ஏனென்றால்‌ தன்‌ மகனின்‌ அடக்க ஆராதனையில்‌ 
அவர்‌ குரல்‌ துக்கம்‌ நிறைந்ததாய்‌ இருந்தது. “என்னிடத்தில்‌ உள்ளவைகளை 
வைத்து கிறிஸ்தவுக்காக சேவை செய்வேன்‌” என்றார்‌. 


டாக்டர்‌ ஜோபு இந்திய தேசத்தில்‌ “தி வாய்ஸ்‌ ஆப்‌ தி மார்டியர்ஸ்‌” 
நிறுவனத்தைத்‌ தலைமை தாங்கி வருகிறார்‌. அவர்‌ துணிகரமாக பல 
நாடுகளுக்குச்‌ சென்று கிறிஸ்துவர்களை ஊக்கப்படுத்தினார்‌. அவர்‌ அநேக 
இடங்களில்‌ பிரசங்கம்‌ செய்து 100௦ கணக்கான மக்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வருவதை 
கண்டுள்ளார்‌. 

அவர்‌ தன்னுடைய வேலைகளினால்‌ இந்தியாவில்‌ உள்ள 
இந்துமதத்தினரின்‌ கோபத்திற்கு ஆளாகினார்‌. ஜூன்‌ 1999 அவர்‌ காரில்‌ பிரயாணம்‌ 
செய்யும்‌ பொழுது கல்‌ அடிப்பட்டு இரத்த வெள்ளமானார்‌, இந்த சம்பவம்‌ 
நடந்த ஒரு வாரத்திற்கு பிறகு அவனுடைய கடைசி மகன்‌ மைக்கேல்‌ படித்து 
வந்த மருத்துவக்‌ கல்லூரி முன்பு வேகமாக வந்த ஒரு கார்‌ அவன்‌ மீது. 

மோதி சுய நினைவில்லாமல்‌ மருத்துவ மனையில்‌ அனுமதிக்கப்பட்டான்‌. அவன்‌ 
மருத்துவ பலனின்றி இறந்து போனான்‌. 

தன்‌ மதனின்‌: இழப்பு டாக்டர்‌ ஜோபின்‌ ஊழியத்திற்கு தடையாகவே இல்லை. 
அநேக இடங்களுக்குச்‌ சென்று ஊழியம்‌ செய்து 10௦௦ கணக்கான மக்களைத்‌ 
தேவனிடம்‌ கொண்டு வந்தார்‌. டாக்டர்‌ ஜோபுவின்‌ ஊழியத்தில்‌ இழப்புகள்‌ 
அதிகம்‌. அதில்‌ ஒன்று தன்‌ மகனின்‌ மரணம்‌. அவன்‌ தனிமையாக இல்லை. 
தேவன்‌ அவருடைய இழப்பு எப்படிப்பட்டது என்று அறிவார்‌. இதன்மூலம்‌ 
அநேகர்‌ இரட்சிப்பைக்‌ கண்டடைந்தார்கள்‌. 


ல்‌ 


துன்பப்படுகிற திருச்சபையின்‌ பாதை சறுக்குள்ளதும்‌ நீளமுமாக இருக்கலாம்‌. 
சுமார்‌ 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்கு எதிராக அநேகர்‌ 
தீமையை ல்‌ முயன்று வந்துள்ளனர்‌. கிறிஸ்துவுக்காக நாம்‌ 
அறைக்கபட்டோமோ இல்லையோ, அதற்கான விலையை நாம்‌ கொடுத்தாக 
வேண்டும்‌. இது ஆபிரகாமின்‌ ஜீவியத்தில்‌ உள்ள பாடமாகும்‌. அவன்‌ ஈசாக்கைப்‌ 
பலியிட ஆயத்தமாக இருந்தான்‌. அதன்‌ மூலமாக ஆசிர்வாதம்‌ வந்தது. கிறிஸ்துவின்‌ 
அர்ப்பணிப்புக்‌ கென்று நாம்‌ விட்டு கொடுப்பது நம்மைப்‌ பலப்படுத்துகிறது. 
நாம்‌ சிலவற்றை விட்டு கொடுப்பதின்‌ மூலம்‌ நமது இலக்குகள்‌ தெளிவாகின்றன 
விட்டு கொடுப்பது நமது குணத்தை துத்திக்‌ ஊழியத்திற்கென்று 
நாம்‌ அர்ப்பணிக்கும்‌ செலவுகள்‌ நமது குடும்பத்தையும்‌, அயலகத்தாரையும்‌ 
உலகத்தையும்‌ கிறிஸ்துவுக்கென்று மாற்றவல்லது, இதன்‌ மூலம்‌ நாம்‌ எவ்வளவு 
வல்லமையுள்ளவர்களாய்‌ மாற. முடியும்‌ என்பதைக்‌ கற்றுக்‌. prin 
நமக்கு அருமையானதைப்‌ பற்றிக்‌ கொண்டிராமல்‌ அவற்றை இழப்பதால்‌ நாம்‌ 
a க தேவனுக்கென்று நமது பக்திவைராக்கியத்தில்‌ உறுதியாய்‌ 
உதவுகிறது. 


13 





ள்‌ 14 ள்‌ 3 ட 
ட தேவனே, என்னைச்‌ சமாதானத்தின்‌ 


கருவியாக மாற்றும்‌ எங்கே வெறுப்பு 
உள்ளதே, அங்கே அன்பையும்‌ எங்கே 
காயம்‌ உள்ளதே, அங்கே மன்னிப்பும்‌, 
எங்கே சந்தேகமே, அங்கே உண்மையும்‌, 
எங்கே நீராசையோ, அங்கே நம்பிக்கையும்‌, 
ங்கே இருட்டேர, அங்கே வெளிச்சமும்‌. 
எங்கே துக்கமோ, அங்கே சந்தோஷமும்‌, 
விதைக்க உதவி செய்யும்‌. 


ஏன்‌ தெய்வீக ஏஜமானனே, நான்‌ 
தேற்றப்படும்படி விரும்பாமல்‌, பிறரைத்‌ 
தேற்ற உதவியருளும்‌. ஏன்னைம்‌ பிறர்‌ 
புரிந்து கொள்ளத்தக்கதாக பிறரை நான்‌ 
புரிய உதனி செய்யும்‌. 

ஏனெனில்‌, நரம்‌ கொடுப்பதில்‌ 
பெறுகிறோம்‌. பிறரை மன்னிர்பதில்‌ நரம்‌ 
மன்னிக்கப்படுகிறோம்‌. நாம்‌ மரிப்பதில்‌ 

நித்திய ஜீவன்‌ பெறுகிறோம்‌. 





தலைசிறந்த புன்னகை 


நாள்‌ 15 


கிறிஸ்துவின்‌ 
அன்பைவிட்டு 
நம்மைப்‌ பிரிப்பவன்‌ 
யார்‌? உபத்திரவமோ, 
வியாகுலமோ, 
துன்பமோ, பசியோ, 
நிர்வாணமோ, 
நாசமோசமோ, 
பட்டயமோ? 


ரோமர்‌ 8:36 





சைபீரியா : பவுலோஸ்‌ 





சோவியத்‌ அதிகாரி பவுலோஸை அநேக நேரமாய்‌ அடித்து கொடுமைபடுத்தி 
கொண்டு இருந்தான்‌. பின்பு அந்த அதிகாரி பவுலோஸிடம்‌, “நான்‌ உன்னை 
இனி கொடுமை படுத்துவதில்லை. உன்னை சைபீரியா என்னும்‌ பனிபடர்ந்த 
இடத்திற்கு அனுப்பி வைக்கிறேன்‌. அது ஒரு கொடூரமான இடம்‌. அது உனக்கும்‌ 
உன்‌ குடும்பத்தினருக்கும்‌ சரியான இடம்‌” என்று கூறினான்‌. 


பவுலோஸ்‌ துக்கப்படாமல்‌ புன்னகை செய்து கொண்டு, “இவ்வுலகம்‌ 
முழுவதும்‌ என்‌ தகப்பனுடையது. எங்கு என்னை அனுப்பினாலும்‌ என்‌ 
தகப்பனுடன்‌ தான்‌ இருப்பேன்‌” என்றான்‌. 

அதிகாரி அவனை நோக்கி, “உன்னிடம்‌ உள்ள அனைத்தையும்‌ நாங்கள்‌ 
எடுத்துக்‌ கொள்வோம்‌” என்று கூறினான்‌. 

பவுலோஸ்‌ அதற்கு, “உங்களுக்கு மிக உயரமான ஏணி தேவைப்படும்‌” 
என்று புன்னகையுடன்‌ கூறி, “ஏனென்றால்‌ என்னுடைய பொக்கிஷம்‌ 
பரலோகத்தில்‌ உள்ளது” என்று கூறினான்‌. 

அதற்கு அவன்‌, “உன்‌ கண்ணின்‌ நடுவே துப்பாக்கி குண்டை வைப்பேன்‌” 
என்று கோபத்துடன்‌ கத்தினான்‌. பவுலோஸ்‌ அதற்கு, “நீங்கள்‌ என்‌ உயிரை 
இவ்வுலகில்‌ இருந்து எடுத்துவிட்டால்‌ சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு 
துவங்கும்‌. எனக்கு சாவைக்‌ குறித்த பயம்‌ இல்லை என்றான்‌. 

அதிகாரி அதற்கு பவுலோஸின்‌ சட்டையைப்‌ பிடித்து இழுத்து, “நாங்கள்‌ 
உன்னைக்‌ கொல்ல போவதில்லை. ஆனால்‌ யாரும்‌ இல்லாத இருட்டறையில்‌ 
வைக்கப்போகிறோம்‌” என்று கூறினான்‌. 

“நீங்கள்‌ அப்படி ஒன்றும்‌ செய்ய முடியாது” என்று புன்னகை செய்து 
“என்‌ நண்பர்‌ பூட்டிய இரும்பு கம்பிகள்‌ உள்ள கதவினுள்‌ கூட நுழைய 
முடியும்‌. யாராலும்‌ என்னைக்‌ கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க முடியாது” என்று 
கூறினான்‌. 


நிச்சயமற்ற எதிர்கால சூழ்நிலையில்‌ ஒன்று நமக்கு உறுதியாகிறது. கிறிஸ்து 
நம்மோடு கூட அதைச்‌ சந்திப்பார்‌. நாம்‌ இரகசிய சோதனையில்‌ அல்லது வெளிப்பட 
வேதனையில்‌ கடந்து செல்லும்‌ போது நரம்‌ தனியாக இருக்கவில்லை, சில 
வேளைகளில்‌, உற்ற நண்பர்கள்‌ நம்மைத்‌ தவற விடக்கூடும்‌. நம்முடைய தனி 
வாழ்க்கை பயணத்தில்‌ அவர்கள்‌ நம்மோடு நடக்க முடியாது. அங்கு வெள்ளம்‌ 
ஆழமாக இருக்கலாம்‌. இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளில்‌, இரும்பு 
கம்பிகளின்‌ பின்னனியில்‌ நாம்‌ கடந்து செல்லுகையில்‌ இயேசு ஒருவரே நம்மோடு 
நடந்து செல்ல முடியும்‌. அவர்‌ ஞானத்தில்‌ நமது சூழ்நிலைகளிலும்‌ அவர்‌ நம்மை 
விடுவிக்காவிட்டாலும்‌, அவருடைய திரு பிரசன்னம்‌ நம்மை அவைகளினூடே 
வழிநடத்தும்‌. உன்னை விட்டு பிரியாத நண்பன்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌ என்று 
புன்னகையுடன்‌ கூறு. 


15 











தலைசிறந்த அர்ப்பணிப்பு 


இந்தோனேஷியா 


நாள்‌ 16 


அப்படியிருக்க, 
சகோதரரே, நீங்கள்‌ 
உங்கள்‌ சரீரங்களைப்‌ 
பரிசுத்தமும்‌ 
தேவனுக்குப்‌ பிரியமு 
மான ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுக்க 
வேண்டுமென்று, 
தேவனுடைய இரக்‌ 
கங்களை முன்னிட்டு 
உங்களை வேண்டிக்‌ 
கொள்ளுகிறேன்‌ 
இதுவே நீங்கள்‌ 
செய்யத்தக்க புத்‌ 
தியுள்ள ஆராதனை. 
ரோமர்‌ 121 


பணியாற்றி வருகிறாள்‌. சுதந்திரநாட்டில்‌ வாழும்‌ 


: பாஸ்டர்‌ ஹென்றி பேட்டி வாயல்‌ 


அவர்கள்‌ கூட இருந்த கிறிஸ்தவர்களை சரமாரியாய்‌ வெட்டும்‌ சமயத்தில்‌ அறையில்‌ 
ஓடி ஓளிந்தனர்‌, பாஸ்டர்‌ ஹென்றியும்‌ அவன்‌ மனைவியும்‌. இவர்கள்‌ 
இந்தோனேஷியாவில்‌ வாலிபர்‌ முகாம்‌ நடத்தி வந்தனர்‌. இவர்கள்‌ அங்கு 
இருந்த வாலிபர்கள்‌ மீது மிகுந்த அக்கரை காட்டினார்கள்‌. 


அந்த முகாம்‌ ஒரு சந்தோஷத்தை கொடுக்க கூடியதாயும்‌. ஆராதனை 
செய்யக்‌ கூடியதாயும்‌ பக்திவிருத்திக்கான ஒரு நல்ல இடமாக இருந்தது. 
அப்பொழுது திடீர்‌ தாக்குதல்‌ நடத்தினர்‌. 

இருந்த ரத்த வெறிபிடித்த முஸ்லீம்கள்‌ அவர்‌ இருந்த இடத்தைச்‌ 

சூழ்ந்து கொண்டனர்‌. அங்கேயிருந்த பாஸ்டர்‌ ஹென்றி வெளியே வந்து 
முஸ்லீம்களிடமிருந்து தன்‌ மனைவியையும்‌ அந்த வாலிபர்களையும்‌ காப்பாற்றியே 
ஆக வேண்டும்‌ என்று முடிவெடுத்தார்‌. இம்முயற்சியில்‌ அவர்‌ தாக்கப்பட்டார்‌. 
“இயேசுவே எனக்கு உதவி புரியும்‌” இதுவே அவரின்‌ கடைசி வார்த்தை. 

ஹென்றியின்‌ மனைவி தன்‌ கணவனின்‌ உடல்‌ சவ பெட்டியில்‌ இருப்பதை 
கண்டாள்‌. அந்த உடலின்‌ மீது மிகவும்‌ மோசமான காயங்கள்‌ கால்கள்‌ மீதும்‌ 
கைகள்‌ மீதும்‌ காணப்பட்டன. இதைப்‌ பார்த்த அவன்‌ மனைவி கோபமும்‌, 
அதிர்ச்சியும்‌ அடைந்து தேவனிடத்தில்‌ கதறி அழுதுகொண்டே, “ஏன்‌ எனக்கு 
இது நடந்தது ஏன்‌ என்‌ கணவனை நீர்‌ காப்பாற்றவில்லை?” என்று அழுதாள்‌. 

அந்த நேரத்தில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ தன்‌ கணவன்‌ கூறிய கடைசி 
வார்த்தை களை நினைவு படுத்தினார்‌. ஹென்றி இவ்வாறாக கூறியிருந்தார்‌: 
“நீ இயேசு கிறிஸ்துவை நேசி ஆனால்‌ உன்‌ அன்பு என்‌ மீதும்‌ உன்‌ 
குடும்பத்தின்‌ மீதும்‌ அதிகம்‌ இருந்தால்‌ நீ கிறிஸ்துவின்‌ இராஜ்ஜியத்தில்‌ 
பிரவேசிக்கமாட்டாய்‌” அவன்‌ இயேசுவின்‌ இராஜ்ஜியத்திற்காக மரிக்க ஆயத்தமாக 
இருப்பதாக கூறியிருந்தார்‌. 


இவ்வார்த்தைகள்‌ ஞாபகத்திற்கு வந்தவுடன்‌ அவளில்‌ இருந்த கசப்பான 
எண்ணங்கள்‌ மாறின. இந்நாளிலும்‌ இந்தோனேஷியாவில்‌ திருச்சபையில்‌ 
ரூ கிறிஸ்தவனுக்கும்‌ 
என்ன புத்திமதிகள்‌ சொல்வார்‌ என்றால்‌ “நீங்கள்‌ மனதார தேடுங்கள்‌ 
அப்போது எந்த வித கஷ்டங்கள்‌ வந்தாலும்‌ உங்களால்‌ எல்லா கூழ்‌ 
நிலைகளையும்‌ எதிர்த்து நிற்க முடியும்‌.” 


நாம்‌ தொல்லையைத்‌ தேடித்‌ திரிய அவசியமில்லை. அது நம்மைத்‌ தேடிவராம 
லீராது. ஆனால்‌ உபத்திரவங்கள்‌ வாழ்வில்‌ இராமலிராது என்று இயேசு கூறியுள்ளார்‌, 
எனினும்‌ நாம்‌ தேவனைத்‌ தேடுவதால்‌ உபத்திரவங்களைக்‌ கேட்கிறோம்‌ என்று 
அர்த்தமல்ல. பதிலாக, நம்மால்‌ தவிர்க்க முடியாதவைகளுக்காக நம்மை ஆயத்தப்‌ 
படுத்துகிறோம்‌. நமக்கு வரும்‌ தெொல்லைகள்மேல்‌ நமக்குக்‌ கட்டுப்பாடு இல்லை 
தான்‌. ஆனால்‌ அவைகள்‌ தம்மை அணுகும்போது நாம்‌ தேவனோடு வைக்கும்‌ 


பலியாக ஒப்புக்கொடுப்பது முக்கியமல்ல. அதற்கு முன்னரே நமது உள்ளத்தை 
அவருக்கு ஏற்றதாகப்‌ பண்படுத்தி வைப்பதே மிக முக்கியம்‌. அப்படிச்‌ செய்தால்‌ 
நாம்‌ கொடுக்கும்‌ ஜீவன்‌ உயிருள்ள தேவனுக்கேற்ற பலியாக அவருக்கு அர்ப்பண 
மாகிறது. ஜீவபலியாக ஒப்புக்‌ கொடுக்கவே தேவன்‌ நமது வாழ்வில்‌ எதிர்பார்க்கிறார்‌. 











மீறின 


நாள்‌ 17 


ஒருவன்‌ 
கிறிஸ்தவனாய்‌ 
இருப்பதினால்‌ 
பாடுபட்டால்‌ 
வெட்கப்படாம- 
லிருந்து, 
அதினிமித்தம்‌ 
தேவனை மகிமைப்‌ 
படுத்தக்கடவன்‌ 

॥ பேதுரு 416 





வேதனை 





சூடான்‌ : சூடானிய மாணவர்கள்‌ 


“எங்களோடு சேர்ந்து சொல்லுங்கள்‌” என்று சேவகர்கள்‌ கூச்சலிட்டனர்‌. அம்‌ 
மாணவர்களை உதைத்து கையால்‌ வயிற்றையும்‌ முகங்களையும்‌ குத்தினார்கள்‌. 
“அல்லா கடவுள்‌. முகமது அவருடைய தீர்க்கதரிசி” என கூறுமாறு வற்புறுத்தினர்‌. 

நான்கு சடானிய வாலிபர்கள்‌ தங்கள்‌ தாய்மார்களுக்காக அழுது கதறினர்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ கூற சொன்ன வார்த்தைகளை அவர்கள்‌ திரும்பக்‌ 
கூறவில்லை. அப்படி கூறினால்‌ அவர்கள்‌ கிறிஸ்தவ மதத்தை புறக்கணித்து 
விடுவார்கள்‌ என எண்ணினர்‌. அவர்கள்‌ முதுகில்‌ இருந்து செந்நீரைப்‌ போல்‌ 
இரத்தம்‌ தாரையாக வழிந்து ஓடினது. ஆனால்‌ அவர்கள்‌ கிறிஸ்துவுக்காக 
தான்‌ வாழ்வோம்‌ என்று உறுதியாக இருந்தனர்‌. 

இந்த கோர காட்சியைச்‌ சில வயது முதிர்ந்த வாலிபர்கள்‌ மிகுந்த ஆச்சரியத்‌ 
துடன்‌ கவனித்து கொண்டிருந்தார்கள்‌. சில நாட்களுக்கு முன்புதான்‌ இஸ்லாமி 
யரால்‌ சில குடும்பத்தினர்கள்‌ கொல்லப்பட்டதை பார்த்திருந்தார்கள்‌. 

அப்பொழுது அவர்கள்‌ நான்கு நண்பர்களையும்‌, சொந்தக்காரர்களையும்‌ 
அவர்களுள்‌ ஐந்து வயது சிறுவனையும்‌ அடித்துக்‌ கொன்றதைப்‌ பார்த்தனர்‌. 

ஏற்கனவே சேவகர்கள்‌ வயது முதிர்ந்த வாலிபர்கள்‌ ஒவ்வொருவராய்‌ எரியும்‌ 
நிலக்கரியின்‌ மேல்‌ படுக்க வைத்து, இஸ்லாமியரின்‌ விசுவாசத்தை கூற 
சொன்னார்கள்‌. ஆனாலும்‌ அந்த இம்சைகளை சகித்துக்‌ கொண்டு, அப்படி 
கூற மறுத்துவிட்டனர்‌. 

அந்நாட்களில்‌ பதிநான்கு மாணவர்களையும்‌ 13 மாணவிகளையும்‌ கடத்தினர்‌. 
ஆனால்‌ மாணவிகள்‌ இருக்கும்‌ இடத்தைக்‌ கண்டு பிடிக்க முடியவில்லை. 
அவர்கள்‌ அடிமைகளாகவோ, வைப்பாட்டிகளாகவோ வடகசுடானுக்கு 
அனுப்பப்பட்டிருப்‌ பார்கள்‌ என்று கூறப்படுகிறது. எல்லா மாணவர்களும்‌ 
கடுமையாக இம்சைக்குள்‌ ளாக்கப்பட்டார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ விசுவாசத்தை 
விட்டுக்‌ கொடுக்கவில்லை. 

அடுத்த நாள்‌ இரவில்‌ வயது நிறைந்த மாணவர்கள்‌ தப்பி ஓடினர்‌. அவர்கள்‌ 
முதுகில்‌ மாறாத தழும்புகள்‌ அப்படியே இருந்தன. ஆனாலும்‌ ஒரு மாணவனும்‌ 
தன்னுடைய விசுவாசத்தை கடைசிவரை விட்டு கொடுக்கவே இல்லை. 


வேதனை என்பது அடிக்கடி தேவனுடைய திட்டத்தில்‌ ஒரு அம்சமாகும்‌. துரதிருஷ்‌ 
டவசமாக வேறு எந்த அநுபவமும்‌ அதற்கு ஈடாக நம்மை நோக்கம்‌ கொள்ள 
செய்வதில்லை. சரீரத்தில்‌ ஒருகாயம்‌ அல்லது வேதனை ஏற்பட்டால்‌, உடனடியாக 
முழுச்‌ சரீரத்தின்‌ கவனமும்‌ அதில்‌ ஈர்க்கப்படுகறது. வேதனை உருவாக்கும்‌ இடத்திற்கு 
உதவும்படி நரம்பு மண்டலம்‌ முழுவதும்‌ ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. சில 
வேளைகளில்‌ வேதனை தொடரும்போது முழுச்சரீரமும்‌ தோய்ந்து போகிறது. 
வேதனையில்‌ துடித்துக்‌ கொண்டிருக்கிற அல்லது சகிக்கிற ஒருவரைக்‌ காணும்போது 
நமது மனம்‌ கூசுகிறது, நாமும்‌ கூட வேதனைபடுகிடறோம்‌. நாம்‌ நேசிக்கிற ஒருவர்‌ 
ராஜபிளவை அல்லது பயங்கர நோய்க்கு ஆளாகி மரித்தால்‌ அதைச்‌ சகிக்க முடிவ 
தில்லை. எந்தக்‌ காரணத்தினால்‌ நமக்கு வேதனை உண்டானாலும்‌, நாம்‌ அதற்குப்‌ 
பதில்‌ கொடுக்க இருவழிகளில்‌ ஏதாவது ஒன்றைக்‌ கடைபிடிக்க முடியும்‌. என்னால்‌ 
இனிமேலும்‌ முடியாது என்று விட்டுக்‌ கொடுக்கலாம்‌. அல்லது சிக்கலாம்‌. 
வேதனையைச்‌ சகிக்கக்‌ கற்றுக்‌ கொண்டவர்கள்‌ தேவனுக்கேற்ற கிருபை நிறைந்த 
ஊழியர்களாக இருக்க முடியும்‌. பந்தய வீரர்கள்‌ தங்கள்‌ சரீரத்தை ஒடுக்கிக்‌ கீழ்ப்‌ 
படுத்தும்போது பந்தய போட்டிகளுக்குத்‌ தகுதி பெறுகின்றனர்‌. அப்படியே வேதனையும்‌ 
நமது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. 


17 





மிகுதியான ஏதிர்ப்பு 


ருமேனியா : ரிச்சர்ட்‌ உம்பிரான்ட்‌ 


நாள்‌ 18 


உனக்கடுத்தவனைச்‌ 
சிநேகித்து, உன்‌ 


கிறீர்கள்‌. நான்‌ உங்‌ 
களுக்குச்‌ சொல்லு 
கிறேன்‌, உங்கள்‌ 
சத்துருக்களைச்‌ 
சிநேகியுங்கள்‌. 
உங்களைத்‌ துன்பப்‌ 
படுத்துகிறவர்களுக்‌ 
காகவும்‌ ஜெபம்‌ 
பண்ணுங்கள்‌. 
மத்தேயு 543-44 


“நான்‌ கம்யூனிஸ்டுகளை மெச்சுகிறேன்‌” பதிநான்கு ஆண்டுகள்‌ சிறையில்‌ 
இருந்த போதகர்‌ வாயிலிருந்து வந்தது இது ஆச்சரியமாய்‌ இருந்தாலும்‌ அது 
உண்மையாக இருந்தது. 


பெரும்பாலான கம்யூனிஸ்டுகள்‌ அவர்களுடைய “சாம்‌ ராஜ்யத்திற்காக” 
தங்கள்‌ வாழ்க்கையை அர்ப்பணிக்கத்‌ தயாராக இருந்தார்கள்‌. திருச்சபையில்‌ 
உள்ளவர்களை விட அவர்களுக்கு அதிக அக்கறை இருந்தது. எல்லா 
விரோதிகளிலும்‌ பாஸ்டர்‌ பிராண்ட்‌ ஒரு நல்ல நண்பனையும்‌, பயனுள்ள 
கிறிஸ்தவனையும்‌ கண்டார்‌ எதிரிகளை நேசிக்கும்‌ பொழுது அநேகர்‌ 
கிருஸ்துவுக்குள்ளாய்‌ வந்தார்கள்‌. வந்தது மல்லாமல்‌ தேவனுக்கு சாட்சியாக 
இருக்கவும்‌ முடிந்தது. 

“என்னை அழுக்கடைந்த யூதன்‌ என்று கூறி என்னுடைய புத்தகங்களைப்‌ 
படிக்கக்‌ கூடாது என்று கூறும்‌ பொழுது கூடியிருந்த ஜனங்கள்‌ இந்த 
அழுக்கடைந்த யூதன்‌ என்னதான்‌ கூறுகிறான்‌ என்று அங்கே வந்தார்கள்‌. 
யார்‌ என்‌ மேல்‌ குற்றம்‌ சாட்டினாலும்‌ அவர்களை வரவேற்கிறேன்‌. மற்றவர்கள்‌ 
கூறுகிறதைக்‌ கேட்கும்படி யாரும்‌ கவனம்‌ செலுத்துவதில்லை. உன்‌ 
விசுவாசத்தைக்‌ குறித்துப்‌ பேசுமுன்‌ அவர்களுக்குச்‌ சத்தியத்தைப்‌ புகட்டு. 
எங்கிருந்து வந்துள்ளான்‌ என்று புரிந்து கொள்ள வேண்டும்‌. 
புத்திசாலித்தனமாக பேச வேண்டும்‌. எப்பொழுதும்‌ அன்பாக பேச வேண்டும்‌." 

பாஸ்டர்‌ உம்பிரான்டின்‌ உபதேசங்கள்‌ அனைவரும்‌ கடைபிடித்தனர்‌. அவரும்‌ 
அவரின்‌ மனைவி சபீனாவும்‌ 'நாஸி' அதிகாரியை அன்புடன்‌ தங்கள்‌ வீட்டில்‌ 
வரவேற்றனர்‌. இந்த 'நாஸி' அதிகாரி சபீனாவின்‌ குடும்பத்தினரை உபத்திரவ 
முகாமில்‌ கொடுமை கொடுத்து கொன்றவர்‌. இந்த அதிகாரி அவர்கள்‌ மன்னிப்பு 
மனப்பான்மையும்‌ அன்பையும்‌ பார்த்து கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொண்டு 
அவருடைய ராஜ்யத்தில்‌ சேர்ந்தார்‌. 


பின்குறிப்பு: இந்த வார்த்தைகள்‌ பாஸ்டர்‌ பிரான்ட்‌ பிப்ரவரி 2௦01ல்‌ சாவுக்கு முன்பு எடுத்த கடைசி 
பேட்டியில்‌ பகிர்ந்த தகவல்களின்‌ அடிப்படையில்‌ எழுதப்பட்டவை. 


நமது அன்பைக்‌ கண்டு பிறர்‌ நமது விசுவாசத்தை அறிவார்கள்‌ என்று இயேசு 
போதித்தார்‌. நமது குடும்பத்தாரிடம்‌ எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அதற்குச்‌ 
சமமாக எதிரிகளையும்‌ நாம்‌ நேசிக்க வேண்டும்‌. உண்மையில்‌ நாம்‌ செய்கிற 
அறிக்கை நமது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஊன்றுகோலாகும்‌. 
கிறிஸ்தவர்கள்‌ முக்கியமாக இந்தக்‌ கற்பனைகளை கைக்கொள்வதில்‌ அதிக 
கவனம்‌ செலுத்தினால்‌ தங்களைச்‌ சுற்றியுள்ளவர்களிடமிருந்து வேறுபட்டு 
காணப்படுவார்கள்‌. பழிவாங்கும்‌ இயல்பான சிந்தையை விட்டுவிட்டு, 
சத்துருக்களுக்கு உதவிசெய்யும்‌ பண்பை வளர்க்க வேண்டும்‌. இந்தவிதமாக 
கிறிஸ்துவின்‌ பிரமாணத்தை நிறைவேற்றுவதனால்‌ நமது விசுவாசம்‌ பிறருக்கு 
வெளிப்பட வாய்ப்பு ஏற்படுகிறது. 








தலைசிறந்த கடற்‌ பயணம்‌ 


தி டைடானிக்‌ : டா 


நாள்‌ 19 


மனுஷனுடைய 
இருதயத்தின்‌ 
எண்ணங்கள்‌ 
அநேகம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய 
யோசனையே நிலை 


திற்கும்‌. 
நீதிமொழிகள்‌ 19:21 





டாக்டர்‌ பேட்மன்‌ தன்‌ 


க்டர்‌ ராபர்ட்‌ பேட்மன்‌ 


மனைவியின்‌ தங்கைக்கு மீட்பு படவுக்குள்ளே ஏற 


உதவி செய்தார்‌. “பயப்படாதே ஆனி, இது நம்முடைய விசுவாசத்தைச்‌ 
சோதிக்கும்‌. நான்‌ இங்கே இருந்து மற்றவர்களைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌, 
நாம்‌ இவ்வுலகில்‌ ஒருவரை ஒருவர்‌ பார்ப்போமோ இல்லையோ, ஆனால்‌ 
பரலோகில்‌ சந்திப்போம்‌” அந்த இருட்டில்‌, பேட்மன்‌ தன்‌ கைக்குட்டையைப்‌ 


படகு இறங்கும்‌ போது 


அவளிடத்தில்‌ போட்டான்‌. கீழே தண்ணீர்‌ மிகவும்‌ 


குளிராக இருந்தது. "அந்த கை குட்டையை வைத்து கழுத்தில்‌ சுற்றிக்கொள்‌. 
ஆனி, உனக்கு ஜலதோஷம்‌ பிடித்து கொள்ளும்‌” 


டாக்டர்பேட்மன்‌ பிறகு 5௦ பேரைக்‌ கப்பலின்‌ முனைக்கு அழைத்து, 
“சாவுக்குத்‌ தயாராய்‌ இருங்கள்‌” என்று கூறினார்‌, சில நேரத்திற்கு முன்பு 
தான்‌ அவர்‌ தேவ ஆராதனையை அந்தப்‌ பெரிய கப்பலில்‌ நடத்தினார்‌. அந்த 
ஆராதனையில்‌ தனக்குப்‌ பிடித்த பாமாலையைப்‌ “உம்மண்டை கர்த்தரே, 
நான்‌ சேர்வதே” பாடி ஆராதனையை முடித்தார்‌. 

டாக்டர்‌ ராபர்ட்‌ -.பிலாரிடா மாகாணத்திலுள்ள ஜாக்ஸன்வில்‌ என்னும்‌ ஊரில்‌ 
சென்ட்ரல்‌ சிட்டி மிஷன்‌ ஊழியத்தை ஆரம்பித்தார்‌. அது ஒரு ஆவிக்குரிய 
கலங்கரை விளக்காய்‌ இருந்தது. இதில்‌ குடிகார மாலுமிகளுக்குச்‌ சுவிசேஷம்‌ 


அளித்தார்‌. அவர்‌ பிறரை 
கொடுப்பவர்‌ என்று 


விட ஜாக்ஸன்‌ வில்லின்‌ மனிதருக்கு அதிக வெளிச்சம்‌ 
பேசி கொண்டனர்‌. பேட்மன்‌ கிறிஸ்தவ சமூக 


சேவைபட்டப்படிப்பு படிக்கும்படி இங்கிலாந்துக்குச்‌ சென்று அதை 


அமெரிக்காவில்‌ பயிற்சி 


செய்யும்படி திரும்பி வந்து கொண்டிருந்தார்‌. 


ஏப்ரல்‌ 14, 1912 இரவில்‌ பேட்மன்‌ பயணஞ்செய்த கப்பல்‌ ஒரு பனிப்‌ 
பாறையை மோதியது. அவன்‌ கப்பலின்‌ கொடூரமான நேரததில்‌ தன்னுடன்‌ 


இருந்த மனிதர்களை, 
அனைவரும்‌ சேர்ந்து, 


கர்த்தருடைய ஜெபத்தில்‌ நடத்தினார்‌. அவர்கள்‌ 
“உம்மண்டை கர்த்தரே நான்‌ சேர்வதே” என்னும்‌ 


ஆங்கில பாமாலைப்‌ பாடலைப்‌ பாடும்‌ பொழுது, டைடானிக்‌ கப்பல்‌ கடலுக்குள்‌ 
மூழ்கிக்‌ கொண்டிருந்தது. 


கடவுளை மகிழ்விக்க மிகச்‌ சிறந்த வழிகளில்‌ ஒன்று, நமது திட்டங்களை அவரிடம்‌ 
எடுத்துச்‌ சொல்வது. நாம்‌ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொள்ளும்போது, நமது 


ஜீவியத்தில்‌ மிக முக்கிய 


அடியெடுத்து வைக்கிறோம்‌. நமது பயணக்கப்பலின்‌ 


தலைமை மாலுமியாகிய அவரிடம்‌ சரணடைகிறோம்‌. நமது வாஞ்சை 
தேவைகளினூடே தமது கண்கண்ட பிரகாரம்‌ நமது நன்மைக்கேற்றவாறு 
நடத்துகிறார்‌. நாம்‌ சிலவேளைகளில்‌, அவருடைய செயல்கள்‌ நமக்கு விகற்பமாகக்‌ 
கரணப்பட நேரிடும்போது, பாதை தவறிவிட்டோமோ என்ற சந்தேகம்‌ எழும்புகிறது. 


திடீரென முட்டுக்கட்டை 


கள்‌ ஏற்படுகின்றன. நிலா வெளிச்சமற்ற இரவுகளைக்‌ 


கடக்கிறோம்‌. அந்த வேளையில்‌ திசைமாறாமலிருக்க நமக்குத்‌ தேவையான 
ஆத்மநங்கூரம்‌ விசுவாசமே. ஏனெனில்‌ நாளை நடப்பது அவர்‌ கையில்‌, அவருக்கே 


எல்லாம்‌ தெரியும்‌. 


19 








தலைசிறந்த விசுவாசத்தின்‌ அடியெடுத்தல்‌ 


எகிப்து : ஒரு கிறிஸ்தவ வாலிபர்‌ தலைவன்‌ 


நாள்‌ 20 


விசுவாசமானது 
நம்பப்படுகிற 
வைகளின்‌ 


ந 


20 


“இதோ யோசனை இங்குள்ளது.” என்று அந்த கிறிஸ்துவ வாலிபத்தலைவன்‌ 
கூறினான்‌. “நாளை 8:30 மணியளவில்‌ சிறப்பு கூட்டத்தின்‌ அழைப்பின்‌ 
கைப்பிரதிகளைப்‌ பல்கலைகழகத்தில்‌ விநியோகியுங்கள்‌. ரகசிய போலீஸ்‌ 
உங்களிடம்‌ கேட்பதற்கு முன்‌ உங்களிடம்‌ உள்ளதை கொடுத்து விடுங்கள்‌. 
நீங்கள்‌ யாரிடமாவது கொடுக்க முடியவில்லையென்றால்‌ அந்த இடத்தில்‌ அதைப்‌ 
போட்டு விடுங்கள்‌. தேவன்‌ அதைச்‌ சரியான கைகளுக்குப்‌ போய்ச்சேரும்படி 
உதவி செய்வார்‌.” 


“அனுமதி வாங்குவதற்கு முன்பே அழைப்பு கொடுக்க வேண்டுமா?” எகிப்து 
போலீஸ்‌ கைது செய்வது பற்றிய எண்ணம்‌ அந்த வாலிபர்கள்‌ முன்‌ வந்து 
கொண்டே இருந்தது. 

“உண்மையாகவே கடுகளவு விசுவாசம்‌ வைப்போம்‌. நாம்‌ முதலடியை 
எடுத்துவைத்து பின்‌ கடவுளின்‌ கரத்தில்‌ மீதியை ஒப்படைப்போம்‌. 

எகிப்து தேசத்தில்‌ கிறிஸ்தவ கூட்டங்கள்‌ கண்காணிக்கப்பட்டு அரசாங்க 
அனுமதியில்லாமல்‌ நடத்த முடியாது. 8.30 மணிக்கு பின்‌ வாலிப தலைவர்‌ 
கிறிஸ்தவ கூட்டங்கள்‌ நடத்த போலீஸிடம்‌ அனுமதி கேட்டான்‌. 

“நீ. அதற்கு வேண்டியதான வேண்டுகோளை நிரப்பி கொடு. நாங்கள்‌ 
உனக்கு ஒரு மாதத்திற்குள்‌ தெரிய படுத்துகிறோம்‌.” 

“ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள்‌ எற்கனவே அழைப்பிதழை 
கொடுத்துவிட்டோம்‌” என்று சொல்லி கவலையாக இருந்தான்‌. 

“அனுமதியில்லாமல்‌ உங்களை யார்‌ அழைப்புகளைக்‌ கொடுக்கக்‌ கூறியது? 
உங்களுக்கு நன்றாகவே தெரியும்‌. இந்த விதமான கூட்டங்களுக்கு அனுமதி 
வாங்கவேண்டும்‌ அல்லவா. நீங்கள்‌ ஏற்கனவே அழைப்பிதழ்‌ கொடுத்துவிட்டதால்‌ 
இந்த ஒரு முறை கூட்டம்‌ நடத்த அனுமதி கொடுக்கிறோம்‌.” 


நமது விசுவாசத்தைக்‌ கிரியையில்‌ வெளிப்படுத்துவது, தெரியாத பாதையில்‌ 
பயணத்துக்கென்று எடுத்து வைக்கும்‌ முதற்படியாகும்‌. நமக்கு முன்‌ 
சென்றவர்களின்‌ அனுபவம்‌ போல, பயணம்‌ செய்வது அவ்வளவு கடினம்‌ அல்ல. 
“தெரியாமல்‌ காலடி எடுத்து வைப்பது” தான்‌ கடினம்‌. விசுவாசப்‌ பயணத்தில்‌ 
பாதைகாட்டும்‌ வரைபடம்‌ இராது. தேவனுடைய போஷனையை நம்பியே நாம்‌ 
நடக்கவேண்டும்‌. நாம்‌ நேரான வழிகளில்‌ பார்ப்பது போல இந்தப்‌ பாதையில்‌ 
முன்‌ வருபவைகளைக்‌ காணமுடியாது. தங்களுக்கு அனுமதி கிடைக்கும்‌ என்ற 
உறுதி இல்லாதவர்களாகவே மேற்‌ கூறிய வாலிபர்‌ விசுவாசத்தில்‌ செயல்பட்டார்‌ 
கள்‌. அவர்கள்‌ நடத்திய சிறப்பு கூட்டத்தின்‌ மூலம்‌ அழைப்பு பெற்றவர்களில்‌ 300 
பேர்‌ இயேசுவை ஏற்றுக்‌ கொண்டனர்‌. அந்த வாலிபர்‌ தலைவனைப்‌ போல 
நீயும்‌ கிரியை செய்ய விசுவாசத்தோடு இறங்குவாயா? 





நாள்‌ 21 





கடந்த யுத்தத்தில்‌ நரம்‌ கற்றுக்‌ கொண்டது 
ஏன்ன9வன்றரல்‌, நம்முடைய நோக்கத்தை 
கைப்பற்ற வேண்டும்‌ என்றால்‌ நாம்‌ 
நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும்‌. இது 
நமக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. நம்‌ நாட்டிற்கு 
தேவையுள்ள போது அதில்‌ கலந்து கொள்ள 
நரம்‌ ஆயத்தமாக இருக்கிறோம்‌. ஆனால்‌ 
தேவ ஊழியத்திற்கு அழைக்கும்‌ போது 
நம்மால்‌ முடியாது என்று கூறுகிறோம்‌. 





ஆனால்‌ சுவிசேஷகர்கள்‌ ஊழியம்‌ செய்ய 
எப்பொழுதும்‌ ஆயத்தமாக உள்ளார்கள்‌. 


நேட்‌ செயின்ட்‌ இரத்த சாட்சியாக 1956ல்‌ 
ஆப்ரிக்காவின்‌ ஈக்வடார்‌ காட்டில்‌ இறந்த தேவ 
ஊழியர்‌ 


21 





அத்து மீறின கட்டளை 


நாள்‌ 22 


அதற்குப்‌ பேதுருவும்‌ 
மற்ற அப்போஸ்‌ 
தலரும்‌, “மனுஷ 
ருக்குக்‌ &ீழ்ப்படி 
கிறதைப்‌ பார்க்கிலும்‌, 
தேவனுக்குக்‌ 
தீழ்ப்படிகறதே 
அவசியமாய்‌ 
இருக்கிறது... 


அப்போஸ்தலர்‌ 5:29 


22 


லாவோஸ்‌: கிறிஸ்தவர்கள்‌ 


லாவோஸ்‌ ஜில்லாவின்‌ கம்யூனிஸ்ட்‌ அதிகாரியின்‌ அதிகார துர்பிரயோகம்‌ சிவந்த 
முத்திரை தாளின்‌ கடைசி பக்கத்தில்‌ இருந்தது. உள்ளூர்‌ கிறிஸ்தவர்களுக்கு 
அவ்வார்த்தைகள்‌ இன்னும்‌ தீமையாகக்‌ காணப்பட்டன. 


“எந்த ஒரு மனிதனாய்‌ இருந்தாலும்‌ எந்த இனத்தை சேர்ந்தவனும்‌, 
எந்த குடும்பமும்‌, அவர்கள்‌ ஏமாற்றபட்டு மற்றொரு மதத்தை ஏற்றுக்‌ 
கொண்டால்‌ உதாரணமாக: கிறிஸ்தவம்‌, அல்லது வேறு எந்த மதமாய்‌ 
இருந்தாலும்‌ அவர்களுடைய பழைய மதத்திற்குத்‌ திரும்ப வர வேண்டும்‌.” 

“அந்த மதத்தை விளம்பரம்‌ செய்வது தவறு. புதிதாக மதம்‌ மாறினவர்கள்‌ 
அவர்கள்‌ இருந்த இடத்தை விட்டு புதிய இடத்திற்கு போகவேண்டும்‌... 
கட்சியாட்கள்‌ அவர்களுடைய விவரத்தை பட்டியல்‌ போட்டு அதை மேல்‌ 
அதிகாரிகளிடம்‌ அனுப்ப வேண்டும்‌, அவர்களுக்கு எத்தனைபேர்கள்‌ 
கிறிஸ்துவை நம்பி, கிறிஸ்தவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌ என்று தெரிய வேண்டும்‌" 
சபையின்‌ மேல்‌ அதிகாரி எழுத்து மூலமாய்‌ கையொப்பம்‌ செய்த தேதி ஜூலை 
18, 1996. 

சில நாட்களாக துப்பாக்கி முனையில்‌ லாவோஸ்‌ கிறிஸ்தவர்களை மதம்‌ 
மாற கூறி மிரட்டி வருகின்றனர்‌. நாஸ்திகமான அரசாங்கம்‌ கிறிஸ்தவர்களை 
தவிர எல்லா மதங்களையும்‌ ஒத்து கொள்ளும்‌. 

அரசாங்கம்‌ எவ்வளவோ தடைசெய்தும்‌ லாவோஸ்‌ திருச்சபை 
கிறிஸ்தவர்களின்‌ தைரியத்தால்‌ வளர்ந்தோங்கி வருகிறது. 


மனித ஆதிக்கம்‌ தேவனுடைய கற்பனைகளை எதிர்க்கும்போது, ஒரு வரம்பு 
உண்டாகிறது. ஒரு தீர்மானம்‌ எடுத்தாக வேண்டும்‌. ஒன்று, நாம்‌ மனித 
ஆதிக்கத்தை உதறித்‌ தள்ளி பணியை ராஜினாமா செய்யலாம்‌ அல்லது முடிவு 
எதுவாயிருந்தாலும்‌ நாம்‌ தேவனுடைய கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியலாம்‌. நமது 
நோக்கம்‌ சமாதானமாக இருந்தாலும்‌, அதற்காக மனித கட்டாயத்திற்காக நமது 
முன்னுரிமைகளை மாற்றியமைக்க முடியாது. உதாரணமாக பள்ளி வளாகத்தில்‌ 
ஜெபம்‌ பண்ணுவதை அமெரிக்கா சட்ட பூர்வமாகத்‌ தடைசெய்துள்ளது. எனினும்‌ 
எந்த மாணவனும்‌ ஆசிரியரும்‌ தேவனோடு ஐக்கியம்‌ கொள்ளுவதைத்‌ தடை 
செய்யவே முடியாது. வேறு சிலர்‌ அதைவிட மோசமான கட்டளைகளைப்‌ 
பிறப்பிக்கலாம்‌. ஆனாலும்‌ தேவன்‌ ஒருவரே அதிகாரத்தை வரையறுத்து, மனித 
இருதயத்தின்‌ ராஜாவாகவும்‌ அதிகாரியாகவும்‌ வீற்றிருக்கிறவர்‌. நாம்‌ 
வேண்டுமென்றே மனித அதிகாரத்தைத்‌ தள்ளி, தேவனுக்குக்‌ கழ்ப்படியும்படி 
தைரியமாகத்‌ தீர்மானம்‌ எடுக்கமுடியும்‌. 








தலை 


நாள்‌ 23 


அதற்காக நான்‌ 
எனக்குள்ளே 
வல்லமையாய்க்‌ 
திரியை நடப்பிக்கிற 
அவருடைய 
பலத்தின்படி 
போராடிப்‌ பிரயாசப்‌ 
படுகிறேன்‌. 


கொலோசெயர்‌ 1:29 





சிறந்து கடத்தல்காரன்‌ 


சீனா : வாச்மேன்‌ ந்நீ 


வாச்மேன்‌ ந்நீ என்ற சீனத்‌ திருச்சபை போதகருக்கு 6 மணி நேரக்காலமே 
இருந்தது. அவன்‌ சிறையின்‌ எதிரில்‌ இருந்த காவல்காரனை கிறிஸ்துவுக்குள்‌ 
கொண்டு வந்து, தான்‌ எழுதும்‌ கடிதத்தை வெளியே இருக்கும்‌ 
கிறிஸ்தவர்களுக்கு அவன்‌ மூலமாக அனுப்ப வேண்டும்‌. 


தலைவர்‌ மாவேவின்‌ அரசாங்கத்தினர்‌ சீனாவில்‌ கிறிஸ்தவ மதம்‌ வேகமாகப்‌ 
பரவுவதைக்‌ கண்டு மிகவும்‌ கோபம்‌ அடைந்தனர்‌. இந்த “வெளிநாட்டு மதம்‌” 
பரவுவதை நிறுத்துவதற்காக, வெளி நாட்டு மிஷனெரிகளை வெளியேற்ற, 
அல்லது கொல்லும்படி சீனத்‌ திருச்சபை போதகர்களைச்‌ சிறையில்‌ 
அடைத்தனர்‌. ஆனாலும்‌ திருச்சபை இன்னும்‌ வளர்ந்தது. 

ந்நீயின்‌ அழகான சக்தி வாய்ந்த கடிதங்கள்‌ சிறைச்‌ சாலையில்‌ இருந்து 
வெளியே இருக்கும்‌ கிறிஸ்தவர்களுக்குச்‌ சொல்வதைக்‌ குறித்து சீன போலீஸ்‌ 
அறிந்த போது, ந்நீயின்‌ சிறைக்குமுன்‌ காவலாளர்களை அதிகரித்தார்கள்‌. 
காவலாளர்கள்‌ வேலையை 6 மணி நேரமாக குறைத்தனர்‌. ஏனென்றால்‌ ந்நீ 
அவர்களை மனம்‌ திருப்ப முடியாது. 

ந்நீ இயேசு கிறிஸ்துவின்‌ அன்பையும்‌ அவருடைய அர்ப்பணிப்பையும்‌ பற்றி 
சொல்லும்போது காவலாளர்கள்‌ மனம்‌ திரும்பினார்கள்‌. ந்நீ அவர்களிடத்தில்‌, 
கம்யூனிஸம்‌ உங்களை பரலோகத்திற்கு கொண்டுபோகாது. ஆனால்‌ 
கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ கொண்டு செல்லும்‌" என்று சொல்லுவார்‌. 

ஐந்து மணி நேர பிரசங்கத்திற்குப்‌ பின்‌ கண்களில்‌ கண்ணீருடன்‌ காவலர்‌ 
இயேசுவை ஒப்பு கொண்டான்‌. தேவனுடைய இராஜ்ஜியத்திற்கு இன்னொரு 
புதிய ஆத்துமா சேர்க்கப்பட்ட துமல்லாமல்‌, ந்நீ அவர்களின்‌ மற்றொரு கடிதமும்‌ 
கிறிஸ்தவர்களிடம்‌ சேர்க்கப்பட்டது. 


கிறிஸ்தவ இரத்த சாட்சிகள்‌ நமக்கு ஏதாவது போதிக்க வேண்டுமானால்‌, 
சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஏதாவது புதிய வழிகளைக்‌ கடைப்படிக்க வேண்டும்‌. 
நற்செய்தியைப்‌ பரப்பும்படி அவர்களிடமிருந்து தைரியம்‌ மற்றும்‌ வஞ்சகத்தை 
நாம்‌ காணவேண்டும்‌. தடை செய்யப்பட்ட வேதவாக்கியத்தைக்‌ கடத்தும்படி 
எல்லோருக்கும்‌ சந்தர்ப்பம்‌ கிடையாவிட்டானும்‌, நாம்‌ இன்னும்‌ ராஜ்யத்தின்‌ 
ஊழியர்களாகப்‌ பணிபுரியலாம்‌. அது பலவிதமாக இருக்கலாம்‌. ஒருவேளை 
திருச்சபை சேராத மக்களுக்குக்‌ கல்வி கற்பிக்கலாம்‌. இப்படி நவீன முறைகளைக்‌ 
கையாளலாம்‌. ஆனால்‌ இப்படிப்பட்ட முயற்சிகளின்போது விடாமுயற்சியுடன்‌ 
செயல்படவேண்டும்‌. உங்களது ஊழியம்‌ இன்று எதுவாக உள்ளது? உண்மையான 
நவீனமான முயற்சிகளா? அல்லது கிறிஸ்துவுக்காக பலன்வாய்ந்த முயற்சிகளா? 


23 














மிதமிஞ்சின உடைமைகள்‌ 


நாள்‌ 24 


ஒருவனுக்கு 
எவ்வளவு திரளான 
ஆஸ்தி இருந்தாலும்‌ 
அது அவனுக்கு 
ஜீவன்‌ அல்ல. 
லூக்கா 12:15 


24 


பெரு : போதகர்‌ ஸபாட்டா 


“பெருவில்‌ கிறிஸ்தவர்கள்‌ இயேசுவுக்காக ஊழியம்‌ செய்யும்பொழுது எதையும்‌ 
எதிர்பார்க்க மாட்டார்கள்‌” என்று போதகர்‌ ஸபாட்டா கூறினார்‌, “அவர்கள்‌ 
“எதையாவது கொடுக்க வேண்டும்‌ என விரும்புவார்கள்‌” அமைதலான மலை 
கிராமத்திற்கு வெளியே வரிசையில்‌ இருந்த வெள்ளை சிலுவைகளை 
நின்றிருந்த விருந்தாளிகளிடம்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌. ஒவ்வொரு சிலுவையும்‌ 
கம்யூனிஸ்ட்‌ ஆட்களால்‌ கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களைக்‌ குறித்தது. 


போதகர்‌ ஸபாட்டாவின்‌ சொந்த கிராமத்தில்‌ இன்னொரு போதகரின்‌ 
உடல்‌ கீழே கிடத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த போதகர்‌ முந்தின நாள்‌ 
இரவு கொல்லப்பட்டு இருந்தார்‌. அவருடைய உடல்‌ சாதாரண துணியால்‌ 
சுற்றி மூடப்பட்டு மெழுகுவர்த்தி எரிய, குடும்பத்தினரால்‌ சூழப்பட்டு இருந்தது. 

கொல்லப்பட்ட போதகரின்‌ திருச்சபையின்‌ ஜனம்‌ வெளியே மழையில்‌ 
பாட்டு பாடி கொண்டிருந்தனர்‌. அவர்களின்‌ செருப்புகள்‌ மண்ணாக இருந்தது, 
தீவிரவாதிகளால்‌ அவர்களுடைய திருச்சபைகளும்‌ வீடுகளுயும்‌ எரிக்கப்பட்டு 
இருந்தும்‌ அவர்கள்‌ பாடல்கள்‌ பாடி கொண்டு இருந்தனர்‌. 

அங்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு எப்போதும்‌ ஆபத்து நேரிடலாம்‌. ஏனென்றால்‌ 
எந்த நேரத்திலும்‌ தீவிரவாதிகள்‌ தாக்கக்கூடும்‌. அநேக நேரங்களில்‌ போதகர்கள்‌ 
பிரிக்கப்பட்டனர்‌. ஏனென்றால்‌ போதகர்கள்‌ ஒன்று கூடும்‌ பொழுது அந்த 
கிராமம்‌ மார்க்ஸிஸ்டை எதிர்த்து நிற்க முடியும்‌. 

அங்கு உள்ள ஜனங்களிடம்‌ பேசும்‌ பொழுது போதகர்‌ இவ்வாறாக கூறினார்‌. 
“வேதாகமம்‌ தேவனைத்‌ தேடும்‌ படியாக சொல்லுகிறது. நீங்கள்‌ ஏன்‌ 
உடைகளை வாங்குகிறீர்கள்‌, உபயோக படுத்தும்படி அல்லவா? உங்களை 
ஏன்‌ இயேசு இரத்தத்தால்‌ கழுவி விலைக்கு வாங்கினார்‌? தமது இராஜ்யத்திற்கு 
உங்களை உபயோகப்படுத்த” என்று கூறினார்‌ 

ஏழ்மையான அந்த கிறிஸ்தவர்கள்‌ தேவனுக்காகப்‌ பயன்படும்படி தங்களை 
அர்ப்பணித்திருந்தனர்‌. 


நமது விசுவாசத்தினிமித்தம்‌ உபத்திரவப்படுகையில்‌, நமது இழப்புகளை மீறி 
கணக்குப்‌ பண்ணும்படி முயலுகிறோம்‌. நமது நம்பிக்கையினிமித்தம்‌ நாம்‌ இழந்த 
பழைய நண்பர்களை எண்ணி வருந்துகிறோம்‌. நமது வியாபார இலக்குகளைத்‌ 
தவறவிடுகிறோம்‌. சமூகத்தில்‌ நமது நிலைமை தவறுவதால்‌ துக்கப்படுகிறோம்‌. 
ஆனாலும்‌ நம்மைவிட அநேகர்‌ உலக ஆசீர்வாதங்களை வெளிப்படையான 
உறவுகளையும்‌ இழந்துள்ளார்கள்‌. இவர்களுக்குக்‌ கிறிஸ்துவின்‌ சேவையில்‌ தாங்கள்‌ 
இழந்தவை பெரிதல்ல, எதை அவருக்காகச்‌ சாதிக்கலாம்‌ என்பதே அவர்களின்‌ 
குறிக்கோள்‌. அநேகர்‌ விசுவாசத்தினிமித்தம்‌ தங்கள்‌ சொந்த திருச்சபை, வீடுகள்‌, 
குடும்பங்கள்‌, வேலைகளை இழந்தவர்கள்‌. ஆனால்‌ அவர்களே இயேசு 
கிறிஸ்துவின்‌ ஊழியத்துக்கென்று தாராளமாகக்‌ கொடுக்கிறவர்கள்‌. உலகத்தில்‌ 
எதையாவது அவர்கள்‌ இழக்கிறார்கள்‌ என்றால்‌ ஆத்தும ஆதாயத்துக்கென்று 
அதைச்‌ சொல்கிறார்கள்‌. 











மித மிஞ்சிய “பயம்‌” 


நாள்‌ 25 


கர்த்தர்‌ என்‌ 
வெளிச்சமும்‌ என்‌ 
இரட்சிப்புமானவர்‌, 
யாருக்குப்‌ 
பயப்படுவேன்‌? 
கர்த்தர்‌ என்‌ 
ஜீவனின்‌ 
பெலனானவர்‌, 
யாருக்கு 
அஞ்சுவேன்‌? 


சங்கீதம்‌ 27:1 


லாவோஸ்‌ : லூ. 


போலீசாரால்‌ எழுதப்‌ படாத சட்டம்‌ தெளிவாக இருந்தது: குழு அல்லது வேறு 
இனத்தை சேர்ந்தவர்கள்‌ யாராவது கிறிஸ்தவர்களாக மாறினால்‌ அவர்களை 
கைது செய்யவேண்டும்‌. வேறு இனத்தை சேர்ந்தவர்களிடம்‌ கிறிஸ்தவ 
மதத்தைப்‌ பற்றி கூறுகிறவர்களைக்‌ கொல்லவேண்டும்‌. 


லூவின்‌ கையையும்‌ காலையும்‌ சங்கிலியால்‌ கட்டி கிராமத்திற்குள்‌ 
அவமானப்படுத்தி நடத்திக்‌ கொண்டு வந்தப்பின்‌ கம்யூனிஸ்ட்‌ போலீஸ்‌ ஒரு 
பள்ளத்தில்‌ அவனை தள்ளினர்‌, உன்‌ கிராமத்தில்‌ நூறு கிறிஸ்தவர்கள்‌ கிறிஸ்தவ 
மதத்திலிருந்து திரும்பி வந்தால்‌ நாங்கள்‌ உன்னை விடுவிக்கிறோம்‌ என்று 
கூறினார்கள்‌. ஆனால்‌ யாருமே கிறிஸ்துவுக்கு முதுகு காட்டவில்லை. 

அவ்வூர்‌ போலீஸுக்கு கஷ்டகாலம்‌ துவங்கினது. ஒரு அதிகாரியின்‌ மகனின்‌ 
கால்‌ விபத்தில்‌ சிக்கி முறிந்தது, அவனுடைய மற்றொரு மகன்‌ மிகவும்‌ உடல்‌ 
நிலை சரியில்லாதவனாய்‌ இருந்தான்‌. புதிதாக கிறிஸ்தவ மதத்திற்கு 
வந்தவர்களைக்‌ கொடுமை செய்த அதிகாரி திடீர்‌ என மாறடைப்பால்‌ இறந்து 
விட்டான்‌. 

மற்ற அதிகாரிகள்‌ மிக பயத்துடன்‌ லூ வை பள்ளத்தில்‌ இருந்து எடுத்து 
வீட்டிற்குப்‌ போகும்படி அனுப்பிவைத்தனர்‌. அரசாங்க அதிகாரிகள்‌ தங்களுடைய 
அதிகாரிகளுக்கு நடந்தவற்றைப்‌ பார்த்து இந்த கிறிஸ்தவர்கள்‌ மீது நடவடிக்கை 
எடுக்கப்‌ பயந்தனர்‌. 

கடவுளின்‌ வல்லமையைப்‌ பார்த்தபோது குழு கிறிஸ்தவர்களாய்‌ ஆனார்கள்‌. 
எங்கு நூறு கிறிஸ்தவர்கள்‌ இருந்தார்களோ அங்கு 700 கிறிஸ்தவர்கள்‌ உள்ளனர்‌, 
அவர்கள்‌ பக்கத்து கிராமங்களுக்குக்‌ கிறிஸ்தவர்களை அனுப்பி சுவிசேஷம்‌ 
அறிவிக்க கூறினார்கள்‌. 

லாவோஸ்‌ அதிகாரிகள்‌ பயத்தில்‌ இருக்கும்பொழுது தென்கிழக்கு ஆசிய 
கிறிஸ்தவர்கள்‌ அதிலிருந்து வெளியே வந்தார்கள்‌. 


பயம்‌ என்பது மனிதனைக்‌ கலங்கவைப்பதாகும்‌. அது உலக கணினி 
வியாபாரங்களிலும்‌, ரசாயனச்‌ சண்டைகளிலும்‌ கதிகலங்கச்‌ செய்கிறது. அதன்‌ 
கட்டுக்கடங்காத சக்தி பெரியளவில்‌ ஆபத்தையும்‌ நன்மைகளையும்‌ 
தூண்டக்கூடியது. குத்துச்‌ சண்டை வீரர்கள்‌ பயம்‌ தங்களது நண்பன்‌ 
என்கின்றனர்‌! ' பயம்‌ அவர்களை நன்றாய்ச்‌ சண்டையிடச்‌ செய்கிறது. அது 
அவரகளை விழிப்புடன்‌ இருக்கச்‌ செய்கிறது. அது அவர்கள்‌ தீர்மானத்தை உணரச்‌ 
செய்கிறது. அது அவர்களை விழிப்புடன்‌ இருக்கச்‌ செய்கிறது. அது அவர்கள்‌ 
தீர்மானத்தை உணரச்‌ செய்கிறது. அதைப்‌ போல, நமது பயத்தைத்‌ தேவன்‌, 
தூண்டி அவருடைய காரியங்களுக்காகப்‌ போராடச்‌ செய்யமுடியும்‌. நாம்‌ பயப்படும்‌ 
போதெல்லாம்‌ அசாதாரண சாகசங்கள்‌ புரிகிறோம்‌. ஏன்‌? நம்மால்‌ முடியாததைத்‌ 
தேவனுடைய வல்லமை கொண்டு சாதிக்கிறோம்‌. பயம்‌ ஏறக்குறைய நமது 
சக்தியை கைவிடச்‌ செய்து தேவனுடைய வல்லமையைச்‌ சார்ந்திருக்கச்‌ செய்கிறது. 
இந்த வழியில்‌. அத்துமீறின பயம்‌ தலைசிறந்த விசுவாசத்துக்கு வழிநடத்துகிறது. 


25 








தலைசிறந்த ஆபரணம்‌ 


நாள்‌ 26 


இடைவிடாமல்‌ 
ஜெபம்‌ பண்ணுங்கள்‌ 


1 தெசலோனி. 517 : 


26 


சூடான்‌:பீட்டர்‌ 


வெண்கல வளையம்‌ அராபிக்‌ மொழியில்‌ பக்லே என்றழைக்கப்படும்‌. பீட்டர்‌ 
அதை ஒரு நினைவு சின்னமாக வைத்திருந்தான்‌. அது பீட்டரின்‌ 
முற்பிதாக்களின்‌ வாழ்க்கையையும்‌ அவனுடைய ஆசீர்வாதத்தையும்‌ 
நினைவுபடுத்தும்‌ ஒரு பொருளாக இருந்தது. 


அவனுடைய தாத்தா இவ்வளையத்தை கைவினைப்‌ பொருளாக 
செய்யவில்லை. ஆனால்‌ அவருடைய முகம்மதிய எசமானருடைய கட்டாயத்தின்‌ 
பேரில்‌ அணிந்து கொண்டார்‌ ஏனென்றால்‌ அவர்‌ தெற்கு சூடானில்‌ பிடிக்கப்பட்டு 
வடக்கு சூடானில்‌ அடிமையாக விற்கப்பட்டிருந்தார்‌. 

பீட்டரின்‌ தாத்தாவை முஸ்லீம்‌ எசமான்கள்‌ அதிக உபத்திரவப்படுத்தியும்‌ 
கட்டாயப்படுத்தியும்‌ அவர்களுடைய மத நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
கிறிஸ்துவின்‌ மேலிருந்த தன்னுடைய விசுவாசத்தில்‌ உறுதியாயிருந்தார்‌. 
இஸ்லாமிய மத நம்பிக்கையை ஏற்க மறுத்ததால்‌ அவரது உடல்‌ முழுவதும்‌ 
காயங்களாகி தழும்புகளானது. முகம்மதியராயில்லாததால்‌ மிருகத்தை விட 
கேவலமாகவே பார்த்தனர்‌. 

பீட்டரின்‌ தாத்தா இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்‌ அந்த வெண்கல 
வளையத்தை பீட்டரின்‌ தந்தையிடம்‌ கொடுத்து '*நம்‌ குடும்பம்‌ 
அடிமைத்தனத்திலேயே இருக்கக்கூடாது. ஆனாலும்‌ அதை ஒரு நாளும்‌ மறக்கக்‌ 
கூடாது” என்றார்‌. 

பீட்டரின்‌ தந்தை அவனிடம்‌ கொடுத்தார்‌. அவன்‌ முஸ்லீம்‌ எசமானிடமிருந்து 
தப்பித்துச்‌ செல்லும்போது அதை எடுத்து சென்று விட்டான்‌. அது இந்நாளில்‌ 
ஒரு எசமானின்‌ அடையாளமாயிராமல்‌ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே 
கொண்டு வரும்‌ தேவனுடைய வல்லமையின்‌ சின்னமாக உள்ளது. அது ஒரு 
குடும்பத்தின்‌ மேல்‌ உள்ள தேவ கரத்தின்‌ அடையாளமாய்‌ மூன்றாம்‌ தலை 
முறையில்‌ விடுதலையை கொண்டுவரும்‌ அடையாளமாக உள்ளது. 


"இதை மறந்து விடாதீர்கள்‌, என்‌ ஜனமே' என்று சொல்லி சூடானில்‌ 
கொடுமைக்குள்ளாகிய கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கும்படி வேண்டிக்கொண்டார்‌. 


மறதி: ஜெபத்திற்கு முதல்‌ எதிரி என்று சொல்லலாம்‌. நாம்‌ ஜெபத்தில்‌ தாங்குவோம்‌ 
என்று விரைவில்‌ சொல்லிவிடலாம்‌ ஆனால்‌ தேவையிலுள்ளவர்களுக்காக 
ஜெபிப்போம்‌ என்ற நம்முடைய வாக்கை நாம்‌ நிறைவேற்றுவதில்‌ 
முழுமையடைவதில்லை. உலகமெங்கிலும்‌ உபத்திரவப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்க 
எது உன்னை நினைப்பூட்டும்‌? ஒரு சிறிய ஸ்டிக்கர்‌ அடையாளம்‌ உன்‌ 
கைக்கடிகாரத்தின்‌ மேல்‌ பகுதியில்‌ இருப்பின்‌, நேரம்‌ பார்க்கும்போதெல்லாம்‌ 
உன்னை நினைப்பூட்டும்‌. எப்படியாயினும்‌ ஜெபிக்கும்‌ பழக்கத்தை கடைப்பிடி. 
விசுவாசிகளின்‌ வாழ்க்கை நூல்களை படிப்பதினால்‌ ஒரு மாற்றமும்‌ ஏற்படாது. 
மாறாக உபத்திரவப்படும்‌ விசுவாசிகளுக்காக ஜெபித்தால்‌ பெரிய மாற்றத்தை 
இன்றும்‌ காணலாம்‌. 








தலைசிறந்த தைரியம்‌ 


நாள்‌ 27 


கிறிஸ்து எனக்கு 
ஜீவன்‌; சாவு 
எனக்கு ஆதாயம்‌. 
பிலி. 1:21 


ருமேனியா: ஒரு இளம்‌ நங்கை 


ஒரு நள்ளிரவில்‌ கம்யூனிட்‌ காவலர்கள்‌ சிறைசாலைக்கு வருவதைக்‌ 
கேள்விப்பட்டு, கிறிஸ்துவின்‌ மேலிருந்த விசுவாசத்தினிமித்தம்‌ மரணதண்டனை 
விதிக்கப்பட்டு சிறையிலடைக்கப்பட்டிருந்த 20 வயதுள்ள இளம்‌ வாலிபப்‌ 
பெண்ணைப்‌ பார்த்த மற்ற பெண்‌ கைதிகள்‌ மனம்‌ கலங்கியவாறு சூழ்ந்து 
நின்றிருந்தனர்‌. ஆனால்‌ அவ்விளம்‌ பெண்ணோ கண்ணீர்‌ விடவில்லை. 
இரக்கம்‌ பாராட்டும்படி மன்றாடவில்லை. 


அந்த நாளின்‌ சாயங்கால வேளையில்‌ அந்த இளம்‌ பெண்‌ 
சிறைகைதிகளோடு பேசும்‌ போது அவள்‌ முகம்‌ மிகப்‌ பிரகாசமாக இருந்தது. 
“நான்‌ பரலோகம்‌ செல்ல இந்தக்‌ கல்லறை எனக்கு ஒரு வாசலாக உள்ளது. 
யாருக்குத்‌ தெரியும்‌, அந்நகரத்தின்‌ அழகு பற்றி? அங்கு கவலையில்லை, 
கண்ணீர்‌ இல்லை. வெண்ணாடை அணிந்து சந்தோஷமாய்‌ பாடலுடன்‌ 
தேவனை முக முகமாய்‌ பார்க்க முடியும்‌. அந்த மகா சந்தோஷத்தை மனித 
ஞானத்தால்‌ விவரிக்க முடியாது. நான்‌ ஏன்‌ அழ வேண்டும்‌? கவலைப்பட 
வேண்டும்‌. திருமணம்‌ நிச்சயம்‌ ஆகியிருந்த அந்த இளம்‌ பெண்‌ அந்த 
ராத்திரியிலே “உலகப்‌ பிரகாரமான மணவாளனோடு இருப்பதற்குப்‌ பதில்‌ 
பரலோக மணவாளனை சந்திக்கப்‌ போகிறேன்‌” என்று தைரியமாய்‌ 
சொன்னாள்‌. அச்சமயம்‌ இரக்கமற்ற காவலர்கள்‌ அவள்‌ இருக்கும்‌ அறை அருகே 
வர, அவர்களுடன்‌ செல்ல அவள்‌ ஆயத்தமாகி அவர்களுக்கு எதிர்‌ 
கொண்டுபோனாள்‌. 


காவலர்கள்‌ அவளை அழைத்து செல்லும்போது அவள்‌ அப்போஸ்தல 
விசுவாச பிரமாணத்தை உச்சரித்துக்‌ கொண்டே சென்றாள்‌. சில நிமிடங்களுக்கு 
பின்‌ அவளை அவர்கள்‌ சுட்டுக்‌ கொன்றனர்‌. அவர்கள்‌ அவளது வாழ்க்கையை 
முடித்து விட்டோம்‌ என்று நினைத்தனர்‌. ஆனால்‌ அவர்களையறியாமலே 
அவளை நித்திய வாழ்வுக்கான ஒரு உன்னத ஸ்தானத்திற்கு அனுப்பி 
வைத்தனர்‌. 


தைரியம்‌ என்பது சாதாரண பூலோக வாழ்க்கையிலிருந்து நாம்‌ எதிர்‌ நோக்கி 
வாஞ்சித்து காத்திருக்கும்‌ பரலோக உன்னத வாழ்வுக்கு அழைத்துச்‌. செல்லும்‌ 
பாலமாயிருக்கிறது. பரலோக வாழ்வின்‌ இரகசியத்தை முழுமையாக உணர்ந்து 
கொண்டவர்கள்‌ இவ்வுலகின்‌ பாடு உபத்திரவங்களை யெல்லாம்‌ அப்பரலோக 
வாழ்வுக்கான பிரஜையாக்கிக்‌ கொள்வதற்கென மாற்றிக்‌ கொள்வர்‌. இப்பூவுலகில்‌ 
நெடுநாள்‌ வாழச்‌ செய்வதை ஏற்றுக்‌ கொள்ள தைரியம்‌ உதவிடும்‌. 
மரணத்திற்குப்பின்‌ ஒரு வாழ்க்கை நித்திய வாழ்வு. அதற்குள்‌ கடந்து செல்ல 
கிறிஸ்துவின்‌ மேலுள்ள விசுவாசம்‌ வழிநடத்தும்‌ என்ற தைரியத்தோடு நம்‌ 
வாழ்க்கையை மேற்‌ கொண்டு மரணத்தை எதிர்‌ கொள்வோம்‌. 


27 





நாள்‌ 28 


“நரங்கள்‌ எங்கள்‌ தேசத்தின்‌ எல்லைகள்‌ 
திறக்கப்பட வேண்டும்‌ ஏன்று ஜெமிமர்பதில்லை. 
மாறாகப்‌ பரலோகம்‌ திறக்கப்பட வேண்டும்‌ 
என்று ஜெபிக்கிறோம்‌.” 


இது வியட்நாம்‌ தேசத்தில்‌ உபத்திரவங்களுக்குள்ளான ஒரு 
கிறிஸ்தவ திருச்சபையாரின்‌ மன்றாட்டு 


28 








தலைசிறந்த ஊழியங்கள்‌ 


பூட்டான்‌ : பாஸ்டர்‌ நோர்பு புரோமிளா 


பூட்டான்‌ மலைப்‌ பகுதிகளில்‌ பழங்குடியினர்‌ மத்தியில்‌ சுவிசேஷத்தை 
பிரசங்கித்ததினிமித்தம்‌ பாஸ்டர்‌ நோர்பு புரோமிளா அவர்கள்‌ மன 
திருப்தியோடிருந்தார்கள்‌ மேலும்‌ அங்கிருந்த மலை வாழ்‌ மக்கள்‌ நற்செய்திக்கு 
செவி சாயக்கிறவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. ஒருநாள்‌ பாஸ்டர்‌ நோர்பு புரோமிளா 
நாள்‌ 29 அவர்கள்‌ பிரசங்கித்து கொண்டிருக்கையில்‌ அந்த இடத்தின்‌ எல்லா வாயில்கள்‌ 
வழியாகவும்‌ காவலர்கள்‌ உள்ளே வந்து பிரசங்க மேடையை தகர்த்து 


வலுக்கட்டாயமாக பாஸ்டர்‌ நோர்பு புரோமிளா அவர்களை பிடித்து இழுத்து 
சென்றனர்‌. 


பின்பு சிறையிலடைத்து சித்திரவதைபடுத்தினர்‌. அதிகாரிகள்‌ அவருடைய 
சுவிசேஷ ஊழிய அழைப்பை மறுதலிக்க உத்தரவிட்டனர்‌. மேலும்‌ அவரது 
தலையில்‌ பலத்த அடி படும்படி அடித்தனர்‌. கடைசியில்‌ அவரது உடலில்‌ 
நிரந்தரமான பலத்த காயங்களுடன்‌ விடுதலை செய்தனர்‌. அவரது காயம்‌ 
ட பட்ட சரீரத்தையும்‌ இரத்தம்‌ தோய்ந்த முகத்தையும்‌ கண்டு அவரது மனைவி 
உங்களில்‌ பிள்ளைகள்‌ கதறி அழுதனர்‌. பத்து நாட்களுக்கு பிறகு அந்த காயங்களினிமித்தம்‌ 
நற்கிரியையை அவர்‌ மரணத்தை தழுவினார்‌. 
பாஸ்டர்‌ நோர்பு புரோமிளாவின்‌ சபையார்‌ அந்த இந்து தேசத்தில்‌ 
.”.. அவருடைய உபதேச ஊழியத்தைக்‌ கை விடவில்லை. அவர்‌ மரித்த சில 
இயேசு கிறிஸ்துவின்‌ நாட்களுக்குப்‌ பிறகு சபையார்‌ யாவரும்‌ கூடி அவர்‌ விட்டுச்‌ சென்ற ஊழிய 
நாள்பரியந்தம்‌ முடிய வேலையைச்‌ செய்ய யார்‌ முன்‌ வருகிறது என்று கேட்டபோது ஐந்து கைகள்‌ 
நடத்தி வருவார்‌ உயர்ந்தன. அதில்‌ ஓன்று அவரது மனைவியின்‌ கை. அவள்‌ தன்‌ 5 
்‌ பிள்ளைகளைக்‌ கவனிப்பது மட்டுமன்றி தேவனுடைய அழைப்பிற்குச்‌ செவி 
பிலிப்பியர்‌ 1:5 சாய்த்தாள்‌. 
அவள்‌ தேவனுக்கென்று உண்மையாக ஊழியம்‌ செய்தாள்‌. அவளும்‌ மற்ற 
ஊழியர்களும்‌ அநேக மலை வாழ்‌ மக்களைக்‌ கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டு 
வந்தனர்‌. தேவனோ அவளையும்‌ அவள்‌ பிள்ளைகளையும்‌ கைவிடவில்லை. 
திருமதி புரோமிளா தன்னுடைய உண்மை ஊழியத்திற்குப்‌ பலன்‌ உண்டு. 
ஒரு நாள்‌ தன்‌ கணவனை முக முகமாய்‌ காண்போம்‌ என்ற தெளிந்த 
புத்தியோடு கிறிஸ்துவுக்காக ஊழியம்‌ செய்தார்‌. 


தொடங்கினவர்‌ அதை 


நாம்‌ தேவனுக்காக உழைப்பது ஒரு வேலையல்ல. அது ஒரு ஊழியம்‌. ஊழியம்‌ 
என்பது தனிப்பட்ட மனிதனுடைய பொறுப்பல்ல. அது இயேசு கிறிஸ்துவையும்‌ 
அவருடைய ராஜ்யத்தையும்‌ மையமாகக்‌ கொண்டது. ஆகையால்‌ ஒரு குறிப்பிட்ட 
இடத்தில்‌ கடவுளுடைய வேலையைச்‌ செய்கிறவர்கள்‌ விட்டு சென்று விடலாம்‌. 
ஆனால்‌ ஊழியம்‌ என்பது ஒருபோதும்‌ சாகாது. செய்ய முடியாமல்‌ கடவுள்‌ வேலை 
நின்று போவதில்லை. அவருடைய சித்தம்‌ நிறைவேறும்வரைக்கும்‌ அது சென்று 
கொண்டேயிருக்கும்‌. அவர்‌ மேல்‌ வைத்திருக்கும்‌ விசுவாசத்‌ தினிமித்தம்‌ 
பாடனுபவிக்க விருப்பமுள்ளவர்கள்‌ ஊழியத்தைக்‌ குறித்து சொல்லுகிறதாவது; 
இரண்டு காரியங்கள்‌ மாத்திரமே கடைசியாக நித்தியத்திற்குச்‌ செல்லும்‌: 
தேவனுடைய ஊழியம்‌, இரட்சிக்கப்பட்ட மனிதன்‌. நாம்‌ இந்த காரியங்களுக்காக 
நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தால்‌ நித்தியத்திற்கான ஊழியத்தில்‌ 
இணைந்துள்ளோம்‌ என்றர்த்தம்‌. 


29 








மித மிஞ்சிய படுகொலை - பகுதி 1 


நாள்‌ 30 


தேவரீர்‌ 
சகலத்தையும்‌ 
செய்ய வல்லவர்‌, 
நீர்‌ செய்ய 
நினைத்தது தடை 
படாது என்பதை 
அறிந்திருக்கிறேன்‌. 


யோபு 422 


30 


பங்களாதேஷ்‌: ஆன்ட்ரு 


சுவிசேஷகர்‌ ஆன்ட்ரு துப்பாக்கியைப்‌ பார்த்துக்‌ கொண்டே தன்னைக்‌ கொல்ல 
வந்தவன்‌ ஏன்‌ இன்னும்‌ என்னைச்‌ சுடவில்லை என்று யோசித்துக்‌ 
கொண்டிருக்கையில்‌ அக்‌ கொலைகாரன்‌ பயந்து நடுங்கி அந்த அறையை 
விட்டு ஓடிப்‌ போனான்‌. 


சில நிமிடங்களுக்குப்‌ பின்‌ சுவிசேஷகர்‌ ஆன்ட்ரு வீட்டின்‌ தொலைபேசி 
ஒலித்தது. தொலைபேசியில்‌ அந்த கொலைகாரன்‌ சுவிசேஷகர்‌ ஆன்ட்ருவிடம்‌ 
பசினான்‌. 

உன்னை கொலை செய்யும்படி முஸ்லீம்‌ அதிகாரிகள்‌ என்னை அனுப்பினர்‌. 
அதற்காக பெரிய வெகுமதியும்‌ கொடுப்பதாக கூறினர்‌. உன்‌ வீட்டிற்கு 
வருவதற்காக தூரமான இடத்திலிருந்து பல இடங்களைச்‌ சுற்றிக்‌ கொண்டு 
காரை ஓட்டி வந்தேன்‌. உன்‌ வீட்டிற்குள்‌ வந்து உன்னைச்‌ சுட்‌ முயன்ற 
போது என்னால்‌ துப்பாக்கியின்‌ விசையை இழுக்க முடியாமல்‌ என்‌ கைகள்‌ 
மறுத்து போய்விட்டிருந்தது. நான்‌ உன்‌ வீட்டிலிருந்து ஓடு வந்துவிட்டேன்‌ 
என்றான்‌. 

அந்நேரமே சுவிசேஷகர்‌ ஆன்ட்ரு தன்னைப்‌ பாதுகாத்த தேவனுக்கு 
உள்ளத்தில்‌ நன்றி சொன்னார்‌. மேலும்‌ அவரிடத்தில்‌ அவன்‌, “ஐயா, 
என்னுடைய கைகளை இப்பொழுதும்‌ அசைக்க முடியவில்லை. எனக்கு உதவி 
செய்யுங்கள்‌” என்றான்‌. ஸி 

சுவிசேஷகர்‌ ஆன்ட்ரு தொலைபேசியிலேயே அவனுக்காக ஜெபித்தார்‌. 
ஜெபித்த சில நிமிடங்களிலேயே அவன்‌ கையை அசைக்கவும்‌ பழைய 
அடையவும்‌ முடிந்தது. இந்த அற்புதத்தைக்‌ கண்ட அவன்‌ உடனே சுவிசேஷகர்‌ 
ஆன்ட்ருவின்‌ அலுவலகத்திற்கு வந்து கிறிஸ்துவைப்‌ பற்றிய காரியங்களைக்‌ 
கேட்டு தெரிந்து கொண்டான்‌. 

சுவிசேஷகர்‌ ஆன்ட்ரு தன்னைக்‌ கொலை செய்ய வந்த மனிதனுக்கு 
இயேசு கிறிஸ்துவைப்‌ பற்றி கூறி தேநீர்‌ பருக கொடுத்து சுவிசேஷத்தை 
அறிவித்தார்‌. நாற்பத்தைந்து நிமிட உபதேசத்திற்குப்‌ பின்‌ அவன்‌ இயேசு 
கிறிஸ்துவைத்‌ தன்‌ சொந்த இரட்சகராக ஏற்றுக்‌ கொண்டான்‌. ஒரு சமயம்‌ 
தேவனுடைய ஊழியத்திற்கு எதிர்ப்பாயிருந்தவன்‌ இப்போது பிசாசின்‌ தந்திர 
வேலைகளை முறியடிக்கிறவனாகி பங்களாதேஷில்‌ உடன்‌ ஊழியராக 
இருக்கிறான்‌. 


கொலைகாரனுடைய செயல்‌ தவறும்‌ போது கூட அது ஒரு நகைச்சுவையாகக்‌ 
காணப்பட்டது. ஒரு வேளை இந்நிகழ்ச்சியே ஒரு திரைப்படமாக இருந்திருப்பின்‌ 
பார்வையாளர்கள்‌ மிகுந்த ஆரவாரம்‌ பண்ணியிருப்பர்‌. ஒரு நல்ல திரைப்படம்‌ 
போல்‌ ஆன்ட்ரு தன்‌ எதிரியின்‌ திட்டத்தை மேற்‌ கொள்ளவில்லை. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மேலாக தன்னைக்‌ கொலை செய்ய வந்தவனுக்கு 
தேநீர்‌ கொடுத்து சுவிசேஷம்‌ கூறி மாற்றமடையச்‌ செய்தது ஒரு பெரியகாரியம்‌. 
இது திட்டமிட்டபடி நடைபெற்ற காரியமல்ல. பிசாசானவன்‌ தன்‌ காரியத்தில்‌ 
நம்மை அழிக்க தொடர்ந்து திட்டமிடுவான்‌. அவனுடைய சூழ்ச்சிக்கு ஆன்ட்ரு 


- பலியாகவில்லை. நீயும்‌ அப்படியே இரு. ஒரு வேளை அவன்‌ சுட்டிருந்தால்‌ 


ஆன்ட்ருவின்‌ மரணம்‌ கூட சாட்சியாக இருந்திருக்கும்‌. பிசாசின்‌ செய்கைகளில்‌ 
மன்‌ வாழ்க்கைக்காக கடவுளின்‌ திட்டத்தை யாராலும்‌ தடை செய்ய முடியாது. 














தலைசிறந்த பறைசரற்றுதல்‌ 


நாள்‌ 31 


கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ 
பூரணமாய்ப்‌ 
பிரசங்கித்திருக்‌ 
கிறேன்‌. 


ரோமர்‌ 15:19 


ருமேனியா : சபீனா உம்பிரான்ட்‌ 


சபீனா உம்பிரான்ட்‌ அவளுடைய கணவருக்கருகில்‌ சென்று அவருடைய கையில்‌ 
கிள்ளி ரிச்சர்ட்‌ என்று கூச்சலிட்டு எழுந்து இந்த அவமானத்தைக்‌ கிறிஸ்துவின்‌ 
முகத்திலிருந்துகழுவு. அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ முகத்தில்‌ காறிதுப்பியுள்ளார்கள்‌ . 


“நான்‌ அப்படி செய்தால்‌ நீ உன்‌ கணவனை இழந்து விடுவாய்‌” என்று 
ரிச்சர்ட்‌ உம்பிரான்ட்‌ பதிலளித்தார்‌. அதற்கு அவள்‌ அவர்‌ கண்களை உற்றுப்‌ 
பார்த்து, “ஒரு கணவனுக்காக நான்‌ கோழையாக இருக்க விரும்பவில்லை” 
என்றாள்‌. 


ருமேனியா தேசத்தைக்‌ கம்யூனிஸவாதிகள்‌ கைப்பற்றிய பின்‌ 
மதமாற்றத்திற்காக தேசிய காங்கிரஸ்‌ மாநாட்டை நடத்தினர்‌. இக்கூட்டத்தில்‌ 
அநேக போதகர்களும்‌ சுவிசேஷகர்களும்‌ மற்ற கிறிஸ்தவ தலைவர்களும்‌ 
ஓவ்வொருவராய்‌ மேடையேறி ஆயிரமாயிரம்‌ கிறிஸ்தவர்களைக்‌ கொன்று குவித்த 
ஜோஸப்‌ ஸ்டாலின்‌ மற்றும்‌ கம்யூனிஸத்தலைவர்களையும்‌ பாராட்டி பேசினர்‌. 


ரிச்சர்ட்‌ உம்பிராண்ட்‌ அவர்களும்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ பேச காத்து நின்று 
கொண்டிருந்தார்‌. அவரது வேளை வந்த போது எல்லாரும்‌ பாராட்டி பேசியது 
போலவே ரிச்சர்டும்‌ பேசுவார்‌ என எதிர்‌ பார்த்திருந்த திரள்‌ கூட்டத்தில்‌ 
கம்யூனிஸத்தலைவர்களைப்‌ பாராட்டி பேசாமல்‌ இயேசு கிறிஸ்துவைப்‌ புகழ்ந்து 
இரட்சிப்புக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே என ஆணித்தரமாக கூறினார்‌. 
அதோடு நமது முதல்‌ முழு மகிமையும்‌ கனமும்‌ இயேசு கிறிஸ்துவுக்கேயன்றி 
இந்த கம்யூனிஸ தலைவர்களுக்கல்ல என்றார்‌. இந்த செய்தியானது அங்கு 
குழுமியிருந்தவர்கள்‌ மூலம்‌ ருமேனிய தேசமெங்கிலும்‌ பரவியது. கீழே 
அமர்ந்திருந்த கம்யூனிஸத்தலைவர்கள்‌ தங்களைத்‌ தாக்கி பேசுகிறான்‌ என்று 
புரிந்தவுடன்‌ அவரைப்‌ பிடிக்க ஓடினார்கள்‌. ஆனால்‌ ரிச்ச்டோ பின்‌ வாயில்‌ 
வழியாக தப்பிச்‌ சென்று விட்டார்‌. பல நாட்கள்‌ தேடி கண்டுபிடித்துச்‌ 
சிறையிலடைத்தனர்‌. பதினான்கு ஆண்டுகள்‌ கடும்‌ சிறை வாசம்‌ செய்தார்‌ 
ரிச்சர்ட்‌. 


நம்மில்‌ அநேகருக்கு தேசம்‌ முழுவதுக்கும்‌ முன்பு கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டிய 
சூழ்நிலை வந்ததில்லை. ஆனால்‌ நாம்‌ ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு நாளும்‌ எங்கு 
இருக்கிறோமோ அங்கு அவருக்காகவே இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. இது 
எத்தனை மக்களுக்கு எதிரில்‌ என்பது முக்கியம்‌ அல்ல, நம்முடைய உண்மை 
வாழ்க்கை நாம்‌ என்ன சொல்லுகிறோம்‌ என்பதைச்‌ சார்ந்தது. அது நம்முடைய 
செயலை அல்லது நம்முடைய தீர்மானத்தின்‌ அறிக்கையைச்‌ சார்ந்துள்ளது. ஒரு 
வேளை நம்‌ உறவு நீங்கிப்‌ போகலாம்‌. அல்லது குடும்பத்திலிருந்து தள்ளி 
வைக்கப்படலாம்‌. எப்படியிருப்பினும்‌ பாவ உணர்வினால்‌ மனம்‌ வருந்துவதை 
விட தூர இருந்து வெற்றி பெறுவதே சிறந்தது. இன்று கிறிஸ்துவுக்காக நிற்க 
எங்கே என்ன வாய்ப்புகளை பெறுவாய்‌? 


31 











தலை சிறந்த முதிர்ச்சி 


நாள்‌ 32 


உன்‌ இளமையைக்‌ 
குறித்து ஒருவனும்‌ 
உன்னை அசட்டை 
பண்ணாதபடிக்கு, நீ 
வார்த்தையிலும்‌, 
நடக்கையிலும்‌, 
அன்பிலும்‌, 
ஆவியிலும்‌, 
விசுவாசத்திலும்‌, 
கற்பிலும்‌, 
விசுவாசிகளுக்கு 
மாதிரியாயிர, 


! தீமோத்தேயு 4:12 


32 


ஜப்பான்‌ : இபராகி குன்‌ 


விசாரணைக்குப்பின்‌ குற்றவாளிகள்‌ என்று தீர்மானித்து மரணத்‌ தண்டனை 
விதிக்கப்பட்டிருந்த இருபத்தாறு கிறிஸ்தவர்களும்‌ கொடூரமாய்‌ மரிக்கும்படி 
நாட்டப்பட்டிருந்த சிலுவை மரத்திற்கருகில்‌ நடந்து சென்றனர்‌. இவர்கள்‌ மூன்று 
மாதங்களுக்கு முன்‌ ஜப்பானில்‌ உள்ள கியோட்டே என்னுமிடத்தில்‌ 
கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌ என்பதற்காக கைது செய்யப்பட்டவர்கள்‌. 
அதில்‌ ஒருவர்‌ தான்‌ இபராகி குன்‌. 


இபராகி குன்னின்‌ இள வயதை பார்த்து ஒரு அதிகாரி அவனை தனியாக 
அழைத்து சென்று உன்‌ விசுவாசத்தை விட்டு விட்டு உன்‌ உயிரை காத்துக்‌ 
கொள்‌ எனச்‌ சொன்னார்‌, அதற்கு குன்‌ அந்த அதிகாரியின்‌ கண்களைப்‌ 
பார்த்தவாறே, “ஐயா, நீங்களும்‌ கிறிஸ்தவராக மாறிவிட்டால்‌ நலமாக இருக்கும்‌. 
ஏனென்றால்‌ நீங்களும்‌ என்னுடன்‌ பரலோகத்திற்கு வர முடியும்‌” என்றான்‌. 

இபராகி குன்னின்‌ விசுவாசத்தைப்‌ பார்த்து அசந்துப்‌ போன அந்த 
அதிகாரியைப்‌ பார்த்து இபராகி குன்‌ என்னுடைய சிலுவை எது என்று 
கேட்டான்‌. அதற்கு அந்த அதிகாரி % சிலுவைகளிலேயே மிக சிறிய 
சிலுவையைக்‌ காண்பித்தார்‌. இளம்‌ குன்‌ இந்த சிலுவையண்டையில்‌ ஓடி 
அதன்‌ கீழ்‌ முழங்கால்படியிட்டு அதைக்‌ கட்டி பிடித்துக்‌ கொண்டான்‌. 
போர்வீரர்கள்‌ அவன்‌ கால்களையும்‌ கைகளையும்‌ அந்த சிலுவையில்‌ 
ஆணிகளால்‌ அடிக்கும்போது அவன்‌ வேதனையில்‌ சத்தமிடவில்லை. 

அவன்‌ தைரியமாக இது தான்‌ தேவன்‌ எனக்கு நியமித்திருக்கும்‌ பாதை 
இதுவே அவரின்‌ சித்தம்‌ என ஏற்றுக்‌ கொண்டான்‌. 

1596 ம்‌ ஆண்டு நவம்பர்‌ 23-ம்‌ நாள்‌ தான்‌ இந்த 26 கிறிஸ்தவர்களும்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்டனர்‌. அந்த நாளிலிருந்து தான்‌ ஜப்பானில்‌ கிறிஸ்தவர்‌ 
களுக்கு உபத்திரவம்‌ தொடங்கியது. இதைத்‌ தொடர்ந்து 70 வருட காலமாக 
சுமார்‌ 1௦ லட்சம்‌ ஜப்பானிய கிறிஸ்தவர்கள்‌ தங்களுடைய கிறிஸ்தவ 
விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டனர்‌. 12 வயது நிரம்பிய இபராகி குன்னின்‌ 
முதிர்ந்த மாதிரியைப்‌ பின்பற்றி அநேகர்‌ தங்களுடைய சிலுவையைக்‌ கட்டி 
தழுவிக்‌ கொண்டனர்‌. 


பிறப்பு சான்றிதழ்கள்‌ மூலம்‌ ஒருவனுடைய .தவிக்குரிய வளர்ச்சியை அளவிட 
முடியாது. ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒரு நாளில்‌ பல முறை அளவிடமுரயும்‌. 
தம்முடைய விசுவாசத்தை நாம்‌ எப்படி நம்‌ தினசரி வாழ்க்கையில்‌ 
வெளிப்படுத்துகிறோம்‌ என்பதை வைத்தே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை 
அளவிட முடியும்‌. நாம்‌ வேதத்தை அறிந்திருக்கிறோம்‌ என்பதல்ல ஆவிக்குரிய 
வளர்ச்சி, அநேகர்‌ வேத ஞானத்தில்‌ சிறந்து விளங்குவர்‌. ஆனால்‌ அதே சமயத்தில்‌ 
ஆவிக்குரிய வளர்ச்சியில்‌ புதியவர்களாகவே இருப்பர்‌. வேதத்தின்‌ கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படிவது முதிர்ச்சியின்‌ அடையாளம்‌. ஒரே ஒரு கேள்வி மூலம்‌ நாம்‌ எப்படி 
ஆவிக்குரிய வளர்ச்சியில்‌ வளர்கிறோம்‌ என்பதை அறிந்து கொள்ள உதவும்‌. 
உன்னை நீயே ஒவ்வொரு நாளும்‌ கேட்க வேண்டும்‌. அதாவது, “நேற்று நான்‌ 
செய்ததை விட இன்று இயேசு செய்ததைப்‌ போல எவ்வளவு செய்தேன்‌?” 
அதற்கான பதில்‌ உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின்‌ உண்மையைப்‌ 
பிரதிபலிக்கும்‌. 








தலைசிறந்த வாஞ்சை 


நாள்‌ 33 


தேவனே 
தம்முடைய 
தயவுள்ள 
சித்தத்தின்படி 
விருப்பத்தையும்‌ 
செய்கையையும்‌ 
உங்களில்‌ 
உண்டாக்குகிறவராய்‌ 
இருக்கிறார்‌. 


பிலிப்பியர்‌ 2:13 


பிலிப்பைன்ஸ்‌: ஒரு சிறுமி 


“என்னுடைய துணி” அந்த சிறிய பெண்‌ முணுமுணுத்தாள்‌. அவளுடைய 
வீங்கிய உதடுகளின்‌ நடுவிலிருந்து இந்த வார்த்தை வந்தது. “தயவு செய்து 
என்‌ துணியை என்னித்தில்‌ கொடுங்கள்‌, நான்‌ அதைப்‌ பிடித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌” 


அந்த பெண்ணின்‌ படுக்கையை சூழ்ந்து நின்று கொண்டிருந்த 
கிறிஸ்தவர்கள்‌ கவலையுடன்‌ இருந்தனர்‌. ஏனெனில்‌ அவள்‌ உடலில்‌ அநேக 
உட்காயங்கள்‌ ஏற்பட்டிருந்தால்‌ மருத்துவர்கள்‌ கைவிட்டனர்‌. சில வாரங்களுக்கு 
முன்புதான்‌ அவள்‌ பெற்றிருந்த கிறிஸ்துவுக்குள்ளான சுத்த இருதயத்தோடு 
கூடிய புதிய வாழ்க்கையைக்‌ கொண்டாட ஒரு புதிய வெண்ணாடையை 
அவளுடைய சபை விசுவாசி வாங்கியிருந்தார்‌. 

அவளுடைய தகப்பனார்‌ அவள்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுவதை 
விரும்பவில்லை. ஒரு நாள்‌ இரவு குடிவெறியில்‌ அவளை அடித்து உதைத்து 
செத்து தொலை என்று சொல்லி, சேறு நிறைந்திருந்த ரோட்டோரத்தில்‌ 
தள்ளிவிட்டு விட்டார்‌. அவள்‌ சபைக்கு வராத காரணத்தால்‌ சபையார்‌ அவளைத்‌ 
தேடி வந்தனர்‌. அவளை அவர்கள்‌ மயக்கமுற்ற நிலையில்‌ ரோட்டின்‌ ஓரத்தில்‌ 
இரத்தக்‌ கோலத்தில்‌ கண்டனர்‌. அவளுடைய பனி போன்ற வெண்மையான 
ஆடை ரத்தம்‌ தோய்ந்து சேறும்‌ சகதியுமாக காட்சியளித்தது. அவளை அவர்கள்‌ 
மருத்துவமனைக்குக்‌ கொண்டு சென்றனர்‌. ஆனாலும்‌ அவளுடைய உடலில்‌ 
உட்காயங்கள்‌ பலமாக இருந்தது. அப்போது தான்‌ அவள்‌ தன்‌ துணியைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. 

அவளுடைய துணி கறைபடிந்து கிழிந்து அழுக்காக உள்ளது என்று 
கூறினால்‌ அவள்‌ இன்னும்‌ மனமுடைந்து போவாள்‌ என்று எண்ணி, 
அவளுடைய நண்பர்கள்‌ அவளுடைய கவனத்தைத்‌ திசை திருப்ப முயற்சித்தனர்‌. 
ஆனாலும்‌ அவள்‌ அந்த துணி வேண்டுமென்றிருந்தாள்‌. 

பத்து வயது சிறுமி விசுவாசத்தோடு இவ்வாறாக கூறினாள்‌ “தயவு செய்து 
எனக்கு அந்த துணியைக்‌ கொடுங்கள்‌. நான்‌ இயேசுவுக்கு காண்பிக்க 
வேண்டும்‌. அவர்‌ எனக்காக மனப்பூர்வமாக இரத்தம்‌ சிந்தினார்‌. நானும்‌ 
அவருக்காக மனப்பூர்வமாக இரத்தம்‌ சிந்தினேன்‌ என்று காண்பிக்க வேண்டும்‌, 
என்று கூறிய அவள்‌ சில நிமிடங்களுக்குள்‌ மரித்து விட்டாள்‌. 


கடவுள்‌ நம்முடைய திறமையில்‌ பிரியப்படார்‌. நாம்‌ அதிக செல்வாக்குடன்‌ 
திறமையுள்ள புகழ்வாய்ந்து நேரம்‌ தவறாதவர்களாக இருக்கலாம்‌. கடவுளுடைய 
வேலைக்காக நம்முடைய எல்லா தரலந்துகளையும்‌ கொடுக்கலாம்‌. ஆனால்‌ 
எல்லாம்‌ நாமே ஆயத்தமாக இருப்பதைக்‌ காட்டிலும்‌ சிறந்ததில்லை. நம்முடைய 
திறமைகள்‌ எல்லாம்‌ நம்மைப்‌ பற்றியதே. கடவுளுக்கு இதைச்‌ செய்கிறேன்‌, 
அதைச்‌ செய்கிறேன்‌ என்று நாம்‌ நம்மையே பார்த்துக்‌ கொள்கிறோம்‌. அதற்கு 
மாறாக நான்‌ இருக்கிறேன்‌ என்று ஒப்புக்‌ கொடுக்கும்‌ போது கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பார்க்கிறார்‌. அவர்‌ நம்மை எப்படி உபயோகிப்பார்‌ என்று யோசித்துப்பார்‌. தேவன்‌ 
நம்முடைய திறமைகளுக்கு மத்தியில்‌ அவருக்காக உழைக்க நம்‌ விருப்பத்தைப்‌ 
பார்க்கிறார்‌. அது எப்படி 7 இதுவும்‌ கடவுளுடைய ஈவாகும்‌. நாம்‌ அப்படி 
விரும்புவதை அவர்‌ தாமே நமக்குக்‌ கொடுக்கிறார்‌. 


3 








. தலைசிறந்த ஞரபகம்‌ 


நாள்‌ 34 


நான்‌ உங்களை 
நினைக்கிற 
பொழுதெல்லாம்‌ 
என்‌ தேவனை 
ஸ்தோத்தரிக்‌ 
கிறேன்‌. 
பிலிப்பியர்‌ 1:6 


34 


சூடான்‌: ஜேம்ஸ்‌ ஜேடா 


“கொஞ்சம்‌ விறகுகளைச்‌ சேகரி” என்று சேவகர்கள்‌ சொன்னதைக்‌ கேட்ட 
இளம்‌ ஜேம்ஸ்‌ ஜேடா அவர்கள்‌ இரவு சமையல்‌ செய்யப்‌ போகிறார்களோ 
என்று எண்ணிக்‌ கொண்டிருந்தான்‌. அன்று பகல்‌ வேளையில்‌ தான்‌ 
தன்னுடைய பெற்றோர்களையும்‌ உடன்‌ பிறந்த நான்கு பேரையும்‌ தெற்கு 
சூடானில்‌ முகமதிய போர்வீரர்கள்‌ கொடுமையாகக்‌ கொலை செய்ததைப்‌ 
பார்த்திருந்தான்‌. ஜேடாவை வேலைக்காரனாக உபயோகிக்க விட்டு 
வைத்திருந்தனர்‌. 


விறகுகளைச்‌ சேர்த்து நெருப்பு பற்ற வைத்து நன்றாக எரிந்து 
கொண்டிருந்தபோது திடீரென அவனை அவர்கள்‌ பிடிக்க முற்பட்டனர்‌. ஜேடா 
தப்பிக்க முயற்சித்தும்‌ அவர்கள்‌ பலமுள்ளவர்களாயிருந்ததால்‌ அவனால்‌ 
முடியாமற்‌ போயிற்று, அவனைப்‌ பிடித்து கை கால்களைக்‌ கட்டினர்‌. 

அவனை நோக்கி ஒரு போர்வீரன்‌, “உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்‌ 
கிறது. அதாவது நீ ஓரு முஸ்லீமாக மாறி எங்களோடு சேர்ந்துக்‌ 
கொள்வாயானால்‌ நாங்கள்‌ உன்னை வாழ வைக்கிறோம்‌" என்றான்‌. உடனே 
ஜேடா, “நான்‌ ஒரு கிறிஸ்தவன்‌, என்னால்‌ முஸ்லீம்‌ மதத்திற்கு மாற முடியாது” 
என்றுரைத்தான்‌. 

ஜேம்ஸ்‌ ஜேடாவின்‌ விசுவாசத்தைக்‌ கண்ட அவர்கள்‌ கடும்‌ கோபம்‌ கொண்டு 
அவனைத்‌ தூக்கி நெருப்பில்‌ போட்டு அவன்‌ இறந்து விடுவான்‌ என்று 
எண்ணி அங்கிருந்து புறப்பட்டுப்‌ போய்விட்டார்கள்‌. ஆனால்‌ ஜேம்ஸ்‌ ஜேடாவோ 
நெருப்பில்‌ உருண்டு புரண்டு உயிருடன்‌ வெளியே வரவும்‌, உடன்தானே 
அவனை மருத்துவமனைக்குக்‌ கொண்டுச்‌ செல்ல உதவியும்‌ கிடைத்தது. 
மருத்துவர்கள்‌ அவனப்‌ பிழைக்க வைத்தனர்‌. ஆனாலும்‌ அந்த நாளை அவனால்‌ 
மறக்க முடியவில்லை. அவன்‌ உடலெங்கிலும்‌ தீக்காயங்கள்‌; மேலும்‌ அவனது 
ஓரு கையின்‌ பாதி வரை எரிந்து போய்‌ ரணமாகியிருந்தது. அந்த நாள்‌ 
பரலோகத்தில்‌ ஒரு தலை சிறந்த ஞாபகார்த்த நாளாக இருக்கிறது. 


மக்களில்‌ அநேகர்‌ பலவிதமான புத்தகங்களை நாடி தேடுகிறார்கள்‌. அதை விமான 
நிலையம்‌ புகைவண்டி நிலையங்களில்‌ பிரயாணத்தின்‌ அடையாளமாக அங்குள்ள 
புத்தக சாலைகளில்‌ வாங்குவதிலீருந்து அறியலாம்‌. ஆனால்‌ நம்முடைய 
வாழ்க்கையின்‌ அனுபவத்தை ஞாபகப்படுத்துவது எது? கிறிஸ்துவுக்காக நம்முடைய 
ஒப்படைப்பு? சிலர்‌ தங்களது சம்பள சீட்டைப்‌ பார்ப்பர்‌. சிலரோ தங்களது பதவி 
உயர்வுகளைப்‌ பார்ப்பர்‌ வேறு சிலரோ தாங்கள்‌ படித்த பள்ளிக்‌ கூடங்களில்‌ 
வகுப்பறைகளைப்‌ பார்ப்பர்‌. இவையெல்லாமே அழிவுக்குரியதா யிருக்கிறது. 
இன்னும்‌ சிலர்‌ விசுவாசிகளின்‌ கல்லறைகளைப்‌ பார்ப்பார்கள்‌. அது அவர்களின்‌ 
அர்ப்பணிப்பு குறித்து நினைவுபடுத்தும்‌. இவைகளே இயேசுகிறிஸ்துவின்‌ மேலுள்ள 
விசுவாசத்தின்‌ கிரயத்தைக்‌ காண்பிக்கிறது. 











நாள்‌ 35 


எனக்காக ஜெபிக்கறார்கள்‌ ஏன்ற ஓர்‌ எண்ணம்‌ ஏன்‌ 
உள்ளத்திற்குள்‌ இருந்தது. நான்‌ ஒன்றும்‌ அறியவில்லை, 
ஜருகடிதமும்‌ ஏனக்கு வரவில்லை யென்றாலும்‌ ஏனக்‌ 
குள்ளே ஒரு உணர்வு, அதாவது நெருப்மினரு கிலேயே 
இருப்பது போன்று இருந்தது. குளிர்‌ மிகுந்த சிறைச்‌ 
சாலைக்குள்‌ இருப்பினும்‌ இப்படிப்பட்ட அனுபவம்‌ 
ஏற்ப்பட்டது. யாரோ என்னை நினைத்து எனக்காக ஜெயம்‌ 
செய்வது போல்‌ எனக்குள்ளே ஒரு சத்தம்‌ கேட்டுக்‌ 
கொண்டேயிருந்தது. இந்த காரியம்‌ என்னைத்‌ 
தைரியம்படுத்தியது. இச்செயலை விவரிப்பது சற்று 
கடினமரன காரியம்‌. நான்‌ மறக்கப்படவில்லை என்பதை 
உணர்த்தப்பட்டும்‌ தெரிந்தும்‌ இருந்தேன்‌. இப்படிப்பட்ட 
உணர்வுகள்‌ ஏன்‌ கஷ்டமான நிமிஷங்களைச்‌ சந்திக்க 
ஏனக்கு மிகவும்‌ உதவியாக இருந்தத. 


இரினரட்டுசின்ஸ்கயா - என்ற கிறிஸ்தவ கவிஞர்‌ முன்னாள்‌. 
சோவியத்‌ யூனியனில்‌ 1987-ம்‌ ஆண்டு வரை சிறைவாசம்‌ அனுபவித்தவர்‌. 


35 





மிதமிஞ்சிய படுகொலை - பகுதி - 2 


நாள்‌ 40 


நான்‌ பூமியிலிருந்து 
உயர்த்தப்‌ 
பட்டிருக்கும்போது, 
எல்லாரையும்‌ 
என்னிடத்தில்‌ 
இழுத்துக்‌ 
கொள்வேன்‌ என்றார்‌. 
யோவான்‌ 12:32 


பங்களாதேஷ்‌: ஆன்ட்ரு 


சுவிசேஷகர்‌ ஆன்ட்ரு ஒருநாள்‌ முஸ்லீம்‌ அதிகாரி ஒருவரின்‌ வீட்டில்‌ அமர்ந்து 
அவருடைய வீட்டாருடன்‌ சாப்பிட்டுக்‌ கொண்டிருப்பதைப்‌ பார்த்து அந்த 
அதிகாரிக்கு மிக்க அதிர்ச்சி ஆனது. ஏனென்றால்‌ இவர்‌ இந்த சுவிசேஷகனைக்‌ 
கொலை செய்பவர்களுக்கு வெகுமதி கொடுப்பதாக அறிவித்திருந்தார்‌. ஆனால்‌ 
தன்‌ குடும்பத்தாருடனே அமர்ந்து சாப்பிடுவதைக்‌ கண்டு, “என்ன நடக்கிறது?” 
என்று கூச்சலிட்டு உள்ளே வந்து, “இவனை ஏன்‌ உள்ளே சேர்த்தீர்கள்‌? 
இவன்‌ அல்லாவின்‌ எதிரி” என்றார்‌. 


உடனே அதற்கு அவருடைய மருமகள்‌, “நான்‌ தான்‌ கூப்பிட்டேன்‌. இவர்‌ 
மூலமாக இயேசு கிறிஸ்து உங்கள்‌ மகனைச்‌ சுகப்படுத்தியிருக்கிறார்‌. 18 
வருடமாக பெலவீனமாக உடல்‌ நிலை சரியில்லாமல்‌ இருந்த உங்கள்‌ மகனை 
சுகமாக்கியிருக்கிறார்‌. 18 வருடமாக பெலவீனமாக உடல்‌ நிலை சரியில்லாமல்‌ 
இருந்த உங்கள்‌ மனுக்காக ஆன்ட்ரு ஜெபித்த போது தானே என்‌ கணவர்‌ 
சுகமானார்‌. இயேசுகிறிஸ்து தான்‌ சுகமளித்தார்‌” என்றாள்‌. 

அந்த அதிகாரியின்‌ மகனும்‌ தன்‌ சரீரத்திலிருந்த பெலவீனம்‌ நோய்கள்‌ 
சுகமடைந்ததைப்‌ பற்றி கூறினவுடனே அதிகாரி அதிக சந்தோஷமடைந்தான்‌. 
பல மாதங்களாகப்‌ படுக்கையில்‌ இருந்தவன்‌ இப்பொழுது எழுந்து, படுக்கையில்‌ 
அமர்ந்து, தனக்கு வலிகளில்லை என்று 18 வருடங்களிலே முதன்‌ முறையாகக்‌ 
கூறினான்‌. 

அந்த முகம்மதிய அதிகாரியின்‌ கோபம்‌ ஆனந்தக்‌ களிப்பாக மாறியது. 
ஆண்டவராகிய கிறிஸ்துவை அவர்‌ ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. ஆனாலும்‌ 
அங்கிருந்த கிறிஸ்தவர்களுக்குத்‌ தொந்தரவு செய்யாமல்‌ உதவியாக இருந்தான்‌. 

சுவிசேஷகர்‌ ஆன்ட்ருவைக்‌ கொல்ல சொன்ன அதே மனிதர்‌ ஆன்ட்ருவின்‌ 
சிநேகிதரானார்‌. 


கிறிஸ்தவம்‌ என்பது, “நீயே அநுபவித்து அறிந்துக்கொள்‌'” என்பதாகும்‌. அந்த 
முஸ்லீம்‌ குடும்பத்‌ தலைவன்‌ உள்ளே வரும்போது மூன்றில்‌ ஒன்றோனைக்‌ 
குறித்து மூன்று குறிப்புகளடங்கிய பிரசங்கத்தைக்‌ கேட்கவில்லை. அவனுடைய 
மனைவி பிள்ளைகள்‌ முன்பு அல்லாவை நம்பினதற்காகக்‌ குறைகூறவில்லை. 
போஜனத்துக்காக ஜெபித்து அந்த முஸ்லிம்‌ குடும்பத்துடன்‌ ஐக்கியம்‌ வைத்தார்‌. 
அவர்களிடம்‌ வியாதியிலிருந்து எழுந்தவனின்‌ காலி கட்டில்‌ ஒரு சாட்சியாக இருந்தது. 
அது தேவனைப்‌ பற்றிய உண்மையை நிரூபித்தது. அதைப்‌ போல தேவனுடைய 
சத்தியம்‌ தன்னில்‌ தானே விளக்கம்‌ கொண்ட சாட்சியாகும்‌. பிரசங்கம்‌ செய்கிறவன்‌ 
கூற வேண்டியதை மட்டும்‌ கூறி, செய்ய வேண்டியதை மாத்திரம்‌ செய்தால்‌ 
போதுமானது, பழி அவன்மேல்‌ சுமராது. எப்போதெல்லாம்‌ நாம்‌ சுவிசேஷத்தை 
அறிவிக்கிறோமோ, அப்போதெல்லாம்‌ சரியானதை நிறைவேற்றுவோம்‌. இயேசு 
அவர்கள்‌ உள்ளங்களை மாற்றுவார்‌. கிறிஸ்துவின்‌ உண்மை தானே பேசட்டும்‌ 
என்று நாம்‌ தீர்க்கமாக விட்டுவிடவேண்டும்‌. 











தலைசிறந்த உண்மை 


நாள்‌ 41 


மனுஷர்‌ முன்பாக 
என்னை அறிக்கை 
பண்ணுகிறவன்‌ 
எவனோ, அவனை 
நானும்‌ 
பரலோகத்திலிருக்‌ 
திற என்‌ பிதாவின்‌ 
முன்பாக அறிக்கை 


மத்தேயு 10:32 


ருமேனியா : போதகர்‌ கொச்சங்கா 


“நாங்கள்‌ உனக்கு என்ன செய்ய போகிறோம்‌ என்ற பயம்‌ உனக்கு இல்லையா?” 
என்று அந்த கம்யூனிஸ்ட்‌ சேனை அதிகாரி ஏளனமாகவும்‌ கூலாகவும்‌ கேட்டான்‌. 


அந்த இளம்‌ போதகர்‌ தனது ஊழிய காலத்தில்‌ ஒரு பிரசங்கம்‌ தான்‌ 
செய்துள்ளார்‌. தனக்கு வாழ்வா சாவா என்று தீர்மானம்‌ செய்யவேண்டிய அந்த 
கம்யூனிஸ்டு அதிகாரி முன்பு பயந்து மரியாதையுடன்‌ பதில்‌ கூறினான்‌. 

“ஓயா, உண்மை ஒருக்காலும்‌ பயப்படாது. உங்கள்‌ அரசாங்கம்‌ சரியாகக்‌ 
கணக்கு போடத்‌ தெரிந்த அத்தனை பேரையும்‌ கொன்று விட்டு இரண்டும்‌ 
இரண்டும்‌ எவ்வளவாகும்‌? என்று கேட்டால்‌ அப்போதும்‌ இரண்டும்‌ இரண்டும்‌ 
நான்கு என்று தானே இருக்கும்‌.” 

“அந்தக்‌ கணக்கில்‌ எப்படி உண்மையுள்ளதோ அவ்வாறே எங்களிடமும்‌ 
உண்மையுள்ளது. உண்மையாகவே தேவன்‌ இருக்கிறார்‌” என்ற உண்மை 
எங்களிடம்‌ உள்ளது. அவர்‌ எங்கள்‌ தகப்பன்‌. இயேசு கிறிஸ்து நம்மை இரட்சிக்க 
வந்தார்‌ என்ற உண்மை உங்களையும்‌ சேர்த்து உள்ளது. பரிசுத்த ஆவி 
மனுஷர்களை திடப்படுத்தி வெளிச்சத்தை கொடுக்கிறார்‌ என்று எங்களிடத்தில்‌ 
உண்மையுள்ளது.” 

“நீங்கள்‌ எத்தனை சாட்டை அடிகொடுத்தாலும்‌, எந்தக்‌ கருவிகளை வைத்து 
கொடுமைகளைக்‌ கொடுத்தாலும்‌ இரண்டும்‌ இரண்டும்‌ நான்கு என்பது 
மாறாது.” 

கொச்சங்காவை அடையாளம்‌ தெரியாத அளவு அடித்தப்பின்‌ காணப்‌ 
படவில்லை. ஆனால்‌ தேவன்‌ தமது சந்நிதியில்‌ அவனை அடையாளம்‌ தெரிந்து 
வரவேற்பார்‌. 


“உண்மையைப்‌ பேசு” என்று சிறுவயதிலிருந்து நாம்‌ போதிக்கப்பட்டாலும்‌, 
“வாய்மையே வெல்லும்‌'” என்ற ஞானத்தைப்‌ பெறத்‌ தாமதமாகிறது. நமக்குத்‌ 
தெரிந்த உண்மையைப்‌ பட்டவர்த்தனமாக அறிவித்தால்‌ இயேசு கிறிஸ்துவுக்கு 
சாட்சிகளாகும்படி தகுதி பெறுவோம்‌. அநேகர்‌ தங்களுக்கு “பயிற்சி” யில்‌ குறைபாடு 
என்று கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்லத்‌ தயங்குகின்றனர்‌. நாம்‌ அறியரத விடையின்‌ 
கேள்வியை யாராவது கேட்பார்களோ என அஞ்சுகிறோம்‌. ஆனால்‌ கிறிஸ்துவுக்கு 
சாட்சிகூற அறிவின்‌ தேவை அவசியமில்லை. மதநெருக்கடியில்‌ சிக்கி தவிப்பவர்கள்‌ 
கூறுகிற அளவு உண்மை தெரிந்திருந்தாலே போதுமானது. ஆகையால்‌ இந்தக்‌ 
கண்ணோட்டத்தில்‌ கிறிஸ்துவுக்கு சாட்சி கூறுவது சுலபமானதே. நாம்‌ சிறுவயதில்‌ 
கற்ற கொள்கையை நடைமுறைக்குக்‌ கொண்டு வந்தே தீரவேண்டும்‌. நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம்‌ என்ற உண்மையைப்‌ பேசியே 
ஆகவேண்டும்‌. அதுவே சுவிசேஷ ஊழியத்தின்‌ நமது பங்கு. ஆதலால்‌ நீ 
உண்மையைப்‌ பேசு! 


41 





நாள்‌ 42 


ஒருவன்‌ உன்‌ விசுவாசத்தை மறித்து கேள்வி 
கேட்கும்வரை, உன்‌ விசுவாசத்தின்‌ தன்மையை 
நீ உணரமாட்டரய்‌. ஒரு திருச்சபை தனது 
உபதேசத்தைம்‌ பிறர்‌ சீர்தூக்கிப்‌ பரர்க்கு.ம்வரை, 
தனது போதனையின்‌ பழைமையான ஆதரரத்தை 
நோக்கிப்‌ பார்த்திராத. கிறிஸ்தவ குணாதீசயத்தின்‌ 
வலிமையும்‌ மதிப்பும்‌ மிகப்‌ பெரியது. வற்றிம்‌ 
போகமுடியாத அதன்‌ ஐசுவரியத்தைக்‌ கொண்டு 
எந்தவிதமான சூழ்நிலையிலும்‌ புதிய 
ஐசுவரியத்தை உருவாக்கமுடியும்‌. 


வில்லியம்‌ பார்கலே - அனுதின வேத ஆராய்ச்சி 


42 











மிதமிஞ்சிய மிஜனெரிகள்‌ 


ருமேனியர்‌ : போதகர்‌ ரிச்சர்ட்‌ உம்பிரான்ட்‌ 


நாள்‌ 43 


சமயம்‌ 
வாய்த்தாலும்‌, 
வாய்க்காவிட்டாலும்‌, 
ஜாக்கிரதையாய்த்‌ 
திருவசனத்தைப்‌ 
பிரசங்கம்‌ பண்ணு. 


2 திமோத்தேயு 4:2 


ரயில்‌ நிலையத்திலிருந்து புறப்படும்போது, அங்கு நின்றிருந்த கிறிஸ்தவர்கள்‌ 
தங்கள்‌ சட்டையினுள்‌ வைத்திருந்த நூற்றுக்கணக்கான கைப்பிரதிகளை எடுத்து 
உள்ளே இருந்த ரஷிய வீரர்களிடம்‌ ரயிலின்‌ ஜன்னல்‌ வழியாக உள்ளே 
போட்டனர்‌. 


ரஷ்ய வீரர்கள்‌ 16 வயதுக்குள்‌ இருந்தனர்‌, இவர்கள்‌ கைபிரதிகள்‌ 
வீசிக்கொண்டிருந்த அழகான இளம்‌ பெண்களைப்‌ பார்த்து சிரித்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ அந்த கைபிரதியை எடுத்து என்னதான்‌ 
வீசுகிறார்கள்‌ என்று எடுத்து பார்த்தார்கள்‌. ஒரு அரசியல்‌ அதிகாரி ரயிலுக்குள்‌ 
வந்தபோது கைபிரதிகளை சட்டைபையினுள்‌ வைத்து அவர்‌ போன பிறகு 
அந்த “ராஜா” வைப்‌ பற்றி படிக்கலாம்‌ என்று வைத்தனர்‌. 

நிலையத்தில்‌ காத்திருந்த கிறிஸ்தவர்கள்‌ புன்முறுவலுடன்‌ அமைதியாக 
நின்றிருந்தனர்‌. அப்பொழுது ஒரு போலீஸ்‌ அவர்களில்‌ ஒருவனை மட்டும்‌ 
தனியாக அழைத்துச்‌ சென்று, சட்டை அவிழ்க்க சொன்னார்‌. சட்டையை 
அவிழ்த்தபோது ஒன்றும்‌ இருக்கவில்லை. ஏனென்றால்‌ அவன்‌ எடுத்து வந்த 
கைப்பிரதிகள்‌ அனைத்தும்‌ கம்யூனிஸ்டு ரஷியாவுக்குப்‌ புறப்படவிருந்த ருமேனிய 
ரயிலுக்குள்‌ விழுந்து கிடந்திருந்தது. 

ரிச்சர்ட்‌ உம்பிரான்ட்‌ இது ஒரு நல்ல ஊழியம்‌ என்று நினைத்து சபை 
வாலிபர்களிடம்‌ “ரஷ்ய ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டுவர இது ஒரு 
நல்ல வழி என்றார்‌. இந்த நாட்டின்‌ “கூட்டணிகள்‌” தன்‌ நாட்டில்‌ உள்ள 
பொக்கிஷத்தைத்‌ திருடி, அவர்கள்‌ நாட்டிற்கு எடுத்து சென்று கொண்டிருந்தனர்‌, 
அநேகரைக்‌ கொலை செய்தும்‌ வந்தனர்‌. ஆனாலும்‌, ரிச்சர்ட்‌ அவர்களை 
வரவேற்றார்‌. ஏனென்றால்‌ ஓவ்வொரு படைவீரனிலும்‌ அவர்‌ ஒரு 
பணித்தளத்தைத்‌ தரிசித்தார்‌. அவர்கள்மூலம்‌ புதிய ஆத்துமாக்களை 
ஆதாயப்படுத்தும்‌ வாய்ப்புகளை எதிர்பார்த்தார்‌. 


ஒரு ஊழியம்‌ என்பது மனதாலன்றி ஒரு பணித்தளமாக இராது. ஒரு மிஷனெரி 
ஆத்தும ஆதாயத்தைக்‌ குறிவைத்து எப்போதும்‌ அதே சிந்தையில்‌ ஜீவிப்பவன்‌. 
ரிச்சர்ட்‌ உம்பிரான்ட்‌ ஒரு பணித்தளமாக மாறியிருந்தார்‌. தன்னிடம்‌ வரும்‌ 
வாலிபர்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்தி வாழச்‌ செய்தார்‌. அப்படிப்‌ 
பார்த்தால்‌ நாமனைவரும்‌ மிஷனெரிகளாக மாறவேண்டும்‌. பணித்தளத்தில்‌ 
இருக்கும்‌ நாமனைவரும்‌ தேவராஜ்யத்தை வளர்க்கும்படி எப்போதும்‌ அதே 
நோக்கத்தோடே வாழவேண்டும்‌. நாம்‌ வேலை செய்கிறதும்‌ நடமாடுகிறதுமான 
பஸ்‌, ரயில்‌ நிலையங்கள்‌, கடைவீதிகள்‌, பள்ளி - கல்லூரி வளாகங்கள்‌, 
அலுவலகம்‌, எல்லா இடத்திலும்‌ தேவ ராஜ்யத்தை வளர்க்கும்‌ ஈடுபாடு நம்மிடம்‌ 
உள்ளதா? 


43 





தலைசிறந்த தொடர்‌ கதை 


நாள்‌ 44 


இந்தோனேஷியா : ஸ்டென்லி 


ஸ்டென்லி தன்‌ படகிலிருந்து தனிமையான இந்தோனேஷியா தீவில்‌ இறங்கும்‌ 
போது ஆவிக்குரிய இருளை உணர்ந்தான்‌. அவ்வூரின்‌ மக்கள்‌ சூனியத்லயும்‌ 
இஸ்லாமையும்‌ கலந்து பின்பற்றி வந்தனர்‌. ஸ்டென்லி அப்பொழுது தான்‌ 
தன்‌ வேதாகமக்‌ கல்வியை முடித்து, தேவனுடைய அழைப்பை ஏற்று மக்களை 
கிறிஸ்துவுக்குள்‌ நடத்தும்படி வந்திருந்தான்‌. 


ஸ்டென்லி தைரியத்துடன்‌ பிரசங்கித்து அவ்வூர்‌ ஜனங்களிடம்‌ மனந்திரும்பி 
கிரிஸ்துவுக்குள்‌ வருமாறு அழைத்தான்‌. அவர்கள்‌ வணங்கின விக்கிரகங்களையும்‌ 
பொம்மைகளையும்‌ உடைத்து போடும்படி கூறினான்‌. ஒரு முஸ்லீம்‌ தன்‌ 
விக்கிரகத்தை எரித்த போது அதனுள்‌ குரானின்‌ சுருள்‌ இருந்தது. இதை 
முஸ்லீம்‌ அதிகாரியிடம்‌ ஸடென்லி குரானை எரித்ததாகப்‌ புகார்‌ செய்தனர்‌ 
ஸ்டென்லியை உடனே கைது செய்தனர்‌. 

ஸ்டென்லியைப்‌ பயங்கரமாக அடித்ததினால்‌ சுயநினைவில்லாமல்‌ படுத்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. அவனைப்‌ பார்க்க போதகர்‌ சிவ வேதக்‌ கல்லூரியிலிருந்து 
வந்தபோது. அவன்‌ கண்களிலிருந்து கண்ணீர்‌ வடிந்தது. சில நாட்களுக்குப்‌ 
பிறகு ஸ்டென்லி உள்‌ காயத்தினால்‌ மரித்துப்‌ போனான்‌. 

ஸ்டென்லியின்‌ சாவு அவன்‌ ஊழியத்தை நிறுத்த முடியவில்லை. 
அவனுடைய ஊரில்‌ அவன்‌ கதையை கேட்ட 1 முஸ்லீம்கள்‌ இயேசுவை 
இரட்சகராக ஏற்றுக்‌ கொண்டனர்‌. 53 கிராம மக்கள்‌ வேதாகமக்‌ கல்லூரி 
படிக்க முடிவு எடுத்தனர்‌. அந்த 53 பேரில்‌ ஏழுபேர்‌ மிஷனெரிகளாக ஸ்டென்லி 
மரித்த அதே கிராமத்துக்கு வந்தனர்‌. 

சுவிசேஷத்தின்‌ நெருப்பை அணைக்கும்படி கிராம அதிகாரிகள்‌ 
ஸ்டென்லியைக்‌ கொன்றனர்‌. இந்த கொடுமையின்‌ மத்தியிலும்‌ தேவனுடைய 
கரம்‌ கிரியை செய்தது. இன்று சுவிசேஷத்தின்‌ சுடர்‌ ஒளி அந்த கிராமத்தில்‌ 
பிரகாசித்து எரிந்து கொண்டிருக்கிறது 


இந்த உலகத்தை விட்டுச்‌ செல்லும்போது கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுகிற 
ஒவ்வொருவரும்‌ செய்ய வேண்டிய காரியம்‌, “தனக்குப்‌ பின்‌ ஒளியைப்‌ பிரகாசிக்க 
விடுவதாகும்‌” ஒரு நல்ல அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவன்‌ தன்னைச்‌ சுற்றி இருளாக 
இருக்கிற உலகத்திற்கு ஒளியை விட்டுச்‌ செல்கிறான்‌ அது ஒரு நல்ல தொடர்‌ 
ஊழியம்‌. தங்களுக்கு முன்னால்‌ விளையாட்டு, சினிமா அல்லது சமூக 
வாழ்க்கையில்‌ பெரும்‌ சாதனை புரிபவர்களைப்‌ பாராட்டுகிறோம்‌. அந்தப்‌ புகழ்‌ 
மறைகிறது. எனினும்‌, எத்தனை கிறிஸ்தவ தேவ ஊழியர்களின்‌ வா, 
அழித்தாலும்‌ அவர்கள்‌ பின்‌ விட்டுச்‌ சென்ற ஊழியங்களை நிறுத்தவே முடியாது. 
அவர்களின்‌ சாட்சி உலகத்தையே பிரகாசிப்பிக்கும்‌. அவர்கள்‌ காட்டின விசுவாசம்‌, 
நம்பிக்கை, ஊக்கம்‌ மற்றும்‌ அன்பு அவர்களது மரணத்துக்குப்‌ பின்பு 
தொடர்கதையாக இருக்கும்‌. அப்படிப்பட்ட உதாரணத்தைப்‌ பின்‌ சந்ததி ஆசையாகப்‌ 
பின்தொடரும்‌. 











நாள்‌ தலைசிறந்த குடும்பம்‌ 


இந்தோனேஷியா : ஸ்டென்லியின்‌ தாயார்‌ 


நாள்‌ 45 


மரணமே! உன்‌ கூர்‌ 
எங்கே? பாதாளமே 
உன்‌ ஜெயம்‌ எங்கே? 


1 கொரிந்தியர்‌ 15:55 


அந்தத்‌ தாயார்‌ தன்‌ மகளுடன்‌ சேர்ந்து இருவருக்கும்‌ தாங்கள்‌ படித்துவந்த 
வேதாகமக்‌ கல்லூரியின்‌ பட்டம்‌ பெற இன்னும்‌ ஒரு மாதகாலம்‌ தான்‌ இருந்தது. 
இதே கல்லூரியில்‌ தான்‌ அவள்‌ மகன்‌ ஸ்டென்லி படித்து மிஷனெரியாக 
மற்றொரு இந்தோனேஷியா தீவுக்கு சென்றாள்‌. ஸ்டென்லி சுவிசேஷத்தை 
எடுத்து சென்றதால்‌ கொல்லப்பட்டாள்‌. ஆனால்‌ அவளுடைய சாட்சி அநேகரை 
வேதாகம கல்லூரிக்கு அனுப்பி தேவனுடைய அன்பை ஏற்று வாழ வைத்தது. 


கல்லூரி பயிற்சி முடிந்தவுடன்‌ அவனும்‌ மகளும்‌ ஸ்டென்லி இறந்த அதே 
இடத்தற்கு செல்ல தீர்மானித்தனர்‌, தன்‌: மகளை கொன்றவர்களுக்கு 
தேவனுடைய அன்பை காட்ட விரும்பினாள்‌. வேதாகம கல்லூரிக்கு 
பார்வையாளராக வந்த ஒருவர்‌ அவளின்‌ திட்டங்களை அறிந்து, “உங்களுக்குச்‌ 
சாவதற்கு பயம்‌ இல்லையா? என்று கேட்டார்‌. 

தான்‌ நினையாத அந்த கேள்வியைக்‌ கேட்டவுடனே அவள்‌ குழப்பத்துடன்‌ 
“நான்‌ ஏன்‌ என்‌ சாவுக்குப்‌ பயப்பட வேண்டும்‌?” என்று கூறினாள்‌. 

தேவன்‌ மேல்‌ அவள்‌ அன்பும்‌ விசுவாசமும்‌ பூரணப்பட்டிருந்தது. தேவன்‌ 
அவள்‌ மகள்‌ இறந்த கிராமத்தில்‌ அவளை உபயோகிக்கச்‌ சித்தமானால்‌ 
அப்படியே நடக்கட்டும்‌. தேவனின்‌ சித்தம்‌ அவள்‌ அங்கு சாக வேண்டும்‌ 
என்று இருந்தால்‌ அவளூம்‌ அதை ஏற்றுக்‌ கொள்ள தயாராக இருந்தாள்‌ 
அவளின்‌ சாவு அவள்‌ நேசித்த கிறிஸ்தவர்கள்‌ முன்பு கொண்டு நிறுத்தும்‌. 
சாவு என்பது தடையோ தண்டனையோ அல்ல, அது தேவனிடம்‌ நித்தியமாகச்‌ 
சேர ஒரு வாசலாயிருக்கிறது. 


மரணத்தைச்‌ சந்திப்பது, கிணற்றின்‌ விளிம்பில்‌ நிற்கும்‌ குழந்தைகளை 
நினைவூட்டுகிறது. நடக்கப்போவதை நம்மால்‌ அறியமுடியாமல்‌, நமது தோளை 
நாமே கட்டிப்பிடிக்கிறோம்‌. அது நம்மைப்‌ பாதிக்குமா? நான்‌ அதைக்‌ கடப்பேனா? 
திட்டவட்டமான எந்தத்‌ தீர்மானமுமின்றி நாம்‌ அதில்‌ குதிப்பதில்லை. சரித்திரத்தில்‌ 
அநேகர்‌ மரணத்துக்கும்‌ ஜீவனுக்கும்‌ நடுவில்‌ நடக்கும்‌ போராட்டத்தில்‌ குடும்பமாகப்‌ 
பங்கு கொண்டிருக்கிறார்கள்‌, அவர்கள்‌ தங்கள்‌ முடிவாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
மேல்‌ முழு நிச்சயம்‌ வைத்து மரித்துள்ளனர்‌, இதுவரை யாருமே கடந்திராத 
மரணத்தில்‌ பிரவேசித்து வெளியே வரக்‌ காத்திருக்கின்றனர்‌. கிறிஸ்தவ 
குடும்பத்தின்‌ தலைவரான இயேசுகிறிஸ்து, துணிந்து மரணத்தை ஏற்று அதைக்‌ 
கடந்து வந்துள்ளதால்‌ அதில்‌ குதிக்கும்படி நிச்சயத்தைக்‌ கொடுத்துள்ளார்‌. நீயும்‌ 
குதிக்கும்படி அழைப்பு, உனது காதில்‌ விழுகிறதா? தண்ணிர்‌ தெளிவாக உள்ளது! 


45 





தலை சரய்ந்த சிறந்த பக்கங்கள்‌ 


நாள்‌ 46 


என்னோடே 
இராதவன்‌ எனக்கு 
விரோதியாயிருக்‌ 
கிறான்‌! என்னோடே 
சேர்க்காதவன்‌ 
சிதறடிக்கிறான்‌. 


மத்தேயு 12:30 


ரஷ்யா : மாயக்காரர்கள்‌ 


அவர்கள்‌ பல்லவிகளைப்‌ பாடிக்‌ கொண்டிருக்கும்போது இரு சேவகர்கள்‌ 
துப்பாக்கியுடன்‌ உள்ளே வந்தனர்‌. அந்த ரஷ்ய சேவகர்கள்‌ அங்குள்ள 
விசுவாசிகள்‌ ஒவ்வொருவரையும்‌ கூர்ந்துப்‌ பார்த்தபோது ஆராதனை 
நின்றுபோயிற்று. 


“நீங்கள்‌ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்‌? உங்கள்‌ கற்பனை 
தேவனை வணங்குகிறீர்களா?” என்று கேட்டார்கள்‌, அப்பொழுது விசுவாசிகள்‌ 
இன்னும்‌ அதிகமான சேவகர்கள்‌ வருவார்கள்‌ என பயந்து அவர்கள்‌ 
இருக்கைகளின்‌ கீழே ஒளிந்து கொண்டார்கள்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ 
மூர்க்கமுகமாக “உண்மையின்‌ தேவன்‌ மேல்‌ விசுவாசம்‌ உள்ளவர்கள்‌ 
அனைவரும்‌ வலது புறம்‌ வாருங்கள்‌ உங்கள்‌ விசுவாசத்திற்காக சுட்டுக்‌ 
கொல்லப்படுவீர்கள்‌. யாருக்கெல்லாம்‌ வீட்டிற்கு செல்லவேண்டுமோ அவர்கள்‌ 
இடதுபுறம்‌ வாருங்கள்‌. நீங்கள்‌ வாழ. அல்லது சாக தீர்மானிக்கவேண்டும்‌. 
உங்கள்‌ “தேவனுக்கு விசுவாசமாய்‌ இருப்பவர்கள்‌ இப்பொழுது மரித்துப்‌ 
போவீர்கள்‌. யாரெல்லாம்‌ மறுதலிப்பீர்களோ அவர்கள்‌ சுதந்தரமாய்‌ வாழ்வீர்கள்‌. 

பத்து நிமிடங்களுக்கு முன்பு அனைவரும்‌ ஒன்றாகத்‌ தேவனைத்‌ துதித்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. இப்பொழுதோ வாழ்வுக்கும்‌ சாவுக்கும்‌ ஒரு கேள்வி வந்து 
விட்டது. சிலர்‌ துக்கத்துடன்‌ மன்னிப்பு முகத்துடனும்‌ ஓதுங்கி இடதுபுறம்‌ 
நின்றனர்‌, சிலர்‌ 'தங்கள்‌ கண்களை இறுக மூடினவர்களாய்‌ இறுதி ஜெபம்‌ 
செய்து கொண்டே வலது புறமாக நின்றிருந்தனர்‌. 

“யார்‌ யார்‌ இடது புறமாக உள்ளீர்களோ அவர்கள்‌ அனைவரும்‌ வெளியே 
போங்கள்‌” என்று சேவகன்‌ கட்டளையிட்டான்‌. அவர்கள்‌ அறையை விட்டு 
சாக போகிறவர்களை கடைசியாக ஒரு முறை பார்த்து விட்டு வெளியேறினார்கள்‌. 

சற்று அப்புறம்‌ அந்த சேவகர்கள்‌ துப்பாக்கியைக்‌ கீழே வைத்துவிட்டு 
“நாங்களும்‌ கிறிஸ்தவர்கள்தான்‌. ஆனால்‌ நாங்கள்‌ மாயமாலக்காரர்கள்‌ 
இல்லாமல்‌ கூடி ஆராதிக்க விரும்புகிறோம்‌” என்றார்கள்‌. 


நம்மை வேறு பிரிக்கும்‌ குணங்களுக்கு எதிர்பாராமல்‌ சில வேளைகளில்‌ 
தள்ளப்படுகிறோம்‌. இருக்கிற வண்ணமாக நாம்‌ அதைச்‌ சந்தித்து அதன்‌ முடிவை 
அனுபவிப்போம்‌. வேறுபிரிக்கும்‌ இந்தச்‌ சூழ்நிலை நமது குணத்தை 
வெளிப்படுத்துகிறது. அது நமது விசுவாசத்தைச்‌ சோதிக்கும்‌ அதிகாரங்களினால்‌ 
பரிசோதிக்கப்பட்டு நாம்‌ எந்தப்‌ பக்கத்தைச்‌ சோதிக்கும்‌ அதிகாரங்களினால்‌ 
பரிசோதிக்கப்பட்டு நாம்‌ எந்தப்‌ பக்கத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ என்று தீர்மானிக்க 
உதவுகிறது. அது அசுத்தமான ஒரு கும்பலிலிருந்து நம்மை ஒதுங்கச்‌ செய்து, 
கிறிஸ்துவைப்‌ போல வாழுகிறவர்களுடன்‌ கூடச்‌ செய்கிறது. க்ஷணப்பொழுதில்‌ 
தமது தோற்றம்‌ நாம்‌ எடுக்கும்‌ பக்கத்தைப்‌ பொருத்ததாக உள்ளது. 








தலை சிறந்த ஜெயம்‌ 


நாள்‌ 47 


நீதிமான்‌ செய்யும்‌ 
ஊக்கமான 
வேண்டுதல்‌ மிகவும்‌ 
பெலனுள்ள 
தாயிரக்கிறது. 


யாக்கோபு 5:16 


பொஹிமியா : ஜான்ஹஸ்‌ 


“ஓ. இரக்கமுள்ள கிறிஸ்துவே” என்று ஜான்ஹஸ்‌ தன்‌ மரணதினத்துக்காக 
காத்து கொண்டிருந்த நேரத்தில்‌ இவ்வாறாக எழுதினார்‌. எங்களை 
ஆயத்தப்படுத்த தாரும்‌ மாமிசம்‌ பலவீனமாக இருந்தால்‌ உம்முடைய 
கிருபை முன்னே செல்லட்டும்‌ நீர்‌ இல்லாமல்‌ எங்களால்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாது. எல்லாவற்றுக்கும்‌ மேலாக ஓரு கொடூரமான சாவை நீர்‌ இல்லாமல்‌ 
சந்திக்க முடியாது, எங்களுக்கு நிமிர்ந்த தைரியத்தையும்‌ நேரான 
விசுவாசத்தையும்‌, பரிபூரண அன்பையும்‌ உறுதியான நம்பிக்கையையும்‌ தாரும்‌. 
அதன்‌ மூலம்‌ எங்கள்‌ வாழ்க்கையை எல்லாவித பொறுமையுடனும்‌, முழு 
சந்தோஷத்தோடும்‌ உமக்கு நாங்கள்‌ தரமுடியும்‌. 


ஜான்ஹஸ்‌ 15-ம்‌ நூற்றாண்டில்‌ திருச்சபைக்குள்‌ ஒரு மறுமலர்ச்சியைக்‌ 
கொண்டு வரும்படி போதகர்களை எதிர்த்தார்‌. “நீங்கள்‌ பாவம்‌ செய்தாலும்‌ 
தண்டனை இல்லை” என்று கூறிய போதகர்களை வேதாகமத்தின்‌ 
அடிப்படையில்‌ நீதிமன்றத்துக்குக்‌ கொண்டுவரும்படி ஜான்‌ கூறினான்‌. அவன்‌ 
தன்‌ வாதத்தைத்‌ தொடங்குவதற்காக அரசியல்‌ பாதுகாப்பு தருவதாக 
ஒப்புக்கொண்டனர்‌. ஆனால்‌ ஹஸ்‌ அப்பொழுதே இருண்ட சிறைசாலையினுள்‌ 
தள்ளப்பட்டு, தன்‌ சாவை எதிர்நோக்கி, தேவனிடம்‌ அழுது மன்றாடி 
கொண்டிருந்தான்‌. 

ஜூலை எம்‌ தேதி 1915-ம்‌ ஆண்டு ஜான்‌ ஹஸ்ஸை நிர்வாணமாக ஒரு 
கம்பத்தில்‌ சங்கிலியினால்‌ கட்டினர்‌. அதில்‌ நெருப்பைப்‌ பற்றவைக்கும்போது 
அவர்‌ இவ்வாறாக ஜெபம்‌ செய்தார்‌. “தேவனே சுவிசேஷத்திற்காகவும்‌, 
உம்முடைய வார்த்தையை பிரசங்கித்ததற்காகவும்‌ தான்‌ நான்‌ சமாதனத்தோடும்‌ 
தாழ்மை யோடும்‌ இந்த கொடூர சாவை எதிர்‌ நோக்குகிறேன்‌” என்று கூறினார்‌. 

சுற்றி அனல்‌ எழும்பி கடைசியாக ஆவி பிரியும்போது ஹஸ்‌ சத்தமாக, 
“கிறிஸ்துவே, உண்மையான தேவனுடைய குமாரனே, என்மேல்‌ இரங்கும்‌” 
என்று உருக்கமாக ஜெபித்தார்‌. 

ஜான்‌ ஹஸ்ஸின்‌ நடவடிக்கையினால்‌ “பாவம்‌ செய்தாலும்‌ மரணத்‌ 
தண்டனை இல்லை” என்று பணத்திற்காக பாவமன்னிப்பு சீட்டு விற்கும்‌ 
பழக்கம்‌ நிறுத்தப்பட்டது. கிறிஸ்தவர்கள்‌ வேதாகமத்தின்படி வாழத்‌ 
திருப்பப்பட்டனர்‌. 


ஜெபம்‌: பெரும்பான்மையாகவும்‌, நாம்‌ குறைவாகவும்‌ செயல்பட உதவுகிறது. ஜெபம்‌ 
தமது ஆவிக்குரிய போராட்டத்துக்கு அவசியமாயினும்‌, வழக்கமாக முடிவில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. உபத்திரவம்‌ அநுபவித்தவர்கள்‌ ஜெபம்‌ முதவில்‌ தேவை 
என்று காட்டியுள்ளனர்‌. அவர்களது கடைசி வார்த்தை யுத்தமல்ல. பூமியில்‌ 
அவர்களது கடைசி யுத்தம்‌ எதிர்ப்பு அல்ல. அதற்குப்‌ பதிலாக அவர்களின்‌ ஜெபம்‌ 
குற்றம்‌ சுமத்தினவர்களை மனஸ்தாபத்துக்கும்‌ பிறரை மனந்திரும்‌- பதலுக்கும்‌ 
திருப்புகிறது. சரித்திரத்தின்படி, உபத்திரவத்தில்‌ கொடுமையின்‌ இறுதி முடிவில்‌ 
ஜெபித்தவர்களின்‌ வாழ்வைவிட, அவர்கள்‌ சகித்த மரணத்தின்மூலம்‌, அநேகர்‌ 
கிறிஸ்துவினிடம்‌ உறுதியாக இழுக்கப்பட்டுள்ளனர்‌. நீ தீயில்‌ வேக நேரிடும்போது, 
தீக்கனல்‌ மிகுதியாக உன்னைத்‌ தாக்கினால்‌ எவ்வாறு ஜெபிப்பாய்‌? உனது ஆரம்ப 
மற்றும்‌ இறுதி மூச்சு உன்‌ பரமபிதாவை நோக்கி வேண்டுமா? 

47 











தலை சிறந்த திடம்‌ படித்தல்‌ 


வியட்னாம்‌ : 


நாள்‌ 48 


உங்களிலும்‌ என்னி 
லுமுள்ள விசுவாசத்‌ 
தினால்‌ உங்களோடே 
' கூட நானும்‌ ஆறுதல்‌ 
அடையும்படிக்கும்‌, 
உங்களைக்‌ காண 
வாஞ்சையாய்‌ இருக்‌ 
கிறபடியினாலே, 
எவ்விதத்திலாவது 
நான்‌ உங்களிடத்தில்‌ 
வருகிறதற்குத்‌ 
தேவனுடைய சித்தத்‌ 
தினாலே எனக்கு 
நல்ல பிரயாணம்‌ 
சீக்கிரத்தில்‌ கிடைக்க 
வேண்டும்‌ என்று 
வேண்டிக்‌ கொள்கி 
றேன்‌. 
ரோமர்‌ 1211-12 


48 


போதகர்‌ நயென்‌ லப்‌ மா 


வியட்னாமை கம்யூனிஸ்டுகள்‌ கைபற்றியபோது போதகர்‌ யென்‌ லப்மா 
கான்தோவிலுள்ள தன்‌ கிறிஸ்தவ கூட்டணி சபையை நிறுத்தவில்லை, இதை 
ஒரு குற்றமாக கருதி அவனையும்‌ குடும்பத்தையும்‌ ஒரு சிறிய வீட்டில்‌ சிறிய 
கிராமத்தில்‌ கடிதங்கள்‌ வராமலும்‌ பிரயாணம்‌ செய்ய முடியாதபடியும்‌ முதல்‌ 12 
வருடம்‌ வீட்டுக்‌ காவலில்‌ வைத்தனர்‌. 


கடைசியில்‌ அதிகாரிகள்‌ கடிதங்கள்‌ வரலாம்‌ என்று உத்தரவு கொடுத்த 
போது போதகர்‌ லப்மா தனக்கு வந்த கடிதங்களைப்‌ பார்த்து உற்சாகம்‌ 
அடைந்தார்‌. “இரத்த சாட்சிகளின்‌ குரல்‌” லப்மாவின்‌ கதையும்‌ விலாசத்தையும்‌ 
அவர்கள்‌ புத்தகங்களில்‌ வெளியிட்டனர்‌. மாணவர்கள்‌, தாய்மார்கள்‌, போதகர்கள்‌, 
தொழில்‌ அதிபர்கள்‌ போதகர்‌ லப்மாவுக்கு திடப்படுத்தும்‌ கடிதங்களை எழுதினர்‌. 
உலகமெங்கிலுமிருந்து போதகர்‌ லப்மாவுக்கு 30௦0 கடிதத்திற்கு மேல்‌ வந்ததைக்‌ 
கண்ட வியட்னாம்‌ போலீஸ்‌ அதிர்ச்சியடைந்தனர்‌. 

“நான்‌ ஒவ்வொரு கடிதத்தையும்‌ ஜெபத்துடனும்‌ கண்ணீருடனும்‌ படித்தேன்‌. 
ஓவ்வொரு கடிதத்தையும்‌ ஆவலுடன்‌ பிரித்து அதில்‌ எழுதி யிருக்கும்‌ 
வசனத்தைத்‌ தியானம்‌ பண்ணி படிப்பேன்‌. அதன்‌ பின்பு அவ்வசனங்களை 
வியட்நாம்‌ பாஷையில்‌ என்‌ குடும்பத்திற்கு விளக்கிக்‌ கூறுவேன்‌. அதிலுள்ள 
செய்திகள்‌ எங்களைத்‌ திடப்படுத்தியதால்‌ நாங்கள்‌ அக மகிழ்ந்தோம்‌,” என்று 
லப்மா கூறினார்‌. 

தொடர்ந்து, “தேவன்‌ எங்களைப்‌ பலப்படுத்தி உதவி செய்து வருகிறார்‌. 
நாங்கள்‌ அவர்‌ மேல்‌ நம்பிக்கையையும்‌, எங்கள்‌ கண்களையும்‌ வைத்து 
வருகிறோம்‌. நாங்கள்‌ அவரை மரணம்‌ வரை பின்பற்றுவோம்‌ நாங்கள்‌ உயிருடன்‌ 
இருக்கும்வரை மற்றவர்களை ஒரு ஆறுதலாக பயன்படுத்துகிறார்‌. இந்த 
கடிதங்கள்‌ எங்களைத்‌ திடப்படுத்துவதால்‌ மற்ற விசுவாசிகளைத்‌ திடப்படுத்த 
அது உதவுகிறது. 


கிறிஸ்தவ ஓட்டத்தில்‌ திடப்படுத்தல்‌ மிகவும்‌ தேவையானது. திடப்படுத்தல்‌ 
இல்லாமல்‌ நீண்ட ஓட்டத்தில்‌ தண்ணீர்‌ குடியாமல்‌ ஓடினதுபோலாகிவிடும்‌, நமது 
நீண்ட பயணத்தில்‌ தெரு என்பது இருவழி பாதை என்பதைப்‌ புரிந்துக்‌ 
கொள்ளுவோம்‌. நாம்‌ பிறரைத்‌ திடப்படுத்துவதுடன்‌, பிறராலும்‌ தேவனாலும்‌ 
திடப்படுத்தப்படுகிறோம்‌. தனது வீசுவாசத்தில்‌ குறைவுபடுகிற ஒருவனுடைய 
பயணத்தில்‌. திடப்படுத்தல்‌ அவனைத்‌ தூண்டுகிறது. நமது வாழ்விலும்‌ நம்மைச்‌ 
சுற்றி ஜெபித்து திடப்படுத்துகிறவர்களினால்‌ நாமும்‌ ஆவிக்குரிய பெலன்‌ 
பெறுகிறோம்‌. சிலவேளைகளில்‌, அது நமது விசுவாசத்தை வளர்க்கும்‌ 12 ஆண்டு 
சிறைவாசமாகவும்‌ இருக்கலாம்‌. வேறு சிலருக்கு அந்த திடப்படுத்தல்‌ மேலும்‌ ஒரு 
நாளுக்கு நீடித்து வாழ உதவும்‌! 








நாள்‌ 49 


நீங்கள்‌ வேதாகமத்தில்‌ உள்ள சத்தியத்துக்காக 
மரிக்க ஆயத்தமில்லரமல்‌ வேதரகமத்திற்கு விலை 
கொடுப்பதில்‌ அர்த்தம்‌ இல்லை. ஆனால்‌ நீங்கள்‌ 
விலையை உணர்ந்தால்‌ தீவிரமாக வேதாகமத்தைக்‌ 
கடத்தும்படி உதவுவீர்கள்‌. நாங்கள்‌ வேதாகமங்களைக்‌ 
கடத்துகிறோம்‌, அதனால்‌ அதிக இரத்தசாட்சிகள்‌ 
ிபருகுகிறார்கள்‌. 


போதகர்‌ : ரிச்சர்ட்‌ உம்பிரான்ட்‌, 


இரத்த சாட்சிகளின்‌ குரல்‌ - இயக்குனர்‌. 


49 





தலை சிறந்த தர.யார்‌ 


நாள்‌ 4 


அந்த விசுவாசம்‌ 
முந்தி உன்‌ 
பாட்டியாகிய 
லோவிசாளுக்‌ 
குள்ளும்‌ உன்‌ 
தாயாகிய 
ஐனிக்கேயாளுக்‌ 
குள்ளும்‌ 
நிலைத்திருந்தது. 
அது உனக்குள்ளும்‌ 
நிலைத்திருக்‌ 
கிறதென்று 


நிச்சயித்திருக்கிறேன்‌. 


2 திமோத்தேயு 1:5 


50 


இங்கிலாந்து : சன்னா வெஸ்லி 


குசன்னாவின்‌ பத்தொன்பது குழந்தைகளில்‌, பத்து குழந்தைகள்‌ இரண்டு 
வயதை தொடுவதற்கு முன்பே இறந்துவிட்டன. அவர்களில்‌ ஒருத்தி 
ஊனமுற்றவளாக இருந்தாள்‌. அவள்‌ தன்‌ டைரியில்‌ இவ்வாறாக எழுதினாள்‌, 
“எல்லாவிதமான கஷ்டங்களும்‌, எனது ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்கவும்‌ 
நித்திய நன்மையை அடையவும்‌ உதவினது. தேவனுக்கே மகிமை 
உண்டாகட்டும்‌.” 


அவளுடைய தகப்பனார்‌ 1662-ம்‌ ஆண்டு ஆங்கில சட்டத்திற்கு அடிப்பணிய 
வில்லை. அந்த சட்டங்களின்படி எல்லா போதகர்களும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ 
என்று கூறியது. இதை ஏற்றுக்‌ கொள்ளாத 5000 கிறிஸ்தவர்கள்‌ ஆங்கில 
சிறையில்‌ விசுவாசத்திற்காக மரித்தனர்‌. 

அவளுடைய கணவன்‌ இங்கிலாந்து திருச்‌ சபையில்‌ போதகராகப்‌ 
பணியாற்றி வந்தார்‌. அவர்‌ களஞ்சியம்‌ எரிக்கப்பட்டது, அவரைப்‌ பற்றி: குறைபட்ட 
அவரது சபையார்‌ கைது செய்யும்படி அவரை ஒப்புக்‌ கொடுத்தனர்‌. இந்தச்‌ 
சமயத்தில்‌ சூசன்னா பயங்கர ஏழ்மையில்‌ வாடினாள்‌. ஒரு திருடன்‌ வந்து, 
அவர்கள்‌ குடும்பம்‌ பால்‌ கறந்து குடியாதபடி, அவர்களது வீட்டுப்‌ பசுவின்‌ 
மடியைக்‌ கூட வெட்டிவிட்டான்‌. 

ஓரு நாள்‌ இங்கிலாந்து திருச்‌ சபையில்‌ வெறிபிடித்தச்‌ சிலர்‌ அவர்களின்‌ 
வீட்டுக்‌ கூரையை எரித்தனர்‌. அதிலிருந்து குடும்பத்தினர்‌ அனைவரும்‌ 
தப்பித்தனர்‌. ஆனால்‌ 6 வயதான ஜான்‌ ஒரு ஜன்னல்‌ வழியாக குதித்தும்‌ 
பிழைத்தான்‌. அதே ஜான்‌ வெஸ்லிதான்‌, மெத்தடிஸ்ட்‌ சபையை ஆரம்பிக்க 
பாத்திரமானான்‌. அவருடைய மற்றொரு மகன்‌ சார்லஸ்‌ வெஸ்லி புகழ்பெற்ற 
ஆங்கில கிறிஸ்தவப்‌ பாடல்களை எழுதினான்‌. அவற்றுள்‌ ஒன்று, “கேள்‌ 
ஜென்‌ மித்த ராயர்க்கே” என்ற கிறிஸ்மஸ்‌ பாடலாகும்‌. 

சூசன்னா வெஸ்லி இப்படியாக எழுதினாள்‌. “மதம்‌ என்பது தேவனுடைய 
சித்தத்தை செய்வதற்க்காகவேயன்றி மனித சித்தத்தை நிறைவேற்ற அல்ல. 
பரலோகமும்‌ நரகமும்‌ இதைத்தான்‌ சார்ந்துள்ளது.” 


“அவனுக்கு அவன்‌ தகப்பனாரின்‌ நாடி அமைந்துள்ளது.” “இவள்‌ தனது 
பாட்டியின்‌ எல்லா லட்சணங்களும்‌ பெற்றிருக்கிறாள்‌””. “அவன்‌ பார்வை 
பேச்செல்லாம்‌ அவன்‌ தாயைப்‌ போலவே உள்ளது” என்று பலவிதமாக குடும்ப 
வர்ணனை செய்கிறோம்‌. இவ்வாறே தேவனுடைய குடும்பமும்‌ அமைந்துள்ளது. 
கிறிஸ்தவர்களாக நாமும்‌ பரலோக அலங்கரிப்பாகிய அன்பு, நம்பிக்கை, சந்தோஷம்‌, 
சமாதானம்‌ போன்ற குணலட்சனங்களினால்‌ பிரதிரூபம்‌ காண்கிறோம்‌. நமக்குப்‌ 
பிறரைப்‌ போல பெற்றோர்‌ முன்னோரைத்‌ தெரியாதிருந்தாலும்‌, வெஸ்லி 
குடும்பத்தைப்‌ போல்‌ கிறிஸ்தவ விசுவாசத்தைப்‌ பரம்பரைக்குச்‌ 
செலுத்தலாமல்லவா? நம்மை நேசிக்கவும்‌ பராமரிக்கவும்‌ தேவன்‌ ஆவிக்குரிய 
குடும்பத்தைத்‌ தந்துள்ளார்‌. உன்னிடம்‌ கிறிஸ்துவைப்‌ போதித்த உனது ஆவிக்குரிய 
தாயார்‌, தந்‌ைத யார்‌? யாருக்கு நீ கிறிஸ்தவ சகோதர சகோதரியாக இருக்க 
முடியும்‌? 

















தலைசிறந்த உஷ்ணம்‌ 


நாள்‌ 51 


ஆதலால்‌ நான்‌ 
அவரைப்‌ பிரஸ்தாபம்‌ 
பண்ணாமலும்‌. இனிக்‌ 
கர்த்தருடைய 
நாமத்திலே பேசாம 
லும்‌ இருப்பேன்‌ 
என்று கூறினாலும்‌, 
அவருடைய வார்‌ 
த்தை என்‌ எலும்பு 
களில்‌ அடைபட்டு 
எரிகிற அக்கினியைப்‌ 
போல்‌ என்‌ இருதயத்‌ 
தில்‌ இருக்கிறது. 
அதைச்‌ சகித்து 
இளைத்துப்‌ 
போனேன்‌. எனக்குப்‌ 
பொறுக்ககூடாமற்‌ 
போயிற்று. 

எரேமியா 20:9 


ரஷ்யா : நதேஜ்டா, ஸ்லோபோடா 


நதேஜ்டா ஸ்லோபோடாவுக்குத்‌. தன்‌ ஆர்வத்தைக்‌ கட்டுபடுத்த இயலவில்லை. 
அவள்‌ ஐரோப்பாவிலிருந்து ஓலிப்பரப்பான வானொலி நிகழ்ச்சியின்‌ மூலமாய்‌ 
இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாள்‌. அவளுடைய ரஷ்ய கிராமத்தில்‌ 
அவள்‌ தான்‌ முதல்‌ கிறிஸ்தவள்‌. ஆதலால்‌ அவள்‌ தோழிகளுக்கும்‌ தனது 
இருதயத்தை மாற்றின கிறிஸ்துவைப்‌ பற்றி கூற ஒரே வாஞ்சையாக இருந்தாள்‌. 
ஆனால்‌ அவளுடைய ஊரில்‌ தேவனை பற்றியும்‌ கிறிஸ்தவத்தைப்‌ பற்றியும்‌ 
பேசுவதில்‌ கட்டுப்பாடு இருந்தது. 


ஆனாலும்‌ நதேஜ்டாவின்‌ ஆர்வத்தை நிறுத்த இயலவில்லை. அவ்வூரில்‌ 
கூடிய விரைவில்‌ ஒரு திருச்சபை உருவானது. உள்ளூர்‌ போலீஸார்‌ 
திருச்சபையின்‌ வளர்ச்சியைத்‌ தடுக்க எவ்வளவோ தடைபோட்ட முயன்றனர்‌. 
ஆனால்‌ முடியவில்லை. முடிவில்‌ நதேஜ்டாவை நான்கு வருடங்கள்‌ சிறையில்‌ 
அடைத்தனர்‌. அவளுடைய ஐந்து குழந்தைகளைக்‌ கட்டாயபடுத்தி ஒரு நாஸ்திகப்‌ 
பள்ளியில்‌ சேர்த்தனர்‌. அதினால்‌ நதேஜ்டா மிகுந்த வேதனையடைந்தாள்‌. 
ஆனால்‌ அவள்‌ எப்பொழுதும்விட இன்னும்‌ தேவனிடம்‌ நெருக்கமாக 
ஜீவித்தாள்‌. இந்த உற்சாகத்தில்‌ தன்னுடன்‌ இருந்த கைதிகளுக்கு கிறிஸ்துவைப்‌ 
பற்றி கூறினாள்‌. 

அவள்‌ கிறிஸ்துவைப்பற்றி தொடர்ந்து பேசியதால்‌, இரண்டு மாதம்‌ தனியாக 
சூடாகாத ஒரு சிறையில்‌ அவளை அடைத்தனர்‌. அப்பொழுது குளிர்காலமாக 
இருந்தது. அவளுக்குப்‌ படுக்கை அல்லது போர்வை கூட கொடுக்கவில்லை. 
அவளை வற்புறுத்தி குளிர்ந்த கான்க்ரீட்‌ தரையில்‌ படுக்க வைத்தனர்‌. சில 
நாட்களுக்குப்‌ பிறகு பழைய பொது இடத்திற்கே அவள்‌ கொண்டு வரப்பட்டாள்‌. 
அப்பொழுது அவளுடன்‌ இருந்தவர்கள்‌, “எப்படி அந்த குளிரைத்‌ தாங்கினாய்‌?" 
என்று கேட்டதற்கு, அவள்‌, “நான்‌ தேவனில்‌ நம்பிக்கையோடு அந்த கான்க்ரீட்‌ 
தரையில்‌ படுத்து தூங்கினேன்‌. அந்தத்‌ தரை என்னைச்‌ சுற்றி உஷ்ணமாக 
மாறினது. நான்‌ தேவனுடைய கரங்களில்‌ இளைப்பாறினேன்‌” என்றாள்‌. 


சில வேளைகளில்‌ அநேகர்‌ தங்களுக்கு வேண்டிய அளவு ஆவிக்குரிய பலமோ 
அல்லது தேவனுடைய வார்த்தையோ கிடையாமல்‌ இருப்பதாக உணருகிறார்கள்‌. 
ஆவிக்குரிய தாகம்‌ அவர்களுடைய இரண்டாம்‌ குணலட்சணம்‌. ஊக்கம்‌ 
அவர்களுக்குத்‌ தொடர்ந்த நண்பன்‌. ஆனால்‌ வழியில்‌ நமது விசுவாசம்‌ குளிர்ந்து 
விடுகிறது. அதற்குக்‌ காரணம்‌ ஒருவேளை உபத்திரவமாக இருக்கலாம்‌. அல்லது 
தனிப்பட்ட மனவேதனையான நிகழ்வாக இருக்கலாம்‌. அல்லது ஏதாவது சாதாரண 
காரியம்‌ நமது ஆவியை அவித்திருக்கலாம்‌. முன்னால்‌ எரிந்த அந்த ஆவிக்குரிய 
அனல்‌ இப்போது உன்னில்‌ சாம்பலாகி விட்டதா? உனது உற்சாகம்‌ 
தணிந்துவிட்டதா? இப்போதும்‌ தேவனோடுள்ள உறவைப்‌ புதுப்பித்து 
உன்னிலுள்ள தீயை அனல்‌ மூட்டு. இன்றே தேவனுடைய உஷ்ணம்‌ உன்னை 
அனல்மூட்டும்படி கேள்‌. 


51 





Ta 


டட ணி 





தலைசிறந்த “தரிசனம்‌” 


த ஐவரி 


நாள்‌ 52 


அவர்‌ உங்களுக்குப்‌ 
பிரகாசமுள்ள 
மனக்கண்களைக்‌ 
கொடுக்க 
வேண்டுமென்றும்‌ 
வேண்டிக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 
எபேசியர்‌ 1:19 


52 


கோஸ்ட்‌ : க்லோ - செப்பிக்கஹா 


எல்லா பக்கங்களிலுமிருந்து அடியும்‌ உதையும்‌ விழுந்தன. க்லோ கைகளைத்‌ 
தன்‌ தலைமீது வைத்துக்‌ கொண்டு அடி உதையிலிருந்து பாதுகாத்துக்‌ 
கொண்டான்‌. அவனுக்கு எத்தனை பேர்கள்‌ அடிக்கிறார்கள்‌ என்று 
தெரியவில்லை. ஆனால்‌ ஓவ்வொரு அடியும்‌ கல்‌ போன்று விழுந்தது. அவன்‌ 
மயங்கி விழுந்தான்‌. அவனை அடித்தவர்கள்‌ அவன்‌ கிறிஸ்துவின்‌ மேல்‌ 
வைத்திருந்த விசுவாசத்தை ஏளனம்‌ செய்தனர்‌. க்லோ தனக்குள்ளே தேவன்‌ 
சக்தி கொடுக்குமாறு ஜெபித்துக்‌ கொண்டான்‌. 


ஓவ்வொரு வாரமும்‌ க்லோ 2௦ மைல்தூரம்‌ நடந்து ஐவாகோஸ்டில்‌ உள்ள, 
செட்பிக்கஹா என்னும்‌ கிராமத்தில்‌ பிரசங்கித்து வந்தான்‌. அங்குள்ள ஒரு 
சிறிய கிறிஸ்தவ கூட்டம்‌ அவனை வரவேற்றனர்‌. அங்கு இருப்பவர்கள்‌ 
பெரும்பாலும்‌ முஸ்லீம்‌ மக்கள்‌ ஆவர்‌. வெறிபிடித்த முஸ்லீம்‌ ஜனங்கள்‌ அவரை 
அடித்தனர்‌. 

க்லோவை மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அவனுடைய காயங்களுக்கு 
மருந்து கட்டினர்‌. போலீஸ்‌ அவனிடத்தில்‌ யார்‌ உன்னை அடித்தது என்று 
கேட்டபோது தெரியாது என்றான்‌. ஏனெனில்‌ அவன்‌ அதிக வருடம்‌ 
பார்வையற்றிருந்தான்‌. 

அடுத்த வாரம்‌ மருத்துவ மனையில்‌ இருந்து விடுதலையான பிறகு க்லோ 
செப்பிக்கஹா சென்று பயமில்லாமல்‌ தன்னால்‌ பார்க்க முடியாத ஜனங்களுக்குப்‌ 
பிரசங்கிக்க ஆரம்பித்தான்‌. அவனால்‌ காணமுடியாது என்றாலும்‌ அவன்‌ இருதயம்‌ 
தெளிவாகப்‌ பார்த்தது. அக்‌ கிராமத்தில்‌ இயேசுவை அறிவிக்கும்‌ தேவையைக்‌ 
கண்டான்‌. அநேக இளம்‌ கிறிஸ்தவர்களின்‌ விசுவாசத்தைப்‌ பலப்படுத்த 
வேண்டிய அவசியத்தையும்‌ கண்டான்‌. அவன்‌ ஒவ்வொரு வாரமும்‌ 
செப்பிக்கஹாவுக்குச்‌ சென்று வந்தான்‌, அவனால்‌ பார்க்க இயலாத ஒவ்வொரு 
முகத்தையும்‌ உயிர்த்தெழுதலில்‌ க்லோ பார்ப்பான்‌. 


தனது ஆத்துமாவை இழந்த ஒரு ஆண்‌ அல்லது பெண்ணை ஊடுருவி காண்பது 
அரிது. பலவருடங்களாகத்‌ தொடர்ந்து எடுத்த தவறான தீர்மானங்களினால்‌ 
பாதிக்கப்பட்டு அவர்களின்‌ முகங்கள்‌ வாடலாகக்‌ காண்கின்றன. ஆவிக்குரிய 
தரிசனம்‌ என்பது பிறருடைய தேவைகளை “மனக்‌ கண்கள்‌'” கொண்டு ஊடுருவி 
பார்க்கும்‌ பார்வையாகும்‌. ஒன்றை நோக்குவதற்காக அதன்‌ அடிப்படைத்‌ 
தேவைகளை ஒவ்வொன்றாகக்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. உன்னைச்‌ 
சுற்றியுள்ளவர்களைக்‌ காணும்போது அவர்களின்‌ தேவையை உன்னால்‌ 
காணமுடிகிறதா? அல்லது உன்னால்‌ பார்க்கவாவது முடிகிறதா? இன்றைய 
கலாச்சாரத்தின்படி உன்‌ தேவைக்காக விமான நிலையம்‌, பெரிய கடைவீதிகளில்‌ 
செல்கையில்‌ பிற மனிதரின்‌ முகங்களை உற்று நோக்காவிட்டாலும்‌ ஏறிட்டுப்‌ 
பாராமல்‌ கடந்து செல்லுகிற பழக்கம்‌ உன்னிலுண்டா? கிறிஸ்துவை 
அறியவேண்டியது யார்‌ என்று நீ காணமுடிகிறதா? உன்னைச்‌ சுற்றியுள்ளவர்களின்‌ 
ஆவிக்குரிய தேவையை உன்னால்‌ தரிசிக்க முடிகிறதா? தேவனிடம்‌ உனது 
அழை தரிசனத்தை வளர்க்கவும்‌ அதைச்‌ செயல்படுத்தவும்‌ கிருபைக்காக 
கள. 











தலைசிறந்த உவமை 


இழக்கு ஐரோப்பா:மூன்று இளம்‌ மரங்களின்‌ உவமை 


நாள்‌ 53 


அது மாத்திரமல்ல, 
உபத்திரவம்‌, பொறு 
மையையும்‌, பொறுமை 
பரீட்சை யையும்‌, 
பரீட்சை நம்பிக்‌ 
கையையும்‌ 
உண்டாக்குகிறது 
என்று நாங்கள்‌ 
அறிந்து, உபத்திரவங்‌ 
களிலேயும்‌ மேன்மை 
பாராட்டுகிறோம்‌, 
மேலும்‌ நமக்கு 
அருளப்பட்ட பரிசுத்த 
ஆவியினாலே தேவ 
அன்பு நம்முடைய 
இருதயங்களில்‌ 
ஊற்றப்பட்டிருக்‌ 
திறபடியால்‌, அந்த 
நம்பிக்கை நம்மை 
வெட்கப்படுத்தாது. 
ரோமர்‌ 5:3-5 


ஒரு நாள்‌ ஒரு காட்டு பகுதியின்‌ மூன்று இளம்‌ மரங்கள்‌ வயதாகி அழுகி 
போகாமல்‌ சிறப்பாக பயன்பட வேண்டும்‌ என்று வேண்டிக்‌ கொண்டன. 


முதலாம்‌ மரம்‌ தான்‌ ஒரு நல்ல தொழுமரமாக இருந்து, நாளெல்லாம்‌ 
உழைத்துவரும்‌ மாடுகளுக்கு உணவு தர பயன்பட வேண்டும்‌ என்று 
வேண்டிகொண்டது. கடவுள்‌ அதன்‌ பணிவான ஆசைக்குப்‌ பதில்‌ கொடுத்தார்‌. 
அது ஒரு தலை சிறந்த தொழுமரமானது. அங்குதான்‌ தேவ குமாரனைப்‌ 
படுக்க வைத்தனர்‌. 

இரண்டாவது மரம்‌ ஒரு நல்ல படகாக வேண்டும்‌ என்று ஜெபம்‌ செய்தது. 
அதன்‌ ஜெபத்துக்குப்‌ பதில்‌ கிடைத்தது. கூடிய விரைவில்‌ அந்த மரத்தால்‌. 
ஒரு படகு செய்யப்பட்டது. அந்தப்‌ படகு சிறப்பான பயணிக்கு தேவகுமாரனுக்கு 
அடைக்கலம்‌ கொடுத்தது. “இரையாதே, அமைதலாயிரு” என்று இயேசு கிறிஸ்து 
பெருங்காற்றை அடக்கினதை அது கேட்டது. அந்த மரம்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ 
இவற்றையெல்லாம்‌ காண கொடுத்து வைத்தது என்று எண்ணியது. 

மூன்றாம்‌ மரம்‌ ஒரு பெரிய சிலுவையாக உபத்திரவத்தின்‌ கருவியாக 
மாற்றப்பட்டது. அந்த மரம்‌ தனது விதியைப்‌ பார்த்து அதிக விசனம்‌ கொண்டது. 
ஆனால்‌ ஒருநாள்‌ நசரேயனாகிய இயேசுவை அந்த சிலுவையில்‌ அடித்தனர்‌. 
மற்ற சிலுவைகளில்‌ அடிக்கப்பட்டவர்கள்‌ போட்ட கூச்சல்‌ மற்றும்‌ தூஷணத்தின்‌ 
சத்தம்‌ இந்த சிலுவையில்‌ அறையப்பட்டவரிடமிருந்து வரவில்லை. ஆனால்‌ 
தேவ குமாரன்‌ கூறின அன்பும்‌, தெய்வீக மன்னிப்பும்‌ கொண்ட வார்த்தைகள்‌ 
மனம்‌ திரும்பின கைதிக்குப்‌ பரத்தைத்‌ திறந்து கொடுத்தது. 

இந்த மரம்‌ இயேசு கிறிஸ்து சிலுவையில்‌ அறையப்பட்டதன்‌ மூலம்‌ மனிதக்‌ 
குலத்துக்கு இரட்சிப்பு உண்டாக்கிற்று என்று புரிந்து கொண்டது. 


கிழக்கு ஐரோப்பாவின்‌ இருண்டகண்டத்தில்‌ நடத்தப்பட்ட திருச்சபைகளில்‌ தங்கள்‌ 
விசுவாசத்தினிமித்தம்‌ உபத்திரவப்பட்ட வர்களை ஊக்குவிக்கும்‌ வகையில்‌ 
மேற்கூறின உவமை அடிக்கடி சொல்லப்படுவதுண்டு. தங்கள்‌ உபத்திரவத்தின்‌ 
பலனை அது காண்பிக்க உதவியது. தேவநாம மகிமைக்காக நான்‌ பயன்பட 
வேண்டும்‌ என்று முதலில்‌ அவர்கள்‌ கூறினபோது பெரிய பெரிய கற்பனைகளைத்‌ 
தங்கள்‌ மனதில்‌ வைத்திருப்பார்கள்‌. தங்களுக்கு உபத்திரவம்‌ வந்தபோது அவர்கள்‌ 
கண்ட கனவு துண்டிக்கப்படுகிறது. தங்களுக்கென்று தேவன்‌ வைத்திருக்கும்‌ 
நோக்கத்தை அவர்கள்‌ காண ஆரம்பிக்கின்றனர்‌. இந்தக்‌ கண்ணோட்டத்‌ திலிருந்து 
உனது வாழ்க்கைக்காகத்‌ தேவன்‌ வைத்திருக்கும்‌ திட்டங்களுக்கென்று அவர்‌ 
உன்‌ பாதைகளில்‌ தடைசெய்து வேறுவழியில்‌ நடத்துவதை நீ காண்பாய்‌! 


53 





அளவு 


நாள்‌ 54 


அதற்கு அவர்‌ : 
என்‌ கிருபை 
உனக்குப்‌ போதும்‌; 
பலவீனத்திலே என்‌ 
பலம்‌ பூரணமாய்‌ 
விளங்கும்‌ என்றார்‌. 
2 கொரிந்தியர்‌ 12:9 


54 


மிஞ்சிய பலவீனம்‌ 


ரஷ்யா : போதகர்‌ மிக்கேல்‌ 


“நீ உன்‌ விசுவாசத்தை மறுதலித்து அச்‌ சிலுவையை மிதித்துப்‌ போட்டால்‌ 
உன்னை விட்டுவிடுவோம்‌. நீ அப்படி செய்யவில்லையென்றால்‌ நாங்கள்‌ 
உன்னைக்‌ கொன்று விடுவோம்‌” என்று போல்ஷேவிய கும்பல்‌ மிரட்டியது. 


போதகர்‌ மிக்கேல்‌ தன்னோடு ஊழியஞ்செய்துவரும்‌ 8௦ ஆயிரம்‌ ரஷ்ய 
கிறிஸ்தவர்களையும்‌ திருச்சபை அதிகாரிகளையும்‌ கம்யூனிஸ்டுகள்‌ கொன்றதைக்‌ 
கண்டனர்‌. இவ்வளவு கஷ்டங்கள்‌ வேதனைகளின்‌ மத்தியிலும்‌, தேவன்‌ 
உண்மையாகவே ஜீவித்தால்‌ இந்த கஷ்டங்களை எனக்குக்‌ கொடுத்திருக்க 
மாட்டார்‌ என்று நினைத்தார்‌. 

நான்‌ நம்பவில்லை என்ற எண்ணத்துடன்‌ அந்தக்‌ கும்பலைச்‌ சந்தித்தார்‌. 
“சிலுவை என்பது என்ன அர்த்தம்‌ கொண்டது? என்‌ ஜீவனை எப்படியாவது 
காப்பாற்றிக்‌ கொள்கிறேன்‌,” என்று நினைத்தார்‌. 

அவர்‌ தன்‌ வாயை திறந்து அந்த கும்பலின்‌ கட்டளைகளைக்‌ 
கடைப்பிடிக்கலாம்‌ என்று நினைக்கும்போது, அவருக்கு ஒரு அதிர்ச்சி 
காத்திருந்தது. “நான்‌ ஒரே ஒரு கடவுளைத்தான்‌ நம்புகிறேன்‌. நான்‌ சிலுவையை 
மிதிக்க மாட்டேன்‌” என்று வாய்‌ தவறி கூறிவிட்டார்‌. 

அந்தக்‌ கும்பல்‌ தோள்‌ மீது ராஜவஸ்திரமாக ஒரு கோணிப்பையையும்‌, 
அவர்‌ தொப்பியை முள்கிரீடமாகவும்‌ சூட்டினர்‌. அதில்‌ ஒருவன்‌ மிக்கேலின்‌ 
சபையின்‌ முன்னாள்‌ அங்கத்தினன்‌. அவன்‌ முழங்காற்படியிட்டு “யூதரின்‌ 
ராஜாவே, வாழ்க” என்று கூறினான்‌. அவர்கள்‌ அவரை மாறி மாறி அடித்து 
தேவனைக்‌ கேலி செய்தார்கள்‌. அமைதலாக அந்த மிக்கேல்‌ இவ்வாறாக 
ஜெபம்‌ செய்தார்‌: நீர்‌ உண்மையில்‌ ஜீவித்தால்‌ என்‌ ஜீவனை இரட்சியும்‌” 
என்று வேண்டினார்‌. அவரை அடித்துக்‌ கொண்டிருந்த வேளையில்‌ “நான்‌ 
ஒரே கடவுளை மாத்திரம்‌ நம்புகிறேன்‌” என்று கதறினார்‌. அவருடைய விசுவாச 
அறிக்கையைக்‌ கேட்டவுடன்‌ அந்தக்‌ குடிகார கும்பல்‌ அவரை விடுவித்தது. 
அவர்‌ வீட்டிற்கு வந்தபோது முகங்குப்புற விழுந்து கதறி அழுது “நான்‌ 
நம்புகிறேன்‌” என்று திரும்பத்திரும்ப கூறினார்‌. 


கிறிஸ்தவ விசுவாசம்‌ பலவித வாசகங்களைக்‌ கொண்டது; ஜீவிக்கும்படி மரித்துவிடு. 
ஜெயிக்கும்படி விட்டுக்கொடு. பெலனைக்‌ காத்துக்‌ கொள்ள பலவீனனாக இரு. 
உண்மையில்‌ நமது சொந்த தோல்விகளை ஒத்துக்‌ கொள்ளாமல்‌, தேவனுடைய 
பெலனை அநுபவிக்க முடியாது. நாம்‌ சிலவேளை கடினமாகச்‌ சோதிக்கப்பட்டு 
அல்லது பிறருடைய சோதனைகளால்‌ வேதனையடையும்போது, தேவனுடைய 
தன்மையைக்‌ குறித்து சந்தேகங்கொள்ளுகிறோம்‌. அது இயல்பான மனித 
சுபாவத்தின்‌ தன்மை. ஆனால்‌ தேவன்‌ நமது சரீர பெலவீனத்தை உதாசினம்‌ 
சுபாவத்தின்‌ தன்மை. ஆனால்‌ தேவன்‌ நமது சரீர பெலவீனத்தை உதாசினம்‌ 
செய்வதில்லை. அவர்‌ நமது பெலவீனத்தைத்‌ தமது பலத்தால்‌ நிரப்புகிறார்‌. 
எனவே நமது பெலவீனத்தைக்‌ குறித்து நாம்‌ மேன்மை பாராட்டலாம்‌. ஏனெனில்‌, 
ஆனால்‌ தேவன்‌ நிறுத்துகிறவர்‌. உனது பெலவீனம்‌ பற்றி உன்‌ கருத்து என்ன? 
அது தேவ பெலனைக்‌ குறித்து உனக்கு என்ன போதிக்கிறது? 








தலைசிறந்த ஞானம்‌ 


நாள்‌ 55 


உங்களில்‌ ஒருவன்‌ 
ஞானத்தில்‌ 
குறைவுள்ளவனா 
யிருந்தால்‌, 
யாவருக்கும்‌ 
சம்பூரணமாய்க்‌ 
கொடுக்கிறவரும்‌ 
ஒருவரையும்‌ கடிந்து 
கொள்ளாதவருமாகிய 
தேவனிடத்தில்‌ 
கேட்கக்கடவன்‌, 
அப்பொழுது 
அவனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. 
யாக்கோபு 1:5 





இஸ்ரேல்‌ : எப்டீபன்‌ 





சாட்சிகள்‌ அவன்‌ மீது பொய்யாய்க்‌ குற்றம்‌ சாட்டினர்‌. அவன்‌ மோசேயையும்‌, 
கடவுளையும்‌ நிந்திக்கிறதை கேட்டோம்‌. அவன்‌ கடவுளின்‌ பிரமாணத்திற்குப்‌ 
புறம்பாக தொடர்ந்து பேசுகிறான்‌. நசரேயனாகிய இயேசு இந்த இடத்தை 
இடித்து மோசே கொடுத்த பாரம்பரியத்தை எடுத்துப்‌ போடுவார்‌ என்று 
கூறுவதையும்‌ கேட்டோம்‌.” 


பிரதான ஆசாரியன்‌ விசாரணையின்‌ போது ஸ்டீபனிடத்தில்‌ திரும்பி, 
“இதற்கு நீ என்ன சொல்லுகிறாய்‌?” என்றான்‌. அவன்‌ வழக்கமாக மெல்லிய 
குரலில்‌ பேசின சத்தம்‌ மாறினது. “உங்கள்‌ முற்பிதாக்கள்‌ இயேசு கிறிஸ்துவைப்‌ 
பற்றி பேசியவர்களைக்‌ கொன்றனர்‌. நீங்கள்‌ உங்களுடைய மத பாரம்பரியத்தைக்‌ 
கடைப்பிடித்து நம்பிக்கை துரோகிகளாகவும்‌ கொலைபாதகருமாய்‌ இருக்கிறீர்கள்‌. 
தேவனுடைய பிரமாணம்‌ தூதரின்‌ கையாள்‌ ஈவாகக்‌ கொடுக்கப்பட்டது. ஆனால்‌ 
அதை வீணாக்கினீர்கள்‌.” 


இதைக்‌ கேட்டவர்கள்‌ கூச்சலும்‌ சாபமும்‌ போட்டனர்‌. ஆனால்‌ ஸ்டீபனோ 
பயப்படவில்லை. அவன்‌ பரலோகத்தை ஏறிட்டுப்‌ பார்த்து, “பரலோகம்‌ 
திறக்கப்பட்டு தேவகுமாரன்‌ தேவனுடைய வலது பக்கத்தில்‌ நின்று கொண்டு 
இருக்கிறதைக்‌ காண்கிறேன்‌” என்றான்‌. இதைக்‌ கேட்ட ஜனம்‌ தங்கள்‌, 
காதுகளை மூடிக்‌ கொண்டு அவனை நகரத்துக்கு வெளியே இழுத்துச்‌ 
சென்றனர்‌. அதில்‌ சவுல்‌ என்னும்‌ கல்‌ எறிகிறவர்களுடைய அங்கிகளில்‌ 
ஸ்டீபனின்‌ இரத்தம்‌ படிவதைத்‌ தடுக்கும்பொருட்டு சவுல்‌ என்ற பரிசேயன்‌ 
அவைகளைச்‌ சேகரித்தான்‌. 


கற்கள்‌ அவன சரீரத்தின்‌ மீது விழுந்து காயம்‌ பட்டபோது வானத்தை 
நோக்கி அழுதான்‌. “இயேசு ஆண்டவரே,-என்‌ ஜீவனை எடுத்துக்‌ கொள்ளும்‌.” 
அவன்‌ அதன்பிறகு சிரமத்துடன்‌ முழங்கா எழுந்து சத்தமாக ஜெபித்தான்‌: 
“இந்தப்‌ பாவத்திற்காக அவர்கள்‌ மேல்‌ குற்றம்‌ சுமத்தாதிரும்‌,” இந்தக்‌ கடைசி 

வார்த்தைகளைக்‌ கூறி தன்‌ ஜீவனை விட்டான்‌. 
(அப்போஸ்தலர்‌ 6:11-7.60-ன்‌ சுருக்கம்‌) 


கடினமான சூழ்நிலையில்‌ அமைதியைக்‌ காப்பதற்கு மிகுந்த ஞானம்‌ தேவை. 
சாலைப்போக்கு வரத்தில்‌ மாட்டிக்‌ கொள்வது, பள்ளியில்‌ குறைந்த எண்களைப்‌ 
பெறுவது, வேலையில்‌ கண்டிக்கப்படுதல்‌ போன்றவைகளை இக்காலத்தில்‌ யாரும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. எனினும்‌ வழக்கத்திற்கு மாறாக நடப்பவைகளைச்‌ சந்திப்பது 
கடினமானதாகும்‌. தன்மேல்‌ அநியாயமான குற்றச்சாட்டுதலும்‌ கொலைவெறியும்‌ 
மீறிப்போனபோது, ஸ்டீபன்‌ பொறுமை காத்து ஞானமாகப்‌ பேசினான்‌. இயேசு 
தேவனுடைய குமாரன்தான்‌ என்பதை நியாயசாஸ்திரிகளின்‌ ஞானத்துக்கும்‌ 
பரிசேயரின்‌ மாயத்துக்கும்‌ எதிராக எடுத்துரைத்த ஸ்டீபனை அவனுடைய 
மரணத்தின்போது இயேசு அரவணைத்துக்‌ கொண்டார்‌. உனக்கும்‌ இப்படிப்பட்ட 
தேவை ஏற்படும்‌ போது தேவனிடமிருந்து வரும்‌ ஞானம்‌ உன்னை அரவணைக்கும்‌. 


55 





நாள்‌ 56 


நான்‌ சாகும்வரை பிரசங்கிம்பேன்‌ 


பாஸ்டர்‌ லீ டெக்ஸியன்‌ - சீனவீட்டுசபைப்‌ போதகர்‌ சபை 
நடத்துவதற்கு அரசாங்க அனுமதி பெறாமல்‌ பிரசங்கித்ததற்காக 
இருபது தடவைக்குமேல்‌ கைது செய்யப்பட்டவர்‌. 


56 








தலைசிறந்த கடீத்கங்கள்‌ 


நாள்‌ 57 


ஏனெனில்‌, அவர்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ 
சிலுவைக்குப்‌ 
பகைஞரென்று 
உங்களுக்கு 
அநேகந்தரம்‌ 
சொன்னேன்‌. 
இப்பொழுது 
கண்ணீரோடும்‌ 
சொல்லுகிறேன்‌. 
பிலிப்பியர்‌ 3:18 


ரஷ்யா : மரியாள்‌ 


அருமையான அம்மா, அப்பாவுக்கு, 

கிறிஸ்துவின்‌ அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன்‌. 

நான்‌ நன்றாக ஆசீர்வாதமாக உள்ளேன்‌. என்னுடைய பள்ளி தோழி 
வரியா என்பவள்‌ கம்யூனிஸ்ட்‌ வாலிப ஸ்தாபனத்தைச்‌ சேர்ந்தவள்‌. அவளிடத்தில்‌ 
நான்‌ கிறிஸதுவைப்‌ பற்றி கூறிவருகிறேன்‌. கடைசியில்‌ என்‌ பக்கம்‌ 
திரும்புகிறவளாக மாறியிருக்கிறாள்‌, சமீபத்தில்‌ என்னிடம்‌, “என்னால்‌ உன்னைப்‌ 
புரிந்துக்‌ கொள்ள முடியவில்லை. எத்தனையோ பேர்‌ உன்னை 
அவமானப்படுத்தி உன்‌ மனதைப்‌ புண்படுத்தினாலும்‌ அவர்களிடம்‌, எப்படி நீ 
அன்பாகவே நடக்கிறாய்‌” என்று கூறினாள்‌. 

“நம்மிடம்‌ யார்‌ அன்பாக உள்ளார்களோ அவர்களைத்‌ தவிர நம்மை 
வெறுக்கிறவர்களையும்‌ நாம்‌ நேசிக்க வேண்டும்‌. இதன்‌ மூலம்‌ அவர்கள்‌ 
நம்மிடம்‌ தேவன்‌ இருப்பதைக்‌ காண்பார்கள்‌” என்று அவளிடம்‌ கூறினேன்‌. 

வரியா என்னைப்‌ பரிகாசம்‌ செய்தவள்தான்‌, நான்‌ அவளுக்காக ஜெபிக்க 
ஆரம்பித்தேன்‌. 

இன்று அவள்‌ என்னிடம்‌ வந்து, என்னையும்‌ நேசிப்பாயா? என்று மனதுருக 
கேட்டாள்‌. நாங்கள்‌ இருவரும்‌ கட்டிப்பிடித்து அழுதோம்‌. இது அவள்‌ 
இயேசுகிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொள்ள மிகவும்‌ சமீபமாக இருக்கிறாள்‌ என்பதைக்‌ 
காட்டுகிறது. அவளுக்காக ஜெபியுங்கள்‌. 

யாராவது சத்தமாகக்‌ கடவுளை மறுதலித்தால்‌ உண்மையாகவே அதைச்‌ 
செய்கிறார்கள்‌ என்ற எண்ணம்‌ வருகிறது. ஆனால்‌ அவர்கள்‌ வாழ்க்கையில்‌. 
அநேக வாஞ்சைகள்‌ இருப்பதைக்‌ காண்கிறோம்‌. அவர்கள்‌ இருதயம்‌ 
அழுவதைக்‌ கேட்கமுடியும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ வெறுமையை நாஸ்தீகத்தைக்‌ 
கொண்டு மறைக்கும்படி முயலுகிறார்கள்‌. 

நான்‌ விரைவில்‌ திரும்பவும்‌ எழுதுகிறேன்‌. வீட்டில்‌ அனைவரையும்‌ 
கேட்டதாகக்‌ கூறுங்கள்‌. 


இப்படிக்கு மாரியாள்‌ 


தேவன்‌ மனிதனுக்குள்‌ சிருஷ்டித்த ஆவியை அவர்‌ ஒருவரால்தான்‌ நிரப்பமுடியும்‌. 
கிறிஸ்தவத்தை விரோதிக்கும்‌ ஒருவரை நாம்‌ சந்திக்க நேரிடும்போது, அந்த 
மனிதனின்‌ ஜீவியத்திலுள்ள தலைசிறந்த தேவையை நாம்‌ உணர முடிகிறது. 
உன்‌ எதிரியின்‌ நெஞ்சுக்குழியில்‌ இருதயம்‌ இல்லாமல்‌ அந்த இடம்‌ காலியாக 
இருந்தால்‌ அதைக்‌ கண்டு துடிக்கமாட்டாயா? இந்த அடிப்படையான வெறுமை 
அநேகரில்‌ இருப்பதனாலேயே அவர்கள்‌ ஜீவியத்தில்‌ ஆவிக்குரிய தேடுதலில்‌ 
அலைகிறார்கள்‌. ஒன்று அவர்கள்‌ கிறிஸ்துவுக்கு அடிபணிந்து விசுவாசத்தினால்‌ 
தங்களை நிரப்பிக்‌ கொள்ளுகிறார்கள்‌. அல்லது வெறுப்பினால்‌ நிறைந்து 
திறிஸ்துவைத்‌ தள்ளி வெறுமையில்‌ அலைக்கழிக்கப்படுகிறார்கள்‌. தாங்கள்‌ ஒரு 
திறிஸ்தவனைச்‌ சந்திக்கும்போது கிறிஸ்துவைத்‌ தாங்கள்‌ வெறுத்த நினைவினால்‌ 
சூடுண்டு மருளுகிறார்கள்‌. அவர்கள்‌ உன்னை வெறுக்கவில்லை. அவர்கள்‌ 
உன்னைப்‌ பார்க்கும்‌ போதெல்லாம்‌ தங்களையே வெறுக்கிறார்கள்‌. 


21 








தலைசிறந்த கடிதங்கள்‌ - குதி 2 


நாள்‌ 58 


இப்படி இருக்க 
ஒருவன்‌ 
கிருஸ்துவுக்குள்‌ 
ளிருந்தால்‌ புது 
சிருஷ்டியாயிருக்‌ 
கிறான்‌. 
பழையவைகள்‌ 
ஒழிந்துபோயின, 
எல்லாம்‌ 
புதிதாயின. 

2 கொரிந்தியர்‌ 5:17 


58 


ரஷ்யா : மரியாள்‌ 


அருமையான அம்மா, அப்பாவுக்கு, 

சென்ற கடிதத்தில்‌ வரியா என்ற நாஸ்திகப்‌ பெண்ணைப்‌ பற்றி உங்களுக்கு 
எழுதியிருந்தேன்‌. இப்போது உங்களுடன்‌ ஒரு நல்ல செய்தி பகருகிறேன்‌. 
வரியா கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொண்டாள்‌। 

அவளிடம்‌ அதிக மாற்றம்‌ ஏற்பட்டுள்ளது. ஏர்கனவே அவள்‌ 
வெளிப்படையாகச்‌ சுவிசேஷத்தைக்‌ கூற ஆரம்பித்துவிட்டாள்‌. 


வரியா முதல்‌ முறையாக நம்பும்போது அவளுக்குக்‌ குற்ற உணர்வு இருந்தது. 
இவ்வளவு காலமாய்‌ மற்றவர்களிடம்‌ கடவுள்‌ இல்லை என்று கூறிவந்திருந்தாள்‌. 
அவள்‌ அதற்காகத்‌ தண்டனை அனுபவிக்க நேரிடும்‌ என்று நினைத்தாள்‌. 


ஒரு நாள்‌ நாங்கள்‌ இருவரும்‌ கடவுளே இல்லை என்று கூறும்‌ கம்யூனிஸ்ட்‌ 
வாலிபர்‌ கூட்டத்திற்குச்‌ சென்றிருந்தோம்‌. நான்‌ அவளிடம்‌ அமைதியாக இருக்கக்‌ 
கூறினாலும்‌ அது பயனற்றுப்‌ போயிற்று. அவள்‌ அவர்கள்‌ பாடியபாடல்களைப்‌ 
பாட மறுத்ததுடன்‌ அக்கூட்டத்தின்‌ முன்‌ சென்று பேச ஆரம்பித்தாள்‌. அவள்‌ 
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொண்டதைத்‌ தைரியமாகக்‌ கூறினாள்‌. 


அனைவரையும்‌ பாவத்திலிருந்து மனந்திரும்பி, கிறிஸ்துவை ஏற்றுக்‌ 
கொள்ளும்படி வேண்டிக்‌ கொண்டாள்‌. அவன்‌ பேசும்‌ பொழுது அவ்விடம்‌ மிக 
அமைதியாக இருந்தது. பேசி முடித்தவுடன்‌ தனது அருமையான குரலில்‌ ஒரு 
ஆங்கில பாடல்‌ பாடினாள்‌. “நான்‌ உம்மைப்‌ பற்றி, இரட்சகர்‌, வீண்‌ வெட்கம்‌ 
அடையேன்‌, பேரன்பைக்‌ குறித்தாண்டவா, நான்‌ சாட்சி கூறுவேன்‌. 
சிலுவையண்டையில்‌ நம்பிவந்து நிற்கையில்‌ பாவப்பாரம்‌ நீங்கி 
வாழ்வடைந்தேன்‌” அவர்கள்‌ அவளை கூட்டி சென்றபோது என்னால்‌ அவர்களை 
ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை. இன்று மே 9 அவளைப்‌ பற்றி தகவல்‌ ஒன்றும்‌ 
இன்னும்‌ கிடைக்கவில்லை. தயவு செய்து ஜெபம்‌ பண்ணுங்கள்‌. 


இப்படிக்கு மரியாள்‌. 


கிறிஸ்தவத்தின்‌ பெரிய சத்துருக்களுக்காக நாம்‌ ஜெபித்தே தீரவேண்டும்‌. தர்சுவின்‌ 
பவுலைப்‌ போல, முன்னாள்‌ சத்துரு ஒருவன்‌ கிறிஸ்துவுக்காக சிறந்த பேச்சாளனாக 
மாறக்கூடும்‌. ஜெபம்‌ இல்லாமல்‌ இது சாத்தியமாகாது. சத்துருக்களுக்குப்‌ பயந்து 
கலங்குவதற்குப்‌ பதிலாக, அப்படிப்பட்டவர்களுக்காகவும்‌ சுவிசேஷத்தை 
எதிர்க்கிறவர்களுக்காகவும்‌ நாம்‌ ஜெபிக்க வேண்டும்‌. நாம்‌ அவிசுவாசிகளுக்காக - 
ஏன்‌, நாஸ்தீகர்களுக்காகவும்‌ ஜெபிக்கும்போது அவர்கள்‌ கிறிஸ்துவை 
எதிர்ப்பதற்குப்‌ பதிலாக அவரை விசுவாசிப்பதினால்‌ வரும்‌ விளைவுகளை 
நினைத்து எதிர்பார்த்து ஜெபியுங்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய கிருபையைப்‌ பகரும்‌ 
அருமையான சுவிசேஷ ஊழியர்களாக மாறுவார்கள்‌. நமது எதிரிகளில்‌ யாரும்‌ 
தேவனுடைய கரங்களுக்குத்‌ தூரமானவர்களல்ல. நமது ஜெபமே அவர்களைப்‌ 
பிடித்துவைக்கும்‌. 














தலைசிறந்த கடிதங்கள்‌ - பகுதி 3 


நாள்‌ 59 


கர்த்தருக்குக்‌ 
காத்திருக்கிற 
வர்களோ புது 
பெலனடைதந்து, 
செட்டைகளை 
அடித்து 
எழும்புவார்கள்‌. 
அவர்கள்‌ 
ஓடினாலும்‌ இளைப்‌ 
படையார்கள்‌, 
அவர்கள்‌ 
நடந்தாலும்‌ சோர்ந்து 
போகார்கள்‌. 
ஏசாயா 40:31 


ரஷ்யா : மரியாள்‌ 


அம்மா, அப்பாவுக்கு, 

நேற்று ஆகஸ்ட்‌ 2-ம்‌ தேதியன்று சிறைச்சாலையில்‌ வரியாவிடம்‌ பேச 
முடிந்தது. அவள்‌ மிகவும்‌ மெலிந்து பலவீனமாகக்‌ காணப்பட்டாள்‌. ஆனால்‌ 
அவள்‌ கண்களில்‌ தேவ சமாதானமும்‌ பரலோக சந்தோஷமும்‌ இருந்தது. 

அவளை நினைக்கும்‌ போது என்‌ மனம்‌ நொந்து போகிறது. அவளுக்கு 
வயது 19 தான்‌. விசுவாசத்தில்‌ அவள்‌ இன்னும்‌ குழந்தை. அவள்‌ தேவனைத்‌ 
தன்‌ முழு இருதயத்தோடு நேசிக்கிறாள்‌. அதனால்‌ கஷ்டமான பாதையை 
தெரிந்துக்‌ கொண்டாள்‌. 

தயவு செய்து அவளுக்காக ஜெபம்‌ பண்ணுங்கள்‌. அவள்‌ உடுத்தியிருக்கும்‌ 
துணியை விட்டு அவளிடமிருந்து அனைத்தையும்‌ பரித்துக்‌ கொண்டனர்‌. 
நாங்கள்‌ சில பொருட்களைச்‌ சேகரித்து அவளுக்கு அனுப்பி வைத்தோம்‌. 
அவள்‌ எல்லாவற்றையும்‌ பெறுகிறாளா என்று தெரியவில்லை. 

நான்‌ அவளிடம்‌ மனஸ்தாபமாக உள்ளதா என்று கேட்ட போது அவள்‌, 
“ஓல்லை, என்னை விடுவித்தாலும்‌ மறுபடி இவ்வாறாக தான்‌ செய்வேன்‌” 
என்று கூறினாள்‌. மேலும்‌ “நான்‌ கஷ்டப்படுகிறேன்‌ என்று நினைக்காதே. 
தேவன்‌ என்‌ மேல்‌ அன்பு வைத்துள்ளார்‌ என்று நான்‌ சந்தோஷமாக 
இருக்கிறேன்‌. அவருடைய நாமத்தினிமித்தம்‌ நான்‌ கஷ்டப்படும்‌ போது அதைத்‌ 
தாங்கத்தக்கதான சந்தோஷத்தை அவர்‌ எனக்குத்‌ தருகிறார்‌. 

நாம்‌ இதைப்‌ புரியும்படியாக சமாதானத்தைத்‌ தந்தப்படியால்‌ தேவனுக்கு 
நன்றி கூறுகிறேன்‌. நாம்‌ அனைவரும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருந்தால்‌ எந்த 
உபத்திரவமும்‌ கஷ்டமும்‌ நம்மை நிறுத்தாது. நான்‌ ஜெபிப்பது 
என்னவென்றால்‌, நானும்‌ அவளைப்‌ போன்ற சூழ்நிலைக்குத்‌ தள்ளப்பட்டால்‌ 
விசுவாசமும்‌ வரியா மாதிரி நிலைத்து நிற்க வேண்டும்‌ என்பதாகும்‌. 

வரியா சைப்ரியாவிலுள்ள ஒரு கடின உழைப்புள்ள சிறைக்கு 
அனுப்பப்படுவாள்‌ என நினைக்கிறேன்‌. தேவன்‌ அவளுக்குச்‌ சகிப்புத்தன்மையும்‌ 
பெலனும்‌ அருளுவார்‌ என நம்புகிறேன்‌. 

இப்படிக்கு உங்கள்‌ 

- மரியா 


இறிஸ்தவ ஜீவியம்‌ 2வறும்‌ 100 மீ. ஓட்டப்பந்தயத்தில்‌ ஓடி முடிவது அல்ல. அது 
காடுமேடு ஓடை பள்ளத்தாக்குகளைக்‌ கடந்து ஓடும்‌ மராதான்‌ ஓட்டம்‌ போன்றது. 
எனினும்‌ நமக்கு முன்‌ நீண்ட தனிமையான பாதைகளும்‌ இருக்கக்‌ கூடும்‌. அந்தச்‌ 
சந்தர்ப்பங்களில்‌ நாம்‌ தளராமல்‌ தேவபலன்‌ பெற்று முன்னேறும்வரை அவர்‌ 
சமூகத்தில்‌ காத்திரந்தே ஆக வேண்டும்‌. உபத்திரவத்தின்போது நாம்‌ வீட்டுக்‌ 
கொடாமல்‌, மீந்திருக்கும்‌ உள்ளான பெலத்தோடு மற்றொரு படி ஏறவேண்டும்‌. 
அப்படி சகிப்பதினால்‌ கிடைக்கும்‌ வெற்றியின்‌ மூலம்‌ தேவனுக்கு மகிமை 
உண்டாகும்‌. உன்னால்‌ புரியமுடியாத ஆபத்து ஏதாவது உனக்கு ஏற்ப்பட்டிருந்தால்‌, 
நீ இருக்கும்‌ இடத்தில்‌ உன்‌ விசுவாசத்தில்‌ நிலைத்திரு. ஒவ்வொரு நாளும்‌ நீ 
அறியாமலே உன்னை அது திடப்படுத்தும்‌. வெகுசீக்கிரத்தில்‌ உன்னால்‌ 
செட்டயடித்து எழும்பமுடியும்‌. 


59 








தலைசிறந்த கடிதங்கள்‌ - பாகம்‌ 4 


நாள்‌ ல 


சகோதரரே, 
எனக்குச்‌ 
சம்பவித்தவைகள்‌ 
சுவிசேஷம்‌ 
பிரபலமாகும்படிக்கு 
ஏதுவாயிற்றென்று 
நீங்கள்‌ அறிய 
மனதாயிருக்கிறேன்‌. 
பிலிப்பியர்‌ 1:12 


ரஷ்யா : வரியா 


அன்பான மரியாவுக்கு 

கடைசியாக உனக்கு இந்தக்‌ கடிதம்‌ எழுத முடிந்தது. நகரத்திலிருந்து 1௦ 
மைல்தூரத்தில்‌ உள்ள இந்தப்‌ புதிய முகாமுக்குப்‌ பத்திரமாக வந்து சேர்ந்தோம்‌. 
இங்குள்ள வாழ்க்கையை என்னால்‌ விவரிக்க முடியாது. ஆனால்‌ தேவ 
கிருபையால்‌ போதுமான சுகத்துடன்‌ வேலை செய்ய முடிகிறது. 

நான்‌ ஓரு இயந்திர கடையில்‌ மற்றொரு சகோதரியுடன்‌ வேலை 
செய்கிறேன்‌. அச்சகோதரியின்‌ உடல்‌ மிகவும்‌ மோசமான நிலையில்‌ உள்ளது. 
நான்‌ எங்கள்‌ இருவரின்‌ வேலைகளையும்‌ சேர்த்து செய்து வருகிறேன்‌ 
இல்லையென்றால்‌ இருவரும்‌ தண்டிக்கப்படுவோம்‌. நாங்கள்‌ தினமும்‌ சுமார்‌ 
12 முதல்‌ 15 மணிநேரம்‌ வேலை செய்கிறோம்‌. ஆனால்‌ உணவு மிக குறைவாக 
கிடைக்கிறது. இதைப்‌ பற்றி யாரிடமும்‌ முறையிட விரும்பவில்லை. 

உன்னால்‌ கிறிஸ்துவை அறிந்துக்‌ கொண்டதற்காக என்‌ தேவனைத்‌ 
துதிக்கிறேன்‌. வாழ்க்கை முதல்‌ முறையாக அர்த்தமுள்ளதாக உணருகிறேன்‌. 
யாருக்காக இக்‌ கஷ்டங்களை அனுபவிக்கிறேன்‌ என்று அறிவேன்‌. எனக்குள்‌ 
ஓரு நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இரட்சிப்பின்‌ மகிழ்ச்சியான 
நற்செய்தியை அனைவரிடமும்‌ கூறவேண்டும்‌ என்று வாஞ்சிக்கிறேன்‌. 

இங்குள்ள வேலையில்‌ என்னைச்‌ சபித்து, தண்டிக்கிறார்கள்‌. ஏனென்றால்‌ 
என்னால்‌ அமைதியாக இருக்க முடியவில்லை. என்னால்‌ எப்படி சும்மா இருக்க 
முடியும்‌? எனக்குப்‌ பேச்சு உள்ளவரை அந்த பெரிதான அன்பைப்‌ பற்றி 
பிறரிடம்‌ கூறுவேன்‌. 

இங்கு அநேக விசுவாசிகள்‌ உள்ளனர்‌. நேற்று இரவு ஒரு 
ஆற்றினண்டைக்குச்‌ சென்று அங்கு ஏழு சகோதரரும்‌ நானும்‌ ஞானஸ்நானம்‌ 
எடுத்தோம்‌. இந்த அருமையான நாளை என்னால்‌ மறக்கவே முடியாது. 
எனக்காய்‌ நீ அழ வேண்டாம்‌. இங்கு என்னுடைய நோக்கம்‌ மிகத்‌ தெளிவாக 
உள்ளது என்‌ விசுவாசம்‌ மிக உறுதியாக உள்ளது. 


அன்புடன்‌ வரியா. 


சிலர்‌ இதை முடிவு என்றும்‌, வேறு சிலர்‌ அதை வீதி என்றம்‌ கூறுகின்றனர்‌. 
எந்த முடிவாக இருந்தாலும்‌ ஒவ்வொருவரும்‌ தங்களை ஏதாவது 
காரணத்துக்கென்று அர்ப்பணிக்கின்றனர்‌. கிறிஸ்தவர்கள்‌ அதை அழைப்பு” என்று 
அறிந்துள்ளனர்‌. அது அவர்களது வாழ்வுக்கென்று ஏற்றுக்‌ கொண்ட தேவசித்தம்‌ 
ஆகும்‌. நமது வாழ்வில்‌ தேவசித்தத்துக்கென்று நம்மை ஒப்புக்‌ கொடுக்கும்போது 
நாம்‌ பெரியளவில்‌ ஓர்‌ அங்கமாதிவீடுகிே . அப்போது நாம்‌ எதைச்‌ செய்தாலும்‌, 

















தலைசிறந்த கடிதங்கள்‌ - பகுதி 5 


நாள்‌ ௭ 


இப்படி நான்‌ 
அவரையும்‌ 
அவருடைய 
உயிர்த்தெழுதலின்‌ 
வலலமையையும, 
அவருடைய 
பாடுகளின்‌ 
ஐக்கியத்தையும்‌ 
அறிகிறதற்கு 
வாஞ்சிக்கிறேன்‌. 
பிலிப்பியர்‌ 3:10 


ரஷ்யா - வரியா 


எனது அன்புக்குரிய மரியாவுக்கு, 

கடைசியாக மறுமுறை இக்கடிதம்‌ எழுத ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக 
சந்தோஷப்படுகிறேன்‌. என்னுடன்‌ வேலை செய்த சகோதரியின்‌ உடல்நிலை 
இப்போது பரவாயில்லை மற்றொரு முகாமுக்கு நாங்கள்‌ மாற்றப்பட்டுள்ளோம்‌. 

போன கடிதத்தில்‌ உனக்கு என்‌ ஞானஸ்நானத்தை பற்றி எழுதியிருந்தேன்‌. 
ஆனால்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சமயத்தில்‌ உன்னிடம்‌ என்‌ 
தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கமுடியவில்லை. உன்னுடைய தயவான 
மன்னிப்பு மனப்பான்மையால்‌ தான்‌ இன்று நான்‌ கிறிஸ்தவளாக உள்ளேன்‌. 
தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு. 

நீ எனக்காக அனுப்பி வருகின்ற பொருட்களுக்காக என்‌ மனமார்ந்த 
நன்றி. எல்லாவற்றுக்கும்‌ மேலாக நீ அனுப்பிய வேதாகமத்திற்காக மிகவும்‌ 
நன்றி. தேவனுடைய பரிசுத்த அன்பின்‌ ஆழமான ரகசியத்தை நீ எனக்குக்‌ : 
கொடுத்ததால்‌, நான்‌ இவ்வுலகிலேயே சந்தோஷமானவள்‌ என்று 
நினைக்கிறேன்‌. தேவனின்‌ கிருபையால்‌ அனைத்து துன்பங்களையும்‌ 
அனுபவிக்க முடிகிறது. தேவனுக்காக உபத்திரவங்களை அனுபவிப்பதற்கு 
எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததற்காகச்‌ சந்தோஷப்‌ படுகிறேன்‌. 

நான்‌ முடிவுமட்டும்‌ விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ தரித்திருக்க எனக்காக 
ஜெபித்துக்‌ கொள்‌. தேவன்‌ உங்கள்‌ எல்லோரையும்‌ யுத்தத்திற்கென்று 
பலப்படுத்துவாராக. எங்களைப்‌ பற்றி கவலைப்பட வேண்டாம்‌. நாங்கள்‌ 
சந்தோஷமாக உள்ளோம்‌. ஏனென்றால்‌ எங்கள்‌ வெகுமதி பரலோகத்தில்‌ 
உள்ளது. 


அன்புடன்‌ வரியா 


வரியாவிடமிருந்து அப்புறம்‌ கடிதம்‌ கிடைக்கவில்லை. ஆனால்‌ கிறிஸ்துவுக்காக 
அவள்‌ கொண்டிருந்த அன்பையும்‌ வைராக்கியத்தையும்‌ மறக்க முடியாது. 
அவளுடைய விசுவாசத்தினிமித்தம்‌ அவளைச்‌ சிறைப்பிடித்த ரமான அதிகாரிகள்‌ 
அவளை முடித்திருக்கலாம்‌. எனி, அவளுடைய வாழ்க்கையின்‌ சாட்சியைக்‌ 
கேள்விப்படுறெவர்களின்‌ உள்ளத்தில்‌ அவள்‌ பிரகாசமாக எரிந்துக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌. அவளுடைய சிறந்த நட்பு அவளை உபத்திரவத்தின்‌ 
உச்சக்கட்டத்தில்‌ கொண்டு சேர்த்துள்ளது. கிறிஸ்துவுக்காக நாம்‌ ற 
உபத்திரவம்‌ நம்மை பிறர்‌ அறிய முடியாத உன்னத நிலையில்‌ சேர்க்கும்‌. 
உபத்திரவங்களினாலே நாம்‌ கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு முதற்கட்ட 
அநுபவமாகிறது. உனது தனிப்பட்ட வாழ்வின்‌ அநுபவத்தில்‌ உபத்திரவத்தினூடே 
கிறிஸ்தவினண்டை இழுக்கப்பட்டு ஜீவிக்கிறாயா? இது எப்படி ஆயிற்று? 


61 








தலைச்சிறந்த அடிச்சுவடுகள்‌ 


சூடான்‌ : போதகர்‌ ஜெரேமியா லோகாரா 


நாள்‌ 62 


அவருக்குள்‌ 
நிலைத்திருக்‌ 
கிறேனென்று 
சொல்லுகிறவன்‌, 
அவர்‌ 
நடந்தபடியே 
தானும்‌ 
நடக்கவேண்டும்‌. 
1 யோவான்‌ 26 


62 


ஜெரேமியா லோகாராவுக்கு விட்டுக்‌ கொடுப்பதற்குப்‌ பதிலாக சாதிக்க வேண்டும்‌ 
என்ற எண்ணம்‌ இருந்தது. முஸ்லீம்‌ சேவகர்கள்‌ அவருடைய 
திருச்சபையிலிருந்து ஆறு சிறுவர்களை வேவு பார்க்கிறார்கள்‌ என்று 
பொய்க்குற்றஞ்சாட்டி கைது செய்தனர்‌. அவர்களுடைய போதகரான ஜெரேமியா 
சேவகர்களிடம்‌ அச்சிறுவர்கள்‌ அனைவரும்‌ கிறிஸ்தவர்கள்‌. வேவு பார்க்கவில்லை 
என்று விவரிக்கும்‌ போது அவரையும்‌ கைது செய்யத்‌ தீர்மானித்தனர்‌. 


அந்த முஸ்லீம்‌ சேவகர்கள்‌ போதகர்‌ லோகாராவின்‌ கை கால்களை ஒரு 
கயிற்றால்‌ சேர்த்துக்‌ கட்டி நான்கு அடி உயரத்தில்‌ தொங்கவிட்டனர்‌. பின்‌ 
சாட்டையால்‌ அடித்து, சூடான மெழுகை அவரது மார்பில்‌ சொட்டுசொட்டாக 
ஊற்றினர்‌. அந்நேரத்தில்‌ இயேசுகிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில்‌ ஜெபித்த 
ஞாபகம்‌ வந்தது. அவர்‌ வானத்தை நோக்கி, இவ்வாறாக, இவ்வாறாக செய்தார்‌, 
நான்‌ இன்று மரிப்பது உம்முடைய சித்தம்‌ என்றால்‌ அது நடக்கட்டும்‌.” அந்த 
ஆறு சிறந்த சிறுவர்களுக்கு எதிரில்‌ வடக்கு சடானிய அரபியர்களால்‌ போதகர்‌ 
இம்சைக்குள்ளாகும்‌ போது, நான்‌ இக்கொடுமைக்காகப்‌ பயந்து மறுதலித்து 
விடுவேனோ என்று பயந்தார்‌. 

ஆனால்‌ தேவனின்‌ சித்தம்‌ அவர்‌ பிழைத்து அச்சிறுவர்களுக்குச்‌ சாட்சியாக 
வாழ்வதுதான்‌. அவன்‌ விடுவிக்கப்பட்டாலும்‌ சிறுவர்களைப்‌ பிடித்து வைத்தனர்‌. 
அச்சிறுவர்களை கட்டாயமாகச்‌ சேவகர்‌ பயிற்சிக்கென்று பிடித்து வைத்திருக்‌- 
கிறார்கள்‌ என்று பாஸ்டர்‌ லோகாரா எண்ணுகிறார்‌. 

இச்சம்பவம்‌ பற்றி யோசித்தபோது இயேசுகிறிஸ்துவின்‌ வாழ்க்கை 
நினைவுக்கு வந்தது. அவர்‌ தமது ஜீவனை இவ்வுலகிற்கு அர்ப்பணித்து 
அநேகரை இரட்சித்தார்‌. அதேபோல்‌ என்‌ மரணத்திலும்‌ அச்சிறுவர்களுக்கு 
விடுதலை கிடைக்கும்‌ என்று நினைத்தார்‌. உபத்திரவத்தில்‌ ஊக்கப்படுத்தி 
தேவன்‌ மேலுள்ள விசுவாசத்தில்‌ அவர்கள்‌ உறுதியாக இருக்க வேண்டுமென்று 
ஜெபிக்கிறார்‌. 


சிறுவர்கள்‌ ௫லவேளை) தங்களது பெற்றோர்களின்‌ அடிச்சுவட்டில்‌ நடக்க 
விரும்புவார்கள்‌. கடற்கரை மணலில்‌ பதிந்த தங்களது பெற்றோரின்‌ பெரிய அடிச்‌ 
சுவட்டில்‌ தமது சிறிய அடியெடுத்துவைக்க முயலுவர்‌. அவைகள்‌ எங்கு சென்றாலும்‌ 
அதில்‌ பின்தொடர விரும்புவர்‌. அதைப்போல, இயேசுவின்‌ அடிச்சுவடுகள்‌ நம்மைக்‌ 
கரடு முரடான பாதையில்‌ சேர்க்கக்கூடும்‌. எனினும்‌ நாம்‌ இயேசுவைப்‌ பின்‌ 
தொடரும்படி தீர்மானித்தப்பின்‌ அதன்முடிவை அடைந்தே தீருவோம்‌. அவர்‌ 
செய்தபடியே செய்வது நாம்‌ பின்தொடருகிற சிறந்த மார்க்கமாகும்‌. நாம்‌ எடுக்கும்‌ 
தீர்மானங்களே முடிவில்‌ நம்மைக்‌ கொண்டு சேர்க்கும்‌. உன்னைச்‌ சுற்றி 
உள்ளவர்களின்‌ மனதில்‌ உன்னைப்‌ பற்றி எந்தவிதமான அபிப்ராயம்‌ 


ஏற்படுத்துகிறாய்‌? 








நாள்‌ 6 


தேவனே, ஏன்‌ வரழ்க்கையை சுலபமானதாக மாற்றும்‌ 
ஏன்று நான்‌ கேட்கவில்லை. பலய்படுத்தும்‌ ஏன்று 
உம்மிடம்‌ வேண்டுகிறேன்‌. 


ஒரு யூத பிள்ளை - நாசிகளால்‌ போலாந்திலுள்ள யூத 
குடியிருப்பின்மேல்‌ குண்டு போட்ட இடிபாடுகளின்‌ நடுவிலிருந்து 
கண்டெடுக்கப்பட்ட து. 


63 





தலை சிறந்த இடங்கள்‌ 


ருமேனியா : 


நாள்‌ 64 


என்னிமித்தம்‌ 
உங்களை 
நிந்தித்துத்‌ 
துன்பப்படுத்தி, 
பலவித தீமையான 
மொழிகளையும்‌ 
உங்கள்‌ பேரில்‌ 
பொய்யாய்ச்‌ 
சொல்வார்களானால்‌ 
பாக்கியவான்களாய்‌ 
இருப்பீர்கள்‌. 
மத்தேயு 5:11 


போதகர்‌, ரிச்சர்ட்‌ உம்பிராண்ட்‌ 


ரிச்சர்ட்‌ உம்பிராண்ட்‌ என்ற ருமேனியா போதகர்‌ பதினான்கு வருடங்கள்‌ 
சிறையில்‌ கஷ்டம்‌ அநுபவித்தார்‌. அவருடன்‌ சிறையில்‌ இருந்த ஒரு கைதி 
கூறிய கதை அவருடைய கஷ்டமான சூழ்நிலையில்‌ உதவி செய்தது என்று 
கூறினார்‌: 


“நான்‌ ஒரு முறை சர்க்கஸ்‌ சென்று மறக்க இயலாத ஒரு காட்சி கண்டேன்‌. 
துப்பாக்கி சுடுபவன்‌ தனது மனைவியின்‌ தலைமீது ஒரு மெழுகுவர்த்தியை 
வைத்து, தூரத்திலிருந்து குறிதவறாமல்‌ அதைச்‌ சுட்டான்‌. 

“காட்சி முடிந்தவுடன்‌ நான்‌ அவனிடம்‌ அருகில்‌ சென்று, கணவர்‌ 
உங்களுக்குமேல்‌ குறிவைத்து சுடும்போது பயப்படவில்லையா? என்று 
கேட்டதற்கு அவள்‌, “நான்‌ ஏன்‌ பயப்படவேண்டும்‌? என்னை அவர்‌ சுடவில்லை. 
மெழுகுவர்த்தியின்மேல்‌ வைத்திருந்தார்‌” என்று பதிலளித்தாள்‌. 

போதகர்‌ உம்பிராண்ட$இக்கதையைக்‌ கேட்டவுடன்‌ இவ்வாறு யோசித்தார்‌, 
“நான்‌ ஏன்‌ இம்சைகளுக்குப்‌ பயப்படவேண்டும்‌? அவர்கள்‌ என்‌ மேல்‌ 
குறிவைப்பதில்லை. அவர்கள்‌ என்‌ உடலை, அடித்தாலும்‌ உண்மையாக 
என்னுள்‌ கிறிஸ்து ஜீவிக்கிறார்‌ நான்‌ அவர்‌ இருக்கும்‌ உன்னத ஸ்தலத்தில்‌ 
உள்ளேன்‌, அவர்களால்‌ உண்மையாகவே என்‌ உள்ளான மனுஷனைத்‌ 
தொடமுடியாது. நான்‌ இப்படி அருமையான இடத்திலிருந்து பார்க்கும்போது 
அவர்கள்‌ செயல்கள்‌ எல்லாம்‌ வீணாகத்‌ தெரிகிறது. 

பாஸ்டர்‌ உம்பிராண்ட்‌ அநேக வருடங்கள்‌ உபத்திரவத்திலும்‌ அநேக 
நேரங்களில்‌ மரணதருவாயிலும்‌ வருத்தப்பட்டார்‌. ஆனால்‌ அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
இருந்ததால்‌, எந்த இடத்தில்‌ இருந்தாலும்‌ இந்த முக்கிய பாடத்தைக்‌ 
கற்றிருந்ததால்‌ ஆவிக்குரிய வெற்றியில்‌ நடந்தார்‌. 


உபத்திரவம்‌ எவ்வளவுதான்‌ வேதனை நிரம்பியதாக இருந்தாலும்‌ அதற்கு ஒரு 
அளவு உண்டு. எந்த வித கொடூர இம்சையும்‌ துன்பமும்‌ நமது இடத்திலிருந்து 
நம்மைத்‌ தள்ளிவிட முடியாது. நமது உள்ளில்‌ நாம்‌ காக்கும்‌ மனசாட்சி எவ்வளவு 
முக்கியமானது! கிறிஸ்துவின்‌ ஆவி நமக்குள்‌ தங்கி நமது ஆவிக்கும்‌ சரீரத்துக்கும்‌ 
விரோதமான எந்த பாதிப்பும்‌ நேராதபடி காக்கிறது. நமது எதிரிகள்‌ நம்மைத்‌ 
தாக்கி அழிப்பது உண்மைதான்‌. என்றாலும்‌ அது முடியாத காரியம்‌. ஒவ்வொரு 
முறையும்‌ எதிரி நம்மை அவதூறு பேசும்போது நமக்குள்‌ இருக்கும்‌ கிறிஸ்துவே 
நிந்திக்கப்படுகிறார்‌. எவ்வளவுதான்‌ எதிர்ப்பு, தனிப்பட்டு நம்மைத்‌ தாக்கினாலும்‌ 
அது ஒரு பெரிய சித்திரத்தின்‌ மூலையிலுள்ள இடமாக இருக்கும்‌. யுத்தம்‌ நம்மை 
ஈடுபடுத்தலாம்‌. ஆனால்‌ அது நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ எதிராக நடப்பதாகும்‌. 








தலை சிறந்த செட்டைகள்‌ 


நாள்‌ 65 


மரித்தோரின்‌ 
உயிர்தெழுதலும்‌ 
அப்படியே இருக்கும்‌ 
அழிவுள்ளதாய்‌ 
விதைக்கப்படும்‌ 
அழிவில்லாததாய்‌ 
எழுந்திருக்கும்‌. 

1 கொரிந்தியர்‌ 1542 


ரஷ்யா : ஒரு கூனி 


சோவியத்‌ சிறையில்‌ அதிக வருடம்‌ கழித்து விட்டேன்‌,” என்று அந்தக்‌ கடிதம்‌ 
துவங்கியது. அதன்‌ கையெழுத்து அழகாய்‌ இருப்பினும்‌ சற்று நடுக்கத்துடன்‌ 
எழுதியது போல்‌ இருந்தது. ஒரு முதியோர்‌ அநேக வருடம்‌ சிறையில்‌ இருந்ததை 
நினைவு படுத்தியது. 


“அந்த முகாமில்‌ என்னை கட்டாயமாகச்‌ சுரங்கத்தில்‌ வேலை செய்ய 
வைத்தனர்‌. அவ்வேலை மிகவும்‌ கடினமாக இருந்தது. காவற்காரனுக்கு 
மனிதாபிமானமே இல்லை. அவன்‌ கடுமையாக நடந்து கொண்டான்‌. ஒரு 
நாள்‌ அச்‌ சுரங்கத்தில்‌ விபத்து நடந்ததில்‌ என்‌ முதுகு அடிப்பட்டு ஒரு கூனி 
ஆகி விட்டேன்‌.” 

ஓரு சிறுவன்‌ என்னைக்‌ கவனித்துக்‌ கொண்டே இருந்தான்‌. “ஐயா” 
என்று சொல்லி, “உங்கள்‌ முதுகுக்கு என்ன ஆனது?” என்று கேட்டான்‌. 

“என்னைப்‌ பரியாசம்‌ பண்ணும்படி கேட்கிறான்‌ என்று எண்ணி “கூன்‌ 
முதுகு” என்று பதிலளித்தேன்‌.” 

“அச்சிறுவன்‌ சிரித்து விட்டு, “இல்லை. தேவன்‌ அன்பாய்‌ இருக்கிறார்‌. 
யாருக்கும்‌ ஊனத்தைக்‌ கொடுக்கமாட்டார்‌. உங்களுக்கு இருப்பது கூன்‌ அல்ல, 
தோள்பட்டையின்‌ கீழே ஒரு பெட்டகம்‌. அதனுள்‌ தூதர்களின்‌ செட்டைகள்‌, 
ஒளிந்துள்ளது. ஒருநாள்‌ அப்பெட்டகம்‌ திறந்து, நீங்கள்‌ தூதர்களின்‌ 
செட்டைகளைக்‌ கொண்டு பரலோகத்திற்குப்‌ பறந்துப்‌ போய்‌ விடுவீர்கள்‌ 
என்றான்‌.” 

“நான்‌ ஆனந்த கண்ணீர்‌ விட்டேன்‌. இக்கடிதம்‌ எழுதும்‌ போது மகிழ்ச்சியால்‌ 
நிரம்பி அழுது கொண்டுதான்‌ இருக்கிறேன்‌.” 

துன்பங்களுக்கு ஆளான அநேகக்‌ கிறிஸ்தவர்களின்‌ உடல்களில்‌ தழும்புகள்‌ 
உள்ளன. சில நேரங்களில்‌ தேவன்‌ அத்தழும்புகளின்‌ உள்ளே மறைந்து 


இருக்கும்‌ ஆசீர்வாதத்தை ஒன்றும்‌ அறியாத குழந்தைகள்‌ மூலம்‌ நினைவுப்படுத்த 
வேண்டியதாக உள்ளது. 


முமியைக்‌ குறித்துப்‌ பரலோகத்தில்‌ நினைவுபடுத்த ஒரு காரியம்தான்‌ உண்டு. 
இயேசு, தமது மகிமையின்‌ சரீரத்தில்‌ சுமந்து சென்றிருக்கும்‌ பாடுகளின்‌ நிழலான 
அவருடைய தழும்புகள்‌ - இயேசு அவைகளைத்‌ தமது &ஷருக்குக்‌ காண்பித்தார்‌. 
தமது உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்பு தோமாவிடம்‌ தமது விலாவிலும்‌ கைகளிலுமிருந்த 
ம்‌ கைகளைப்‌ போடச்‌ சொன்னார்‌. ஒரு நாளில்‌ அவரது ஆணி பாய்ந்த 
கரங்கள்‌ நம்மையும்‌ அரவணைக்கும்‌. அது அவர்‌ நமக்காக அநுபவித்தப்‌ பாடுகளின்‌ 
நினைவு கூருதலாக இருக்கும்‌. எனினும்‌ நமது உயிர்த்தெழுதலில்‌ நாம்‌ பெறும்‌ 
சரீரத்தில்‌ அந்தப்‌ பழுதுகள்‌ எதுவும்‌ இராது. அவர்‌ நிமித்தமாக பாடுகளையும்‌ 
நிந்தைகளையும்‌ காயங்களையும்‌ அநுபவித்தவர்கள்‌, அவைகள்‌ ஒவ்வொன்றையும்‌ 
தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களாக மாற்றிக்‌ கொள்ளுவார்கள்‌. 


65 








தலைசிறந்த திழும்புதல்‌ 


நாள்‌ 6 


நீங்கள்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ 
இடத்தில்‌ 
திரும்புங்கள்‌. அவர்‌ 
இரக்கமும்‌, மன 
உருக்கமும்‌, நீடிய 
சாந்தமும்‌, மிகுந்த 
கிருபையுமுள்ளவர்‌. 
யோவேல்‌ 213 


சீனா : போதகர்‌ வாங்‌ மின்‌-டாவோ 


போதகர்‌ வாங்மின்‌-டாவோ ஜப்பானிய சேவகர்களிடம்‌ கூறினான்‌. “நான்‌ 
அனுமதிக்க மாட்டேன்‌” “நான்‌ சக்ரவர்த்தியின்‌ படத்தை என்‌ திருச்சபையிலே 
தொங்கவிட மாட்டேன்‌.” 


பல வருடங்களுக்குப்‌ பிறகு கம்யூனிஸ்ட்‌ சேவகர்கள்‌ தங்களுடைய 
தலைவன்‌ மாவோவின்‌ படத்தை திருச்சபையினுள்ளே தொங்க விட 
வற்புறுத்தினர்‌. ! 

“நான்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ படத்தையே தொங்கப்‌ போடவில்லை. நான்‌ 
ஜப்பானியரின்‌ சக்கரவர்த்தி படத்தையும்‌ தொங்கவிட மறுத்தேன்‌. நான்‌ 
மாவோவின்‌ படத்தையும்‌ தொங்கவிடுவதில்லை.” 

1955-ம்‌ ஆண்டு போதகர்‌ வாங்‌ கைது செய்யப்பட்டு, இரண்டு வருடங்கள்‌ 
மனோரீதியாக கடுமையான கொடுமையிலும்‌ திசைதிருப்புதலிலும்‌ 
நசுக்கப்பட்டார்‌. ஏறக்குறைய பைத்திய நிலைக்கு கொண்டுவரப்பட்டு, ஒரு 
அறிக்கையில்‌ தன்‌ தவறுகளை ஒப்புக்‌ கொண்டு கையெழுத்திட்டார்‌. இப்படி 
இறங்கியதால்‌ விடுதலை செய்யப்பட்டார்‌. 

சிறைக்கு வெளியே வந்தப்பின்‌ அவருக்கு நிம்மதியே இல்லை. “நான்‌ 
ஒரு யூதன்‌. நானும்‌ பேதுருவைப்‌ போல்‌ கிறிஸ்துவை மறுதலித்து விட்டேன்‌” 
என்று தனக்குத்தானே சொல்லிக்‌ கொண்டார்‌. கடைசியில்‌ சீனச்‌ சேவகர்களிடம்‌ 
சென்றார்‌. 

“நான்‌ கையெழுத்திட்ட அறிக்கையைத்‌ திரும்பக்‌ கொடுங்கள்‌. உங்கள்‌ 
விருப்பம்‌ போல்‌ என்னை என்ன செய்ய வேண்டுமோ அதைச்‌ செய்யுங்கள்‌” 
என்றார்‌. 

அந்த சேவகர்கள்‌ போதகர்‌ வாங்‌ கூட அவரது மனைவியையும்‌ கைது 
செய்தனர்‌. வாங்‌ சிறையில்‌ இருந்து ஒரு கடிதம்‌ எழுதியபோது, “என்னைப்‌ 
பற்றி கவலைப்படவேண்டாம்‌. நான்‌ அடைக்கலான்‌ குருவிகளைவிட 
விலையேறப்‌ பெற்றவன்‌” என்று குறிப்பிட்டிருந்தார்‌. 

போதகர்‌ வாங்‌ இரட்சகர்மேல்‌ வைத்த அன்பினிமித்தம்‌ 
சிறைச்சாலையிலேயே மரித்துப்போனார்‌. 


இயேசு கிறிஸ்துவைக்‌ கைது செய்யவந்த அதிகாரிகளின்‌ கூட்டத்தை எதிர்த்து 
பேதுருவைப்போல்‌ யார்‌ முன்‌ நின்றார்கள்‌? அதே வேளையில்‌ எதிர்ப்பு வந்தபோது 
இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கத்தக்க அளவில்‌ பேதுருவைவிட பெலவீனமாக 
யார்‌ நடந்திருக்கக்‌ கூடும்‌? நமது மனுஷீகத்திற்காகத்‌ தேவன்‌ ஒருபோதும்‌ நம்மைக்‌ 
கடிந்து கொள்ளுகிறதில்லை. அவர்‌ நமது பெலவீனத்துடன்‌ நம்மை ஏற்றுக்‌ 
கொண்டு மறுபடியும்‌ நாம்‌ பெலன்‌ பெறும்வரை நம்மைத்‌ தொடருகிறார்‌. பேதுரு 
மற்றும்‌ போதகர்‌ வாங்‌ மின்‌- டாவோ போன்றவர்களை எவ்வாறு தேவன்‌ 
பெலப்படுத்தி மறுபடியும்‌ நிலைநிறுத்தினாரோ, அதைப்‌ போலவே நம்மையும்‌ 
உறுதியுள்ள தைரியசாலிகளாக மாற்ற அவரால்‌ கூடும்‌. கிறிஸ்துவுக்காக சாட்சியாக 
நிற்பதில்‌ நீ தவறினதினால்‌ நீ வருத்தம்‌ அடைந்ததுண்டா? இன்று உன்னை 
நிலை நிறுத்தும்படி அவரிடம்‌ கேள்‌. மற்றொரு சந்தர்ப்பத்தில்‌ நீ திடமாக நிற்கும்படி 
இப்போதே அவர்‌ உன்னைப்‌ பலப்படுத்த ஆரம்பிப்பார்‌. 











தலைசிறந்த கண்ணோட்டம்‌ 


நாள்‌ 6 


கிறிஸ்து 
இயேசுவிலிருந்த 
சிந்தையே 
உங்களிலும்‌ 
இருக்கக்கடவது. 
பிலிப்பியர்‌ 2:5 


ருமேனியா : ஃப்லோரியா 


“தேவன்‌ ஓய்வு நாளை நினைவு நாளாக ஆசாரிப்பாயாக என்று கூறியிருக்கிறார்‌. 
“நான்‌ இன்று வேலை செய்ய முடியாது” என்று சிறைச்சாலை காவலனிடம்‌ 
கூறினான்‌. 


ருமேனிய கைதிகள்‌ எல்லா நாட்களிலும்‌ வேலை செய்ய வேண்டியிருந்தது. 
ஆனால்‌ ஃப்லோரியா ஓய்வு நாளன்று வேலை செய்ய மறுத்தான்‌. அதன்‌ 
விளைவாக காவலர்‌ அவனை அடித்ததினால்‌ அவன்‌ கை கால்‌ பயனற்றுப்‌ 
போனது. அவன்‌ தலை மட்டும்‌ அசைக்க முடிந்தது. 

வேலை செய்ய இயலாததால்‌ ஃப்லோரா தன்‌ சிறையில்‌ நாள்‌ முழுவதும்‌ 
அமர்ந்திருக்க வேண்டியதாயிற்று. அவன்‌ சாப்பிடும்படி பிறரைச்‌ சார்ந்திருக்க 
வேண்டியதாயிருந்தது. ஆனால்‌ ஃப்லோரியா தளர்ந்துப்‌ போகவில்லை. 

மற்ற கைதிகள்‌ அவனிடம்‌ புகார்‌ கூறும்‌ போது அவர்களுக்குத்‌ தைரியம்‌ 
கூறினான்‌. சுற்றுப்புறம்‌ கெட்டதாக இருப்பின்‌ மேலே பார்க்க முயற்சி செய்ய 
சொல்வான்‌. ஸ்டீபனைக்‌ கல்லெறியும்‌ போது அவன்‌ வானத்தை அண்ணாந்துப்‌ 
பார்த்து அங்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ நிற்பதைப்‌ 
பார்த்தான்‌. அது ஸ்டீபனை ஆறுதல்‌ படுத்தியது. உங்களையும்‌ கூட ஆறுதல்‌ 
படுத்தும்‌” என்பான்‌. அவன்‌ கூட இருந்த கைதிகள்‌ கஷ்டப்படும்‌ நேரத்தில்‌ 
வெளியே பார்க்காமல்‌ மேலே கிறிஸ்துவைப்‌ பாருங்கள்‌ என்று ஆறுதல்‌ 
கூறினான்‌. 

ஃப்லோராவின்‌ சக கைதிகளில்‌ ஒருவர்தான்‌ ரிச்சர்ட்‌ உம்பிராண்ட்‌, ரிச்சர்ட்‌ 
உம்பிராண்ட்‌ விடுதலையானபோது ஃப்லோரியாவின்‌ ஒன்பது வயது மகனைக்‌ 
கண்டுபிடித்தார்‌. அவனிடம்‌, “சிறையில்‌ இருந்த போது உன்‌ தகப்பன்‌ எவ்வளவு 
ஆசீர்வாதமாக இருந்தார்‌” என்று வும்பிராண்ட்‌ எடுத்துக்‌ கூறினார்‌. 

அந்நேரத்தில்‌ அச்சிறுவன்‌ சிரித்த முகத்துடன்‌, “நானும்‌ என்‌ தகப்பனாரைப்‌ 
போல கிறிஸ்துவுக்காக உபத்திரவம்‌ அனுபவிக்கவும்‌ பிறரை உற்சாகப்படுத்தவும்‌ 
விரும்புகிறேன்‌” என்றான்‌. 


கிறிஸ்தவனுக்குக்‌ கிட்டும்‌ குறிப்பிட்ட சூழ்நிலைகள்‌ மாத்திரம்‌ அவனுக்குச்‌ 
சிலாக்கியமாகாது. வசதியான வீடு, பூரணமான குடும்பம்‌, நல்ல சுகம்‌ என்பது 
மட்டுமா? இல்லை. கிறிஸ்தவனாக இருப்பவன்‌ முரணான எந்த சூழ்நிலையிலும்‌ 
எப்போதும்‌ சீரான சிந்தையில்‌ இருப்பான்‌. தெய்வீக சிந்தை தேவனுடைய பிரசன்ன 
சோதனையின்‌ நடுவில்‌ வெளிப்படுத்துகிறது. நமது உபத்திரவங்களில்‌ கவனம்‌ 
செலுத்தினால்‌ தெய்வீகப்‌ பார்வையை இழப்போம்‌. அதனால்‌ பாரஞ்சுமந்து, 
மனந்தளர்ந்து, நம்பிக்கை இழந்து காணப்படுவோம்‌. பதிலாக, நமது 
உபத்திரவங்களில்‌ தெய்வீக கண்ணோட்டத்தோடிருந்தால்‌, தேவன்‌ கிரியை 
செய்கிறார்‌ என்ற தெம்புடன்‌ இருப்போம்‌. தேவனுடைய பிரசன்னத்தில்‌ நாம்‌ 
இளைப்பாறி நமது தேவைகளைச்‌ சந்திப்பதைக்‌ காண்போம்‌. நீ இப்போது ஏதாவது 
சோதனையைச்‌ சந்திக்கிறாயா? நீ எதில்‌ கவனம்‌ செலுத்துகிறாய்‌? நீ எங்கு 
கவனம்‌ செலுத்துகிறாய்‌? கர்த்தர்‌ உன்‌ கண்ணோட்டத்தின்‌ மூலம்‌ உனது 
துன்பங்களுக்கப்பால்‌ பார்த்து, அவருடைய பிரசன்னத்தை உன்னருகில்‌ காண்பாய்‌. 


67 


தலைசிறந்த சங்கிலி தொடர்‌ 


நாள்‌ 8 


ஆகையால்‌ மேகம்‌ 
போன்ற இத்தனை 
திரளான சாட்சிகள்‌ 
நம்மைச்‌ சூழ்ந்து 
கொண்டிருக்க, 


இயேசுவை நோக்கி, 


நமக்கு 
நியமித்திருக்கிற 
ஓட்டத்தில்‌ 
பொறுமையோடே 
ஓடக்கடவோம்‌. 
எபிரெயர்‌ 12:1-2 





க்யூபா : ஒரு கிறிஸ்தவ கைதி 


“வாக்குமூலத்தில்‌ கையெழுத்துபோடு” என்று க்யூபா அதிகாரி அந்த கிறிஸ்தவ 
கைதியின்‌ கையில்‌ பேனாவைத்‌ திணித்து வாக்குமூலத்தில்‌ கையெழுத்து 
போடுமாறு கட்டாயப்படுத்தினான்‌ . 


அந்த வாக்குமூலத்தில்‌ மற்ற கிறிஸ்தவர்களை குற்றசாட்டப்பட்டிருந்தது. 
அந்த அரசாங்கத்திற்கு அவள்‌ கையெழுத்தை வைத்து பிற கிறிஸ்தவர்களைக்‌ 
கைது செய்ய போதுமானதாக இருந்தது. 

“இக்‌ காகிதத்தில்‌ கையெழுத்து போடமாட்டேன்‌” என்று அந்த கிறிஸ்தவன்‌ 
அதிகாரியிடம்‌ அமைதலாகக்‌ கூறினான்‌. 

“ஏன்‌? உன்‌ பெயர்‌ உனக்கு எழுத தெரியுமா?” என்று அதிகாரி கேட்டான்‌. 


“அதற்குக்‌ காரணம்‌ சங்கிலிகள்‌ தான்‌, என்‌ நண்பனே இந்த சங்கிலிகள்‌ 
கையெழுத்து போட தடை செய்கிறது” என்றான்‌. 


அதற்கு கைதியின்‌ கைகளை முரட்டுத்தனமாக இழுத்து அவன்‌ முகத்தின்‌ 
முன்பு பிடித்தான்‌, “பார்‌, உன்‌ கையில்‌ எங்கே சங்கிலி உள்ளது?” என்று 
கத்தினான்‌. 
கிறிஸ்தவ விசுவாசி கூறினான்‌, “சாட்சியின்‌ சங்கிலியால்‌ நான்‌ 
கட்டப்பட்டுள்ளேன்‌. பல நூற்றாண்டுகளாய்‌ கிறிஸ்துவுக்காய்‌ தன்‌ வாழ்க்கையை 
விசுவாசிகள்‌ வரிசையில்‌ நானும்‌ ஒரு சங்கிலியின்‌ தொடராக 
உள்ளேன்‌ அதை என்னால்‌ முறிக்க முடியாது” என்றான்‌. 


அவனை எவ்வளவு மிரட்டி கொடுமை கொடுத்தபோதும்‌ அக்கைதி 
கையெழுத்துபோட மறுத்துவிட்டான்‌. 


கிறிஸ்தவ கைதிகள்‌ மிரட்டி பயமுறுத்தும்‌ சூழ்நிலைகளில்‌ தங்களுக்குப்‌ பின்னால்‌ 
அருமையான சாட்சிகளை நிறுவுகின்றனர்‌. அவர்களின்‌ பலன்‌ வீரத்தில்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ வார்த்தை ஞானமாக இருக்கிறது. அவர்கள்‌ காக்கும்‌ அமைதி கலைக்க 
முடியாதது. தாமஸ்‌ அக்வினாஸ்‌ இவ்வாறு எழுதினார்‌: “அதிகாரிகள்‌ முன்பு இரத்த 
சாட்சிகள்‌ பேசும்‌ வார்த்தைகள்‌ வெறும்‌ மனித சத்தம்‌ அல்ல. இயேசுவை 
அறிக்கையிடச்‌ செய்கிற பரிசுத்த ஆவியின்‌ வல்லமையால்‌ இடைக்கட்டப்பட்டு 
உச்சரிக்கப்படுகிற வார்த்தைகளாகும்‌. ”” 

ஜீவனுக்கு ஜீவன்‌, தொடர்‌ தொடராக, பரிசுத்த ஆவியின்‌ வல்லமையில்‌ பேசப்படும்‌ 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ இரத்தசாட்சிகளின்‌ வருத்தத்தில்‌ பிறக்கும்‌ அருமையான 
சாட்சிகள்‌. இவைகளுடன்‌ சேர்ந்து கொள்ள உன்னிடமும்‌ பலன்‌ உள்ளது. நீயும்‌ 
விசுவாசிகளின்‌ சங்கிலியில்‌ ஒரு தொடர்‌. அதை நீ இணைத்துப்‌ பிடிப்பாயா? 











தலைசிறந்த பள்ளி 


லித்துவேனியா : நைஜோல்‌ சூடானியப்‌ பெண்‌ 


நாள்‌ ல 


என்‌ நுகத்தை 
உங்கள்‌ மேல்‌ 
ஏற்றுக்‌ கொண்டு 
என்னிடத்தில்‌ 
கற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌: 
மத்தேயு 11:29 


அச்சூழ்நிலை மந்தமாகவும்‌ கடினமாகவும்‌ இருந்தது. லித்துவேனிய நீதிமன்றம்‌ 
நைஜோல்‌ சூடானியப்‌ பெண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்‌ என்று 
தீர்மானிக்கும்படி கூடியது. அவளுடைய தவறு அநேகரைப்போல கம்யூனிஸ 
தேசத்தில்‌ கிறிஸ்தவளாக இருந்ததுதான்‌. 


நீதிபதி அவளுக்கு கடைசி முறையாக பேச சந்தர்ப்பம்‌ கொடுத்தான்‌. 
அந்த இளம்பெண்‌ அழுது கருணை கிடைக்குமாறு வேண்டிக்‌ கொள்வாள்‌ 
என்றும்‌, தேவன்‌ மேலிருந்த தன்‌ விசுவாசத்தை மறுதலித்து விடுவாள்‌ என்றும்‌ 
எதிர்‌ பார்த்தான்‌. ஆனால்‌ அவனுக்கு ஒரு அதிசயம்‌ காத்திருந்தது. 

நைஜோல்‌ கண்ணீர்‌ விடவில்லை. அவள்‌ முகம்‌ பிராகாசித்து, சிரிப்பு 
உருவானது. அவள்‌ கண்கள்‌ தன்னைக்‌ குற்றஞ்சாட்டினவர்களை கருனையுடன்‌ 
பார்த்தது. 

“இந்த நாள்‌ என்‌ வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள்‌. நான்‌ 
உண்மைக்காகவும்‌ அன்புக்காகவும்‌ விசாரிக்கப்படுகிறேன்‌'” என்று கூறினாள்‌. 


நீதிமன்றத்தில்‌ இருந்த அனைவரின்‌ கண்களும்‌ அவள்‌ மேல்‌ பதிந்திருந்தது. 
என்னுடைய விதி மகிமைக்குரியதாய்‌ உள்ளது. இந்த நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பு 
எனக்குப்‌ பெரிய ஜெயமாய்‌ இருக்கும்‌. 

அவள்‌ குரலில்‌ தவறு இல்லாத துணிச்சல்‌ இருந்தது. “நான்‌ 
துக்கப்படுகிறேன்‌ ஏனென்றால்‌ நான்‌ சாதித்தது மிகக்‌ குறைவு. நாம்‌ ஒருவரில்‌ 
ஒருவர்‌ அன்பு கூரீந்தால்‌ நாம்‌ அனைவரும்‌ சந்தோஷமாக இருப்போம்‌. யாரிடம்‌ 
அன்பு இல்லையோ அவர்கள்‌ விசனமாய்‌ இருப்பார்கள்‌.” 


அவள்‌ தனது கவனத்தை நீதிபதியிடமிருந்து திருப்பி, விசுவாசிகளை உற்றுக்‌ 
கவனித்தாள்‌. “நாம்‌ பொல்லாங்கைக்‌ கண்டித்தே ஆக வேண்டும்‌ ஆனால்‌ 
மனிதர்‌ மேல்‌ அன்பு கூரவேன்டும்‌, தவறு செய்பவர்கள்‌ கூட நேசிக்கப்பட 
வேண்டும்‌. இதை இயேசு கிறிஸ்துவின்‌ பள்ளியில்‌ மாத்திரம்‌ கற்றுக்‌ கொள்ள 
முடியும்‌” என்றாள்‌. 


கிறிஸ்துவினிமித்தம்‌ பாடுபடுகிறவர்களைக்‌ குறித்து கற்கும்போது, குறிப்பு எழுது. 
வகுப்பு நடக்கிறது. நமது குடும்பம்‌ - சமுதாயத்தின்‌ பாதுகாப்பில்‌ இருக்கும்போதே 
கிறிஸ்தவ இரத்தசாட்சிகளின்‌ கதையை நாம்‌ படிக்கக்கூடும்‌. அதன்‌ பக்கங்களைப்‌ 
புரட்டும்போது நாம்‌ நடுங்கக்‌ கூடும்‌. எனினும்‌ நாமும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ பள்ளியில்‌ 
சேர்ந்து கற்க வேண்டுமா? தங்களது தனிமையில்‌ உபத்திரவத்தின்‌ பாதையில்‌ 
நடந்துசென்றவர்களுடன்‌ சேர்ந்து கற்க உனக்கு விருப்பமுண்டா? 
அவர்களிடமிருந்து நாம்‌ கற்கும்‌ விசுவாசம்‌, அன்பு, பரிசுத்தம்‌, நீடிய பொறுமை 
பற்றிய பாடங்களை நமது வாழ்வில்‌ பயன்படுத்த வேண்டும்‌. நாமும்‌ கிறிஸ்துவின்‌ 
பாடுகளை நமது ஜீவியத்தில்‌ அநுபவிக்கும்போது உண்மையில்‌ “கிறிஸ்தவர்கள்‌” 
என்ற “குட்டி கிறிஸ்துகள்‌'” ஆக நாம்‌ இருக்க முடியும்‌. அப்போதுதான்‌ நாம்‌ 
உண்மையாக பரீட்சையில்‌ தேறுவோம்‌. 


69 





நாள்‌ 70 


உபத்திரவம்‌ பாவத்தை தடுத்து நிறுத்தக்‌ கூடும்‌. 
ஆனால்‌ பாவம்‌ ஒருபோதும்‌ உபத்திரவத்தை 
தடுத்து நிறுத்தாது. 


-கையால்‌ எழுதப்பட்ட ஒரு வார்த்தை 1800-ல்‌ பிரசுரமான 'பாக்ஸஸ்‌ 
புக்‌ ஆப்‌ மார்டியர்ஸ்‌' என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 


70 











தலைசிறந்த அறிவீப்பு 


ருமேனியா : போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிராண்ட்‌ 


நாள்‌ 71 


இப்பொழுதும்‌ 
கர்த்தாவே, அவர்கள்‌ 
பயமுறுத்தல்களைத்‌ 
தேவரீர்‌ கவனித்து, 
அப்போஸ்தலர்‌ 4:29,30 


“நீ பொய்‌ சொல்லுகிறாய்‌” கிறிஸ்தவ நடைமுறைகள்‌ மற்றும்‌ திருச்சபையில்‌ 
உள்ளவர்களைப்‌ பற்றியும்‌ எங்களிடம்‌ கூறு. நீ சிறைச்சாலையின்‌ எந்தெந்த 
நியமங்களில்‌ தவறினாயோ அதை எங்களுக்கு எழுதி தா” என்று ராணுவ 
அதிகாரியான கிரெகு கைது, செய்யப்பட்ட போதகர்‌ ரிச்சர்டிடம்‌ கூச்சலிட்டான்‌. 


வும்பிரான்ட்‌ அமைதியாக ஓரிடத்தில்‌ அமர்ந்து, சிறையில்‌ தாம்‌ முறித்த 
எல்லா நியமங்களையும்‌ எழுதினார்‌. அதை முடித்தவுடன்‌ .கடைசிப்‌ பகுதியை 
எழுதினார்‌. 

“நான்‌ கம்யூனிஸ்டுகளுக்கு விரோதமாக எதுவும்‌ பேசவில்லை. 
விரோதிகளை நேசிக்கக்‌ கற்று கொடுத்த கிறிஸ்துவின்‌ சீஷன்‌ நான்‌. 
அவர்களைப்‌ புரிந்துக்‌ கொண்டு அவர்கள்‌ மனம்‌ திரும்பி விசுவாசத்தில்‌ என்‌ 
சகோதரர்‌ ஆகவேண்டும்‌ என்று ஜெபிக்கிறேன்‌.” பின்பு தமது பெயரைத்‌ 
தைரியமாக்‌ கீழே கையொப்பமிட்டார்‌. 

கிரெகு அந்த “அறிவிப்பு” படித்தவுடன்‌ அவன்‌ முகம்‌ மெதுவாய்‌ மாறியது. 
தன்னைத்‌ துன்பப்படுத்தி கொடுமைபடுத்திய அரசாங்கத்தை வும்பிரான்ட்‌ எப்படி 
நேசித்தார்‌ என்று ஆச்சரியப்பட்டான்‌. “இந்த அன்பு வேறு யாராலும்‌ கடைபிடிக்க 
முடியாத உங்கள்‌ கிறிஸ்தவ கட்டளையாக இருக்கிறது” என்றான்‌. 

ரிச்சர்ட்‌ தயவுடன்‌, “கட்டளைகளைக்‌ கடைபிடிப்பது பெரிய காரியம்‌ அல்ல. 
நான்‌ கிறிஸ்துவனான போது. அன்பினால்‌ நிறைந்த புது ஜீவியத்தைப்‌ 
பெற்றதைப்‌ போலானேன்‌. தண்ணீர்‌ எவ்வாறு ஊற்றிலிருந்து புறப்படுகிறதோ 
அவ்வாறே எங்கள்‌ அன்பும்‌ அன்பான இருதயத்திலிருந்து வழிகிறது,” என 
பதிலளித்தார்‌. 

சில மாதங்களில்‌ கிரேகு என்ற அதிகாரியிடம்‌ கிறிஸ்துவின்‌ அன்பை 
அறிவித்தபின்‌ இறுதியில்‌ கிறிஸ்துவைத்‌ தனது இரட்சகராக ஏற்றுக்‌ 
கொண்டான்‌. 


கிறிஸ்துவைப்‌ பற்றிய உனது நம்பிக்கையை அறிவிப்பது என்பது பிறர்‌ கேட்டு 
ஏற்றுக்‌ கொள்ளும்படி போதிய சத்தமாக அறிவிப்பதாகும்‌. அதனால்‌ நீ வரம்பு 
மீறுவது என்பதல்ல. அதன்மூலம்‌ பிறர்‌ இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்து வாசிக்கக்‌ 
கூடிய திறந்த புஸ்தகமாக நீ மாறுகிறாய்‌. நீ விரும்பும்‌ போதெல்லாம்‌ அதைச்‌ 
சத்தமாக வாசிக்கலாம்‌. நாம்‌ அடிக்கடி கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாயிருப்பதைத்‌ 
தவிர்க்கிறோம்‌. நாம்‌ யார்‌ மனதையும்‌ புண்படுத்த விரும்புவதில்லை. நம்மை 
யாரும்‌ அரைமனதுடன்‌ ஏற்றுக்‌ கொள்வதையும்‌ நாம்‌ விரும்புவதில்லை. ஆனால்‌ 
அரைகுறையாக அறிவிப்பதன்‌ மூலம்‌, இயேசுகிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ வாய்ப்பை நாம்‌ அடைத்து விடுகிறோம்‌ என்பதையும்‌ மறக்கக்கூடாது. 
இன்று கிறிஸ்துவில்‌ நீ வைத்திருக்கும்‌ விசுவாசத்தை எவ்வாறு அறிவிக்கிறாய்‌? 
தேவனுடைய கிருபையின்‌ செய்தியை நீ யாருக்கு அறிவிக்க 
கடமைப்பட்டிருக்கிறாய்‌? 


71 





தலைசிறந்த ஒன்றுகூடுதல்‌ 


ஸ்பெயின்‌ : அன்டோனியோ ஹெறெத்சுயேலோ 


ஸ்பெயின்‌ அதிகாரிகளின்‌ உத்தரவின்படி அவனைக்‌ கம்பத்தில்‌ கட்டி எரிக்கும்‌ 

நேரத்தில்‌ அன்டோனியோவின்‌ வேதனை அவர்‌ மனதில்‌ இருந்தது. 

ஏனென்றால்‌ அவரது மனைவி கிறிஸ்துவை மறுதலித்து அவள்‌ இதைப்போல 
நாள்‌ 72 சாவிலிருந்து தப்பித்திருந்தாள்‌. 


அன்டோனியோ தன்‌ மனைவியைப்‌ போல ஜீவனைக்‌ காப்பாற்றி ஆயுள்‌ 
தண்டனை பெற்றிருந்திருக்கலாம்‌. அவன்‌ என்றாவது ஒரு நாள்‌ முழு மன்னிப்பு 
பெற்று பின்பு, தன்‌ மனைவியுடன்‌ சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம்‌. 
ஆனால்‌ அவன்‌ அப்படி செய்யவில்லை. அந்த சேவகர்‌ அவரைச்‌ 
சுட்டெரிக்கும்‌ முன்பு பேசின கடைசி வார்த்தை தன்‌ மனைவிக்காக தான்‌ 
இருந்தது. “தயவு செய்து கிறிஸ்துவண்டை வந்து, மன்னிப்பு பெற்றுக்‌ கொள்‌. 
நாம்‌ பரலோகத்தில்‌ சேர்ந்து வாழலாம்‌.” இப்பூமியில்‌ அவர்கள்‌ சேர்ந்து வாழ 
இவைகளுக்குப்‌ பின்பும்பயொது. ஆதலால்‌ பரலோகத்திலாவது சேர்ந்து வாழ ஆசைப்பட்டான்‌. 
நான்‌, பார்த்த போது, கணவனின்‌ மரணத்துக்குப்‌ பிறகு அவள்‌ தண்டனை அனுபவிக்கும்படி 
சிறைச்சாலைக்கு அழைத்துச்‌ சென்றனர்‌. எட்டு வருடங்களாக கடவுளுக்கும்‌ 


இதோ, வு சுயத்துக்கும்‌ நடுவே போராடிக்‌ கொண்டிருந்தாள்‌. அவள்‌ முன்பு எடுத்த 
ஜாதிகளிலும்‌ தீர்மானத்தினால்‌ அவளுக்கு நிம்மதி இருக்கவில்லை. 

கோத்திரங்களினும்‌ முடிவில்‌ அவள்‌ வெளிப்படையாக கிறிஸ்துவை ஏற்று கொண்டாள்‌. இதைக்‌ 
ஜனங்களிலும்‌, கண்ட 14-ம்‌ நூற்றாண்டு அதிகாரி அவளைக்‌ கம்பத்தில்‌ கட்டி எரிக்க இரண்டாம்‌ 
பாஷைக்காரரிலு கடைசி முறையாக மரணத்‌ தண்டனை விதித்தனர்‌. அவள்‌ மரித்து தன்‌ 


மிருந்து வந்ததும்‌, கணவனுடன்‌ மறுவாழ்வில்‌ சேர்ந்து வாழ காத்திருந்தாள்‌. அவள்‌ மரிக்கும்‌ 
ஒருவனும்‌ எண்ணத்‌ நேரத்தில்‌ நிம்மதி இருந்தது. அவள்‌ கணவனைத்‌ திரும்ப சந்திக்கும்போது 
சொல்லக்கூடிய முதல்‌ வார்த்தை “நான்‌ விசுவாசத்திற்குத்‌ திரும்பினேன்‌” 
கூடாததுமான திரளான என்பதாகத்தான்‌ இருக்கும்‌. 
கூட்டமாகிய ஜனங்கள்‌, 
வெள்ளை அங்கிகளைத்‌ 
தரித்து, தங்கள்‌ தேவனுடைய வீட்டில்‌ நரம்‌ சேரும்போது எவ்வளவு அருமையாக நாம்‌ திரும்பவும்‌ 
த்க்‌ ஒன்று கூடுவோம்‌! கிறிஸ்துவில்‌ வைத்த விசுவாசத்தினிமித்தம்‌ மரித்த 
, இவ்வொருவரும்‌ தேவனுடைய கிருபை, இரக்கத்தை முன்னிட்டு நட்சத்திரங்‌ 
குருத்தோலைகளைப்‌ களைப்‌ போல பீரகாசிப்பார்கள்‌. துஷ்ட ஜனங்களால்‌ பிரிக்கப்பட்ட குடும்பத்தார்‌ 
பிடித்துச்‌ சிங்காசனத்‌ - கணவன்‌, மனைவி, பெற்றோர்‌, பிள்ளைகள்‌, பிரிந்த நண்பர்‌ உற்றார்‌ இனத்தார்‌, 
நிற்கு முன்பாகவும்‌ மலை காடு தீவுகளில்‌ பிரிந்து வாழ்ந்தவர்கள்‌ எல்லோரும்‌ ஒன்று கூடுவார்கள்‌. 
்‌ > ' இரும்புத்திரை நாடுகளில்‌ வசித்த விசுவாசிகள்‌ உபத்திரவத்தின்போது பெற்ற 
ஆட்டுக்‌ குட்டியான தங்கள்‌ அதுபவங்களைப்‌ பகிர்ந்து கொள்ளுவார்கள்‌. ஒவ்வொரு கனை 
வருக்கு முன்பாகவும்‌ விவரமாகக்‌ கேட்டு தேவனுடைய நீதி நியாயங்களை அறிந்துகொள்ள ”” நித்திய 
நிற்கக்‌ கண்டேன்‌. காலம்‌” போதாது. அவற்றைக்‌ கேட்க நீ அங்கு இருப்பாயா? அப்போது மகிழ்வுடன்‌ 
* உன்‌ அநுபவங்களைப்‌ பகிர்ந்துக்‌ கொள்ள உன்னிடம்‌ ஏதாவது இருக்குமா? 
வெளிப்படுத்தல்‌ 7:9 , 


72 











தலைசிறந்த கிருபை 


நாள்‌ 73 


ஒருவரையொருவர்‌ 
தாங்கி, ஒருவர்‌ பேரில்‌ 
ஒருவருக்குக்‌ 
குறைபாடு 
உண்டானால்‌, 
கிறிஸ்து உங்களுக்கு 
மன்னித்தது போல, 
ஒருவருக்கொருவர்‌ 
மன்னியுங்கள்‌. 
கொலோசெயர்‌ 3:13 


கெனியா : ஒரு விதவை 


“இந்த அடக்க ஆராதனை முடிவதற்கு முன்பு” என்று ஆரம்பித்த அவள்‌ 
வார்த்தைகள்‌ அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள்‌ காதில்‌ ஒலித்தது: 
“என்‌ கணவன்‌ மரிப்பதற்கு முன்பு என்னிடம்‌ கூறியதை உங்களிடம்‌ 
கூறுகிறேன்‌. தன்னை கொன்றவர்களிடத்திலும்‌ அதைக்‌ கூறும்படி 
கேட்டிருந்தார்‌. அவர்‌ அனைவரையும்‌ மனதார மன்னித்து விட்டார்‌. கிறிஸ்து 
இருந்தால்‌ அதைத்தான்‌ செய்து இருப்பார்‌ தன்‌ கணவனின்‌ பெட்டியின்‌ 
அருகில்‌ நின்று அழுது கொண்டிருந்தாள்‌. ஆனால்‌ அவளது குரல்‌ தைரியமாய்‌ 
இருந்தது. அவள்‌ உடலில்‌ ஏற்பட்டிருந்த காயங்கள்‌ தனது கணவனைப்‌ போல 
அவளும்‌ அடிக்கப்பட்டிருந்தாள்‌ என்பதை எடுத்துக்‌ காட்டியது. 


தங்கள்‌ கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு ஒவ்வாமல்‌ இருந்ததால்‌, அவளும்‌ அவள்‌ 
கணவனும்‌ கிக்குயு காட்டு ஜாதிகளின்‌ பிரமாணத்தைக்‌ கூற மறுத்துவிட்டனர்‌. 
அதற்காக அவள்‌ கணவன்‌ அடித்துக்‌ கொல்லப்பட்டான்‌, அவளும்‌ அடிக்கப்பட்டு 
வைத்தியம்‌ பார்த்திருந்தாள்‌. 

அங்கு வந்து இருந்த அனைவரும்‌ அவள்‌ வார்த்தைகளில்‌ காணப்பட்ட 
வாஞ்சையும்‌ பலமும்‌ கேட்டு அமைதியாய்‌ நின்றிருந்தனர்‌. இதுபோல அநேகர்‌ 
கென்யாவில்‌ 1969-ல்‌ ஆதிவாசிகளினால்‌ கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக 
துன்பத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள்‌. 

“நான்‌ இப்போது விதவையாக இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்‌. என்‌ 
கணவனைக்‌ கொன்றவர்களை நான்‌ வெறுக்கவில்லை. அவர்களை 
மன்னிக்கிறேன்‌ ஏனென்றால்‌ கிறிஸ்துவும்‌ அவர்களுக்காக மரித்திருக்கிறார்‌” 
என்று தன்‌ கணவனின்‌ சடலத்திற்கு அருகே நின்று கூறினாள்‌. 

அன்று வந்திருந்த அனைவராலும்‌ அவள்‌ சொன்ன வார்த்தையை மறக்க 
முடியாது. ஏனென்றால்‌ அவளூடைய தலைசிறந்த மன்னிக்கும்‌ 
மனப்பான்மையும்‌, கிருபையும்‌ அவள்‌ வார்த்தைகளில்‌ வெளிப்பட்டது. 


மன்னிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின்‌ கிருபையைப்‌ பிறருக்கு எடுத்துக்‌ 
காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவை விட அதிகமாக மன்னித்தவர்கள்‌ யாருமே 
இருக்கமுடியாது. முழு உலகத்தின்‌ பாவப்‌ பாரத்தை அவர்‌ தோளின்மேல்‌ ஏற்றின 
பாரத்தைப்‌ போல எந்தப்‌ பளுவையும்‌ யாரும்‌ சுமந்ததில்லை. ஆதலால்‌ நாம்‌ 
மன்னிக்கும்போது இயேசுவை அதில்‌ மீறவே முடியாது. பாவத்தை மன்னிப்பதால்‌ 
செய்த பாவம்‌ இல்லை என்றாகிவிடாது. பாவமன்னிப்பு உன்னைத்‌ திருத்துகிறது. 
பாவத்தினால்‌ வந்த விளைவுகளை நீக்க முடியாது. ஆனால்‌ அதன்‌ விளைவாக 
நேரக்கூடிய பழி உணர்வுகளிலிருந்து பாவமன்னிப்பு உன்னை விடுவிக்கக்‌ கூடும்‌. 
பிறர்‌ செய்த குற்றங்களை மன்னிக்கும்‌ வாய்ப்பு ஏற்படும்போது கிறிஸ்துவைப்‌ 
போல்‌ மாறும்‌ வாய்ப்பு உனக்குக்‌ கிட்டுகிறது. இன்று உனக்குச்‌ சந்தர்ப்பம்‌ 
கிடைத்தால்‌ தேவனுடைய மன்னிப்பைப்‌ பிறரிடம்‌ காண்பிப்பாயா? 


73 








தலைசிறந்த இரக்கம்‌ 


நாள்‌ 74 


அல்லது தேவ 
தயவு நீ 
குணப்படும்படி 
உன்னை 
ஏவுகிறதென்று 
அறியாமல்‌ தயவு 
பொறுமை நீடிய 
சாந்தம்‌, இவைகளின்‌ 
ஐசுவரியத்தை 
அசட்டை 
பண்ணுகிறாயோ? 
ரோமர்‌ 24 


74 


ருமேனியா: பார்ட்டோ 


பார்ட்டோ பட்டினியின்‌ விளிம்பிற்கு க்த்கிடிற்காள்‌. ஓரு காலத்தில்‌ 
கம்யூனிஸ்ட்டின்‌ முக்கிய அதிகாரியாகவும்‌ நியாயாலய சங்கவக்கீலுமாகவும்‌ 
இருந்தவன்‌ இப்பொழுது அவர்களால்‌ குற்றஞ்சாட்டி தள்ளப்பட்டவனானான்‌ .. 
ருமேனியா சிறை முகாம்களில்‌ அவரை வேலை செய்வதற்காக 
அனுப்பிவைத்தனர்‌. ஒரு காலத்தில்‌ நன்றாக ஜீவித்திருந்தவன்‌ இப்பொழுதோ 
பட்டினியாய்‌ கிடக்கிறார்‌. இது எவ்வளவு நாள்‌ நீடிக்குமோ என்று தெரியவில்லை. 


பார்ட்டோவின்‌ மெலிந்த உடலைக்‌ கண்ட சகக்‌ கைதி தன்னுடைய 
உணவை நீட்டினான்‌. பார்ட்டோ நன்றி கூறி அதை வாங்கினான்‌. 

பார்ட்டோ அக்கைதியிடம்‌, “இன்னும்‌ எத்தனை ஆண்டுகள்‌ இங்கு இருக்க 
வேண்டும்‌?” என கேட்டான்‌ அதற்கு அவன்‌, “இருபது வருடம்‌” என்று 
பதிலளித்தான்‌. 

“நீ என்ன தவறு செய்தாய்‌?” 

“நான்‌ போலீஸால்‌ துரத்தப்பட்ட ஒரு போதகருக்கு உணவளித்தேன்‌. 
ஆதலால்‌ என்னை விசாரித்து இத்தண்டனையளித்தனர்‌.” அவனுடைய குரலில்‌ 
கசப்பு இல்லாததை பார்ட்டோ கண்டறிந்தார்‌. இதைப்‌ போன்று அநேகரிடம்‌ 
சந்தோஷமான பதில்களைக்‌ கேட்க முடியவில்லை. “நீ ஓர்‌ நற்காரியம்‌ 
செய்ததற்காக உனக்கு இந்தக்‌ கடுமையான தண்டனையைக்‌ கொடுத்தது 
யார்‌?” என்று கேட்டார்‌. 

தாழ்மையுடன்‌ அக்கைதி அவரை நோக்கி, “ஐயா, நீங்கள்‌ தான்‌. உங்களுக்கு 
என்னை ஞாபகம்‌ இல்லை. என்னை விசாரித்த நியாயாலயத்தில்‌ நீங்கள்‌ 
வக்கீலாக எனக்கு எதிராய்‌ நின்றீர்கள்‌. எனக்கு உங்களை நன்றாக ஞாபகம்‌ 
உள்ளது” என்று பதிலளித்தான்‌. 

அக்கைதி இவ்வாறாகக்‌ கூறினான்‌; “நான்‌ கிறிஸ்தவன்‌, அவர்‌ நமக்குத்‌ 
தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுமாறு கூறியுள்ளார்‌. பசியுள்ள 
ஓருவனுக்கு ஆகாரம்‌ கொடுப்பது தவறு இல்லை என்று அன்று நான்‌ 
நினைத்தேன்‌. இப்பொழுது அதை உங்களுக்கு காண்பிக்க என்னால்‌ முடியும்‌. 
அந்நாளில்‌ பார்ட்டோ தனது சரீர தேவைகளைவிட உள்ளான தேவைகளில்‌ 
தான்‌ அதிகம்‌ நிறைவுபெறவேண்டும்‌ என்பதை உணர ஆரம்பித்தார்‌. 


இரக்கம்‌ நமது சத்துருக்களின்‌ உள்ளங்களய அடைய ஒரு நல்ல வழியாகிறது. 
அது அவர்கள்‌ உள்ளத்தைத்‌ தொடும்‌. நம்மைக்‌ கிட்டிச்சேர தேவன்‌ இரக்கத்தைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. நமது குற்றங்களுக்கேற்ற தண்டனையை நாம்‌ பெறாதபடி 
தமது இரக்கத்தை நமக்குக்‌ காட்டுகிறார்‌. நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களை 
தாம்‌ அணுக அருமையான உதாரணமாக அது விளங்குகிறது. அது தேவை 
மீறினதாக இருப்பதுபோல எதிர்பாராததாகவும்‌ இருக்கிறது. பார்ட்டோவைப்போல, 
நமது சரீரத்‌ தேவைகளைச்‌ சந்திப்பதில்‌ இரக்கம்‌ பெறுவதால்‌ ஆவிக்குரிய அளவில்‌ 
இரக்கம்‌ காட்ட கற்றுக்‌ கொள்கிறோம்‌. இரக்கம்‌ பெறுகிறவர்கள்‌ எப்படி நடந்தாலும்‌ 
இரக்கம்‌ காட்டுவதில்‌ நாம்‌ கிறிஸ்துவின்‌ மாதிரியைப்‌ பின்பற்றவேண்டும்‌. இன்று 
யாரிடம்‌ இரக்கம்‌ காண்பிப்பாய்‌? 











தலைசிறந்த பிள்ளைகள்‌ 


ரஷியா : கைதுசெய்யப்பட்ட பெற்றோர்கள்‌ 


கட்டுபாடுகள்‌ உள்ள நாடுகளில்‌ கிறிஸ்தவ குழந்தைகள்‌ அவர்களுடைய 
பெற்றோர்களுடன்‌ இணைந்து கஷ்டப்பட வேண்டும்‌. அவர்கள்‌ தகப்பனும்‌ 
தாயும்‌ திருச்சபையின்‌ நடவடிக்கைக்காக கைது செய்யப்பட்டால்‌ அநேக 
பிள்ளைகள்‌ அனாதைகளாகி விடுகின்றனர்‌. அவர்கள்‌ அதிர்ஷ்டசாலியாக 

நாள்‌ 75 இருந்தால்‌ உறவினரும்‌ நண்பர்களும்‌ கவனித்து கொள்வார்கள்‌. இல்லாவிட்டால்‌ 
அனாதை இல்லத்துக்கோ அல்லது அரசாங்கம்‌ நடத்தும்‌ விடுதிகளுக்கோ 
அனுப்பபடுவர்‌. படுப்பதற்கு முன்பு வேதாகம கதைகளோ, அல்லது உணவுக்கு 
முன்பு ஜெபமோ அங்கு இருப்பதில்லை. 


இக்குழந்தைகளிடமிருந்து கைது செய்யப்பட்டிருக்கும்‌ பெற்றோர்களுக்கு 
வரும்‌ கடிதம்‌ உற்சாகத்தையும்‌, கஷ்டத்தில்‌ தைரியத்தையும்‌ கொடுப்பதாக 
இருந்தது. அவர்களின்‌ வார்த்தையில்‌ ஒரு நம்பிக்கை இருக்கும்‌. 
“என்‌ அன்புள்ள அம்மா, உங்களைத்‌ தேவன்‌ ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய 
தற்காலிகப்‌ பிரிவை பற்றி கவலைப்படவேண்டாம்‌ அது நீண்ட நாளாக 
எவனாகிலும்‌ இருக்காது. நம்முடைய சந்தோஷம்‌ விரைவில்‌ திரும்பும்‌. அந்த சிந்தனை 
சிறுபிள்ளையைப்‌ உங்களை திடப்படுத்துவதாக. அம்மா நாம்‌ ஒன்று சேரும்‌ போது, நாம்‌ 
2 சாப்பிடும்‌ உணவைக்‌ கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. நான்‌ என்‌ 
ஷ்‌ தே அணு பள்ளி வேலைகளை ஒழுங்காகச்‌ செய்கிறேன்‌. இப்பொழுது இரவாக உள்ளது. 
ராஜ்யத்தை ஏற்றுக்‌ நாளை புதிய நாள்‌ ஒவ்வொரு நாளும்‌ இவ்வாறாக போய்விடும்‌. ஆனால்‌ 
கொள்ளாவிட்டால்‌ கூடிய விரைவில்‌ நாம்‌ சந்திப்போம்‌. நான்‌ உங்களை நேசிக்கிறேன்‌. 
ர்‌ அதில்‌ அன்புள்ள அம்மா நீங்கள்‌ வீட்டிற்கு வரும்பொழுது இத்தனிமையையும்‌, 
பதி வலியையும்‌ நினைக்கவே மாட்டேன்‌. நீங்கள்‌ அழ வேண்டாம்‌ உங்களை 
பிரவேசிப்பநில்லை நேசிக்கிறேன்‌. ஒரு கவிதை உங்களுக்காக எழுதுகிறேன்‌. 


என்று, மெய்யாகவே உங்கள்‌ இருதயம்‌ தங்கமானது, 
உங்களுக்‌ உங்கள்‌ இருதயம்‌ இளமையானது, 
க க்குச்‌ ்‌ முதுமை அல்ல. 
சொல்லுகிறேன்‌. தேவன்‌, மேலிருந்து உங்களைப்‌ பார்க்கிறார்‌. 
மாற்கு 10:15 நீங்களும்‌ நானும்‌ கூடுவோம்‌, விரைவில்‌ 


வழக்கமாக, உபத்திரவத்தைப்‌ பொருத்தமட்டில்‌ பிள்ளைகள்‌ கடைசியில்‌ 
தள்ளப்படுகிறார்கள்‌. கைதுசெய்யப்படுகற ஒவ்வொரு பெற்றோருக்கும்‌ பின்னால்‌ 
ஒரு பிள்ளை இருந்தே இருக்கும்‌. ஆனாலும்‌ இயேசு சுட்டிக்‌ காட்டின விதமாக 
ஒரு பிள்ளையின்‌ விசுவாசம்‌ தனித்தன்மை உள்ளது. ஒரு பிள்ளை கடினமான 
வேளையில்‌ சிறந்த தைரியம்‌ காட்டக்‌ கூடுமானால்‌, நமக்குச்‌ சாக்குப்‌ போக்கு 
சொல்ல இடமில்லை. பிள்ளைகள்‌ உபத்திரவத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல்‌ 
பெற்றோரிடம்‌ வர்ணிக்கிறார்கள்‌. அதைப்‌ போல நீ இருக்க முடியுமா? 
பெரியவர்களான நாம்‌ அடிக்கடி அடி உதைகளைக்‌ கணக்கிடுகிறோம்‌. பதிலாக, 
பிள்ளைகளைப்‌ போல தேவன்‌ மேல்‌ விசுவாசத்தைக்‌ காட்ட உன்னால்‌ முடியுமா? 
நீ தேவனுடைய ராஜ்யத்தின்‌ எந்த காரியங்களில்‌ விருத்தி பெறவேண்டியதாக 
உள்ளது? 


75 


தலைசிறந்த மறியல்‌ 


நாள்‌ 76 


நீயோ எல்லா 
வற்றிலும்‌ உன்னை 
நற்கிரியைகளுக்கு 
மாதிரியாகக்‌ காண்‌ 
பித்து, எதிரியான 
வன்‌ உங்களைக்‌ 
குறித்துப்‌ 
பொல்லாங்கு 
சொல்லுகிறதற்கு 
ஒன்றும்‌ மில்லாமல்‌ 
வெட்கப்படத்‌ 
தக்கதாக 
ஆரோக்கியமான 
வசனத்தைப்‌ பேசு. 
தீத்து 27-5 


76 


ரஷ்யா : பாப்டிஸ்ட்‌ கிறிஸ்தவர்கள்‌ 


இந்த மாதிரி எதிர்ப்பை உலகம்‌ ஒருபோதும்‌ கண்டிராது. இவ்வுலகில்‌ நடக்கும்‌ 
பெரும்பாலான ஆர்ப்பாட்டங்களில்‌ வன்முறை கோஷம்‌ கல்வீச்சு, கூச்சல்‌, 
கொடிகள்‌ இன்னும்‌ குண்டுவீச்சு இல்லாமல்‌ இராது. ஆனால்‌ மே 16, 196 
அன்று 5௦ சோவியத்‌ பாப்டிஸ்ட்‌ கிறிஸ்தவர்கள்‌ கம்யூனிஸ்ட்‌ மத்திய செயற்குழு 
அலுவலகத்தின்‌ முற்றத்தில்‌ நின்று கொண்டிருந்தனர்‌. மற்ற மறியல்கள்‌ 
நடப்பதைப்‌ போல அவர்கள்‌ எந்த கூச்சலும்‌ கோஷமும்‌ போடவில்லை. 


அவர்கள்‌ சேர்ந்து நின்று பாடல்கள்‌ பாடி ஜெபம்‌ செய்து கொண்டிருந்தனர்‌. 
ஜார்ஜ்‌ வின்ஸ்‌ மற்றும்‌ கென்னாடி க்ருயுச்கோ அவர்கள்‌ சார்பாக திருச்சபை 
நடத்தும்படி சோவியத்‌ அரசாங்கத்திற்கு மனு கொடுத்தனர்‌. இது அரசாங்கத்தின்‌ 
தலையீட்டை நிறுத்தி கைதான விசுவாசிகளை விடுதலை செய்து, சோவியத்‌ 
மக்கள்‌ சுதந்திரமாக மதங்களைப்‌ பற்றிய விசுவாசத்தைப்‌ போதிக்கும்படி கேட்ட 
ஒரு மனுவாகும்‌. 

17-ம்‌ தேதி காலையில்‌ சேவகர்களும்‌ கே. தி. பி. ஏஜென்டுகளும்‌ அங்கு 
சமாதானமாக நின்றிருந்தவர்களைச்‌ சுற்றி வளைத்தனர்‌. மத்தியானம்‌ ஒரு 
மணியளவில்‌ அநேகப்‌ பேருந்துகள்‌ வந்தன. சேவகர்கள்‌ அவர்களை அடித்துத்‌ 
தாக்கி, பேருந்துகளில்‌ கட்டாயப்படுத்தி ஏற வைத்தனர்‌. அவர்கள்‌ சேவகர்களை 
எதிர்க்கவில்லை. ஆனால்‌ ஒவ்வொருவரும்‌ கைகோர்த்து சேவகரின்‌ கூச்சலுக்கு 
மேலான சத்தத்தில்‌ பாடல்கள்‌ பாட ஆரம்பித்தனர்‌. இது அநேக பொதுமக்கள்‌ 
முன்பு நடந்தது. 

அங்கு நின்று கொண்டிருந்த அநேகர்‌ கிறிஸ்தவர்களின்‌ விசுவாச 
உறுதியைக்‌ கவனித்து நின்றிருந்தனர்‌. அனைவரும்‌ பின்பு சிறையில்‌ 
அடைக்கப்பட்டனர்‌. 

சிறையில்‌ கூட அவர்கள்‌ ஜெபித்துக்‌ கொண்டும்‌ பாடல்கள்‌ பாடி கொண்டும்‌ 
இருந்தனர்‌. அந்த கம்யூனிஸ்டுகள்‌ அவர்கள்‌ மனுவை ஏற்க மறுத்துவிட்டாலும்‌ 
கிறிஸ்தவ விசுவாசத்தை முறியடிக்க முடியவில்லை. 


கிறிஸ்தவர்களைத்‌ தங்கள்‌ ஆக்கப்பூர்வ முயற்சிகளுக்கென்று 
பயன்படுத்துகிறவர்கள்‌ கீழ்ப்படிதலை வன்முறைக்குப்‌ பலியாக்கி விடுகின்றனர்‌. 
எவ்வாறாயினும்‌ சத்தியத்துக்குப்‌ புறம்பாக யார்‌ எதை விஸ்தரித்தாலும்‌ அது 
சரியாகாது. அந்த சோவியத்‌ பாப்டிஸ்டுகளைப்‌ போல நாம்‌ சமாதானத்தை நாடி 
தீமையைத்‌ தவிர்க்க நினைக்கலாம்‌. தங்கள்‌ விசுவாசத்துக்காக 
கஷ்டப்படுகிறவர்கள்‌ சமாதானமான முறையில்‌ தங்கள்‌ பிராதுகளை முன்வைத்து 
உறுதியாயிருப்பதில்‌ முன்‌ மாதிரிகளாகின்றனர்‌. அவர்கள்‌ தீமைக்குத்‌ தீமை 
செய்யாமல்‌, இயேசுகிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படிதலை அநுபவத்தில்‌ காட்ட 
முன்வருகிறார்கள்‌. நீ ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினால்‌ கிறிஸ்துவின்‌ 
கட்டளைகளுக்கு முழுமையாக &ழ்ப்படியவேண்டும்‌. உனது வாழ்வின்‌ எந்தப்‌ 
பகுதியில்‌ கிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படிய தேவன்‌ உன்னை எதிர்பார்க்கிறார்‌;? ஒரு 
வலுவான கிறிஸ்தவன்‌ என்பது உன்‌ வாழ்வில்‌ எவ்வளவு அர்த்தமுள்ளதாக 
இருக்கிறது? 











நாள்‌ 77 


உயத்திரவும்‌ அல்ல, அதன்‌ மூலகரரண(ூம 
ஒரு உண்மையான இரத்தசாட்சியை 
உருவாக்குகிறது. 


பரி. அகஸ்டின்‌ 





தலைசிறந்த கழுவிகள்‌ 


ஓர்‌ கமியூனிஸ்ட்‌ சிறைச்சாலை: ஒரு கிறிஸ்தவ போதகர்‌ 


நாள்‌ 78 


கர்த்தரைக்‌ 


கெம்பீர்மாய்ப்பாடி, 


78 


“ஏன்‌ அநேக கிறிஸ்தவர்கள்‌ சேர்ந்து வாரத்தில்‌ ஒரு நாள்‌ மாத்திரம்‌ 
பாடுகிறார்கள்‌? ஏன்‌ ஒரு முறை மட்டும்‌? பாடுவது சரி என்றால்‌, அனைத்து 
நாட்களும்‌ பாட வேண்டும்‌. பாடுவது தவறு என்றால்‌, ஞாயிற்று கிழமைகளில்‌ 
பாடக்கூடாது.” 


இந்தப்‌ போதகர்‌ அநேக ஆண்டுகள்‌ சிறைச்‌ சாலையில்‌ அடைக்கப்பட்டு 
கம்யூனிஸ்ட்‌ அதிகாரிகளால்‌ பாடுபட்டார்‌. இயேசுவை விசுவாசித்ததற்காகக்‌ 
சிறைவாசஞ்செய்தார்‌. அவர்‌ பட்ட கஷ்டங்களை நினைத்தாலும்‌ அதின்‌ மேல்‌ 
கவனம்‌ செலுத்துவது இல்லை. பதிலாக தேவ சமூகத்தில்‌ உண்டான 
சந்தோஷத்தை பற்றி பேசினார்‌. தானும்‌ தன்னுடன்‌ இருந்த சக கைதிகளும்‌ 
சேர்ந்து சிறைச்‌ சாலையின்‌ நடுவில்‌ துதித்து வந்தனர்‌. 

“நாங்கள்‌ சிறையில்‌ இருக்கும்‌ போது எல்லா நாட்களும்‌ பாடினோம்‌. 
ஏனென்றால்‌ கிறிஸ்து எங்களில்‌ ஜீவிக்கிறார்‌. கம்யூனிஸ்டுகள்‌ எங்களிடம்‌ மிகவும்‌ 
நன்றாக இருந்தனர்‌. நாங்கள்‌ தேவனைத்‌ துதிக்க எங்களுக்கு இசைக்கருவி 
தேவை என அறிந்து, அங்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஆளுக்கொரு 
இசைக்கருவியைக்‌ கொடுத்தனர்‌. ஆயினும்‌ விலையுயர்ந்த வயலின்‌, 
மேன்டொலின்‌ கொடுக்கவில்லை எங்கள்‌ துன்பத்தைப்‌ பெருக்கும்படி எங்கள்‌ 
கை கால்களுக்கு சங்கிலி போட்டனர்‌. அச்‌ சங்கலிகள்‌ எங்களுக்கேற்ற 
இசைக்கருவியாக அமைந்தது. சங்கிலிகளை ஒன்றாக தாளத்துடன்‌ தட்டும்‌ 
போது எங்களால்‌ பாடமுடிந்தது. 

“இன்றைய நாள்‌, (க்லிங்‌, க்லங்‌) இன்றைய நாள்‌, (கிலிங்‌, க்லங்‌) தேவன்‌ 
தந்திட்டாரே, (கலிங்‌, க்லங்‌) தேவன்‌ தந்திட்டாரே (கலிங்‌, க்லங்‌) கர்த்தருக்கு 
ஏறெடுக்கக்‌ கூடிய எத்தனை ஆனந்தமான சத்தம்‌ இது! 


உபத்திரவத்தை இன்னும்‌ அநுபவியாதவர்களுக்கு அது நஷ்டமாகவே 
காணப்படுகிறது. சுதந்திரம்‌ இழந்து, நம்பிக்கை இழந்து, உயிரை இழந்து 
காணப்படுகிற நஷ்டம்‌. என்றாலும்‌ கிறிஸ்துவினிமித்தம்‌ பாடநுபவித்தவர்கள்‌ 
இழப்புகளைக்‌ கணக்கிடாமல்‌, புதிய காரியங்களை நோக்குகிறார்கள்‌, தங்களுக்குக்‌ 
கிடைக்கிற குறைந்த சுதந்தரத்தைக்‌ குறித்து வருந்தாமல்‌ அதைச்‌ சரியாகப்‌ 
பயன்படுத்தப்‌ பார்க்கிறார்கள்‌. இந்தக்‌ கதையில்‌ கம்யூனிஸ்டுகள்‌ 
தங்களாலானமட்டும்‌ விசுவாசிகளின்‌ மரியாதையும்‌ சுதந்தரத்தையும்‌ பிடுங்கினர்‌. 
ஆனால்‌ அந்த விசுவாசிகளோ தங்களிடம்‌ மீந்திருந்த கர்த்தருக்குள்ளிருந்த 
சந்தோஷத்தை இழக்கவில்லை. உன்னிடம்‌ எல்லாம்‌ இருக்கும்போது உன்னால்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்க முடியும்‌ என்றால்‌, எல்லாவற்றையும்‌ இழந்த நிலையில்‌ அது 
ஏன்‌ முடியாது? உன்‌ கிறிஸ்தவ மகிழ்ச்சியைக்‌ காப்பாற்றும்படி அது உன்னிடம்‌ 
முதலில்‌ உள்ளதா என்று இன்று யோசித்துப்பார்‌. 


தலைசிறந்த முன்மாதீரி 


நாள்‌ 79 


நான்‌ கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றுகிறது 
போல, நீங்கள்‌ 
என்னைப்‌ 
பின்பற்றுகிறவர்‌ 
களாயிநங்கள்‌. 

1 கொரிந்தியர்‌ 11:1 


கொலம்பியா : செட்‌ பிட்டர்‌ மேன்‌ 


ஆயுதமும்‌ முகமூடியும்‌ தரித்து கொண்ட கொரில்லாக்கள்‌ மார்க்கிஸ்ட்‌ கனரக 
கலக கூட்டத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. அவர்களை ம-டி என்பர்‌ போகொட்டா- 
கொலம்பியாவிலுள்ள விக்ல்ப்‌ வேதாகம மொழிபெயர்ச்சியாளர்கள்‌ 
தலைமையகத்தில்‌ பனிரென்டு பெரியவர்களையும்‌ ஐந்து சிறுவர்களையும்‌ கட்டி 
வைத்தனர்‌. “எங்கே உங்கள்‌ நிர்வாகி எங்கே அல்‌ ஹ்வீலர்‌? “எங்களுக்கு 
ஹ்வீலர்‌ வேண்டும்‌” என்று காரியதரிசிகளிடம்‌ அந்தத்‌ தலைவன்‌ “அவனைத்‌ 
துன்புறுத்த வேண்டாம்‌.” “ஹ்வீலர்‌ இங்கு இல்லை,” என்று சடிதியான பதில்‌ 
வந்தது. 

அந்த மார்க்‌ சிஸ்ட்‌ அடிக்கிறதுபோல பாசாங்கு செய்து இவ்வாறாக 
கூறினான்‌: “சரி, அவனுக்குப்‌ பதிலாக உன்னை அழைத்துச்‌ செல்கிறோம்‌, 
வா போகலாம்‌” என்றான்‌. 

பல நாட்களுக்குப்‌ பிறகு அவர்கள்‌ நிபந்தனையிட்டனர்‌. “பிப்ரவரி 19-ம்‌ 
தேதிக்குள்‌ உங்கள்‌ நிரவாகம்‌ கொலம்பியாவை விட்டு போகவில்லையென்றால்‌ 
நாங்கள்‌ பிடித்து வந்த பிணைகைதியைக்‌ கொலை செய்வோம்‌." 
கொரில்லாக்கள்‌, “எமது கோரிக்கைகளை நீயூயார்க்‌ டைம்ஸ்‌, வாஷிங்டன்‌ 
போஸ்ட்‌ என்ற பத்திரிகைகளில்‌ வெளியிடவில்லையென்றால்‌ செட்‌ 
பிட்டர்மேனைக்‌ கொன்று விடுவோம்‌" என்று அமெரிக்க ஜனாதிபதி ரீகனை 
அழைத்து மிரட்டினர்‌. 

அத்தேதி அருகில்‌ வர வர ஜெப குழுக்கள்‌ உருவாக்கப்பட்டன. செட்‌ 
கொரிலாக்கள்‌ மத்தியில்‌ சுவிசேஷத்தைக்‌ கூறிக்கொண்டிருந்த செய்தி பதிவாகி 
வானொலி நிலையத்தில்‌ கிடைத்தது. அவனுடைய மனைவிக்கு ஒரு கடிதம்‌ 
கிடைத்தது. அதில்‌ ஸ்பேனிஷ்‌ மொழியில்‌ வேதாகமம்‌ வேண்டும்‌ என 
கடிதத்தில்‌ குறிப்பிடப்பட்டிருந்தது. 

செட்‌ தனது குறிக்கோளை நிறைவேற்றினார்‌ அது என்னவெனில்‌ 
சுவிசேஷம்‌ சேராத இடங்களுக்கு சுவிசேஷத்தை அளிப்பது தான்‌ என்றாலும்‌ 
தீவிரவாதிகள்‌ செட்‌ பிட்டர்மேனின்‌ சடலத்தைக்‌ கேட்பாரற்று கிடந்த ஓர்‌ 
பேருந்தில்‌ போட்டுவிட்டனர்‌. கொலம்பியா மற்றும்‌ அமெரிக்காவில்‌ உள்ள 
கிறிஸ்தவர்கள்‌ அவரின்‌ மரணத்திற்கு கண்ணீர்‌ அஞ்சலி செலுத்தி, அவர்‌ 
விட்டு சென்ற ஊழியத்தை எடுத்து நடத்த முன்‌ வந்தனர்‌. தொடர்ந்த வருடத்தில்‌ 
ஏறக்குறைய இரண்டு மடங்கு அளவு வேதாகம மொழி பெயர்ப்பு ஊழியம்‌ 
வளர்ந்துள்ள து. 


முன்மாதிரியாக நடப்பது சிறந்த தலைவர்களைப்‌ பயிற்றுவிப்பதில்‌ ஒரு அம்சமாகும்‌. 
கம்பெனியின்‌ மேலான நோக்கங்கள்‌ தலைமை வகிப்பவர்களால்‌ 
முன்வைக்கப்படுகிறது. கிறிஸ்தவத்திலும்‌ முன்மாதிரி தேவையான சிறந்த அம்சமாக 
உள்ளது. உண்மையில்‌ இயேசு அதைக்‌ கட்டளையிட்டார்‌. கிறிஸ்தவத்‌ தலைவர்கள்‌ 
எவ்வாறு மீதி விசுவாசிகளுக்கு முன்‌ மாதிரியாக இருக்கவேண்டும்‌ என்று இயேசு 
தாமே செய்து காண்பித்தார்‌. அவர்‌ போதனை செய்ததுமன்றி சொன்னதைச்‌ 
செய்து காண்பித்தார்‌. நம்மில்‌ எத்தனை பேர்‌ கிறிஸ்து காண்பித்த சிறந்த 
மாதிரியைப்‌ பின்பற்றுகிறோம்‌? இன்று உன்‌ வாழ்க்கையை யார்‌ உற்று 
நோக்குகிறார்கள்‌? நீ கிறிஸ்துவை நெருக்கமாகப்‌ பின்பற்றுவதால்‌ உன்‌ 
நடத்தையிலிருந்து எதைக்‌ கற்கிறார்கள்‌? 


79 





தலை சிறந்த ஆயத்தம்‌ 


நாள்‌ 80 


குமாரனை 
உடையவன்‌ தீவனை 
உடையவன்‌. 
தேவனுடைய 
குமாரன்‌ இல்லாதவன்‌ 
ஜீவன்‌ இல்லாதவன்‌. 
1 யோவான்‌ ௧:12 


80 


சூடான்‌ : சூடானிய சிறுவர்கள்‌ 


சூடானில்‌ உள்ள ஒரு பள்ளி மைதானத்தில்‌ பதுங்கு குழிகள்‌ இருப்பது வழக்கமாக 
இருந்தது. மீன்‌ சிறகுகள்‌ மற்றும்‌ வால்‌ கொண்ட ஒரு இரும்பு சிலின்டர்‌ ஒன்று 
பாதியளவில்‌ புதைக்கப்பட்டு இருந்தது. அங்குதான்‌ பிள்ளைகள்‌ ஓடி, அமர்ந்து 
விளையாடி கொண்டுமிருந்தனர்‌. வெடிக்காத குண்டு ஒன்றின்‌ மேல்‌ ஒரு கொடி 
நின்று கொண்டு இருந்தது. அருகில்‌ வர கூடாது என்று ஞாபகப்படுத்தும்‌ 
அடையாளமாக அது இருந்தது. 


யேய்‌ கிராமத்தில்‌ உள்ள இப்பள்ளிக்கு ஒரு மிஷினரி குழு உதவி செய்ய 
முன்வந்தது. சூடானில்‌ அநேக இடங்களைபோல இப்பள்ளியும்‌ சரியான 
உதவியும்‌ படித்த ஆசிரியர்களும்‌ இல்லாமல்‌ கஷ்டத்தில்‌ இருந்தது. இப்பள்ளி 
சூடானின்‌ இஸ்லாமிய அரசாங்கம்‌ வழக்கமாக குண்டு போடும்‌ இடத்தில்‌ 
இருந்தது. 

இப்பள்ளியின்‌ குழந்தைகள்‌ இருபதுக்கு மேலுள்ள பதுங்கும்‌ குழிகளைத்‌ 
தங்கள்‌ கைகளால்‌ தோண்டி ஆயத்தபடுத்தியிருந்தனர்‌. ஏனென்றால்‌ குண்டு 
விழும்‌ நேரத்தில்‌ அவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்கள்‌ குண்டு வீசுபவர்களின்‌ 
வாகன சப்தங்கள்‌ கேட்டவுடன்‌ இந்தக்‌ குழிகளுக்குள்‌ பதுங்கிக்‌ கொள்வார்கள்‌. 

அநேக நேரங்கள்‌ அனைத்து குழந்தைகளும்‌ இக்குழிகளுக்குள்‌ பத்திரமாக 
போய்‌ சேருவதில்லை. அந்த மிஷினெரி குழுக்கள்‌ குழந்தைகளுக்காக என்ன 
செய்ய வேண்டும்‌ என கேட்டபோது. அவர்கள்‌ கூறிய பதில்‌ “பாதுகாப்புக்காக 
ஜெபியுங்கள்‌.” 

வேதாகமம்‌ கூறுவது அநேக விசுவாசிகள்‌ பலமுள்ள தங்கள்‌ அஸ்திபாரமாக 
அவர்கள்‌ விசுவாசத்தை கிறிஸ்துவுக்குள்‌ வைத்துள்ளனர்‌. இக்‌ குழந்தைகளுக்கு 
தங்களுடைய விசுவாசத்தினிமித்தம்‌ மரணமும்‌ தினந்தோறும்‌ காத்திருக்கிறது. 
நம்மைப்‌ பொருத்தமட்டில்‌ இவர்கள்‌ தைரியமுள்ள கிறிஸ்தவ சேவகர்கள்‌ ஆவர்‌. 


சூடானிலுள்ள சிறுவர்‌ சரீர்ப்பிரகாரமான யுத்தத்துக்குத்‌ தயாராக இருக்கிறார்கள்‌. 
முக்கியமாக ஒருநாள்‌ அவர்கள்‌ மோட்சவாசலுக்குள்‌ நுழைய காத்திருக்கின்றனர்‌. 
அவர்கள்‌ மண்ணில்‌ சத்துருக்களின்‌ நடுவில்‌ வசித்தாலும்‌, கிறிஸ்துவில்‌ 
வைத்திருக்கும்‌ விசுவாசத்தால்‌ தேவனுடைய கரங்களின்‌ பாதுகாப்பைப்‌ 
பெற்றுள்ளனர்‌. சூடானிய பிள்ளைகள்‌ வெடிகுண்டினருகில்‌ விளையாடினது போல, 
உனது ஜீவனும்‌ ஆபத்துக்கருகில்‌ என்றென்றும்‌ உள்ளது என்பதை இதற்குள்‌ 
கண்டுபிடித்திருப்பாய்‌. ஆயினும்‌ நித்தியத்தில்‌ வாழும்படி போதுமான பாதுகாப்பு 
நடவடிக்கைகளையும்‌ நீ எடுத்திருக்க வேண்டும்‌. நீ இயேசு கிறிஸ்துவோடுள்ள 
நெருங்கின பந்தத்தின்‌ மூலம்‌ நித்திய ஜீவனைச்‌ சுதந்தரிக்க ஆயத்தமா? 











தலைசிறந்த .பிரமி - பாகம்‌ / 


ருமேனியா : டிமிஸேராவின்‌ கிறிஸ்தவர்கள்‌ 


“கடவுள்‌ ஜீவிக்கிறார்‌” என்று ருமேனிய கவிஞர்‌ கான்ஸ்டன்டைன்‌ அயோனைட்‌ 
எழுதும்‌ போது, அவர்‌ எதிர்பாராத அளவில்‌ ருமேனிய சரித்திரத்தில்‌ அது 
இவ்வளவு முக்கியத்துவம்‌ பெறும்‌ என்று நினைக்கவேயில்லை. 


நாள்‌ 81 1989-ம்‌ ஆண்டு ஒரு நாள்‌ இரவில்‌ கிறிஸ்தவர்கள்‌ டிமிசேரா நகரத்தில்‌ 
புரட்சி செய்து கொண்டு இருந்தனர்‌, கம்யூனிஸ்டுகளுக்கு உடந்தையாக இருந்த 
ஓரு பிஷப்‌ உண்மையாக தேவனுடைய வார்த்தையை உபதேசித்து 
கொண்டிருந்த போதகரை வேலை நீக்கம்‌ செய்து விட்டார்‌. 
பாஸ்டர்‌ டோக்ஸ்‌ தன்‌ வீட்டையும்‌ திருச்சபையையும்‌ விட்டு போகும்‌ 
நாளன்று கிறிஸ்தவர்கள்‌ அவர்‌ வீட்டை சூழ்ந்து அவரை போலீசார்‌ கைது 
செய்ய முடியாதபடி செய்தனர்‌. கிறிஸ்தவர்கள்‌ கூடிய போது இராணுவத்தை 
வரவழைத்தனர்‌. 
சேவகர்கள்‌ சுட ஆரம்பித்தனர்‌. அதில்‌ அநேகர்‌ கொல்லபட்டும்‌ காயப்பட்டும்‌ 
இருந்தனர்‌. அப்போது அற்புதமான காரியம்‌ நடந்தது. அங்கே இருந்த 
சத்தியத்தையும்‌ அனைத்து கிறிஸ்தவர்களும்‌ சண்டைக்குப்‌ பதிலாக முழங்கால்‌ படியிட்டு 
அறிவீர்கள்‌, ஜெபித்தனர்‌. இதைக்‌ கண்ட சேவகர்கள்‌ அதிர்ச்சியடைந்து சுட மறுத்தனர்‌. 
த சற்றுநேரத்தில்‌ அங்கு முழு நகரத்தாரும்‌ கூடினர்‌. அங்கு அவர்களுக்கு 
சத்தியம்‌ உங்களை ஒரு போதகர்‌ வீட்டின்‌ மாடியில்‌ நின்று பிரசங்கித்தார்‌. அப்போதகர்‌ 
விடுதலையாக்கும்‌. அயோனிட்டின்‌ கவிதையை மனப்பாடமாகக்‌ கூறினார்‌. அப்போது அங்கே 
கனவ ஸ்‌ இருந்த அனைவரும்‌ “தேவன்‌ இருக்கிறார்‌, தேவன்‌ ஜீவிக்கிறார்‌” என்று 
சத்தமாகச்‌ சொன்னார்கள்‌. விரைவில்‌ அக்கவிதையின்‌ வார்த்தைகளை 
அச்சடித்த தாள்கள்‌ விநியோகிக்கப்பட்டன. அனைவரும்‌ சேர்ந்து அதற்காக 
அமைத்த இசையில்‌ பாட ஆரம்பித்தனர்‌. ஆயிரக்கணக்கான ஜனங்கள்‌ திரும்பத்‌ 
திரும்ப பாட ஆரம்பித்தனர்‌. 
அந்தப்‌ பாடல்‌ ருமேனிய தேசத்தின்‌ புரட்சிக்குக்‌ காரணமாக அமைந்தது. 
அதைத்‌ தொடர்ந்து நிக்கோலாய்‌ க்யூகெஸ்கு என்னும்‌ கம்யூனிஸ்ட்‌ 
சர்வாதிகாரியின்‌ ஆட்சி கவிழ்ந்தது. 


புரட்சி என்பது பழைய காலத்து நம்பிக்கையை முறியடிக்கும்‌ ஒரு இயந்திரமாகிறது. 
அது விடுதலை, தனிமனித உரிமை அல்லது தேவன்‌ இருக்கிறார்‌ என்ற ஆஸ்தீக 
நம்பிக்கைக்காக இருக்கலாம்‌. இந்த சுயபாதுகாப்பு கொள்கைகள்‌ நசுக்கப்‌ 
படும்போது, சில காலத்துக்கு பூமியின்‌£ழ்‌” புதைக்கப்பட்டது போலிருந்தாலும்‌, 
அவைகளின்‌ தோற்றத்தை யாராலும்‌ மறுக்க முடியாது. ஒரு மதப்‌ புரட்சியின்‌ 
மூலம்‌ தேவன்‌ இருக்கிறார்‌ என்ற நம்பிக்கை உயிர்‌ பெற்று விடுகிறது. ஆனால்‌ 
தேவன்‌ ஒருநாளும்‌ மரிப்பதில்லை. புரட்சி, தேவன்‌ தரும்‌ சத்தியத்தின்‌ 
வெளிப்பாட்டிலிரந்து புறப்படுகிறது. எல்லாருக்கும்‌ “தேவன்‌ ஜீவிக்கிறார்‌” என்ற 
வல்லமையும்‌ ஜீவனுமுள்ள ஆதாரம்‌ நமது வாழ்வை மாற்றக்கூடிய அளவில்‌ 
விசுவாசத்தை மலரச்‌ செய்வது அவசியமாகிறது. பிறகிறிஸ்தவர்களுடன்‌ நாமும்‌ 
சேர்ந்து, அவர்கள்‌ நம்புகிறதை நாமும்‌ சேர்ந்து உறுதிசெய்யும்பொது நாமும்‌ 
அந்தப்‌ புரட்சியில்‌ அங்கமாகி விடுகிறோம்‌. ஆவிக்குரிய புரட்சி உனது வாழ்வில்‌ 
எந்த அளவு மலர்ந்துள்ளது? 


81 


க்கிக்‌ 





தலைசிறந்த புரட்சி - பாகம்‌ 2 


நாள்‌ 82 


நீங்கள்‌ 
மனந்திரும்பிப்‌ 
பிள்ளைகளைப்‌ 
போல்‌ 
ஆகாவிட்டால்‌, 
பரலோக ராஜ்யத்தில்‌ 
பிரவேசிக்க 
மாட்டீர்கள்‌ என்று 
மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 
மத்தேயு 18:3 


82 


ருமேனியா: பதிமூன்று சிறுவர்கள்‌ 


டிமேசேராவில்‌ 199 தேவையற்று அநேகர்‌ மரித்தபோது, ருமேனியாவின்‌ எல்லா 
நகரங்களிலும்‌ புரட்சி வெடித்தது. அப்படிப்பட்ட புரட்சி ஒன்றில்‌ பதிமூன்று 
சிறுவர்கள்‌ கைகோர்த்து வழி மறித்து சேவகர்கள்‌ கூட்டத்தைக்‌ கலைக்க 
முன்வராதபடி நின்றனர்‌. சேவகர்கள்‌ முன்வந்தபோது சிறுவர்கள்‌ முழங்காற்‌ 
படியிட்டு “தயவு செய்து எங்களைக்‌ கொன்று போடவேண்டாம்‌” என்று கதறினர்‌. 


சேவகர்கள்‌ அப்பாவி சிறுவர்கள்‌ கதறுவதைச்‌ சட்டைபண்ணாமல்‌ சுட, 
ஆரம்பித்தனர்‌. ஆனால்‌ அச்சிறுவர்‌ பின்‌ வாங்கவில்லை அவர்கள்‌ கதறி 
கொண்டு இருந்தனர்‌. அவர்கள்‌ மரித்த இடத்தில்‌ ஞாபகார்த்த கல்‌ 
நாட்டப்பட்ட து. 

ருமேனியா தேசத்தில்‌ ஒரு வதந்தி பரவியது: அது, தேவதூதர்கள்‌ 
அக்குழந்தைகளை சூழ்ந்து, துஷ்டர்களை எதிர்த்து நிற்க பரிசுத்த தைரியத்தை 
கொடுத்தார்கள்‌, என்பதாகும்‌. 

ஓவ்வொரு நகரத்திலும்‌ அநேக இராணுவ வீரர்களும்‌ பீரங்கி வண்டிகளும்‌ 
வரவழைக்கப்பட்டு புரட்சியைத்‌ தடுக்க முயற்சி செய்தனர்‌. ஆனால்‌, 
இராணுவவீரர்கள்‌ சமாதானமான கூட்டத்தை ஒன்றும்‌ செய்யமுடியவில்லை. 
சிபியூ நகரில்‌ ராணுவவீரர்களும்‌ அதிகாரிகளும்‌ 'அக்கூட்டத்துடன்‌ இணைந்து 
முழங்காற்படியிட்டு அரசாங்கத்தின்‌ மேல்‌ வெறுப்பு வளர்ந்திருந்தது. ராணுவ 
பீரங்கிவண்டிகளின்‌ மேல்‌ இரு அமைச்சர்கள்‌ ஏறி சமாதானம்‌ கோரினாலும்‌ 
யாரும்‌, புரட்சியிலிருந்து பின்வாங்கவில்லை. 

இரத்த சாட்சிகளாக மரித்த சிறுவர்கள்‌ அந்நாட்டில்‌ மதசுதந்திரத்தைப்‌ 
பரம்பரை கம்யூனிஸ்டுகளிடமிருந்து வாங்கித்‌ தந்தனர்‌ என்று நம்பப்படுகிறது. 


நமது விசுவாசத்தில்‌ நாம்‌ குழந்தைகளாக மாறும்போது, கிறிஸ்து நமக்குமுன்‌ 
வைத்திருக்கும்‌ காரியங்களைச்‌ சாதிக்கும்படி நாம்‌ முனைவோம்‌. சிறுவர்களைப்‌ 
போன்று, தருணம்‌ கிடைத்தவுடன்‌ அதைத்‌ தப்பவிடாமல்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. ருமேனிய சிறுவர்கள்‌ வேண்டிக்‌ கொண்டும்‌ இரக்கமின்றி 
சுட்டுத்தள்ளப்பட்டார்கள்‌. ஆனால்‌ தங்கள்‌ நோக்கம்‌ நிறைவேற்றுவதில்‌ 
குறியாயிருந்தார்கள்‌. உனது ஊழியத்தில்‌ உன்னைத்‌ தடுக்கும்படி ஏதாவது 
தடைகள்‌ ஏற்படுகின்றனவா? அப்படியானால்‌ அந்தத்‌ தடைகளை நீக்க நீ உன்‌ 
வாழ்வில்‌ எதைக்‌ கிறிஸ்துவின்‌ நோக்கத்துக்காகத்‌ தியாகஞ்‌ செய்ய 
மனதாயிருக்கிறாய்‌? 


ஒரு பெரிய அடிச்சுவடு 


நாஸீபணி குவிப்பு முகாம்‌: மேரிஸ்காட்பெளவ்‌ 


கர்த்தராலே 
மனுஷருடைய 
நடைகள்‌ வாய்க்கும்‌, 
ஆகையால்‌ மனுஷன்‌ 
தன்‌ வழியை 
அறிந்துக்‌ 
கொள்வதெப்படி? 
நீதிமொழிகள்‌ 20:24 


“ஏழு. எட்டு ஒன்பது - நீ வெளியே வா” என்று நாஸீ சேவகன்‌ அந்தப்‌ 
பெண்மணியிடம்‌ உரக்கக்‌ கூறினான்‌. மேல்‌ அதிகாரியின்‌ வரிசையில்‌ நின்று 
கொண்டிருந்த பெண்களில்‌ ஓவ்வொரு பத்தாவது கைதியையும்‌ 
தண்டிக்கும்படியாக சுட்டு கொல்ல வேண்டும்‌ என உத்தரவிட்டான்‌ ஏனெனில்‌, 
முந்தின இரவு இரண்டு பெண்கைதிகள்‌ தப்பி விட்டனர்‌. 





“தயவு செய்து என்மேல்‌ கருணை காட்டுங்கள்‌. எனக்கு ஒரு 
குழந்தையுள்ளது” என்று பத்தாவது பெண்மணி கதறினாள்‌. மேரி ஸ்காட்‌ 
ஸாபென்வ வரிசையில்‌ அடுத்தவளாக நின்றிருந்தாள்‌. அவள்‌ மனதில்‌, 
“முன்னால்‌ கால்‌ அடி எடுத்து வை. அப்பெண்ணுக்குப்‌ பதிலாக நீ ஜீவன்‌ 
விடு” என்று ஒரு குரல்‌ ஒலித்தது. அவள்‌ அந்த ஒலிக்குப்‌ பதிலாக “ஏன்‌? 
அவள்‌ கிறிஸ்தவள்‌ அல்ல, யூத கம்யூனிஸ்ட்‌ நாள்கள்‌ பதவியிலிருந்து 
விலகிவிட்டால்‌ கம்யூனிஸ்டுகள்‌ பதவிக்கு வருவார்கள்‌. அவர்கள்‌ நாசியை விட 
மோசமானவர்கள்‌” என்றாள்‌. 
அந்நாள்‌ பெரிய வெள்ளிக்கிழமை என்று மேரியின்‌ நினைவுக்கு 'வந்தது. 
அந்த சப்தம்‌, “இந்த நாள்‌ நல்லவர்களுக்காக அல்ல, கெட்டவர்களுக்காக 
மரித்தேன்‌” என்றது. மேரி முன்னால்‌ அடியெடுத்துவைத்து, “நான்‌ மரிக்க 
விரும்புகிறேன்‌” என்றாள்‌. 
அதற்கு அந்த அதிகாரி “உனக்குப்‌ புத்தியில்லையா? நீ சாக வேண்டும்‌ 
என்கிறாய்‌. என்னும்‌ அவளுக்கு முறை வரும்போது அவளும்‌ மரிப்பாள்‌” 
என்றான்‌. மேரியை கொல்லும்படியாக அழைத்துச்‌ செல்லும்போது 
அவர்களிடத்தில்‌ இவ்வாறாக கூறினாள்‌, “தேவன்‌ தமது மக்களை எகிப்திலிருந்து 
விடுவித்தபோது அவர்‌ அக்கினிஸ்தம்பமாய்‌ அவர்கள்‌ முன்‌ சென்றார்‌ என்று 
வேதாகமத்தில்‌ கூறியுள்ளது. என்‌ உடல்‌ எரியும்‌ போது அது ஒரு அக்கினி 
ஸ்தம்பமாய்‌ தேவனிடத்தில்‌ உங்களை வழிநடத்த வேண்டும்‌ என்று ஜெபித்துக்‌ 
கொண்டுள்ளேன்‌" என்றாள்‌. 


ஒரு அடி முன்‌ எடுத்து வைப்பதில்‌ எவ்வளவு வித்தியாசம்‌! கிறிஸ்த்தவர்கள்‌ 
தங்கள்‌ வாழ்வை பாதுகாப்புக்கும்‌ அறியாத எதிர்காலத்துக்கும்‌ நடுவில்‌ 
நடத்துகிறார்கள்‌. தாங்கள்‌ அறியாத எதிர்காலத்துக்குள்‌ காலடி வைத்தவர்கள்‌ 
அனைவரும்‌ தேவனுடைய உண்மையைக்‌ கண்டுள்ளனர்‌. நோவா, மோசே, 
ஆபிரகாம்‌, தெபோராள்‌, ரூத்‌, மரியாள்‌, பவுல்‌. வேதாகம மனிதர்களைத்‌ தொடர்ந்து 
கவனித்தால்‌, சரித்திரமே கொள்ளாத புகழோடு இவர்கள்‌ வாழ்ந்துள்ளனர்‌. 
விசுவாசத்தில்‌ ஒருபடி முன்வைத்தவர்களின்‌ வாழ்க்கை சாதாரணத்திலிருந்து 
அசாதாரணமாக மாறியுள்ளது. இன்று நீ விசுவாசித்தால்‌ ஒருபடி முன்வைக்க 
தேவன்‌ அழைக்கிறார்‌. உன்‌ இருதயத்தில்‌ அது ஒலிக்கிறது. கேட்டு ஆயத்தமாகு. 
உனது கீழ்ப்படிதலான ஒரு படி பிறர்‌ தேவனிடம்‌ சேரும்படி வழிகாட்டுதலாக 
இருக்கும்‌. 


83 





ஒரு இரத்தசாட்சி என்பவன்‌ தேவனுடைய கருவியாக 
மாறி, தன்னுடைய சித்தத்தைத்‌ தேவனுடைய 
சித்தத்தில்‌ இணைக்கிறான்‌. அவன்‌ தன்னை இழக்காமல்‌ 
தனது சுதந்திரத்தை தேவனிடத்தில்‌ அர்ப்பணம்‌ 
செய்வதன்‌ மூலம்‌ அதைக்‌ கண்டடைவான்‌. 


இரத்தசாட்சி இனி தனக்கென்று எதையும்‌, 
இரத்தசாட்சியின்‌ மகிமை கூட அிரும்பமாட்டான்‌. 


டி.எஸ்‌, எலியட்‌ - Mபாrder in the Cathedral 


84 








தலைசிறந்த ரகசியம்‌ 


நாள்‌ 85 


வெளியரங்கமாகாத 
அந்தரங்கமுமில்லை, 
வெளிக்குவராத 
மறைபொருளு 
மில்லை. 

மாற்கு 4:22 


ரோம பாதாள கல்லறைகள்‌ 


முன்னாள்‌ கிறிஸ்தவர்கள்‌ இரண்டு காரியங்களுக்குப்‌ பிரபலமாய்‌ இருந்தனர்‌. 
பூமிக்குக்‌ கீழே ஜெபிக்கவும்‌ பூமிக்குமேலே உபத்திரவப்படவும்‌ ஆயத்தமாய்‌ 
இருந்தனர்‌. அன்றைய ரோம அரசின்கீழ்‌ அனைத்து உலகமும்‌ 
கிறிஸ்தவர்களுக்கு எதிராய்‌ இருந்தது. மார்க்கஸ்‌ ஓளரிலியஸ்‌ அன்டோனியஸ்‌ 
கி.பி. பல்‌ “கிறிஸ்தவர்கள்‌ என அறிக்கை செய்கிறவர்கள்‌ கொடுமையான 
வேதனையுள்ள மரணத்துக்குத்‌ தகுதியானவர்கள்‌” என்று கட்டளையிட்டு 
கையெழுத்திட்டான்‌, சுமார்‌ 400 வருடங்களுக்கு இரகசியமாகத்‌ திருச்சபை கூடியது. 
திருச்சபை உருவாக்கின அடிதளத்தை ரோமர்‌ பாதாள கல்லறையாக மாற்றினர்‌. 


அநேக கல்லறைகளை ரோம அரசு கட்டினதும்‌ இவ்வறைகள்‌ திருச்சபை 
சந்திக்க ஒரு இடமாக மாறியது. விசுவாசிகள்‌ ஆராதிக்கவும்‌ ஜெபிக்கவும்‌ ஒரு 
ரகசிய இடத்தைக்‌ கண்டுபிடித்தனர்‌. 


பாதாள கல்லறைகள்‌ ஆதி கிறிஸ்தவர்களின்‌ அர்ப்பணிப்பைப்‌ 
பிரதிபலித்தது. கல்லறைகளில்‌ எரிந்து உடைந்துபோன எலும்புகள்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ பூமியில்‌ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தனர்‌ என உணரச்‌ 
செய்தது. கல்லறை அவர்களின்‌ வெற்றியின்‌ செய்தி எழுதப்பட்டிருந்தது. பூமிக்கு 
மேலே அவர்கள்‌ கொடூரத்தை அநுபவித்தாலும்‌ பூமிக்குக்‌ கீழே கல்லறை 
சுவர்களை விசுவாசம்‌ மற்றும்‌ சமாதானத்தின்‌ சின்னமாக மாற்றினர்‌. 


கல்லறைகளில்‌ வழக்கமாக இல்லாத வாசகங்கள்‌ கிறுக்கி இருந்தன. 
“சமாதானத்திலும்‌ கிறிஸ்துவிலும்‌ வெற்றி” “அவர்‌ அழைத்தபோது 
சமாதானத்துடன்‌ சென்றார்‌” “இங்கே மரியாள்‌ சமாதானத்தோடு நித்திரை 
செய்கிறாள்‌” அவர்களுடைய ஜெயத்திற்கு ரகசியம்‌ என்னவென்றால்‌ கிறிஸ்துவில்‌ 
பூரண சமாதானம்‌ உண்டு என்பதுதான்‌. 


அநேகர்‌ தங்களது விசுவாசத்தை ரகசியமாகப்‌ பாதுகாத்து வாழ்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
வாழும்‌ மார்க்கத்தில்‌ தேவனுக்கும்‌ தனக்கும்‌ மட்டும்‌ ரகசியத்தைப்‌ 
பாதுகாக்கிறார்கள்‌. எவ்வாறாயினும்‌ ஆதித்‌ திருச்சபையில்‌ இவ்வாறு இருக்கவில்லை. 
விசுவாசிகள்‌ தங்கள்‌ நம்பிக்கையை வெளிப்படையாக காண்பித்தால்‌ இலகுவாகிக்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார்கள்‌. ரோமரின்‌ பாதாள கல்லறைகள்‌ 
அவர்கள்‌ ஆராதிக்கும்‌ ஆலயங்களாக மாறின. பூமிக்குமேல்‌ அவர்கள்‌ 
அறிக்கையிட்டது பொதுவாழ்வில்‌ காணப்பட்டது. அதனாலேயே அவர்களின்‌ 
அநேகர்‌ உபத்திரவத்துக்குள்ளாகி ரத்த சாட்சிகளாய்‌ மரித்தனர்‌. அவர்கள்‌ 
முமியின்‌&ழ்‌ ஆராதனையில்‌ பெற்று வந்து ஜெபவல்லமையானது பூமியின்மேல்‌ 
அவர்கள்‌ படும்‌ துன்பத்தில்‌ ஆறுதல்‌ தந்தது. உனது விசுவாசம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
“ழறறைந்து”' கிடக்கிறதா? உன்‌ ரகசியம்‌ வெளியில்‌ வர சமயம்‌ வந்தது. எந்தக்‌ 
காரணத்துக்கும்‌ கிறிஸ்தவத்தை ரகசியமாக மூடிவைக்காதிரு. 


85 





தலைசிறந்த நம்பிக்கை 


நாள்‌ 86 


தாங்கள்‌ 

தேவனுக்கு முன்பாக 
கிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ 
இப்படிப்பட்ட 
நம்பிக்கையைக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. 
2 கொரிந்தியர்‌ 3:4 


86 


நியூயார்க்‌ நகரம்‌ 


என்‌ கட்டுகளாலே கர்த்தருக்குள்‌ திடன்கொண்டு பயமில்லாமல்‌ திருவசனத்தைச்‌ 
சொல்லும்படி அதிகமாயத்‌ துணிந்திருக்கிறார்கள்‌... ஏனெனில்‌ 
கிறிஸ்துவினிடத்தில்‌ விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர்‌ நிமித்தமாகப்‌ 
பாடுபடுகிறதற்கும்‌ உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.” (பிலிப்பியர்‌ 1:12,14,29) 


அமெரிக்க கிறிஸ்தவர்கள்‌ ஊழியத்தில்‌ உற்சாகத்துடன்‌ இருந்தால்‌ 
அமெரிக்காவின்‌ எல்லைகளில்‌ உபத்திரவம்‌ இருக்குமா? 'மெட்ரோ ஊழியங்கள்‌' 
ஒரு சுவிசேஷ ஊழியமாக இருந்தது. அது நீயூயார்க்கின்‌ மிகச்‌ சிரமமான 
இடங்களில்‌ இவர்களின்‌ ஊழியம்‌ நடைபெற்று வந்தது. அவர்கள்‌ சுவிசேஷத்தை 
நகரத்தில்‌ எடுத்துச்‌ செல்லும்பொழுது அநேக விதமான எதிர்ப்புகளைச்‌ 
சந்தித்தனர்‌. அவர்களில்‌ சிலர்‌ அடிக்கப்பட்டும்‌, கத்தியால்‌ குத்தப்பட்டும்‌, 
கற்பழிக்கப்பட்டும்‌ ஒருவர்‌ இறந்தும்‌ போனார்கள்‌. 

அவர்களின்‌ தலைவரான போதகர்‌ பில்வில்சன்‌ பலமுறை அடிக்கப்பட்டும்‌ 
கத்தியால்‌ குத்தப்பட்டும்‌ இருந்தார்‌. அநேக எதிர்ப்புகள்‌ மத்தியிலும்‌ 
சுவிசேஷத்தைத்‌ தனிமனிதனுக்கு எடுத்துச்‌ செல்லும்படி தயங்கவில்லை. வீடு 
இல்லாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தைக்‌ கூற சென்ற போது கொடியரோகத்தால்‌ 
பாதிக்கப்பட்டார்‌. 

டெடி என்னும்‌ 15 வயது சிறுமி ப்ரூக்லின்‌, நியூயார்க்கில்‌ வசித்து வந்தாள்‌. 
அவள்‌ வாலிபர்‌ சார்பில்‌ பேசும்போது, அந்த மாகாணத்தில்‌, சுவிசேஷத்தை 
எடுத்து வந்தவர்கள்‌ மிகவும்‌ கொடுமைக்கு ஆளாகிறார்கள்‌. அவள்‌ பள்ளியில்‌ 
கிறிஸ்தவள்‌ என்று வெளிப்படையாக கூற இயலவில்லை, அவளை அநேகர்‌ 
தங்களுடைய பொல்லாத நடவடிக்கைகளில்‌ சேரும்படி வற்புறுத்தி வருகின்றனர்‌. 


அநேக நாடுகளில்‌ கிறிஸ்தவர்கள்‌ இயேசுவை விசுவாசித்ததற்காக அல்ல, அவரைக்‌ 
குறித்துப்‌ பிறரிடம்‌ பேசுவதற்காகத்‌ துன்பம்‌ அதுபவிக்கிறார்கள்‌. அந்தத்‌ தேசங்களில 
சுவிசேஷ ஊழியம்‌ உபத்திரவத்தை உருவாக்கினாலும்‌, கிறிஸ்துவுக்காக 
நற்சாட்சிகளாய்‌ விளங்க உதவுகிறது. அவர்களை அழிக்கும்படி எடுக்கப்படுகிற 
முயற்சிகளெல்லாம்‌ அவர்களை வன்மையான சாட்சிகளாம்‌ மாற்றுகின்றன. திறந்த 
நாடுகள்‌ என்று சொல்லக்‌ கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளிலும்‌ சுவிசேஷப்‌ 
பணி செய்வது அவ்வளவு சுலபமல்ல. இதனால்‌ நமது மனதைத்‌ தளர விடலாமா? 
சுவிசேஷம்‌ கூற விடுதலை இருக்கிற நாடுகளில்‌ அதற்காகத்‌ தாக்குதலும்‌ நடத்துகிற 
சுதந்தரம்‌ உள்ளது. எனவே சுவிசேஷம்‌ பகராமல்‌ போவதைவிட தைரியமாய்‌ 
அதைக்‌ குறித்துப்‌ பேச நாம்‌ கற்கவேண்டும்‌. சுதந்தர நாடுகளில்‌ ஜிவிக்கிற நீ 
உன்‌ விசுவாசத்தை இன்னும்‌ கூடுதலான தைரியத்தோடும்‌ நம்பிக்கையோடும்‌ 
ஏன்‌ பகரக்கூடாது? அதை இன்றே செய்‌. . 











தலைசிறந்த அர்ப்பணிப்பு 


நாள்‌ 87 


அன்றியும்‌, 
மாம்சத்தின்படி 
நடக்கிறவர்கள்‌ 
மாம்சத்துக்‌ 
குரியவைகளைச்‌ 
சிந்திக்கிறார்கள்‌. 
ஆவியின்படி 
நடக்கிறவர்கள்‌ 


ஆவிக்குரியவை களைச்‌ 


ரிந்திக்கிறார்கள்‌. 
ரோமர்‌ &5 


இந்தியா : கிலாடிஸ்‌ ஸ்டெய்ன்ஸ்‌ 


கிளாடிஸ்‌ ஸ்டெய்ன்ஸ்‌ கசந்து கொள்ளவும்‌, கோபப்படவும்‌ அநேக காரணங்கள்‌ 
இருந்தன. அவர்கள்‌ இந்தியாவை விட்டு வெளியேறினதற்காக யாரும்‌ 
அவர்களைக்‌ குற்றம்‌ சாட்ட முடியாது. இந்தியாவிலுள்ள மனோகர்‌ பூர்‌ என்னும்‌ 
ஊரில்‌ தன்‌ கணவனையும்‌ இரண்டு மகன்களையும்‌ மத வெறிபிடித்தவர்கள்‌ 
கொன்று போட்டதும்‌, கிலாடிஸும்‌ 13 வயது நிரம்பிய அவளது மகள்‌ எஸ்தரும்‌ 
அதே ஊரில்‌ இருப்பதற்கு முடிவெடுத்தனர்‌, தன்‌ கணவன்‌ குஷ்டரோகிகள்‌ 
மத்தியில்‌ விட்டு சென்ற வேலைகளைத்‌ தொடர முடிவெடுத்தனர்‌. 


அவள்‌ கணவன்‌ கிரஹாமும்‌ அவர்களின்‌ இரு குமாரரான பிலிப்பும்‌ 
தீமோத்தியும்‌, திருச்சபைக்கு வெளியே அவர்களின்‌ ஜீப்பில்‌ தூங்கி 
கொண்டிருக்கும்போது அவர்கள்‌ தீயில்‌ சுட்டுப்‌ பொசுக்கி கொல்லப்பட்டனர்‌. 
அவர்கள்‌ அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்க இருந்தனர்‌. சூரிய 
உதயத்திற்கு முன்பதாக சுமார்‌ நூறு இந்துமக்கள்‌ கேருஸாலினை அவர்கள்‌ 
இருந்த காரின்மேல்‌ ஊற்றித்‌ தீயைப்‌ பற்றவைத்தனர்‌. அந்த வாகனத்தைச்‌ 
சுற்றி வில்‌ அம்புகளுடன்‌ நின்று அவர்கள்‌ மூவரும்‌ தப்பாதபடி வளைத்து 
மறித்து நின்றனர்‌. 

கிலாடிஸ்‌ தன்‌ கணவனைப்‌ பற்றி கூறுகையில்‌, அவர்‌ இந்து மக்களுக்கு 
சுவிசேஷத்தை ஒருநாளும்‌ நேரடியாகக்‌ கூறவில்லை. அவ்விடத்தில்‌ கிறிஸ்துவின்‌ 
அன்பை வெளிப்படுத்தியிருந்ததால்‌ அந்த ஆஸ்திரேலிய தம்பதியினர்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ அநேகர்‌ வருவதைக்‌ கண்டனர்‌. அவர்களுக்கு ஆபத்துக்கள்‌ 
நேரிட்டபோதும்‌, இயேசு கிறிஸ்துவின்‌ அன்பை வெளிப்படுத்த அவர்கள்‌ 
தயங்கியதில்லை. 

கிரஹாம்‌, தீமோத்தி, பிலிப்புவின்‌ ஞாபகார்த்த ஆராதனையில்‌ கிலாடிஸூம்‌, 
எஸ்தரும்‌ சேர்ந்து பாடினார்கள்‌. 

“அவர்‌ ஜீலிப்பதால்‌ நாளையை சந்திப்பேனே 

அவர்‌ ஜீவிப்பதால்‌ பயங்கள்‌ மறைந்தனவே 

என்‌ ஜீவியத்தை அவர்‌ காப்பதாலே 

அவர்‌ ஜீவிப்பதால்‌ நானும்‌ ஜீவிப்பேன்‌.” 


தலைசிறந்த அர்ப்பணிப்பு உள்ளபோது ஆபத்து எந்தவிதத்திலும்‌ உலுக்காது. 
அது கவலைகளினால்‌ பெலவீனப்படாது. அதன்‌ விளைவுகளை நோக்காது. ' 
அர்ப்பணிப்புக்கு ஒன்று மாத்திரம்‌ தெரியும்‌. கையிருப்பிலுள்ள பணி. அநேகருக்கு, 
எதிர்க்கிறவர்கள்‌ மீறினதற்காக தங்கள்‌ குடும்பத்தைக்‌ கைவிட்டு, தங்கள்‌ வசம்‌ 
ஒப்படைத்த பணியை விட்டுவிட்டுப்‌ போகத்‌ தோன்றக்கூடும்‌. அவர்கள்‌ பலமாகச்‌ 
சோதிக்கப்பட்டதினால்‌, தங்களது கடமைவிட்டு பின்வாங்குவதில்லை. 
தேவனுடைய மட்டற்ற வல்லமையினாலேயே நமது சோதனை நேரங்களை 
மேற்கொள்ள முடிகிறது. தேவனுடைய பணியில்‌ முன்னேறுவதா இல்லையா 
என்று தீர்மானிக்க சிரமப்படுகறொயா? அநுதினமும்‌ தேவரித்தத்தை நிறைவேற்ற 
தினமும்‌ உன்னை அர்ப்பணி. 


87 





விதிவிலக்கான வாலிபம்‌ பெண்‌ 


நாள்‌ 88 


நல்ல நிலத்தில்‌ 
விதைக்கப்‌ 
பட்டவனோ, 
வசனத்தைக்‌ 
கேட்கிறவனும்‌ 
உணருகிறவனு 
மாயிருந்து, நூறாகவும்‌ 
அறுபதாகவும்‌, 
முப்பதாகவும்‌, பலன்‌ 
தருவான்‌. 

மத்தேயு 13:3 


RS 


க்யூபா : ரோஸ்‌ 


“நான்‌ ஒரு கம்யூனிஸ்ட்‌ வீட்டில்‌ பிறந்தேன்‌. அங்கு யாரும்‌ தேவன்‌ என்ற 
வார்த்தை கூட பேசமுடியாது. என்‌ பெற்றோர்‌ நாஸ்திகர்கள்‌. என்‌ தகப்பனார்‌ 
க்யூபா கம்யூனிஸ்ட்‌ கட்சி அதிகாரி. என்‌ தாய்‌ சீன புரட்சிப்படை செயற்குழுவின்‌ 
செயலாளர்‌. என்‌ வீடு கம்யூனிஸ்டுக்கு ஓரு தஞ்சம்‌ என்று கூறலாம்‌. ஆனால்‌ 
என்‌ பாட்டியோ தேவனை விரும்பினாள்‌. அவர்கள்‌ தான்‌ தேவனையும்‌ அவர்‌ 
வார்த்தைகளையும்‌ என்‌ மனதில்‌ விதைத்தார்கள்‌. அநேக முறை அவர்களுடன்‌ 
இணைந்து திருச்சபைக்குச்‌ செல்ல முயன்றும்‌ என்‌ பெற்றோர்கள்‌ தடுத்தனர்‌. 


ஓரு நாள்‌ இயேசுவை என்‌ சொந்த இரட்சகராக ஏற்றுக்‌ கொண்டேன்‌. 
என்‌ வாழ்க்கையில்‌ மாற்றம்‌ ஏற்பட்டது. என்‌ நடை உடையில்‌ ஒழுக்கம்‌ 
தென்பட்டது. ஆனால்‌ என்‌ தாயார்‌ அதை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. இதற்கு 
முன்‌ ஒரு நாள்‌ கூட அவர்கள்‌ என்னை அடித்தது இல்லை. ஆனால்‌ 
இப்பொழுது அடிக்கடி என்னை அடிக்கிறார்கள்‌. என்‌ தகப்பனாருக்கும்‌ நான்‌ 
கிறிஸ்தவள்‌ என்று தெரிய வந்தது. “உனக்கு நான்‌ வேண்டுமா அல்லது 
கிறிஸ்துவா?” என்று என்னிடம்‌ கேட்டார்‌. அப்பொழுது நான்‌, “தேவன்‌ ஒருவரே 
நான்‌ அவருக்காக வாழ தகுதியானவள்‌” என்று பதிலளித்தேன்‌. 

“இப்பொழுது எனக்கு பதினான்கு வயது ஆகிறது. ஆனாலும்‌ தூரத்தில்‌ 
சென்று படிக்கிறேன்‌. நான்‌ முதலாவதாக வந்தபோது நான்‌ ஒருத்தி தான்‌ 
கிறிஸ்தவளாக இருந்தேன்‌. ஆனால்‌ இப்பொழுதோ தேவனுடைய வார்த்தையை 
விதைத்து நான்கு பேராக உள்ளோம்‌. நாங்கள்‌ தேவனுடைய வார்த்தையைப்‌ 
படிக்கும்படி மறைவாக ஒரு மரத்தின்‌ நிழலில்‌ சந்திக்கிறோம்‌. நாங்கள்‌ வளரும்படி 
விதைப்பது வீண்‌ போகாது என்றும்‌ எங்களுக்கு நிச்சயமுண்டு. 


ரோஸியின்‌ குழந்தைவளர்ப்பில்‌ அவள்‌ பாட்டியின்‌ தொடர்பு இல்லாதிருந்தால்‌ 
அவள்‌ கம்பூனிஸ்ட்‌ உபதேசத்திலும்‌ நாஸ்தீக நினைவுகளிலும்‌ வளர்ந்திருப்பாள்‌. 
அவள்‌ விதிவிலக்குள்ள வாலிபப்பெண்‌. ஏனெனில்‌ அவள்‌ பாட்டியின்‌ 
அடிச்சுவட்டில்‌ பின்‌ பற்றினாள்‌. அவள்‌ கிறிஸ்துவைப்பற்றி பகரும்படி ஆபத்தைத்‌ 
தெரிந்துகொண்டாள்‌. இப்போது ரோஸ்‌ அதே ஆபத்தைத்‌ தன்மேல்‌ ஏற்றுக்‌ 
கொண்டு, தான்‌ படித்துவரும்‌ போர்டிங்‌ ஸ்கூவில்‌ தேவனுடைய வார்த்தையை 
விதைத்து வருகிறாள்‌. இப்படி ஒரு நேரத்துக்கு ஒருவராகச்‌ சந்தித்து விசுவாசத்தில்‌ 
கட்டிவருகிறாள்‌. அங்குள்ள பல சீன வாலிபப்பெண்களைப்‌ போல ரோஸூம்‌ 
க்விடல்‌ கேஸ்ட்ரோவின்‌ ஆட்சியின்கீழ்‌ தன்‌ விசுவாசத்தினிமித்தம்‌ ஆபத்து வரும்‌ 
என்றறிவாள்‌. ஆனால்‌ என்ன துன்பம்‌ வந்தாலும்‌, தான்‌ விதைக்கிற விதை 
நல்ல நிலத்தில்‌ விழுந்து நல்ல பலன்‌ தரும்‌ என்று நிச்சயமாக நம்புகிறாள்‌. 
யாருடைய ஜீவியத்தில்‌ தேவனுடைய வார்த்தையை நீ விதைத்து வளர்க்க 
முயற்சித்திறாய்‌? 











தலைசிறந்து ஜெயிம்பவர்கள்‌ 


ருமேனியா : போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிராண்ட்‌ 


நாள்‌ 89 
இப்பொழுது 
விசுவாசம்‌, 
நம்பிக்கை, அன்பு 
நமன்‌ 
நிலைத்திருக்கிறது; 
இவைகளில்‌ அன்பே 
பெரியது. 

1 கொரிந்தியர்‌ 13:13 


“என்‌ மனைவி அருகிலுள்ள அறையில்‌ தூங்குகிறாள்‌. ஏனென்றால்‌ அவள்‌ 
உடல்‌ நிலைசரியில்லை. அவளும்‌ நானும்‌ யூதர்கள்‌. நீங்கள்‌ யூதர்களையும்‌ 
அவர்கள்‌ கையில்‌ உள்ள குழந்தைகளையும்‌ கொன்றேன்‌ என்று பெருமைபட்டு 
கொண்டுள்ள அதே நாசி குவிப்பு முகாமில்‌ தான்‌ அவள்‌ குடும்பம்‌ அழிந்தது. 
ஒருவேளை நீங்கள்‌ தான்‌ என்‌ மனைவியின்‌ குடும்பத்தை அழித்தீர்கள்‌” என்று 
போதகர்‌ வும்பிரான்ட்‌ கூறினார்‌. 


இதைக்‌ கேட்ட போதகரின்‌ விருந்தாளி, கோபத்தினால்‌ பொங்கி எழுந்து 
போகையையில்‌, போதகர்‌ ரிச்சர்ட்‌ அவரைத்‌ தடுத்து நிறுத்தினார்‌, “நில்‌, நான்‌ 
உனக்கு ஒன்றைக்‌ காண்பிக்க வேண்டும்‌ என்‌ மனைவியினிடத்தில்‌ நீ யார்‌ 
என்று கூறவேண்டும்‌ ஆனால்‌ அவள்‌ உன்னை கண்ட உடன்‌ உன்னை 
சபிக்கவோ கோபப்படவோ மாட்டாள்‌. உன்னை ஏற்றுக்‌ கொள்வாள்‌” என்றார்‌. 

அந்த மனிதன்‌ எதிர்த்துப்‌ பேச இயலாதபடி உட்கார்ந்திருந்தான்‌. 

போதகர்‌ இவ்வாறாக கூறினார்‌. “என்‌ மனைவி ஒரு மனுஷியாக உன்னை 
மன்னிக்கும்போது இயேசு உன்மேல்‌ அன்பு கூர்ந்து உன்னை மன்னிக்கக்‌ 
கூடும்‌.” 

அப்பொழுது அம்மனிதன்‌ தன்‌ முகத்தை மூடிக்‌ கொண்டு, “நான்‌ என்ன 
செய்வேன்‌? இவ்வளவு பேருடைய இரத்தத்தைச்‌ சிந்தின நான்‌ எப்படி 
சந்தோஷமாக வாழ முடியும்‌? இயேசுவே தயவு செய்து என்னை மன்னியும்‌” 
என்றான்‌. அவ்வேளையில்‌ அவள்‌ தன்‌ இயேசுவுக்காக அர்ப்பணித்தாள்‌. 

அதன்‌ பின்பு, ரிச்சர்ட்‌ தன்‌ மனைவி சபினாவை எழுப்பி, “இவன்‌ தான்‌ 
உன்னுடைய சகோதிரிகளையும்‌ சகோதரர்களையும்‌ உன்‌ பெற்றோர்களையும்‌ 
கொன்றவன்‌. ஆனால்‌ இப்போது மனம்‌ திரும்பிவிட்டான்‌'' என்று 
அறிமுகப்படுத்தினார்‌. அப்பொழுது அவள்‌ கழுத்தைக்‌ கட்டிப்படித்து அவன்‌ 
கன்னத்தில்‌ முத்தமிட்டாள்‌. 


“அன்பு அனைத்தையும்‌ வெல்லும்‌'” என்பது பழமொழி, ஆனால்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
அனைவருக்கும்‌ இது நன்றாகவே தெரியும்‌. நாம்‌ சிலவேளைகளில்‌ கோபப்பட 
நேரும்போது கோபாவேசம்‌ அடைந்து விடுகிறோம்‌. ஆனால்‌ அன்பான தேவன்‌ 
நமது வாழ்வைத்‌ தலையிட அநுமதிக்கும்போது, நமது கோப சுபாவங்கள்‌ 
தனிந்துவிடும்‌. நம்மை வழக்கமாகக்‌ கோபப்படுத்தக்‌ கூடிய காரியங்களில்‌ நாம்‌ 
கொதித்தெழாமல்‌ அமைதலாக இருக்க முயற்சிப்போம்‌. கிறிஸ்துவின்‌ குணாதியத்துக்‌ 
கேற்றவிதமாக நமக்குள்‌ எழுகிற கோபதாபங்களை அடக்கி அன்பை வெளிப்படுத்த 
பழகவேண்டும்‌. இதன்‌ விளைவாக அனபு நம்மில்‌ பெருகி நமது சத்துருக்களும்‌ 
நமது சமாதான குணத்தைக்‌ கண்டு மனம்மாற உதவிசெய்யும்‌. நீயும்‌ உன்‌ வாழ்வில்‌ 
கசப்பையும்‌ பகையும்‌ மேற்கொண்டுள்ளாயா? உன்‌ கோபத்தைத்‌ தேவனுடைய 
அன்பைக்‌ கொண்டு அடக்கும்படி தேவனிடம்‌ இன்றே ஜெபி. 


89 





தலைசிறந்த கொழுந்து 


நாள்‌ 90 


ஆதலால்‌, 
கிறிஸ்துவுக்குள்‌ 
யாதொரு 


ஆறுதலும்‌, 
அன்பினாலே 


யாதொரு 
தேறுதலும்‌... 
இசைந்த 
ஆத்துமாக்களாய்‌ 
ஒன்றையே 
சிந்தித்து, என்‌ 
சந்தோஷத்தை 
நிறைவாக்குங்கள்‌. 
பிலிப்பியர்‌ 21-2 





கம்போடியா : ஒரு சிறுமி 


கீமேர்ரூஜ்‌ சேவகர்கள்‌ அவ்வறையினுள்‌ புகுந்தனர்‌. அவர்களுடைய ஆயுதங்களை 
கையில்‌ எடுத்து கூச்சலிட்டு பயமுறுத்தினர்‌. க்மேர்ரூஜ்‌ படை 1975 கம்போடியா 
தேசத்தை கைப்பற்றினபோது ஆயிரகணக்கான கிறிஸ்தவர்களைக்‌ கொன்றனர்‌. 
தங்களுடைய “துப்பாக்கி குண்டுகள்‌ செலவாகிறதைத்‌” தடுக்கும்படி சிறுவர்களை 
முதலைகளுக்குத்‌ தூக்கி எறிந்தனர்‌. 


அந்தச்‌ சிறிய சபையில்‌ இருந்த யாரும்‌ அசையவில்லை. ஒரு அதிகாரி 
போதகரிடம்‌ போய்‌ அவர்‌ வாசித்துக்‌ கொண்டிருந்த வேதாகமத்தைக்‌ 
கையிலிருந்து பிடுங்கி தரையில்‌ வீசி எறிந்தான்‌. பின்பு, “நாங்கள்‌ 
அனைவரையும்‌ விடுவிக்கிறோம்‌. அதற்கு முன்பு பொய்‌ நிறைந்த இந்தப்‌ 
புத்தகத்தின்மேல்‌ துப்ப வேண்டும்‌. யார்‌ யார்‌ துப்பவில்லையோ அவர்களைச்‌ 
சுடுவோம்‌" என்றான்‌. அங்கு நின்றிருந்த சேவகன்‌ ஒரு மனிதனை இழுத்து 
முன்பு தள்ளினான்‌. : 

“பிதாவே, என்னை மன்னித்துவிடும்‌” என்றும்‌ வேதத்தின்‌ மீது 
கொஞ்சமாகத்‌ துப்பினான்‌. “சரி, நீ போகலாம்‌” என்று கூறினான்‌. அடுத்து 
அந்த அதிகாரி அருகில்‌ நின்று இருந்த பெண்ணை நோக்கி, “நீ வா” என்றான்‌. 
அவளும்‌ அவ்வாறாக கொஞ்சமாகத்‌ துப்பினாள்‌. 

ஒரு சிறுமி திடீரென்று ஓடிவந்து கண்ணீருடன்‌ அந்த வேதாகமத்தைக்‌ 
கையில்‌ எடுத்து, தன்‌ சட்டையால்‌ துடைத்து விட்டு, “பிதாவே இந்த 
வேதாகமத்துக்கு இவர்கள்‌ செய்ததை மன்னியும்‌” என்று கூறி அதை 
முத்தமிட்டாள்‌. இதைக்‌ கண்ட அதிகாரிகள்‌ கோபமடைந்து தங்களுடைய 
துப்பாக்கியால்‌ அவளைச்‌ சுட்டனர்‌. 

முதலில்‌ தப்புவிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும்‌ சுடப்பட்டனர்‌. எவ்வளவு 
வேண்டினாலும்‌ அவர்களைக்‌ காப்பாற்ற முடியவில்லை. 


இரு இளம்‌ தீர்மானத்தைக்‌ கொண்டு ஒரு சபையே பின்வாங்கி காட்டிக்‌ 
கொடுப்பதைத்‌ தடுக்கமுடியும்‌. இந்தக்‌ கதையில்‌ சிறுமி இயேசு கிறிஸ்துவை 
ஏற்றுக்‌ கொண்டிருந்த அன்பால்‌ கொழுந்துவிட்டு செயல்பட்டாள்‌. தனது 
மூப்பர்களான சகோதர சகோதரிகளைக்‌ கடிந்து கொள்ளாமல்‌, வேதாகமத்தை 
எடுத்து அதில்‌ துப்பின எச்சிலைத்‌ துடைந்தாள்‌. அந்த கொழுந்துவிட்ட சிறுமியின்‌ 
செயலைப்போன்று முழுத்‌ திருச்சபையும்‌ வேதாகமத்தை நேசித்திருந்தால்‌ எவ்வளவு 
நன்றாக இருந்திருக்கும்‌! அது கிறிஸ்துவுக்கு எவ்வளவு அருமையான சாட்சியாக 
இருந்திருக்கும்‌! நாம்‌ ஒன்றுகூடும்போது பெலப்படுகிறோம்‌. அந்தத்‌ திருச்சபையில்‌ 
ஒவ்வொருவரும்‌ ஒரே சிந்தையுள்ளவர்களாகச்‌ செயல்படும்போது 
பெலமுள்ளவர்களாயிருக்கிறோம்‌. இரக்கமும்‌ மன இணக்கமும்‌ சேர்ந்த 

ர்மாதிரியானது பெலவீனர்களைப்‌ பலப்படுத்தி செயல்பட செய்கிறது. தங்கள்‌ 
கடமைகளில்‌ தவறுகிறவர்களைக்‌ கண்டு நொந்து போயிருந்தால்‌, 
பெலவீனர்களைத்‌ தாங்குகிற தேவனுடைய குணாதிசயத்தை நினைத்து 
செயல்படு. 








நாள்‌ 91 


கிறிஸ்தவர்களைத்‌ துன்பப்படுத்துவது 
. மனித உரிமை மீறல்‌ ஏன்பதைவிட, நரம்‌ 
கடந்துச்‌ செல்லும்படி கிடைக்கும்‌ 
அதிகார வழியனுப்புதல்‌ ஆகும்‌. 


- ஸ்டீவ்‌ க்லீயரி 


91 





தலைசிறந்த பொறுமை 


நாள்‌ 92 


ஜனங்களே, 


எக்காலத்திலும்‌ 


அவரை நம்புங்கள்‌; 


சங்கீதம்‌ 62:8 


92 





வட கொரியா 


"இந்த வெகுமதி உனக்கு” 


“என்ன அது” என்று வட கொரியாவுக்குச்‌ செல்ல ஆயத்தமாக இருந்த 
மிஷனெரி தனது நண்பனிடம்‌ கேட்டார்‌. 

“இதை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. இதை திறந்து பார்க்கும்‌ போது என்ன 
என்று தெரியவரும்‌.” 

அந்த மிஷனெரி ஓரு தொழில்‌ அதிபராக வர கொரியாவுக்குச்‌ சென்றார்‌. 
ஊரைச்‌ சுற்றி காட்டும்படி ஒரு கம்யூனிஸ்ட்‌ வழிகாட்டியை அமர்த்திக்‌ கொண்டார்‌. 

தம்முடன்‌ இருந்த “வழிகாட்டி” ஓட்டலில்‌ நன்றாக தூங்கும்‌ நேரத்தில்‌ 
மெதுவாகச்‌ சென்று, அருகில்‌ உள்ள கிராமத்தில்‌ விசுவாசிகளைச்‌ சந்தித்தார்‌. 
அம்‌ மக்களுக்கு இவர்‌ ஒரு போதகர்‌ என்று தெரியவந்த போது தங்களுக்கு 
ஞானஸ்நானம்‌ கொடுக்கும்படி அவரை வேண்டிக்‌ கொண்டனர்‌. 

வட கொரியாவில்‌ வேதாகமம்‌ வைத்திருந்தால்‌ 15 வருட சிறைசாலை 
தண்டனை கொடுக்கிறபோது, ஞானஸ்நானம்‌ கொடுத்தால்‌ கண்டிப்பாக 
மரணம்‌ தான்‌ முடிவாக இருக்கும்‌. 

அருகில்‌ எந்த ஆறும்‌ குளமும்‌ இல்லாத கூழ்நிலையில்‌, 
ஞானஸ்நானத்துக்குப்‌ பதிலாக மிஷனெரி அவர்கள்‌ மேல்‌ கைவைத்து 
விசுவாசத்துடன்‌ ஜெபித்தார்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ திருப்தியடையவில்லை. 
“நாங்கள்‌ 40 வருட காலமாக கர்த்தருடைய பந்தியில்‌ பங்கெடுக்கும்படி 
காத்திருக்கிறோம்‌” என்றனர்‌. 

ஒரு விசுவாசி அரிசி ரொட்டியை எடுத்து வந்தான்‌. தண்ணீர்‌ இல்லாமல்‌ 
ஞானஸ்நானம்‌ எடுத்துள்ள இவர்களுக்கு குடிக்க ஒன்றுமில்லாமல்‌ ராபோஜனம்‌ 
எடுத்துக்‌ கொள்வார்களா என்று நினைத்தார்‌. அச்சமயம்‌ தன்‌ நண்பன்‌ 
கொடுத்த “வெகுமதி” அவரது நினைவுக்கு வந்தது. உடனடியாகத்‌ தன்‌ 
பையிலிருந்த வெகுமதியைத்‌ திறந்து பார்த்தார்‌ அது திராட்ச ரச புட்டியாக 
இருந்தது. அதைப்‌ பார்த்த கிராம மக்கள்‌ பேச்சு அற்றுப்போய்‌ கண்ணீருடன்‌ 
அந்த வெகுமதிக்காகத்‌ தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ செலுத்தினார்கள்‌. 


நவீன காலத்தில்‌ தாட்காட்டிகளும்‌ கடியாரமும்‌ இல்லாமல்‌ எத்தனையோ பேர்‌ 
ஜீவித்திருந்தும்‌, தேவன்‌ காலங்களை வரையறுக்கிறார்‌. அவசரத்தின்‌ 
கொடுரத்துக்காக அவரை நிர்ப்பந்திக்க முடியாது. ஆனாலும்‌, தேவன்‌ தருகிற 
ஈவுகளைக்‌ கொண்டு நமது காலங்களை நாம்‌ பொறுமையாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ள வேண்டும்‌. பொறுமை என்றால்‌, தேவன்‌ கிரியை செய்கிறார்‌ என்ற 
நம்பிக்கையுடன்‌, கனியைக்‌ காணாதபோதும்‌ காத்திருப்பதாகும்‌, பொறுமை என்பது 
தாமதமான நன்றியறிதலாகும்‌. நாம்‌ தேவனுடைய நன்மைக்காக நீண்ட நாட்கள்‌ 
பொறுமையுடன்‌ காத்திருந்து பெற்றுக்‌ கொள்ளும்போது அதிக திருப்தியுடன்‌ 
துதி செலுத்துகிறோம்‌. ஒருவேளை அது அரிசி ரொட்டி பகரும்‌ கர்த்தருடை 
பந்தியாகவோ, வேறு ஏதாவது வெகுமதியுள்ள நமது தேவைகளர- கவோ 
இருக்கலாம்‌. அவைகளிலெல்லாம்‌ தேவனுடைய நேரம்‌ நிச்சயமாக கிரியை செய்யும்‌. 
உன்‌ வாழ்வில்‌ எதற்காக தேவனுடைய நேரத்துக்காப்‌ பொறுமையுடன்‌ 
காத்திருக்கிறாய்‌? அவரை நம்பவேண்டிய வேளையில்‌ நீ இருக்கிறாயா 














தலைசிறந்த சுவிசேஷ பணி 


நாள்‌ 93 


கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைக்‌ 
குறித்து நான்‌ 
வெட்கப்பட்டேன்‌! 
முன்பு விசுவாசிக்கிற 
வனெவனோ 
அவனுக்கு இரட்சிப்பு 
உண்டாவதற்கு 

அது தேவ 
பெலனாயிநஐக்கிறது. 
ரோமர்‌ 1:16 


உகாண்டா : பிஷப்‌ ஹெனிங்டன்‌ 


ஒரு சிறைச்சாலையில்‌ கொடுமை கொடுப்பவன்‌ இரட்சிக்கப்பட வேண்டுமென்றால்‌ 
ஒரு கிறிஸ்தவ கைதியின்‌ மூலமாகத்தான்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ திருச்சபைக்கும்‌ 
போகவோ வேதாகமம்‌ படிக்கவோ முடியாது. ஆனால்‌ ஒரு கிறிஸ்தவன்‌ 
அடிவாங்கும்‌ போது கிறிஸ்துவின்‌ அன்பைக்‌ காட்ட முடியும்‌,” என்று ஒரு 
இருட்டறை திருச்சபை அங்கத்தினரின்‌ நம்பிக்கை இருக்கக்கூடும்‌. 


அநேக வருடங்களாக அபாயத்தில்‌ கிறிஸ்துவுக்காக ஊழியம்‌ செய்த 
பெண்மணி இவ்வாறாக கூறினாள்‌; “திருச்சபையின்‌ சரித்திரத்தில்‌ அநேக 
கிறிஸ்தவ கைதிகள்‌ தங்களைக்‌ கொடுமைபடுத்தியவர்களைப்‌ பரலோகத்திற்குக்‌ 
கொண்டுவந்துள்ளனர்‌. ரோம சிறையில்‌ பவுல்‌ எவ்வளவு பேரை மனம்‌ திரும்ப 
வைத்துள்ளார்‌ என்ற பட்டியல்‌ உள்ளது. அங்கு பவுல்‌ இல்லாவிடில்‌ அவர்கள்‌ 
அனைவரும்‌ நரகத்திற்கு தான்‌ போயிருக்க வேண்டும்‌.” இப்படி கூறினவள்‌ 
சில நிமிடம்‌ அமைதியாக இருந்தாள்‌. “கொடுமைப்‌ படுத்துகிறவன்‌ மனம்‌ 
திரும்புவான்‌ என்றால்‌ நான்‌ கஷ்டத்திற்குள்ளாகத்‌ தயங்கமாட்டேன்‌.” 

பிஷப்‌ ஹேனிங்டனுக்கு கிறிஸ்தவைப்‌ பற்றி உகாண்டாவிலுள்ள 
மாம்சபட்சிணிகளிடம்‌ கூறுவது எவ்வளவு ஆபத்தானது என்று நன்றாகத்‌ 
தெரியும்‌. அவர்‌ உகாண்டாவுக்குச்‌ சென்றார்‌. சில நாட்களுக்குப்‌ பிறகு அவர்‌ 
பிரசங்கிக்கும்‌ வேளையில்‌ அவரைக்‌ கொன்றனர்‌. அவர்‌ மரிக்கும்‌ வேளையில்‌ 
சத்தமாக “நீங்கள்‌ உங்கள்‌ சத்துருக்களை சிநேகியுங்கள்‌, உங்களைத்‌ துன்பப்‌ 
படுத்துபவர்களுக்காக ஜெபியுங்கள்‌” என்று கூறினார்‌. 

பிஷப்‌ மரித்தபிறகு அவருடைய இண்டு மகன்களும்‌ அதே கிராமத்திற்குச்‌ 
சுவிசேஷத்தை எடுத்து சென்றனர்‌. அவர்களுடைய தகப்பனைக்‌ கொன்ற 
மக்களுக்கு ஊழியம்‌ செய்வதில்‌ உறுதியாக இருந்தனர்‌. 


சிலருடைய மனதில்‌, இயேசு கிறிஸ்துவின்‌ பாடு மரணம்‌ உயிர்த்தெழுதல்‌ ஒரு 
வெறும்‌ கட்டுக்கதை என்றும்‌, அவருடைய பக்தர்கள்‌ அவரை வாழவைப்பதற்காக 
சிலர்‌ சேர்ந்து எடுத்த முயற்சியின்‌ வெற்றி என்றும்‌ பேசி வருகிறார்கள்‌. ஆனால்‌ 
சத்தியத்துக்காக இரத்தசாட்சிகளாக மரித்த சீஷர்களின்‌ வாழ்வைக்‌ காணும்போது, 
ஏன்‌ என்ற கேள்வி எழும்புகிறது. அப்படி இயேசு கிறிஸ்துவுக்காகப்‌ பின்பு வந்த 
எத்தனையோ தலைமுறைகள்‌ அந்தவிதமாக ஜீவித்து மரித்திருக்கிறார்கள்‌. 
இதற்கெல்லாம்‌ பொய்வதந்தி என்று கூறுகிறவர்களின்‌ பதில்‌ என்ன? அவர்களும்‌ 
கைது செய்யப்பட்டு கொடுமையான விசாரணைக்குட்‌ படுத்தப்பட்டால்‌ தாங்கள்‌ 
மரிக்கும்முன்‌ உண்மையைக்‌ கூறிவிடுவார்கள்‌. பொய்வதந்திகளுக்காக ஏன்‌ அவர்கள்‌ 
ஜீவன்‌ கொடுப்பார்கள்‌? ஆனால்‌ சரித்திரத்தில்‌, சத்தியத்துக்காகத்‌ துன்பம்‌ 
அதுபவித்தவர்கள்‌ தங்களைத்‌ துன்பப்படுத்துகிறவர்கள்‌ மனந்திரும்புவதற்காக 
கடைசி மட்டும்‌ போராடினதைக்‌ காணலாம்‌. அவர்களுடைய தலைசிறந்த 
சுவிசேஷப்‌ பணிக்குக்‌ காரணம்‌ அவர்கள்‌ கொண்டிருந்த நம்பிக்கையாகும்‌. அந்த 
நம்பிக்கையின்‌ ஆதாரம்‌ தேவனுடைய சுவிசேஷத்தில்‌ அடங்கியுள்ளது. 
சுவிசேஷசெய்தியைக்‌ குறித்து உனது நம்பிக்கை எவ்வளவு உறுதியாக இருக்கிறது? 
அதை எடுத்துச்‌ செல்ல அதற்காக எந்த முடிவையும்‌ நீ எடுக்க ஆயத்தமாக 
இருக்கிறாயா? 


93 





தலைசிறந்த பணிக்களம்‌ 


கடுகு விதையளவு 
விசுவாசம்‌ உங்‌ 
களுக்கு இருந்தால்‌ 
நீங்கள்‌ இந்த 
மலையைப்‌ பார்த்து, 
“இவ்விடம்‌ விட்டு 
அப்புறம்‌ போ” 
என்று சொல்ல அது 
அப்புறம்‌ போம்‌. 
மத்தேயு 17:20 


ஜப்பான்‌ : பிரான்சிஸ்‌ சேவியர்‌ 


ஜப்பான்‌ அழகான மலைகளுள்ள ஒரு நாடு. தைரியமான கிறிஸ்தவ சகோதர 
சகோதரிகளின்‌ விசுவாசத்தால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாகும்‌ இவர்கள்‌ தங்கள்‌ 
வாழ்க்கையை அர்ப்பணித்து முதன்‌ முறையாக கிறிஸ்துவின்‌ அன்பையும்‌ 
மன்னிப்பையும்‌ ஜப்பான்‌ நாட்டிற்குக்‌ கொண்டு வந்தனர்‌. 


1549-ம்‌ ஆண்டு பிரான்சிஸ்‌ சேவியர்‌ முதன்‌ ல்லி. ஜப்பானுக்குச்‌ 
சென்றார்‌. அவருடைய ஊழியத்தின்‌ விளைவாக அநேகர்‌ மநம்‌.மாறி திருச்சபை 
வேகமாக வளர்ந்தது. இதைக்‌ கவனித்த ஜப்பானிய அதிகாரிகள்‌ 
கிறிஸ்தவர்களினால்‌ நாட்டிற்கு ஆபத்து என்று கொடுமை கொடுக்க 
ஆரம்பித்தனர்‌. கிறிஸ்தவ மதத்திற்குப்‌ பயங்கரமான உணர. கிளம்பியது. 
யுன்ஸென்‌ நகரத்தில்‌ கிறிஸ்தவர்களை எரிமலை கக்கின அக்கினி குளம்பில்‌ 
போட்டு கொன்றனர்‌. மற்றவர்களை நாகசாக்கி நகரத்தில்‌ மரச்சிலுவைகளில்‌ 
அடித்துக்‌ கொன்றனர்‌. ஜப்பான்‌ சேவகர்கள்‌ . 17-ம்‌ ஆண்டு சுமார்‌ 30 ஆயிர 
கிறிஸ்தவர்களைக்‌ கொண்றனர்‌. 

இதையடுத்து திருச்சபை ஒளிந்து ஆராதிக்க ஆரம்பித்தது. திருச்சபை பல 
வருடங்களாகத்‌ துன்பப்பட்டது. ஆனால்‌ தேவனுடைய கிருபையால்‌ பிழைத்தது. 
தேவ ஊழியர்கள்‌ ஜப்பானுக்கு வருவதை நிறுத்தவில்லை அங்கு மீதியான 
கிறிஸ்தவர்களைக்‌ கட்டி எழுப்புவதற்காகக்‌ கூடுதலான மிஷனெரிகள்‌ வந்தனர்‌. 

ஜப்பானில்‌ இப்பொழுது பதினேழு லட்சம்‌ உயிருள்ள கிறிஸ்தவர்கள்‌ 
உள்ளனர்‌. தினம்‌ தினம்‌ புதிய ஆத்துமாக்கள்‌ சபையில்‌ சேருகின்றனர்‌. 

சேவியரும்‌ பிற பணித்தள ஊழியர்களும்‌ காட்டின. கடுகளவு விசுவாசம்‌ 
மலையைப்‌ போன்று வந்துபோன எதிர்ப்பைச்‌ சமாளித்து ஒரு தேசத்தையே 
மாற்றியுள்ளது. 


வாழ்வில்‌ முழுவதும்‌ தடைசெய்கிற காட்சிகளே அதிகம்‌. அநேக கிறிஸ்தவர்கள்‌ 
தங்கள்‌ வாழ்வில்‌ அவர்களுடைய விசுவாசத்தை த கொள்ளாத உலக 


றனர்‌. தடை 

வசிக்கும்‌ கிறிஸ்தவர்களை அவர்கள்‌ சொந்த ம்‌. அபத்தக்‌ 
ஆனாலும்‌ எதிர்ப்பின்‌ மலைகளுக்குப்பின்‌ ஓர்‌ அழகான காட்சி இன்று 
திருச்சபையை எதிர்‌ நோக்கியுள்ளது. அந்தக்‌ காட்சியில்‌ சுவிசேஷம்‌ கேட்க 
வாஞ்சிக்கும்‌ ஆயிரக்கணக்கான ஆண்களும்‌ பெண்களும்‌ குழந்தைகளும்‌ 
காத்திருக்கின்றனர்‌. விசுவாசமானது மீதியானவர்களை இரட்சிப்புக்கு நேராக வழி 
நடத்துகிறது. அவர்களுக்கு முன்பு பல்லாயிரக்கணக்கான விசுவாசிகள்‌ தங்கள்‌ 
ஜீவனைத்‌ தியாகஞ்‌ செய்துள்ளனர்‌. உன்‌ விசுவாசத்தைக்‌ கொண்டு மலைகளைப்‌ 
பெயரத்தக்க அந்த சுவிசேஷப்‌ பணியில்‌ நீ தொடருவாயா? இன்று நீ எந்த 
மலையை எதிர்த்து அவர்‌ பணி செய்வாய்‌? 














தலைசிறந்த ஸ்தலங்கள்‌ 


ரஷ்யா 


நாள்‌ 95 


நீ வெட்கப்படாத 
ஊழியக்காரனாயும்‌ 
சத்திய வசனத்தை 
நிதானமாய்ப்‌ 
பகுத்துப்‌ போதிக்‌ 
கிறவனாயும்‌, 
உன்னைத்‌ 
தேவனுக்கு முன்பாக 
உத்தமனாக 
நிறுத்தும்படி 
ஜாக்கிரதையாயீரு. 
2 திமோத்தேயு 2:15 


: த்ஸோயா க்ரக்மல்‌ நிக்கோவா 


ரஷ்ய சிறையில்‌ குருவாக அவனுடன்‌ இருந்தவன்‌ த்ஸோயாவைக்‌ காட்டிக்‌ 

கொடுத்துவிட்டான்‌. விசாரணையில்‌ அவனுக்கு எதிராக த்ஸோயா ஒரு 

வார்த்தையும்‌ கூறவில்லை “அவள்‌ யூதாஸ்‌ இயேசுவைக்‌ காட்டி கொடுக்கும்‌ 

போது ஒரு துஷ்டனாக இருந்தான்‌. ஆனாலும்‌, கெத்செமனேயில்‌ இயேசு 

அவனைத்‌ தமது. “நண்பன்‌'' எனக்‌ கூறினார்‌. நாம்‌ கிறிஸ்துவின்‌ 

கப்‌ பின்பற்றி நாம்‌ ஏன்‌ அவ்வாறே வாழக்‌ கூடாது?” என்று 
டாள்‌. 


த்ஸோயா க்ரக்மல்‌ நிக்கோவா கிறிஸ்துவைப்‌ பற்றி கூறியதற்கு ஆறு 
ஆண்டுகள்‌ ரஷ்ய சிறையில்‌ அடைக்கப்பட்டான்‌. அவர்‌ அங்கு இருக்கையில்‌ 
தேவ வசனத்தின்‌ ஆழங்களிலிருந்து அநேக விஷயங்களைக்‌ கற்றுக்‌ 
கொண்டாள்‌. 

“சிறைச்சாலையில்‌ ஓவ்வொரு கதவுகளுக்கும்‌ ஒரு துளையுள்ளது. அது 
யூதாஸின்‌ துளை என்பர்‌. அதன்‌ மூலமாக வெளியே உள்ள சேவகர்கள்‌ 
உள்ளே உள்ள கைதிகளை ஒவ்வொரு ஐந்து நிமிடங்களுக்கும்‌ கண்காணித்து 
வந்தனர்‌. அவர்கள்‌ உள்ளே இருந்த கைதிகளுக்கு அவர்கள்‌ செய்ய 
வேண்டியதைச்‌ சொல்லி கவனித்தார்கள்‌. இதைக்‌ கண்ட எனக்கு ஒரு எண்ணம்‌ 
வந்தது. இவர்களே இவ்வாறு பாதுகாக்கிறார்கள்‌ என்றால்‌ என்‌ மேல்‌ தேவன்‌ 
எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருப்பார்‌!” 

த்ஸோயா தன்‌ மனதைத்‌ திடப்படுத்தி வேதாகமத்திலிருந்து ஆழமான 
பாடங்களைக்‌ கற்றுத்‌ தன்‌ வாழ்க்கைக்குப்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ கொண்டாள்‌. 
அவைகள்‌ கடினமாக இருந்தாலும்‌ அவளுடைய வாழ்க்கையையும்‌ பிறருடைய 
வாழ்வையும்‌ பிரகாசிக்கச்‌ செய்தது. 


ஒருவர்‌ தனது பொருட்களைச்‌ சேர்க்காமல்‌ சடிதியாகப்‌ பிரயாணப்‌ பட்டுப்‌ போவது 
கடினமான காரியம்‌. ஆயத்தமில்லாமல்‌ யார்தான்‌ பிரயாணஞ்‌ செய்வார்கள்‌? 
ஆனாலும்‌ கிறிஸ்தவ விசுவாசிகள்‌ அநுதினம்‌ தங்கள்‌ உன்னத பயணத்தில்‌ 
சரியான ஆவிக்குரிய ஆயத்தமில்லாமல்‌ முன்செல்ல நினைக்கிறார்கள்‌. நாம்‌ நமது 
வாழ்வில்‌ பயன்படுத்தத்தக்கதாக நமது இருதயங்களில்‌ தேவனுடைய 
வார்த்தைகளைப்‌ பதித்திருக்கவேண்டும்‌. நமது ஆவிக்குரிய போராட்டத்தில்‌ 
யதை ஏற்கனவே தெரியாமல்‌ இருப்பதால்‌ வெற்றி பெற வழி 
தெரியாமல்‌ தவிக்கிறோம்‌. நாம்‌ நமது இக்கட்டான சூழ்நிலைகளில்‌ த்ஸோயாவைப்‌ 
போல ஜெயிக்கமுடிந்தும்‌ சிலவேளைகளில்‌ தோற்றுப்‌ போகிறோம்‌. ஆனாலும்‌ 
கிறிஸ்துவிலுள்ள உன்‌ விசுவாசத்தைக்‌ கொண்டு தலைசிறந்த ஸ்தலங்களில்‌ நீ 
தடப்பாய்‌. அந்தப்‌ பயணத்துக்கு நீ ஆயத்தமா? வழிக்குத்‌ தேவையான தேவ 
வார்த்தையை நீ சவதரித்துக்‌ கொள்‌ - அது உனக்குத்‌ தேவைபடும்‌. 


95 





மிகப்‌ பாபங்கர தீவிரவாதி 


நாள்‌ 96 


ஆகிலும்‌, எனக்கு 
லாபமாயிருந்தவை 
களெவைகளோ 
அவைகளைக்‌ 
கிறிஸ்துவுக்காக 
நஷ்டமென்று 
எண்ணினேன்‌. 


பிலிப்பியர்‌ 3:7 


பெரு : ஜூவான்‌ 


ஜூவான்‌ தனது தீவிரவாதச்‌ செயல்களுக்காகப்‌ பதினைந்து ஆண்டுகள்‌ மிகுவேல்‌ 
கேஸ்ட்ரோ சிறைச்சாலையில்‌ சேவிக்க வேண்டும்‌ என்று தீர்ப்பானது. ஒரு 
தீவிரவாதி நினைப்பதைப்‌ போல ஜூவான்‌ புரிந்துக்‌ கொண்டான்‌. அவன்‌ 
“மிளிரும்‌ வழி” என்ற கம்யூனிஸ குழுவுக்கென சேனைவீரனாக இருந்தான்‌. 
அவனுடைய முக்கிய கடமை என்னவெனில்‌, பிறரை எப்படி கொன்று அழிப்பது 
எனப்‌ போதிப்பதாகும்‌. அவன்‌ பொறுப்புள்ள மேலதிகாரியாகவும்‌, வெடிமருந்து, 
ஆயுதபோராட்டம்‌, மர்மசாகடிப்பு முதலியவைகளில்‌ கைதேர்ந்தவன்‌. அவனது 
தொழில்‌ அவன்‌ கிரியைகளுக்கு ஊக்கமும்‌ முடிவும்‌ கொடுத்தது. 


ஜூவான்‌ சிறையிலும்‌ தனது பயங்கரவாதத்தைத்‌ தொடர்ந்தான்‌. அங்கிருந்த 
சககைதியான .:பெர்னான்‌டோவிடம்‌ தன்‌ கைவரிசையை எவ்வளவோ முயன்றும்‌ 
அது பலிக்கவில்லை. பதிலாக பெர்னான்டோ ஜூவானைப்‌ பார்த்து, “என்‌ 
சிநேகிதனே, இன்று நீ மரித்தால்‌ உன்‌ நித்தியத்தை எங்கு கழிப்பாய்‌?” 
என்று கேட்டான்‌. 

ஜூவான்‌ எண்ணற்ற பலருடைய மரணத்தைத்‌ திட்டமிட்டு 
நிறைவேற்றியிருந்தும்‌ தனது மரணம்‌ குறித்து அதுவரை நினைத்துப்‌ 
பார்க்கவில்லை. :பெர்னான்‌டோவின்‌ கேள்வி அவனைத்‌ தினமும்‌ துளைக்க 
ஆரம்பித்தது. ஃபெர்னான்‌டோவும்‌ தொடர்ந்து தேவனுடைய அன்பையும்‌ 
கிறிஸ்துவின்‌ மரணத்தையும்‌ பற்றி பகர ஆரம்பித்தான்‌. கடைசியில்‌ ஜூவான்‌ 
ஓரு விசுவாசியாக மாறினான்‌. 

புதிய சீஷனைப்‌ பார்த்து பெர்னான்டோ, “ஜூவான்‌, இதுவரையில்‌ நீ 
செம்படையின்‌ தீவிரவாதியாக ஜீவித்தாய்‌. இனிமேல்‌, உனக்காக மரித்த 
இயேசுவுக்காய்‌ நீ ஜீவிப்பாயா?” என்று கேட்டான்‌. 

முடிவில்‌, ஜூவான்‌ சிறைச்சாலையிலேயே ஒரு சபையின்‌ போதகனாக 
ஊழியஞ்செய்தான்‌. அதுவரை செம்படைக்கு ஆட்களை சேகரித்தவன்‌ இப்போது 
சிறையிலேயே ஒரு ஓய்வுநாள்‌ பள்ளியை நடத்தினான்‌. தனது 
மரணத்துக்கேதுவான ஊழியத்தின்மூலம்‌ பிறர்‌ நித்தியஜீவனைக்‌ கண்டடைய 
உதவினான்‌. 


மனிதர்‌ தங்கள்‌ தொண்டை அதம மரன்‌ ண்‌ ஆர்வமும்‌ மகிழ்ச்சியும்‌ 
கொள்கின்றனர்‌. சிலர்‌ தங்கள்‌ பணியிலும்‌, வேறு சிலர்‌ தங்கள்‌ குடும்பத்திலும்‌, 
இன்னும்‌ வேறுசிலர்‌ கிறிஸ்தவர்களை மோசம்பண்ணுகிறவர்களைக்‌ 
ர த க அவர்களைத்‌ தவறாக வழிநடத்துகிறவர்கள்‌ 

அது தொடரும்‌. ஆயினும்‌ பழைய ஜீவியத்தைப்‌ புதிதாய்‌ மாற்றும்‌ 
கமலத்‌ கர்த்தர்‌ ஜூவானை எப்படி மாற்றினார்‌ என்பதைப்‌ படித்தீர்கள்‌. 
பொதுவுடைமைக்காக ஜூவான்‌ உழைத்ததற்கு ஈடாக, அதற்கு மேலும்‌ அவன்‌ 
கிறிஸ்துவுக்கென்று உழைத்துப்‌ பிழைத்தான்‌. உனது ஆவிக்குரிய 
முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பவர்களுக்காக ஜெபம்பண்ணு. அவர்கள்‌ 
மனம்மாறி தேவனுடைய ராஜ்யத்துக்கென தீவிரமாக உழைக்கும்படி ஊக்கமாக 
ஜெபி. 








மற்றொரு தலைசிறந்த தீர்மானம்‌ 


நாள்‌ 97 


அவருடைய 
சித்தத்தின்படி 
செய்ய மனதுள்ள 
வனெவனோ அவன்‌ 
இந்த உபதேசம்‌ 
தேவனால்‌ 
உண்டாயிரக்கிறதோ, 
நான்‌ சுயமாய்ப்‌ 
பேசுகிறேனோ 

-. என்று அறிந்து 
கொள்ளுவான்‌. 
யோவான்‌ 217 


த ஃபிலிப்பைன்ஸ்‌ : பீட்டர்‌ 


பீட்டர்‌ அந்த ஆபத்தை எடுத்துக்‌ கொள்வது என்று தீர்மானித்தான்‌. அவன்‌ 
“பிலிப்பைன்ஸ்‌ தேசத்தில்‌ சுவிசேஷகனாக ஊழியஞ்செய்த தனது உறவினரான 
மைக்கேலுடன்‌ சேர்ந்து, கிராமங்கள்‌ தோறும்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றி கேள்விப்பட 
விரும்பும்‌ மக்களிடம்‌ பேசி வந்தான்‌. 


இப்படிச்‌ சென்ற பயணங்கள்‌ மிக ஆபத்து நிறைந்தவைகளாமிருந்தன . 
ஏனெனில்‌ மணிக்கணக்காக அடர்ந்த காடுகளினூடே அவர்கள்‌ பிரயாணஞ்‌ 
செய்தார்கள்‌. அந்த தேசத்து குடிமக்கள்‌ பல ஆண்டுகளாக கம்யூனிஸத்தின்‌ 
கையாளான புதிய மக்கள்‌ படையால்‌ வருத்தப்பட்டுவந்தனர்‌. பீட்டரும்‌ 
மைக்கேலும்‌ அடிக்கடி இவர்களுக்கு ஓதுங்கி செல்லவேண்டியிருந்தது. 
தேவனுடைய அன்பைக்‌ குறித்து பீட்டர்‌ சிறு பிள்ளைகளிடம்‌ கூறி, அவர்கள்‌ 
அதை விளங்கிகொண்டவுடன்‌ அவர்கள்‌ கண்களில்‌ கண்ட பிரகாசத்தைக்‌ 
கண்டு அகமகிழ்ந்தான்‌. 

பெரிய வெள்ளிக்‌ கிழமையன்று புதிய மக்கள்‌ படை மைக்கலின்‌ 
ஊழியத்துக்கு முற்றுப்‌ புள்ளி வைக்கத்‌ தீர்மானித்தனர்‌. எனவே அவர்கள்‌ 
பீட்டரைக்‌ கைது செய்து, மைக்கேல்‌ தனது ஊழியத்தை நிறுத்தாவிடில்‌ 
அவனைக்‌ கொன்றுப்‌ போடுவதாக மிரட்டினர்‌. பீட்டரின்‌ பெற்றோர்‌, “மைக்கேல்‌ 
தனது பணியை நிறுத்தச்‌ சொல்ல எங்களுக்கு அதிகாரம்‌ இல்லை. தயவு 
செய்து எங்கள்‌ மகன்‌ பீட்டரை எங்களிடம்‌ விட்டுவிடுங்கள்‌. அவன்‌ எந்தத்‌ 
தவறும்‌ செய்யவில்லை” என்று கேட்டனர்‌. 

இறுதியில்‌, தனது கைகள்‌ பின்னால்‌ கட்டப்பட்ட நிலையில்‌ பீட்டர்‌ தனது 
பெற்றோர்கள்‌ சொல்லக்கேட்டது, “ஜீவிப்பது கிறிஸ்துவுக்காக, மரிப்பதோ லாபம்‌” 
இந்த வார்த்தைகளுடன்‌, பீட்டர்‌ பெரிய வெள்ளிக்கிழமை நித்திய ராஜ்யத்தில்‌ 
தனது ரட்சகரைச்‌ சந்திக்கும்படி சேர்ந்தான்‌. அவனுடைய உறவினர்‌ மைக்கேல்‌ 
மலைநாட்டு கிராமத்தாரிடம்‌ கிறிஸ்துவின்‌ அன்பைப்பற்றி பேசும்‌ போதெல்லாம்‌ 
தனது இளம்‌ உடன்பங்காளரான பீட்டரைக்‌ குறித்தும்‌ பேசுகிறார்‌. 


அபாயம்‌ மேற்கொள்வதற்குத்‌ தீர்மானம்‌ தேவை. சிலர்‌ தங்கள்‌ நல்லராசியை 
இழக்கிறார்கள்‌. அதன்‌ மூலம்‌ பெரிய வெற்றியடைகின்றனர்‌. கால்பந்து, 
ஓட்டப்பந்தயம்‌, கூடைப்‌ பந்து, போன்ற ஆட்டங்களில்‌ கட்டுகிற வெற்றிகள்‌ 
இவைபோன்றவை, மற்றும்‌ சிலர்‌ தங்கள்‌ ஜீவனை அழிக்கக்கூடிய தீய 
பழக்கவழக்கங்களில்‌ மாய்ந்து தவிக்கின்றனர்‌. ஆனால்‌ இயேசு ஜனங்களை 
வேறொரு நல்ல தீர்மானத்துக்கென்று அழைக்கிறார்‌. அவருடைய சித்தத்தை 
நிறைவேற்றும்படிக்கு நாம்‌ நித்திய ஜீவனுக்கென்று உலக காரியங்களை வெறுத்து 
தள்ளும்படி தீர்மானம்‌ எடுக்கத்‌ தேவன்‌ நம்மை எதிர்பார்க்கிறார்‌. அவர்‌ சித்தம்‌ 
நிறைவேற்றும்போது, உலகம்‌ தராத லாபங்களை நாம்‌ பெறமுடியும்‌. உனது 
விசுவாசத்தைக்‌ காத்ததற்காக என்றாவது தேவனிடம்‌ அருள்‌ பெற்றாயா? 
இல்லையேல்‌ இன்றே தீர்மாணி, அவரிடம்‌ கேள்‌. 


97 





நாள்‌ 98 


நாம்‌ நல்ல கிறிஸ்தவர்களாக மரத்திரம்‌ இருக்கும்படி 
ிஜ.பியரமல்‌, தேவன்‌ விரும்பும்‌ கிறிஸ்தவர்களாக 

ஜீவிக்கும்படி ஜெபிக்கிறோம்‌. கிறிஸ்துவைம்‌ போன்று 
ஜீவிக்கையில்‌ தேவ மகிமைக்கென்று மனதார 

சிலுவையைச்‌ சுமக்கும்‌ கிறிஸ்தவர்களாக ஜீவிம்போம்‌. 


ருமேனியாவில்‌ ரகசிய திருச்சபைகளின்‌ சுற்றறிக்கை 
கடிதத்தில்‌ ஒரு பகுதி. 


98 


தலைசிறந்த பாடல்‌ 


வடகொரியா 


நாள்‌ 9 


தேவன்‌ 
தம்முடைய 
ஒரே பேறான 
குமாரனை 
விசுவாசிக்கிறவன்‌ 
எவனோ, அவன்‌ 
கெட்டுப்‌ 
போகாமல்‌, 
நித்தியஜீவனை 
அடையும்படிக்கு 
அவரைத்‌ 
தந்தருளி, 
இவ்வளவாய்‌ 
உலகத்தில்‌ 
அன்பு கூர்ந்தார்‌. 
யோவான்‌ 3:16 


கோக்ஸான்‌ கிராம்‌ மக்கள்‌ 


கபில நிறக்‌ கண்மணி கொண்ட அந்தச்‌ சிறுமி தனது தாயை ஏறெடுத்துப்‌ 
பார்த்தாள்‌. அவள்‌ தாயார்‌ என்ன சொல்லப்‌ போகிறார்களோ? 


அந்த நாளின்‌ காலைப்‌ பொழுதில்‌, அந்தச்‌ சிறுமியின்‌ தாயாராகிய அவர்கள்‌ 
போதகரும்‌, வடகொரியாவிலுள்ள கோக்ஸான்‌ கிராம சபையார்‌ 26 பேரும்‌, 
அங்கு கூச்சலிட்ட கம்யூனிஸ்டுகளின்‌ எதிரில்‌ கட்டப்பட்டு அழைத்துச்‌ 
செல்லப்பட்டனர்‌. 

செம்படை வீரன்‌ ஒருவன்‌ பாஸ்டர்‌ கிம்‌ மற்றும்‌ பிற கிறிஸ்தவர்களை 
நோக்கி, “கிறிஸ்துவை மறுதலியுங்கள்‌, இல்லையேல்‌ நீங்கள்‌ சாவீர்கள்‌” 
என்றான்‌. அந்த வார்த்தை அவளை உறையச்‌ செய்தது. இயேசுவை 
மறுதலிக்கும்படி அவர்கள்‌ அவளை எவ்வாறு நிர்ப்பந்திக்கமுடியும்‌? அவன்‌ 
சொன்னது உண்மையில்‌ அவன்‌ உள்ளத்திலிருந்த வந்த வார்த்தைகள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ மெளனமாக மறுத்தார்கள்‌. 

கம்யூனிஸ வீரன்‌ மூத்த கிறிஸ்தவர்களிடம்‌, “கிறிஸ்துவை மறுதலியுங்கள்‌. 
இல்லையேல்‌ உங்கள்‌ பிள்ளைகளைத்‌ தூக்கிலிடுவோம்‌” என்று உரக்கக்‌ 
கத்தினான்‌. அந்தச்‌ சிறுமி தனது தாயாரை ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. அவள்‌ தனது 
தாயார்‌ எவ்வளவு நேசித்தாள்‌ என்பதைப்‌ புரிந்தவளாக அவள்‌ கையைக்‌ 
கெட்டியாகப்‌ பிடித்தாள்‌. அவள்‌ தாயார்‌ அவளிடம்‌ குனிந்து, “என்‌ அருமை 
கண்மணியே, இன்று உன்னை மோட்சத்தில்‌ சந்திப்பேன்‌” என்று மிகுந்த 
நம்பிக்கை நிறைந்த சமாதானத்துடன்‌ அவள்‌ காதில்‌ கூறினாள்‌. 

எல்லாப்‌ பிள்ளைகளையும்‌ தூக்கிலிட்டனர்‌. 

மீதியான விசுவாசிகளை அங்கிருந்த சிமென்ட்‌ தளத்தில்‌ வலுக்கட்டாயமாக 
வரிசையில்‌ ஒரு ரோடு உருளை வண்டிமுன்பு படுக்கவைத்தனர்‌. கம்யூனிஸ்டுகள்‌ 
ஒரு கடைசி தருணம்‌ கொடுத்தனர்‌. “இந்த இயேசுவை மறுதலியுங்கள்‌. 
இல்லையேல்‌ இப்போது நொறுக்கப்படுவீர்கள்‌.” ஏற்கனவே தங்கள்‌ 
பிள்ளைகளைப்‌ பறிக்கொடுத்திருந்த அந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ பின்மாற வழி 
இருக்கவில்லை. 

வண்டி ஓட்டுநர்‌ உருளையின்‌ எஞ்சினை ஸ்டார்ட்‌ பண்ணினவுடன்‌ அந்த 
கிராமமக்கள்‌ மெதுவாகப்‌ பாடிமுடித்தார்கள்‌: “இன்னும்‌ கிட்ட கிட்ட 
சேர்த்துகொள்ளுமேன்‌, பாடுபட்ட நாயகா; இன்னும்‌ கிட்ட கிட்ட சேர்த்து 
கொள்ளுமேன்‌, ஜீவன்‌ தந்த ரட்சகா.” 


இன்னும்‌ அதிகமாக, தேவன்‌ தமது குமாரனைக்‌ கொடுத்தபோது அதையே 
செய்தார்‌. இன்னும்‌ அதிகமாக, அதையே இயேசுகிறிஸ்து சிலுவையிலறையப்‌ 
படும்போது செய்தார்‌. தங்களுக்கு அதிகமாகத்‌ தம்மையே கொடுத்தவருக்கு 
இன்னும்‌ அதிகமாக கொடுக்க விரம்புகிறார்கள்‌. நமது வாழ்விலும்‌ இயேசு 
கிறிஸ்துவுக்கு இன்னும்‌ எவ்வளவு கொடுப்பது என்பதே காரியம்‌. சில விசுவாசிகள்‌ 
அதன்‌ விளைவாகத்‌ தங்கள்‌ ஜீவனை இழந்திருக்கிறார்கள்‌. மற்றும்‌ சிலருக்கு 
அது இன்னும்‌ அதிக காணிக்கையாக இருக்கும்‌. உனது அனுதின ஜீவியத்தில்‌ 
இன்னும்‌ அதிகமாக நீ அவருக்கென்று என்ன செய்யப்‌ போகிறாய்‌? 





தலைசிறந்த சலன சித்திரம்‌ 


நாள்‌ 100 


என்‌ நினைவுகள்‌ 
உங்கள்‌ 
நினைவுகளல்ல. 
உங்கள்‌ வழிகள்‌ 
என்‌ வழிகளும்‌ 
அல்லவென்று 
கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
ஏசாயா 55:8 


100 


பாகிஸ்தான்‌ 


இப்பொழுது எல்லோருமே அந்தப்‌ படத்தைப்‌ பார்க்க விரும்பினர்‌. அதைக்‌ 
குறித்து பொது இடங்களிலும்‌ மசூதிகளிலும்‌ மக்கள்‌ பேசினர்‌. “அது எதைக்‌ 
குறித்தது?” “அதைப்‌ பார்த்தால்‌ என்ன? அதை வைத்திருப்பதற்காக ஜனங்களை 
ஏன்‌ கைது செய்ய வேண்டும்‌?” 

இப்படிப்‌ பேசப்பட்ட படம்தான்‌ பிரபலமான “ஜீசஸ்‌” பிலிம்‌. அது 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஜீவிய சரித்திரம்‌, மரணம்‌, உயிர்த்தெழுதலைக்‌ குறித்துப்‌ 
பேசுகிற அருமையான தயாரிப்பு ஆகும்‌. அது மனிதனின்‌ இரட்சிப்புக்கென்று 
இயேசு ஜீவிப்பது குறித்து பெரிய திரையில்‌ சித்தரிக்கிறது. பாகிஸ்தானிலுள்ள 
யாக்கோபாத்‌ என்னுமிடத்தில்‌ அந்தப்‌ படத்தையும்‌ பிற கிறிஸ்தவ நூல்களையும்‌ 
விநியோகஞ்‌ செய்த இருவரைக்‌ கைது செய்தனர்‌. இருவரையும்‌ நன்றாக 
அடித்தது மட்டுமன்றி, முஸ்லீம்‌ மதகுருக்களான முல்லாக்கள்‌ அந்த இருவரையும்‌ 
நீதிமன்றத்துக்கு எடுத்துச்‌ செல்லும்படி குற்றஞ்சாட்டவும்‌, அவர்களுக்கு 
உடந்தையானவர்களைத்‌ தண்டிக்கவும்‌ வற்புறுத்தினார்கள்‌. அவர்கள்‌ ஒரு 
படிமேலாகச்‌ சென்று, பட்டணத்திலுள்ள கிறிஸ்தவர்கள்மேல்‌ வன்முறையைத்‌ 
தூண்டினார்கள்‌. அதன்‌ விளைவாக அங்குள்ள ஒரு போதகரின்‌ வீடு 
சூறையாடப்பட்டதுடன்‌, ஒரு கிறிஸ்தவ கல்வி கூடத்தின்‌ அருகே துப்பாக்கிச்‌ 
சூடும்‌ நடந்தது. அவிழ்த்துவிடப்பட்ட வன்முறையால்‌ பட்டணம்‌ நிறைந்ததாகக்‌ 
காட்சியளித்தது. 

எனினும்‌ வெகுசீக்கிரத்தில்‌ சூழ்நிலை மாறியது. அந்தப்‌ படத்தைத்‌ 
தடைசெய்யாமல்‌, நகரத்திலுள்ள அனைவரும்‌ தடைசெய்யப்பட்ட அந்த 
“தவறான” படத்தைப்‌ பார்க்க விரும்பினார்கள்‌. அந்த வன்முறைக்கெல்லாம்‌ 
மூலக்காரணம்‌ என்ன என்று அறிய விரும்பினர்‌. அதற்குள்‌ கள்ளமார்க்கெட்டில்‌ 
“ஜீசஸ்‌” படத்தின்‌ பிரதிகளின்‌ விற்பனை கூடுபிடித்தது. மக்கள்‌ ஆவலோடு 
வாங்க ஆரம்பித்தனர்‌. அதுமட்டுமன்றி ''ஜீசஸ்‌'' படம்‌ உள்ளூர்‌ 
தொலைக்காட்சியில்‌ ஒளிப்பரப்பானது. அச்சமயம்‌ அதை நன்றாகக்‌ கவனித்த 
நீதிபதி முடிவாகக்‌ கூறினார்‌, “அந்தப்‌ படத்தில்‌ முஸ்லீம்களுக்கு எதிராக எதுவும்‌ 
இல்லை.” 


முல்லாக்கள்‌ எடுத்த அர்த்தமில்லாத எதிர்ப்பையும்‌ மீறி, சுவிசேஷமானது அந்த 
நகரவாசிகளையும்‌ சென்றடைந்தது தீர்ந்தது. அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்திலிருந்து 
ஜீசஸ்‌ படத்தை துடைத்துப்‌ போட எண்ணினர்‌. அவர்களின்‌ கொந்தளிப்பு அந்த 
ஊழியத்தை நன்றாகப்‌ பரவச்‌ செய்தது. தேவன்‌ காலச்‌ சூழ்நிலைகளைக்‌ கொண்டு 
மட்டும்‌ தமது ஊழியத்தைச்‌ செய்யாமல்‌, அவர்‌ தமது ஊழியர்களின்‌ முயற்சியை 
ஆசீர்வதித்து, அவர்கள்‌ எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அதில்‌ விளைச்சலைக்‌ கொடுக்கிறார்‌. 
மதம்‌ தடைசெய்யப்பட்ட நாடுகளிலுள்ள கிறிஸ்தவர்கள்‌ அதை அநுபவ பூர்வமாகக்‌ 
கண்டறிந்து வருகின்றனர்‌. ஆனாலும்‌ அந்த நாடுகளில்‌ கிறிஸ்தவம்‌ தழைத்து 
வருவதையும்‌ காண்கிறார்கள்‌. சிலவேளைகளில்‌ கருகலான சூழ்நிலைகளில்‌ 
எல்லாம்‌ மோசமாகத்‌ திரும்புவதைப்‌ போல காணப்பட்டாலும்‌, தேவன்‌ அதிலிருந்து 
ஒரு வழியை உண்டு பண்ணி விடுகிறார்‌. உன்‌ வாழ்வில்‌ நீ தேவனை நம்புகிறாயா? 
நீ ஒன்றுமே செய்யாமலிருந்தாலும்‌, அவர்‌ தாம்‌ கிரியை செய்கிறதை அறிந்தவர்‌. 
அவரை நம்பு. 











தலைசிறந்த மன்னிம்பு 


நாள்‌ 101 


“தேவனிடத்தில்‌ 
அன்புகூருகிறேன்‌ ” 
என்று ஒருவன்‌ 
சொல்லியும்‌, தன்‌ 
சகோதரனைப்‌ 
பகைத்தால்‌, அவன்‌ 
பொய்யன்‌. தான்‌ 
கண்ட 
சகோதரனிடத்தில்‌ 
அன்பு கூராம 
லிருக்கிறவன்‌, தான்‌ 
காணாத 
தேவனிடத்தில்‌ 
எப்படி அன்பு 
கூருவான்‌? 

1 யோவான்‌ 4:20 


பெரு : ரிகார்டோ 


அந்தக்‌ காகிதம்‌ கறைபடிந்து, ஒரங்கள்‌ கிழிந்ததுமாக இருந்தது. கறுப்பு 
மையினால்‌ கிறுக்கப்பட்ட எழுத்துக்களினால்‌ நிரம்பிய அந்தப்‌ பக்கத்தின்‌ அடியில்‌ 
ரிகார்டோ என்று கையெழுத்து போடப்பட்டிருந்தது. 


“நான்‌ பெரு நாட்டிலுள்ள கம்யூனிஸ முகாமிலிருந்து இதை எழுதுகிறேன்‌. 
சமீபத்தில்‌ என்னை உற்சாகமூட்டும்படி நான்‌ வானொலியைத்‌ திருப்பிக்‌ 
கொண்டிருந்தேன்‌. வெறுப்பு நிறைந்த எனது சகபணியாளர்களின்‌ திட்டங்‌ 
களெல்லாம்‌ வெறுமையாக என்‌ மனதுக்குப்பட்டது. உங்கள்‌ வானொலி 
நிகழ்ச்சியில்‌, “எங்களது மார்க்ஸிஸ மொழியில்‌ நீங்கள்‌ பேசினபோது, இயேசு 
என்ற மாபெரும்‌ போதகர்‌, உங்கள்‌ சத்துருக்களை மன்னியுங்கள்‌" என்று 
சொன்னதைக்‌ குறிப்பிட்டிருந்தீர்கள்‌. 

“அந்த வார்த்தைகள்‌ என்‌ உள்ளிந்திரியங்களைத்‌ தைத்தது. சடிதியாக, 
நான்‌ சமாதானத்தை அநுபவித்தேன்‌. ஒரு சிறுபிள்ளையைப்‌ போல விம்மி 
அழுதேன்‌. என்ன நடந்ததென்று எனக்குத்‌ தெரியவில்லை. 

“என்‌ பெற்றோர்களை அவர்களுடைய நிலச்சுவான்தார்கள்‌ வருத்தினபடியால்‌, 
என்‌ வாழ்க்கை முழுவதும்‌ பணக்காரர்களை வெறுத்து வந்தேன்‌. ஆனால்‌ 
ஏதோ காரணத்தினால்‌, இப்போது அத்தகைய வெறுப்பு எனக்கு 
வருகிறதில்லை. அதை விளக்க என்னால்‌ முடியாது. என்னால்‌ பிறரை இனி 
வெறுக்காமலிருக்க முடியுமா? 

“அதுவே முதல்‌ தடவையாக நான்‌ கேட்ட உங்களது வானொலி நிகழ்ச்‌ 
சியாகும்‌. நான்‌ எவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்தவனாக இருக்கிறேன்‌. இனிமேல்‌ 
உங்கள்‌ வானொலி நிகழ்ச்சிகளைக்‌ கேட்கத்‌ தவறுவதில்லை. நீங்கள்‌ குறிப்பிட்ட 
அந்த நூலைப்‌ படிக்க வாஞ்சையாக இருக்கிறேன்‌.” 

பின்‌ ரிகார்டோ தனது கம்யூனிஸ பணியாளர்களை விட்டு திருச்சபை 
பணியில்‌ சேர்ந்தார்‌. இரண்டு வருடங்களுக்குப்‌ பின்பு ரிகார்டோ அதே முகாமுக்கு 
வந்து, தனது முன்னாள்‌ கூட்டாளிகளுக்கு தனது இரட்சகரைப்‌ பற்றி கூற 
ஆவலாக இருந்தான்‌. அதற்குப்‌ பின்பு அவனது தொடர்பு அற்றுப்‌ போயிற்று. 
அவன்‌ மரித்திருந்தால்‌, தன்னைக்‌ கொன்றவர்களை மன்னித்து ஜீவன்‌ 
விட்டிருப்பான்‌. 


மனிதனுடைய மிக மோசமான குணம்‌ வெறுப்பு. அது தனது குப்பியைத்‌ தீண்டுகிற 
அமிலத்தைப்‌ போன்றதாகும்‌. பிறரைப்‌ பகைக்கிறவர்கள்‌ வெகுசீக்கிரத்தில்‌ 
தங்களையே வெறுக்க ஆரம்பிக்கின்றனர்‌. ஆனாலும்‌ ஆவிக்குரியவன்‌ தன்‌ சார்‌ 
இச்சைகளை மேற்கொண்டு தனது கசப்புகளை மறக்கிறான்‌. இயேசு பிறரை 
நேசிப்பதெப்படி என்று சொல்லிக்‌ கொடுப்பதால்‌ அவன்‌ உள்ளம்‌ மாறுகிறது. 
இதனால்‌ ஒரு புதிய விசுவாசியின்‌ உள்ளத்தில்‌ பல ஆண்டுகள்‌ தேங்கிக்கிடந்த 
வெறுப்பு பனிபோல்‌ மாறிவிடுகிறது! நீ உனது உள்ளத்தில்‌ கசந்திருக்கிறாயா? 
பழிவாங்கும்‌ எண்ணத்தினால்‌ நீ இரவுகளில்‌ விழிக்கிறாயா? உன்‌ கசப்பும்‌ வெறுப்பும்‌ 
நீங்கும்படி தேவனிடம்‌ திரும்பு. இன்று உன்‌ எதிரிகளை மன்னித்து நாளைக்கென்று 
நம்பிக்கையுடன்‌ வாழு. 


101 


தலைசிறந்த பொக்கிஷம்‌ 


ருமேனியா: தொப்ரோஜியா இராம மக்கள்‌ 


நாள்‌ 102 


நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்த 
ஜனம்‌, 
ம்ச்சக்கரத்திலுள்ள 
எல்லா ஜனங்களிலும்‌ 
உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னைத்‌ 
தமக்குச்‌ 
சொந்தமாயிருக்கும்‌ 
படி தெரிந்து 
கொண்டார்‌. 
உபாகமம்‌ 7:6 


102 


நிக்கொலாய்‌ கியூகெஸ்கு “சேகரிப்பு” என்ற பெயரில்‌ ஒரு அவசரக்‌ கூட்டம்‌ 
ஏற்பாடு செய்தான்‌. ருமேனிய நாட்டின்‌ கொடுங்கோலாட்சி செய்த அவன்‌ 
தந்திரமாக, தனது ஜனங்களின்‌ சொத்துக்களைத்‌ தன்னார்வத்தோடு பொது 
நன்மைக்கென்று சேர்ப்பதைப்‌ போல ஒரு யுக்தி கையாண்டான்‌. 


விவசாயிகள்‌, நிலச்சுவான்தார்கள்‌, உழைப்பாளிகள்‌ அனைவரும்‌ தங்கள்‌ 
நிலங்களை எல்லா இடங்களிலும்‌ இழந்தனர்‌; நிலங்கள்‌, ஆடுமாடுகள்‌, வீடுகள்‌, 
பொருட்கள்‌. ஒரு காலத்தில்‌ தழைத்திருந்த ருமேனியா விளை நிலங்கள்‌ 
இப்போது உலர்ந்து காணப்பட்டன. ஒவ்வொரு விவசாயியும்‌ இப்போது அரசாங்க 
நிலத்தில்‌ பணிசெய்யும்படி பரிதாபமான வருமானம்‌ பெற்று வந்தனர்‌. 
அப்பத்துக்காக குடும்பங்கள்‌ வரிசையில்‌ நின்று காத்திருந்தனர்‌. 

மக்கள்‌ தனது யுக்தியை எதிர்க்காதபடி அதற்குத்‌ தயாராக தானே அதில்‌ 
பங்கீடு செய்வதைப்‌ போல முன்வந்தான்‌. ருமேனியாவிலுள்ள 
தொப்ரோஜியாவில்‌ எல்லா கிராம மக்களை வரவழைத்து, நகரத்தின்‌ மையத்தில்‌ 
தங்கள்‌ ஆஸ்தியைத்‌ தாங்களாகவே கொடுக்கும்படி வற்புறுத்தப்பட்டனர்‌. 
அவர்கள்‌ யாருமே எதையும்‌ கொடுக்க முன்வராததைக்‌ கண்ட கியூகெஸ்கு 
அவர்களில்‌ பத்து பேரைத்‌ தனது சொந்த துப்பாக்கியால்‌ சுட்டுக்‌ கொன்றான்‌. 
மறுபடியும்‌ தன்‌ ஆதரவுக்காக ஓட்டு எடுத்தான்‌!” உங்களில்‌ யார்‌ தனது 
சொத்துக்கள்‌ அனைத்தையும்‌ விட்டுக்‌ கொடுக்கத்‌ தயார்‌?” 

அவர்கள்‌ ராணுவ மேளதாளங்களுடன்‌ இசைபாடி கம்யூனிஸத்தைப்‌ 
போற்றும்‌ பல்லவிகளைப்‌ பாடினர்‌. மக்களை வலுக்கட்டாயமாக அந்த இசைக்கு 
நடனமாடச்‌ செய்து, தங்களது பொதுவுடைமை கொள்கையை ஆதரிக்கும்படி 
மக்கள்‌ ஒன்றிவிட்டனர்‌ என்று பொய்ப்பிரச்சாரம்‌ செய்வதற்காக ஓரு விடீயோ 
படம்‌ பிடித்தனர்‌. தனது எல்லா உடைமைகள்‌ அனைத்தையும்‌ இழந்த ஒரு 
கிராமத்தான்‌ பின்பு கூறினான்‌; “எங்களிடமிருந்து எல்லாவற்றையும்‌ பறித்ததாகப்‌ 
புகழ்ந்து கொள்ளுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ மிக முக்கியமான ஒன்றை 
எங்களிடமிருந்து பறிக்கத்‌ தவறிவிட்டனர்‌. அது எங்கள்‌ பாடல்‌ புத்தகம்‌. எனவே 
நாங்கள்‌ அமர்ந்து, கர்த்தருக்குத்‌ துதி பாடல்களைப்‌ பாடினோம்‌. 


மக்கள்‌ அடிக்கடி புதிய நபர்களை அழைத்து அவர்களைப்‌ பேசவும்‌, ஒருவரைக்‌ 
குறித்து ஒருவர்‌ புரிந்துகொள்ளும்படி செய்யவும்‌ வேண்டி விளையாட்டுகளை 
அறிமுகப்படுத்துகின்றனர்‌. அவர்கள்‌ மனதிலுள்ள ஆசைகளைப்‌ புரிந்துக்கொள்ள 
ஒருகேள்வி கேட்கப்படுகிறது; “நீங்கள்‌ தனியாக ஒரு தீவில்‌ விடப்படுவதற்காக 
ஒரு பொருளைமட்டும்‌ எடுத்துச்‌ செல்ல அநுமதிக்கும்‌ பட்சத்தில்‌ எதை எடுத்துச்‌ 
செல்வீர்கள்‌? அப்போது அநேகர்‌ தங்கள்‌ மனதைக்‌ குழப்பி, தாங்கள்‌ 
விளையாடுவதையே மறந்து விடுகின்றனர்‌. எனினும்‌ ருமேனிய மக்கள்‌ வசதியான 
இரு ஆட்டம்‌ ஆடாமல்‌, தங்கள்‌ நிஜவாழ்க்கை பிரச்சனைகளைச்‌ சந்தித்தனர்‌. 
அவர்கள்‌ அரசு அவர்களின்‌ எந்தச்‌ சொத்துக்களையும்‌ விட்டு வைக்கவில்லை. 
தங்கள்‌ சூறையாடப்பட்ட கிராமத்தைத்‌ தனியாக விடப்பட்ட தீவைப்போலக்‌ கருதி, 
கிராம மக்களை மகிழ்விக்கும்படி, தங்களிடம்‌ மீந்திருந்த பாடல்‌ புத்தகங்களைப்‌ 
பயன்படுத்தினர்‌. அதை அவர்கள்‌ தங்கள்‌ பொக்கிஷமாக மதித்தனர்‌. தேவன்‌ 
அவர்களைத்‌ தமது பொக்கிஷமாக எண்ணினார்‌. 











தலைசிறந்த கரணிக்கை 


நாள்‌ 103 


உங்கள்‌ 
விசுவாசமாகிய 
பலியின்மேலும்‌ 
ஊழியத்தின்‌ 
மேலும்‌ நான்‌ 
வார்க்கப்பட்டுப்‌ 
போனாலும்‌, நான்‌ 
மகிழ்ந்து, உங்கள்‌ 
அனைவரோடுங்‌ 
கூடச்‌ சந்தோஷப்‌ 
படுவேன்‌. 
பிலிப்பியர்‌ 2:17 


லீபனோன்‌ மேரி 


லீபனோனிலுள்ள அவர்‌ கிராமத்தை முஸ்லீம்‌ தீவிரவாதிகள்‌ சுறையாடும்போது 
மேரி வெறும்‌ பதினேழு வயது நிரம்பியிருந்தாள்‌. மேரியையும்‌ அவள்‌ 
பெற்றோரையும்‌ பிடிவாதமான முரட்டுத்தொனியுடன்‌: “நீங்கள்‌ முஸ்லீமாக 
மாறுங்கள்‌. இல்லாவிட்டால்‌ இப்பொழுதே உங்களைச்‌ சுட்டுத்தள்ளூவோம்‌.” 


மேரி தைரியமாகப்‌ பதிலளித்தார்‌, “நான்‌ தேவனைத்‌ தெரிந்தெடுத்து 
விட்டேன்‌. சுட்டுத்‌ தள்ளுங்கள்‌, பார்க்கலாம்‌” என்றாள்‌. மேரியையும்‌ அவள்‌ 
பெற்றோரையும்‌ தாமதமின்றி சுட்டவுடன்‌ அவர்கள்‌ கிளம்பினார்கள்‌. ஓரிரு நாட்கள்‌ 
செஞ்சிலுவை சங்கத்தினர்‌ அந்தக்‌ கிராமத்துக்கு வந்து ஒரு அதிசயத்தைக்‌ 
கண்டனர்‌. மேரி இன்னும்‌ உயிரோடிந்தாள்‌ - குண்டடியினால்‌ உணர்வு இழந்து 
கிடந்தாள்‌. 

நிலை குலைந்துப்‌ போன மேரி தனது விசுவாசத்தை விடாமல்‌ ஜெபித்தாள்‌. 
இறுதியாக ஒரு வினோதமான சமாதானம்‌ அவள்‌ மேல்‌ இறங்கியது. அவள்‌ 
தேவனோடு இவ்வாறு உடன்படிக்கை செய்தாள்‌; “ஒவ்வொருவரும்‌ 
செய்வதற்கென்று ஒரு வேலை உண்டு. என்னால்‌ திருமணம்‌ செய்யமுடியாது. 
எனது சரீரத்தால்‌ வேலைசெய்யமுடியாது. எனவே என்னை 
முஸ்லீம்களுக்கென்று பலியாகக்‌ கொடுப்பேன்‌. அவர்கள்‌ எனது அருமை 
பெற்றோர்களைச்‌ சுட்டுக்‌ கொன்றுவிட்டனர்‌. என்னையும்‌ அழிக்கமுயன்றனர்‌. 
என்‌ ஜீவன்‌ இருக்கும்வரை அவர்களுக்கென்று ஊக்கமாக ஜெபிப்பேன்‌. 

அவளுடைய மாறாத ஜெபத்தினாலும்‌, அநேக முஸ்லீம்களிடத்தில்‌ கொடுத்த 
சாட்சியினாலும்‌ கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கும்‌ தேவகுமாரன்‌ மேல்‌ வைக்கும்‌ 
விசுவாசத்துக்கும்‌ வழிநடத்தினாள்‌. லீபனோன்‌ பகுதியில்‌ நடந்த 15 வருட 
உள்நாட்டு கலவரத்தில்‌ 1990 மிகக்கொடிய வருடமாக இருந்தது. அநேகமாயிரம்‌ 
பேர்‌ மரித்தனர்‌ அல்லது காயப்பட்டனர்‌. அநேக நூறாயிரம்‌ பேர்‌ அந்தப்‌ 
பகுதியிலிருந்து தப்பி ஓடினர்‌. ஆயினும்‌ மேரி தனது காயமடைந்த வாழ்வைக்‌ 
கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்ததைக்‌ கண்ட அநேக கிறிஸ்தவர்கள்‌ கிறிஸ்துவுக்காக 
அங்கே தரித்திருந்தார்கள்‌. 


தேவனுக்கு நாம்‌ கொடுக்கக்‌ கூடிய காணிக்கை எவ்வளவு பெரியதட்டாக 
இருந்தாலும்‌ அது போதாததாக இருக்கும்‌. அவர்‌ ராஜ்யத்துக்கென்று நாம்‌ கொடுக்கக்‌ 
கூடியவைகள்‌ கட்டுக்கடங்காதவை. மேரியைப்‌ போல தங்கள்‌ திருமண வாழ்வை 
இழந்தவர்கள்‌ பலர்‌ உண்டு. அப்படிப்பட்டவர்கள்‌ தங்களை 
வருத்துவோர்களினிமித்தம்‌ தங்களைப்‌ பிறர்‌ நன்மைக்கென்று அர்ப்பணித்து 
வாழுகின்றனர்‌. அது ஆராதனை போன்று கமழுகிறது. லைஸியெக்ஸிலுள்ள 
திரேஸே இப்படி கூறினார்‌;'” கிறிஸ்தவர்களில்‌ பெரும்பான்மையோர்‌ தங்கள்‌ 
ஜீவியத்தை ஜீவ பலியாகக்‌ கொடாமல்‌, தப்பும்படி பார்க்கிறார்கள்‌. நான்‌ 
அதிகவேலையாயிருக்கிறேன்‌ என்று சொல்லிவிடுகின்றனர்‌. ஆனால்‌ நாம்‌ 
நிறைவாக வாழும்படி தேவன்‌ ஒருவரே வழிகாட்ட முடியும்‌. அவருக்காக நாம்‌ 
சாட்சிகளாக வாழவேண்டும்‌. 


103 





ச்‌ 


தரங்கமுடியரத துக்கம்‌ 


நாள்‌ 104 


இப்பொழுது 
சந்தோஷப்‌ 
படுகிறேன்‌; நீங்கள்‌ 
துக்கப்பட்டதற்காக 
அல்ல, மனந்திரும்பு 
வதற்கேதுவாகத்‌ 
துக்கப்பட்டதற்‌ 
காகவே 
சந்தோஷப்படு 
கிறேன்‌; நீங்கள்‌ 
ஒன்றிலும்‌ எங்களால்‌ 
நஷ்டப்படாதபடிக்கு, 
தேவனுக்கேற்ற 
துக்கம்‌ அடைந்‌ 
தீர்களே. 

2 கொரிந்தியர்‌ 7:9 


104 


ருமேனியா: ஆர்ச்மேன்ட்ரைட்‌ கியுஷ்‌ 


ஜிலாவாவிலிருந்த கம்யூனிஸ சிறை முக்கியமாக காட்டமுள்ளதாக இருந்தது. 
அதில்‌ உடைக்கப்பட்டிருந்த ஜன்னல்களினூடே குளிர்ந்த வாடைக்காற்று 
வீசினது. அங்கிருந்த கைதிகளில்‌ சிலர்‌ குளிரினால்‌ உறைந்து மரித்தார்கள்‌. 
ஜிலாவாவிலிருந்த கிறிஸ்தவர்கள்மேல்‌ யாருமே இரக்கம்‌ காட்டவில்லை. உண்‌ 
மையில்‌, அவர்கள்தான்‌ செம்படை வீரர்களால்‌ “சிறப்பாக” அடிக்கப்பட்டார்கள்‌. 


அங்கு புதிதாக சேர்ந்திருந்த கைதிதான்‌ ருமேனியா நாட்டில்‌ லிபர்டி 
நகரிலிருந்த போதகரான ஆர்ச்மேன்ட்ரைட்‌ கியுஷ்‌ ஆவார்‌. ஆர்ச்மேன்ட்ரைட்‌ 
தன்னைச்‌ சுற்றி அந்தப்‌ புதிய இடத்திலிருந்தவர்களைச்‌ பார்க்கையில்‌ அவனுக்கு 
அறிமுகமான ஒருவரைக்‌ கண்டார்‌ - அவர்‌ அவனுக்குத்‌ துணையாக லிபர்டியில்‌ 
ஊழியஞ்செய்தவர்‌. அவர்தான்‌ போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிராண்ட்‌. “இவர்‌ எப்படி 
ஜீவித்திருக்க முடியும்‌? எட்டு ஆண்டுகளாக இவரிடமிருந்து யாருமே 
தொடர்பில்லாமல்‌ இருந்தாரே!” என ஆர்ச்மேன்ட்ரைட்‌ ஆச்சரியப்பட்டான்‌. அந்த 
இரு போதகர்களும்‌ கட்டி அரவணைத்துக்‌ கொண்டனர்‌. ஆர்ச்மேன்ட்ரைட்‌ 
சிரித்தார்‌. ஏனெனில்‌ தனது நிஷ்டூரமான இக்கட்டின்போது தனக்குத்‌ 
துணையாக ஒருவர்‌ உண்டு என்று மகிழ்ந்தார்‌. 

ஆனால்‌ போதகர்‌ வும்பிரான்ட்‌ சிரிக்கவில்லை. அவர்‌ இப்படிப்பட்ட ஒரு 
அருமையான போதகர்‌ சிறையினுள்‌ இருப்பதற்காக துக்கமடைந்தார்‌. அவர்‌ 
அவனைப்‌ பற்றி வருத்தப்பட்டார்‌. இவன்‌ இந்தக்‌ குளிரையும்‌ கொடூரத்தையும்‌ 
தாங்கிக்‌ கொள்ளுவானோ? பிறரைப்‌ போல இவனும்‌ சித்தப்பிரமைபிடிக்குமா? 
எட்டு ஆண்டுகள்‌ அந்தச்‌ சிறை வாசியாக இருந்த போதகர்‌ வும்பிரான்ட்‌ மனதில்‌ 
பல கேள்விகள்‌ எழும்பின. இனி என்ன நடக்கும்‌ என யூகிக்க முடிந்தது. 

அந்த இரு நண்பர்களும்‌ சற்றுநேரம்‌ அமைதலாக இருந்தார்கள்‌. சற்றுநேரம்‌ 
சென்று பொறுக்க முடியாத போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ கேட்டான்‌: “நீ 
துக்கமாக இருக்கிறாயா?” அவரை ஆச்சரியப்படுத்தும்‌ வகையில்‌ ஆர்ச்மேன்‌ 
ட்ரைட்‌ பதிலளித்தான்‌: “சகோதரனே, எனக்குத்‌ தெரிந்தமட்டும்‌ ஓரே ஒரு 
துக்கம்தான்‌ உண்டு. அது என்னவெனில்‌, இயேசு கிறிஸ்துவிடம்‌ முழுமாயாக 
அர்ப்பணியாமல்‌ இருப்பதுதான்‌.” 


கிறிஸ்தவ இரத்த சாட்சிகளின்‌ கதையை வருத்தமின்றி யாருமே கேட்கமுடியாது. 
மனித இயல்பின்படி, செய்யாத குற்றஞ்‌ சுமத்தப்பட்டு வருந்தி சரீர வேதனைக்கு 
உட்படுத்தி மரிப்பவர்களைக்‌ குறித்து கேள்விப்படுவது மிகுந்த துக்கப்படச்‌ 
செய்கிறது. ஆயினும்‌, இந்த வீரர்களின்‌ கதையைக்‌ கேட்டப்பின்‌ முற்றிலும்‌ மாறான 
ஒரு எதிர்பார்ப்பு நம்மைப்‌ பீடித்து விடுகிறது. அவர்களுடைய அர்ப்பணம்‌ 
பரிதாபத்திலிருந்து தீரத்துக்கு மாற்றுகிறது. கேட்டவர்களை அது சும்மா 
விடுகிறதில்லை. அவர்களுடைய மரணச்‌ செய்தி நம்மை உறுத்துகிறது. ஆனால்‌ 
நமது பலவீனமான விசுவாசம்‌ இரண்டாக உடைக்கப்பட்டு நமதுள்ளம்‌ மாற 
வேண்டும்‌. நமது வசதி வாழ்க்கையைத்‌ தேடி பலவீனமான இரக்கமும்‌ பரிதாபமும்‌ 
நிறைந்தவர்களாக வாழுவதைத்‌ தவிர்த்து, புதிய அர்ப்பணத்துக்கு நாம்‌ மாறாத 
பட்சத்தில்‌ அதுவே துக்கப்படவேண்டியதாகிறது. நீ பலக்கிறவைகளிலிருந்து 
புதிதாக ஊக்கம்‌ பெற்று தேவனுக்காக வாழும்படி சிந்திப்பாயா? இன்று அவருக்காக 
வாழும்படி உன்னை ஊக்கப்படுத்த ஜெபி. 








நாள்‌ 105 


விசுவாசத்தின்‌ நாமம்‌ உச்சரிக்கும்‌ 
தகுதி எம்போது ஆரம்பமாவது 
என்றால்‌, அதனால்‌ நீ கிரியை 
செய்யும்‌ தீர்மானத்தோடு உக்கிரமாக 
இறங்கும்போதுதான்‌. 


-காத்ரின்‌ மார்ஷல்‌ 


105 





தலைசிறந்த மன்னிம்பு 


நாள்‌ 106 


ஒருவரையொருவர்‌ 
தாங்கி, ஒருவர்‌ பேரில்‌ 
ஒருவருக்குக்‌ 
குறைபாடு 
உண்டானால்‌, 
கிறிஸ்து உங்களுக்கு 
மன்னித்தது போல, 
ஒருவருக்கொருவர்‌ 
மன்னியுங்கள்‌. 
கொலோசெயர்‌ 3:13 


ருமேனியா : திமெத்தர்‌ 


திமெத்தர்‌ பல ஆண்டுகளாக கம்யூனிஸ சிறைகளில்‌ துன்பப்பட்டார்‌. 
சிறைக்கைதியாக இருக்கும்போது தனது ஆவியில்‌ பலமுள்ளவனாக 
இருந்தாலும்‌, அவரது சரீரம்‌ தோய்ந்துப்‌ போக ஆரம்பித்தது. சிறைத்தலைவன்‌ 
ஒருவன்‌ திமெத்தரின்‌ முதுகுவடத்தைச்‌ சம்மட்டியால்‌ அவ்வப்போது அடிப்பதில்‌ 
இன்பம்‌ கண்டான்‌. அதனால்‌ அவன்‌ முதுகுத்தண்டு நைந்து 
உணர்வற்றுப்போனது. ஆனாலும்‌ திமெத்தரின்‌ கிறிஸ்தவ குணம்‌ மாறாமல்‌ 
இருந்தது. கடைசியாக, அவன்‌ சிறையிலிருந்து வெளியேற்றப்பட்டான்‌. 


இருபது ஆண்டுகளுக்குப்‌ பின்பு ஒரு நாள்‌ யாரோ ஒருவர்‌ அவன்‌ வீட்டு 
முன்‌ வாசலைத்‌ தட்டினான்‌. பல ஆண்டுகளாகத்‌ தனது முதுகுத்தண்டைக்‌ 
குரூரமாகக்‌ காயப்படுத்தின அதே சிறை அதிகாரி வந்து நின்றதைக்‌ கண்டு 
திடுக்கிட்டான்‌. இன்னும்‌, திமெத்தர்‌ தனது விசுவாசத்தை அறிக்கையிடுவதில்‌ 
தயங்காமலும்‌ நிலைமாற்றாமலும்‌ இருந்தான்‌. 

திமெத்தர்‌ அவனை வாழ்த்தி வரவேற்குமுன்‌, முன்னாள்‌ சிறை அதிகாரி 
பேச முந்தினான்‌. “நான்‌ உனக்குச்‌ செய்ததை யாருமே மன்னிக்க முடியாது 
என்று உணர்ந்திருக்கிறேன்‌. அது மிகவும்‌ ஈவிரக்கமற்ற செயல்‌. தயவு செய்து 
முதலாவது எனது வேண்டுதலைக்‌ கேட்டு, என்னை மன்னித்து, அப்புறம்‌ 
என்னை அனுப்பு.” 

திமெத்தர்‌ ஒருகணம்‌ மாத்திரம்‌ அவனை உற்றுப்‌ பார்த்து, இரக்கத்துடன்‌ 
அவனைக்‌ கவனித்தான்‌. அவன்‌ மெதுவாகப்‌ பதிலளித்தான்‌: “இருபது 
ஆண்டுகளாக நாள்தவறாமல்‌ உனக்காகத்‌ தினமும்‌ ஜெபித்து வந்திருக்கிறேன்‌. 
உன்னை இருபது ஆண்டுகளுக்கு முன்பே மன்னித்துவிட்டேன்‌” என்றான்‌. 
நாம்‌ எல்லாரிடத்திலும்‌ - நம்மை வேதனைப்படுத்தினவர்களையும்கூட 
நேசிக்கவும்‌ மன்னிக்கவும்‌ ஆயத்தமாக இருந்தால்‌, கிறிஸ்துவின்‌ அன்பு 
எல்லோரையும்‌ ஜெயிக்க முடியும்‌. 


அநேகர்‌ தாங்களாகவே சரீர வருத்தத்தை ஒரு போதும்‌ அநுபவிக்கமாட்டார்கள்‌. 
ஆயினும்‌ நமக்குப்‌ பிறரால்‌ உண்டாக்கப்படும்‌ மனநோவுகள்‌ காயங்களை 
ஏற்படுத்துவதால்‌ பயங்கர பாதிப்புக்குள்ளாகிறோம்‌. நம்மிடத்தில்‌ பேசப்பட்ட 
அன்பில்லாத வார்த்தைகள்‌, நண்பனால்‌ ஏமாற்றம்‌, கசப்பான ஒரு விவாகரத்து 
முதலியன நம்மை வாழ்க்கை முழுவதும்‌ உறுத்தும்‌. நாம்‌ சிலவேளைகளில்‌ மனதில்‌ 
வேதனைகளைச்‌ சுமந்துக்‌ கொண்டு, நமக்குத்‌ தவறுசெய்தவர்களைப்‌ பழிவாங்கத்‌ 
தேடுகிறோம்‌. அவர்களை இயல்பாக மன்னிக்க தம்மால்‌ முடிகிறதில்லை. ஆனால்‌ 
அது தேவனிடமிருந்து அறுக்கமுடியாத ஒரு சுபாவம்‌. நாம்‌ தேவகிருபையை 
ருசித்திருந்தால்‌, பிறர்‌ தேவனுடைய மன்னிக்கும்‌ சுபாவத்தை நம்மிடம்‌ அநுபவிக்க 
உதவியாக இருப்போம்‌. மன்னிப்பு குற்றம்புரிந்தவன்‌ முதலாவது கேட்டுப்பெற 
அவசியம்‌ என்பதல்ல. அது கீழ்ப்படிதலினாலும்‌, விசுவாசத்தினாலும்‌ நம்மில்‌ 
காணப்படுகிற விளைவு. இந்தவிதமான மன்னிப்பின்‌ சுபாவம்‌ உன்னில்‌ அற்புதமாக 
உருவாக இன்று தேவனிடம்‌ ஜெபி. 











தலைசிறந்த சந்திம்பு 


கிழக்கு ஐரோப்பா : ஜோன்‌ லூகாஜானு 


நாள்‌ 107 


தேவனுடைய 
கிருபையினால்‌ 
ஒவ்வொருக்காகவும்‌, 
மரணத்தை 
ருசிபார்க்கும்படிக்கு 
இயேசு 
மரணத்தை 
உத்தரித்தார்‌. 
எபிரெயர்‌ 2:9 


கிழக்கு ஐரோப்பாவிலுள்ள ஜோன்‌ லூகாஜானு என்ற இளம்‌ கிறிஸ்தவன்‌ 
வழக்கு விசாரணைக்குப்பின்‌, சிறைச்சாலைக்கு மீண்டும்‌ சென்றான்‌. 
அவனுடைய அறையிலிருந்த பிறகைதிகள்‌ ஆவலுடன்‌ அவனைப்‌ பார்த்து, 
“என்ன ஆயிற்று?” என்று விசாரித்தனர்‌. 

அவன்‌ அவர்களிடம்‌, “இயேசுவின்‌ தாயாகிய மரியாளைத்‌ தேவதூதன்‌ 
சந்தித்த நாளைப்‌ போன்றிருந்தது. இங்கு அவள்‌ பக்தி வினயத்தோடு தன்‌ 
இளம்‌ வயதில்‌ தியானித்துக்‌ கொண்டிருக்கையில்‌, ஒரு ஆச்சரியமான செய்தியை 
அவளிடம்‌ அறிவிக்கும்படி பிரகாசமான தேவதூதன்‌ அவளுக்குமுன்‌ வந்து 
நின்றான்‌. அவள்‌ தனது கர்ப்பத்தில்‌ தேவகுமாரனை சுமப்பதாக இருந்தது.” 

அந்தக்‌ கதை எவ்வாறு ஜோன்‌ லூகாஜானுவின்‌ வழக்கு விசாரனை 
அறைக்குச்‌ சம்பந்தமாகும்‌ என்று அறியும்படி பேராவலோடு அவர்கள்‌ கிட்டிச்‌ 
சேர்ந்தார்கள்‌. 

ஜோன்‌ மரியாளின்‌ கதையின்மூலம்‌ சமாதானத்தின்‌ சுவிசேஷத்தை 
அறிவிக்கத்‌ தொடர்ந்தான்‌. “மரியாள்‌ இயேசுவினால்‌ பெற்றுக்கொண்ட அனை 
த்து மகிழ்ச்சிக்கும்‌ ஈடாக, ஒருநாள்‌ அவள்‌ சிலுவையின்‌ அடிவாரத்தில்‌ நின்று, 
அவர்‌ வேதனைப்பாடு, உலகத்தின்‌ பாவத்தைச்‌ சுமப்பதற்காக மரிப்பதைக்‌ 
காணவேண்டியிருந்தது. தேவன்‌ இயேசுவை உயிரோடே எழுப்பினார்‌. 
இப்போது அவர்‌ பிதாவின்‌ வலது பாரிசத்தில்‌ வீற்றிருக்கிறார்‌. மரியாள்‌ தானும்‌ 
மரித்தப்பின்‌, ஒருநாள்‌ இயேசுவிடம்‌ சேர்ந்து நித்திய மகிழ்ச்சியை அநுபவிப்பாள்‌.” 

பிறகைதிகள்‌ இதைக்‌ கேட்டவுடன்‌ குழப்பமடைந்தனர்‌. “ஆனால்‌ வழக்கு 
விசாரணையின்‌ போது என்ன நடந்தது? என்று கேட்டோம்‌” என்று ஜோனை 
நினைவுறுத்தினர்‌. 

ஜோன்‌ அவர்களைப்‌ பார்த்து, மிகுந்த சமாதானம்‌ வழிந்த முகத்துடன்‌ 
கூறினான்‌: “எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அது எவ்வளவு நல்ல 
செய்தி, தெரியுமா?” மரியாளுக்கு தேவதூதனால்‌ அறிவிக்கப்பட்ட இனிய செய்தி 
கசப்பான செய்தியாக இருந்ததுபோல்‌, இயேசு பாடுபட்டு மரித்தப்பின்‌, தமது 
பிதாவோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார்‌. ஜோன்‌ அவ்விதமாக இயேசுவோடு நித்திய 
மகிழ்ச்சியுடன்‌ வசிக்கும்‌ ஒரு காலத்தை எதிர்நோக்கி அவரைச்‌ சந்திக்கும்படி 
மரிக்க ஆயத்தமானான்‌. 


அநேக கலாச்சாரங்களில்‌ மரணம்‌ துக்ககரமான சம்பவம்‌ ஆகும்‌. அநேகர்‌ தங்‌ 
களுடைய மரணத்தைத்‌ தவிர்க்க எடுக்கும்‌ முயற்சிகள்‌ ஏராளம்‌. யாராவது மரித்தால்‌ 
அவர்களை மரித்ததாகக்‌ கூறாமல்‌ “கடந்துப்‌ போனார்‌ என்று அறிவிக்கின்றனர்‌. 
நாம்‌ இவ்வாறு “இது எனக்கு ஒருபோதும்‌ நடவாது”' என்ற சிந்தனையில்‌ 
இன்ஷ்யூரன்ஸ்‌ அல்லது மரண சாஸனம்‌ எழுத மறுக்கின்றோம்‌. சில கம்பெனிகள்‌ 
“நித்திய அழகு ”'க்கென்று வியாபார விளம்பரங்களை வெளியிடுகின்றனர்‌. ஆனால்‌ 
தேவன்‌ நமது மரணத்தைத்‌ தவிர்க்காமல்‌, அதைச்‌ சந்திக்கும்படி வழிசெய்துள்ளார்‌. 
மரியாளுக்குத்‌ தேவதூதன்‌ செய்தி அறிவிக்கையில்‌ “உன்‌ இருதயத்தை ஒரு பட்டயம்‌ 
ஊடுருவும்‌ '” என்றறிவிக்கவும்‌ தவிர்க்கவில்லை. ஆனால்‌ அவளுடைய துக்கத்தைத்‌ 
தாங்கும்படியாக அவளுக்கு உயிர்த்தெழுதலின்‌ நம்பிக்கையும்‌ கொடுக்கப்பட்டது. 
கிறிஸ்தவர்களாகிய நாமும்‌ நமது மரணத்தைத்‌ தைரியத்தோடு சந்திக்கும்படி, 
நித்திய ஜீவனைக்‌ குறித்த நம்பிக்கையைத்‌ தேவன்‌ வாக்குப்‌ பண்ணிபிருக்கிறார்‌. 
அவரைச்‌ சந்திக்க நீ ஆயத்தப்படு. 

107 





தலைசிறந்த எதிர்வாதம்‌ 


ரஷியா 


நாள்‌ 108 


உன்‌ வழியைக்‌ 
கர்த்தருக்கு 
ஒப்புவித்து, அவர்மேல்‌ 
நம்பிக்கையாயிர. 
அவரே காரியத்தை 
வாய்க்கப்‌ 
பண்ணுவார்‌. 

உன்‌ நீதியை 
வெளிச்சத்தைப்‌ 
போலவும்‌, உன்‌ 
நியாயத்தைப்‌ 
பட்டப்பகலைப்‌ 
போலவும்‌ விளங்கப்‌ 
பண்ணுவார்‌. 
சங்கீதம்‌ 37:5-6 


108 


: ஜியோஜ்‌ ஜெல்டோனொஷ்கோ 


ஜியோஜ்‌ ஜெல்டொனொஷ்கோவுக்கு தனது அரசாங்கம்‌ கிறிஸ்துவின்‌ 
நற்செய்தியை மக்கள்‌ அறிவிப்பது பிடிக்காது என நன்றாகவே தெரியும்‌. 
ஆனால்‌, தனது தேசச்‌ சட்டங்களுக்கு எதிராக இருந்தாலும்‌, இயேசு 
கிறிஸ்துவின்‌ கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படிவதே உசிதம்‌ என்று அவன்‌ மனதில்‌ 


பலமாகப்பட்டது. 


போலீஸார்‌ அவன்‌ வாசலில்‌ வந்தபோது, அது அவனுக்கு ஆச்சரியமாகத்‌ 
தோன்றவில்லை. அவன்‌ கைப்பிரதி விநியோகஞ்‌ செய்துவந்ததால்‌, அதன்மூலம்‌ 
அவன்‌ ஊழியம்‌ பரவின அளவு பற்றி அவர்கள்‌ அறிவது தவிர்க்க 
முடியாததாயிற்று. அவனுடைய விசாரணை நாள்‌ வந்தபோது, அவனுக்கென்று 
வாதாடும்படி மாநில கம்யூனிஸ வக்கீல்‌ அனுப்பப்பட்டான்‌. ஜியோஜ்‌ நீதிபதியிடம்‌ 
தைரியமாக, “எனக்கு வக்கீல்‌ வேண்டாம்‌. நான்‌ செய்தது சரிதான்‌. நீதிக்குப்‌ 
பிரதிவாதம்‌ தேவையில்லை” என்றான்‌. 

நீதிபதி கேட்டான்‌: “நீ தவறு செய்தாயா? 

அவன்‌ பதிலாக, “இல்லை. தேவனுடைய அன்பைக்‌ குறித்த நற்செய்தியைப்‌ 
பரப்புவது எல்லாக்‌ கிறிஸ்தவர்கள்‌ மேலும்‌ விழுந்த கடமை” என்றான்‌. 

அப்பொழுது நீதிபதி அவனிடம்‌, “அப்படியென்றால்‌ மாநில அரசால்‌ 
அங்கீகாரம்‌ பெற்று எங்கள்‌ கட்டுப்பாட்டில்‌ உள்ள திருச்சபைகள்‌ ஒன்றில்‌ 
சேர்ந்துகொள்‌” என்றான்‌. ஜியோஜ்‌ அதற்கு மறுப்பு தெரிவித்தான்‌. ஏனெனில்‌ 
அந்தத்‌ திருச்சபைகள்‌ அரசின்‌ கைப்பொம்மைகளாகச்‌ செயல்பட்டன. 
தேவனுடைய கற்பனைகளை அவைகள்‌ ஆதரிக்கவில்லை. 

நீதிபதி பொறுமை இழக்க ஆரம்பித்தான்‌. “நீ எங்கே ஆராதனைக்குப்‌ 
போகிறாய்‌? சொல்‌” என்று மிரட்டுவதைப்‌ போன்று கேட்டான்‌. 

ஜியோஜ்‌, “உண்மையாக ஆராதிக்கிறவர்கள்‌ எங்கும்‌ ஆராதிப்பார்கள்‌” என்று 
பணிவாகப்‌ பதிலளித்தான்‌. 

ஜியோஜ்‌ ஜெல்டோனொஷ்கோவுக்கு மூன்றாண்டு சிறைதண்டனை 
கிடைத்தது. அங்கு வழக்கம்போல அவன்‌ தனது ஊழியத்தையும்‌ 
ஆராதனையையும்‌ தொடர்ந்தான்‌. அவன்‌ செய்தது சரியே. நீதிக்கு எதிர்வாதம்‌ 
தேவையில்லை. 


“சரியானது செய்‌” என்பது பொதுவான நீதி. அதைச்‌ செய்வதைவிட சொல்வது 
எளிது. எனினும்‌ உலகிற்கு சரியெனத்‌ தோன்றுவது தேவனுடைய பார்வைக்கு 
முரண்பாடாக இருக்கும்‌. சரி மற்றும்‌ தவறு குறித்துச்‌ சர்ச்சை பண்ணுவது 
வகுப்பறை, பணித்தளம்‌ அல்லது திருச்சபையில்‌ வழக்கமாகிறது. நமது 
சூழ்நிலைகொண்டு நாம்‌ செய்வதை நியாயப்படுத்தமுடியாது. மக்கள்‌ நீதிக்கு மாறாக 
நடப்பதை ஏற்றுக்‌ கொள்ளலாம்‌. ஆனால்‌ எந்த சூழ்நிலையிலும்‌ நாம்‌ செய்வது 
சரியா அல்லது தவறா என்பதைத்‌ தீர்மானிப்பது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. 
இதன்வெளிச்சத்தில்‌ நாம்‌ எடுக்கும்‌ தீர்மானங்களைச்‌ சமுதாயம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளலாம்‌, அல்லது தள்ளிவிடலாம்‌. எதுவாயினும்‌, நாம்‌ நீதியைப்‌ பின்பற்றத்‌ 
தீர்மானமாக இருப்பதைத்‌ தேவன்‌ கனம்‌ பண்ணுகிறார்‌. நம்மைக்‌ கவனிக்கிறவர்கள்‌ 
அந்த வெளிச்சத்தைக்‌ கண்டு, அதன்‌ நீதியைப்‌ பின்பற்ற விரும்புகின்றனர்‌. 








தலைசிறந்த அக்கினி 


நாள்‌ 109 


நம்முடைய 
தேவன்‌ பட்சிக்கிற 
அக்கினியா 
யிருக்கிறார்‌. 
எபிரெயர்‌ 12:29 


ஸைபீரியா : விக்டர்‌ பேலிக்‌ 


“எனது உள்ளத்தில்‌ இயேசுவானவர்‌ கொளுத்தின அன்பின்‌ அக்கினியின்‌ 
அனலைக்கொண்டு, ஸைபீரியாவின்‌ உறைபனியை உருக்கினேன்‌, 
அல்லேலூயா!” 


இந்த வார்த்தைகளைக்‌ கூறும்போது பிஷப்‌ விக்டர்‌ பேலிக்கின்‌ முகம்‌ 
ஜொலித்தது. ஒருவனுடைய பயங்கர சூழ்நிலையிலும்‌ தேவன்‌ இருதயத்தை 
ஆட்கொள்ளுவதின்‌ வல்லமையான ரகசியத்தைக்‌ கற்றிருந்தார்‌. அவர்‌ கம்யூனிஸ 
ரஷ்ய சிறைச்சாலை இருட்டறையில்‌ எந்த கடிதமும்‌, குடும்பம்‌ - உற்றார்‌ 
நண்பரின்‌ செய்தியின்றி இருபது ஆண்டுகள்‌ கழித்தார்‌. 

ஓவ்வொரு மாலையிலும்‌ வைக்கோல்‌ மெத்தை ஒன்று அவருடைய சிறு 
அறையில்‌ போடப்படும்‌. அந்த படுக்கை நீக்கப்படுமுன்‌ சரியாக ஏழுமணி 
நேரம்‌ உறங்க அனுமதிக்கப்படுவார்‌. மீதி 17 மணிநேரம்‌ அந்த சிறிய அறையில்‌ 
சுற்றி சுற்றி நடக்கவேண்டும்‌. அவர்‌ நின்றாலும்‌ அல்லது விழுந்தாலும்‌ செம்படை 
சேவகர்கள்‌ அவரை அடிப்பார்கள்‌, அல்லது அவர்‌ திரும்ப நடக்கும்வரை மேலே 
தண்ணீர்‌ ஊற்றுவார்கள்‌. இப்படி இருபது ஆண்டுகள்‌ இந்தக்‌ கொடுமையைச்‌ 
சகித்தப்பின்‌, அவர்‌ மேலும்‌ நான்கு ஆண்டுகள்‌ கடின உழைப்புக்கென்று 
வடஸைபீரியாவுக்கு மாற்றப்பட்டார்‌. அங்கு உறைபனி உருகாது. அங்கு அவர்‌ 
உயிருடன்‌ இருந்ததற்குக்‌ காரணம்‌, சகல கசப்பு மற்றும்‌ வெறுப்பை உருக்கும்படி 
தேவ அக்கினியை அநுமதித்தார்‌. 

பிஷப்‌ பேலிக்‌ போன்று அரிய அநுபவம்‌ யாருக்கும்‌ கிடைப்பதில்லை. 
எனினும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ மூலம்‌ துன்பப்படுகிறவர்கள்‌ அனைவருக்கும்‌ 
பேலிக்‌ வாழ்ந்த அர்ப்பணம்‌ கிடைப்பது எளிது. தேவ அனல்கொண்ட 
பேலிக்கின்‌ இருதயத்தில்‌ இயேசு மூட்டின அன்பின்‌ ஜூவாலை அவரை 
இருபத்து நான்கு ஆண்டுகள்‌ சிறைவாசத்தில்‌ பத்திரமாகக்‌ காத்தது. 


அக்கினி, அந்த வார்த்தையைக்‌ கேட்ட மாத்திரத்தில்‌ பற்றியெரிகிற ஜூவாலை 
மனதில்‌ தென்படுகிறது. ஒரு கட்டடம்‌ அதனால்‌ பற்றியெரியும்‌ போது அது 
ஆபத்து என்று மக்கள்‌ குரல்‌ கொடுக்கிறார்கள்‌. குளிர்பிரதேசத்தில்‌ அது எரிந்தால்‌ 
அனல்மூட்டுகிறது. அது பலமான உணர்வுகளைக்‌ குறிக்கும்படி நினைவுறுத்தப்‌ 
பயன்படுகிறது. திரும்பத்திரும்ப அக்கினியில்‌ போடப்படும்‌ உலோகம்‌ 
சுத்தமடைகிறது, மேலும்‌ வலுவடைகிறது. அக்கினி இருளை ஒளிமயமாக்கி 
அலங்காரப்படுத்துகிறது. இவையெல்லாவற்றிலும்‌ ஒன்று நிலைநிறுத்தப்படுகிறது. 
அக்கினி எரிந்தால்‌ மாற்றம்‌ ஏற்படுகிறது. அக்கினியைப்‌ போன்று தேவனைச்‌ 
சந்திக்கும்போது மாற்றம்‌ பெறுகிறோம்‌. பேலிக்‌ அநுபவித்ததுபோல, கிறிஸ்துவின்‌ 
அன்பு உன்னைப்‌ பிரகாசிப்பித்து, பரிசுத்தமாக்கி, ஆறுதல்‌ பண்ணி, விடுதலை 
செய்துள்ளதா? மனிதனின்‌ குரூரம்‌ ஒரு நாளும்‌ தேவ அன்பை அணைத்துப்போட 
முடியாது. தேவ அன்பின்‌ ஜூவாலை உனக்குள்‌ பற்றியெரிகிறதா? 


109 





தலைசிறந்த கீர்த்தி 


நாள்‌ 110 


ஆகையால்‌, 
தேவனுடைய 
சித்தத்தின்படி 

பாட நுபவிக்‌ 
கிறவர்கள்‌ நன்மை 
செய்கிறவர்களாய்த்‌ 
தங்கள்‌ ஆத்து 
மாக்களை 
உண்மையுள்ள 
சிருஷ்டிகர்த்தாவாகிய 
அவருக்கு 
ஒப்புக்கொடுக்கக்‌ 
கடவர்கள்‌. 

! பேதுரு 419 


110 


எருசலேம்‌ யாக்கோபு 


இயேசுவின்‌ உயிர்த்தெழுதலைத்‌ தொடர்ந்து புதிதாகப்‌ பிறந்திருந்த 
திருச்சபையின்‌ தலைமைப்‌ பதவியில்‌ “நீதி நேர்மை”யான யாக்கோபு 
சேவித்தான்‌. எந்த அவிசுவாசியும்‌ அவனுக்கு எதிரில்‌ நின்றிருந்தால்‌ அவனுடைய 
போதனையைக்‌ கேட்டு மனந்திரும்ப வேண்டும்‌, இல்லையென்றால்‌ கண்ணில்‌ 
படாமல்‌ மறைந்து நிற்கவேண்டும்‌. 


இதினிமித்தம்‌, பிரதான ஆசாரியனும்‌ பூதத்‌ தலைவர்களும்‌ ஒன்று கூடி, 
தேவாலயத்தின்‌ உப்பரிகை உச்சியில்‌ யாக்கோபை நிறுத்தி, இயேசுவையும்‌ 
அவருடைய உயிர்த்தெழுதலையும்‌ அங்கு கூட்டப்பட்டிருந்த ஜனங்களின்‌ எதிரில்‌ 
மறுதலிக்கவும்‌, அப்படி முடியாத பட்சத்தில்‌ அங்கிருந்து தரைக்குத்‌ தள்ளி 
விடப்படுவர்‌ என்று பயமுறுத்தினர்‌. கவனமிகுந்த ஒரு ஜனக்கூட்டத்தினிடம்‌ 
பிரசங்கிக்க இதுவே கடைசி தருணம்‌ என்றாகிவிட்டது. 

“அனைத்து மக்களே, கவனித்து செவிகொடுங்கள்‌. இயேசுவே வாக்குத்தத்‌ 
தம்பண்ணப்பட்ட மேசியா. அவர்‌ தேவகுமாரன்‌, அவர்‌ திரும்பவந்து, உயிரோ 
டிருக்கிறவர்களையும்‌ மரித்தவர்களை எழுப்பி, அனைவரையும்‌ நியாயந்தீர்ப்பார்‌[” 

கீழே நின்றிருந்த சிலர்‌ தேவனை மகிமைப்படுத்தி, இயேசுவின்‌ நாமத்தைப்‌ 
போற்றினார்கள்‌. பிறர்‌ அவன்‌ துணிச்சலையும்‌ உறுதியையும்‌ கண்டு அசந்து 
நின்றார்கள்‌. அவன்‌ உண்மையிலேயே “நீதி நேர்மை” யானவன்‌ என்று 
பாராட்டினார்கள்‌. உடனே அவனுடைய மரணத்தை எதிர்பார்த்து அவனைக்‌ 
கீழே விழத்தள்ளினார்கள்‌. 

கூட்டம்‌ சத்தமின்றி நின்றது. அவர்களில்‌ ஒருவன்‌ உரக்கச்‌ சத்தமிட்டான்‌. 
“அதோ பார்‌, அவன்‌ உயிரோடிருக்கிறான்‌।!” யாக்கோபு மரிக்கவில்லை. அதற்குப்‌ 
பதிலாக அவன்‌ முழங்காலில்‌ நின்று ஜெபித்தான்‌. அப்போது மூர்க்கம்‌ நிறைந்த 
யூதர்களில்‌ சிலர்‌ கல்லெறியும்படி ஓரு ஆசாரியன்‌ ஓடிவந்து அவர்களைத்‌ தடுக்க 
முயற்சித்தான்‌, “நீங்கள்‌ என்ன செய்கிறீர்கள்‌? 'நீதிமான்‌' நமக்காக ஜெபித்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. அவனை ஏன்‌ காயப்படுத்தப்‌ பார்க்கிறீர்கள்‌?” அவன்‌ 
இப்படி பேசிக்‌ கொண்டிருக்கையில்‌ பின்னாலிருந்து ஒருவன்‌ கடப்பாறையை 
எடுத்து யாக்கோபு உடனே சாகும்படி அவன்‌ தலையை ஓங்கி அடித்தான்‌. 
அவன்‌ மரித்த அதே இடத்தில்‌ அடக்கம்‌ பண்ணப்பட்டான்‌. 


நாம்‌ வாசிக்கும்‌ சரித்திரத்தின்‌ பின்னணியில்‌ ஒரு கதை இருந்தே இருக்கும்‌. 
அந்தச்‌ சம்பவம்‌ நடந்தபோதுள்ள உணர்வுகளை காலம்‌ துடைத்திருக்கலாம்‌. 
ஆனால்‌ சரித்திரத்தில்‌ இடம்பெற்ற அச்சம்பவம்‌ தனது உணர்ச்சிகளை தேக்கி 
வைத்துள்ளது. நாம்‌ வாசித்த யாக்கோபின்‌ கதை அவனுடைய நீதிநேர்மையை 
இபேசுவுக்காகக்‌ காத்துக்‌ கொண்டதை நன்றாக விளக்குகிறது. அவனை நன்றாய்‌ 
அறிந்தவர்கள்‌ அவன்‌ திறிஸ்துவுக்காகக்‌ கொண்டிருந்த அர்ப்பணத்தை அறிவர்‌. 
அவனைக்‌ குறித்துக்‌ கேள்விப்பட்டவர்கள்‌ அவன்‌ ஒரு தைரியமான பிரசங்கி 
என்பதை ஒப்புக்‌ கொண்டனர்‌. அவன்‌ மரணச்‌ செய்தி அவன்‌ கிறிஸ்துவுக்காகக்‌ 
கொண்டிருந்த வைராக்கியத்தைப்‌ பறைசாற்றுகிறது. கிறிஸ்தவ சரித்திரம்‌ 
கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்தவர்களின்‌ சீர்த்தியைப்‌ பறைசாற்றுகிறது. 
உன்னைக்‌ குறித்து சரித்திரம்‌ என்ன கூறும்‌? உன்‌ விசுவாசத்தைக்‌ குறித்து உன்‌ 
சந்ததி என்ன சொல்லும்படி நீ விட்டுவைக்கிறாய்‌? 








தலைசிறந்த ஞானஸ்நானம்‌ 


நாள்‌ 111 


அதற்கு 
ஒப்பனையான 
ஞாஸ்நானமானது, 
மாம்ச அழுக்கை 
நீக்குதலாயிராமல்‌, 
தேவனைப்‌ பற்றும்‌ 
நல்‌ மனச்சாட்சியின்‌ 
உடன்படிக்கையா 
யிருந்து, இப்பொழுது 
நம்மையும்‌ இயேசு 
கிறிஸ்துவினுடைய 
உயிர்த்தெழுதலினால்‌ 
இரட்சிக்கிறது. 

॥ பேதுரு 3:21 


ஸ்லோவாக்கியா : ஆன்மாரீ 


ஆன்மாரீ என்ற இளம்‌ ஸ்லோக்‌ வாக்கிய கிறிஸ்தவ பெண்‌ அந்தரங்க 
திருச்சபையோடு தொடர்பு வைத்திருந்ததற்காகச்‌ சிறையிலடைக்கப்பட்டு சில 
மாதங்களே சென்றிருந்தது. அவள்‌ அவ்வப்போது செம்படை வீரனால்‌ ஒரு 
தனி அறைக்கு அழைத்து வரப்பட்டு அந்தரங்கத்திருச்சபை அங்கத்தினரின்‌ 
தகவல்களை அளிக்கும்படி அடித்து துன்புறுத்தினான்‌ 


தேவகிருபையினால்‌ அவள்‌ அதைச்‌ சகித்துக்‌ கொண்டாள்‌. அவள்‌ ஓவ்வொரு 
முறையும்‌ அவள்‌ அவனிடம்‌ இயேசுவின்‌ அன்பைக்‌ குறித்துப்‌ பகருவாள்‌. அவன்‌ 
அவளைப்‌ பரிகாசம்‌ பண்ணி, “நீ உன்‌ திருச்சபை அங்கத்தினரின்‌ தகவல்களை 
கொடுக்கிறவரைக்கும்‌ உன்னை அடித்து அந்த அன்பைக்‌ கரைத்து விடுவேன்‌” 
என்று கேலி செய்தான்‌. 

ஆன்‌ மாரீ பதிலாக, “எனக்கு ஒரு காதலன்‌ உண்டு. அவர்‌ எல்லாரையும்‌ 
விட இனிமையானவர்‌. அவரன்பு இன்பத்தைத்‌ தேடாமல்‌, பிறரை மகிழ்ச்சியால்‌ 
பூரிக்கச்‌ செய்யும்‌. அவரை நான்‌ அறிந்த நாள்‌ முதற்கொண்டு என்னால்‌ 
நேசிக்கத்தான்‌ முடிகிறதே தவிர வேறொன்றையும்‌ செய்யமுடியவில்லை. நீ 
இப்போது வெறுப்பை நேசிக்கிறாய்‌. ஆனால்‌ அன்பை நேசிக்கும்படி உன்னை 
கெஞ்சி கேட்கிறேன்‌” என்றாள்‌. 

செம்படை வீரன்‌ மூர்க்கத்துடன்‌ அவளை மயங்கும்வரை அடித்தான்‌. அவள்‌ 
தெளிந்து தன்‌ கண்களுக்கெதிரில்‌ ஏதோ தியானத்தில்‌ மூழ்கினதுபோல்‌ அவன்‌ 
உட்கார்ந்திருப்பதைக்‌ கண்டாள்‌. கடைசியாக அவன்‌ கேட்டான்‌, “உனது அந்தக்‌ 
காதலன்‌ யார்‌?” ஆன்மாரீ சந்தர்ப்பவசமாக இயேசுவையும்‌ அவர்‌ வந்த நோக்‌ 
கத்தையுங்‌ குறித்து விவரமாக எடுத்துக்‌ கூறினாள்‌. 

அப்பொழுது அவன்‌, இந்த இயேசுவை எவ்வாறு நண்பனாக்குவது? என்று 
கேட்டதற்கு அவள்‌, “நீ மனந்திரும்பி ஞானஸ்நானம்‌ எடுத்தால்‌ போதும்‌” என்று 
பதிலளித்தாள்‌. 

உடனடியாக அவளைத்‌ துப்பாக்கியால்‌ குறிவைத்து, “அப்படியானால்‌ எனக்கு 
உடனடியாக நீயே ஞானஸ்நானம்‌ கொடு, இல்லையென்றால்‌ உன்னைச்‌ 
சுட்டுவிடுவேன்‌” என்று பயமுறுத்தினான்‌. ஆன்மாரீ அவனுக்கு ஞானஸ்நானம்‌ 
கொடுத்தாள்‌. வெகுசீக்கிரத்தில்‌ தான்‌ அடித்த கைதிகளுடன்‌ அவன்‌ கைதியானான்‌. 


ஒருவரையொருவர்‌ யாராவது காதலித்தால்‌ அதை மறைக்க முடியாது. அது 
எப்படியாவது அவர்கள்‌ குடும்பம்‌, நண்பர்‌, அயலகத்தாருக்குத்‌ தெரிந்துவிடும்‌, 
அன்பு யாரையும்‌ சுலபமாக இழுப்பதால்‌ அவர்கள்‌ பாதிக்கப்படுகிறார்கள்‌. தங்களை 
நேசிப்பவர்களைப்‌ பற்றி பிறரிடம்‌ கூறாமல்‌ இருக்க முடிவதில்லை. அதைப்‌ 
போலவே ஞானஸ்நானமும்‌ நம்மை நேசிக்கிற தேவனுடைய அன்பை எடுத்துக்‌ 
காட்டும்‌ வகையில்‌, அவருடைய நேசகுமாரனோடும்‌, அவருடைய சரீரத்தோடும்‌ 
ஐக்கியம்‌ பெற வழியுண்டாக்குகிறது. சிறையினுள்‌ ஞானஸ்நானம்‌ எடுப்பவனுக்கு 
ஒரே ஒரு சாட்சி இருந்தாலும்‌, தான்‌ வாழும்படி தீர்மானித்த சமுதாயத்தை மனதில்‌ 
கொண்டு எப்படியாவது கிறிஸ்துவைப்‌ பின்பற்றும்போது அது சிறந்த 
ஞானஸ்நானமாகி விடுகிறது. நாம்‌ கிறிஸ்துவினிடம்‌ காண்பிக்கும்‌ அன்பு உலகில்‌ 
பிறருக்கு முன்‌ வெளிப்படுகிறது. ஒருவேளை யாருமே உன்னை பயமுறுத்தா 
விட்டாலும்‌ இயேசுவின்‌ அன்பை இன்னும்‌ நீ பகர ஆயத்தமா? 


111 





நாள்‌ 112 


விசுவாசம்‌ ஒரு நாளும்‌ மயங்காது. அது பதிலை 
எதிர்நோக்கும்‌. அது ஊழியஞ்செய்யத்‌ தண்டும்‌. அது 
உள்ளத்தில்‌ அவருடைய பிரசன்னத்தையும்‌ தேவ ஆவியின்‌ 
வல்லமையையும்‌ வெளிப்படுத்தும்‌. 


போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்ப்ரான்ட்‌ 








மிதமிஞ்சின தைரியம்‌ 


நாள்‌ 113 


நான்‌ உனக்குக்‌ 
கட்டளையிட 
வில்லையா? 
பலங்கொண்டு 
திடமனதாயிந. 
திகையாதே, 
கலங்காதே. 

நீ போகும்‌ 
இடமெல்லாம்‌ 
உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ 
உன்னோடே 
இருக்கிறார்‌. 


யோசுவா 1:9 


ருமேனியா ஒரு தாயாரும்‌ மகளும்‌ 


அந்தச்‌ சிறுமி தனது தாயாருடன்‌ சிறையிலடைக்கப்பட்டதைக்‌ கண்ட கைதிகள்‌ 
அனைவரும்‌ மலைந்து நின்றனர்‌. சிறைச்சாலையின்‌ அதிகாரிகூட, “உன்‌ 
மகளிடம்‌ ஏன்‌ கருணை காட்டக்கூடாது? நீ கிறிஸ்தவளாக இருப்பதை 
மறுதலித்தால்‌, நீங்கள்‌ இருவரும்‌ வீட்டுக்குப்‌ போகலாம்‌” என்றார்‌. 


அந்தப்‌ பெண்மணி அறிந்த அளவு கலங்கிப்‌ போயிருந்தாள்‌. தனது சபைப்‌ 
போதகரைக்‌ கைது செய்தபோது எதிர்த்ததற்காக அவள்‌ கைது 
செய்யப்பட்டிருந்தாலும்‌, பின்பு தனது மகளை கொடுமைக்குத்‌ தப்புவிக்கும்படி 
கிறிஸ்துவை மறுதலிக்க ஒப்புக்‌ கொண்டாள்‌. இரண்டு வாரம்‌ சென்று, 
கம்யூனிஸ்டுகள்‌ அவளை பத்தாயிரம்பேர்‌ கூடியிருந்தமேடையில்‌ நிறுத்தி, “நான்‌ 
இனி கிறிஸ்தவள்‌ அல்ல” என்று சொல்லும்படி வற்புறுத்தினார்கள்‌. 

வீட்டுக்குத்‌ திரும்பும்‌ வழியில்‌ மகள்‌ தாயிடம்‌, “அம்மா, இன்று நீங்கள்‌ 
செய்ததைப்‌ பற்றி இயேசு திருப்திபடவில்லை” என்றாள்‌. சிறுமியின்‌ தாயார்‌ 
அவளை நேசித்தபடியால்‌ அப்படி நடந்ததை எவ்வளவு எடுத்துக்‌ கூறியும்‌ 
அவள்‌ அதை ஒத்துக்‌ கொள்ளவில்லை. அப்புறம்‌ மகள்‌ தாயின்‌ கண்களை 
உற்றுப்பார்த்து, “நான்‌ மீண்டும்‌ இயேசுவுக்காக சிறையிலடைக்கப்பட்டால்‌, 
நான்‌ அதற்காக அழமாட்டேன்‌” என்று வயதுவரம்பை மீறிகூறினாள்‌. 

அப்போது தாயார்‌ மகளின்‌ தைரியத்தையும்‌ அன்பையும்‌ பாராட்டின துடன்‌ 
தனது பலவீனத்தை நினைத்து அழுதார்கள்‌. அவள்‌ தேவனை நோக்கி கதறி 
அழுது ஜெபித்தபின்‌ ஓரு கடினமான தீர்மானம்‌ எடுக்க பலன்‌ பெற்றாள்‌. 
அவள்‌ மீண்டும்‌ சிறைச்சாலை அதிகாரியிடம்‌ சென்று, “நீங்கள்‌ என்‌ 
மகளினிமித்தம்‌ என்‌ விசுவாசத்தை மறுதலிக்கச்‌ சொன்னீர்கள்‌. ஆனால்‌ என்‌ 
மகள்‌ என்னைவிட அதிக தைரியம்‌ காட்டி என்னை உற்சாகப்‌ படுத்தினவள்‌” 
என்றாள்‌. சிறுமியும்‌ தனது தாயாருக்களித்த வாக்குறுதியைக்‌ காத்துக்‌ 
கொண்டாள்‌. 


இஸ்ரவேலில்‌ யோசுவா சந்திப்பதற்கரிய சவாலை ஏற்று, மோசேயின்‌ 
தலைமையைத்‌ தொடர்ந்து, தேவ ஜனத்தை வழிநடத்தினான்‌. அது ஆபத்தானதா? 
சந்தேகமின்றி யோசுவா எதிர்நோக்கி இருந்தானா? ஒருவேளை. மேற்கண்ட 
கதையில்‌ சிறுமி கொடுத்ததைப்‌ போல, தேவன்‌ யோசுவாவுக்கு வாக்குறுதி 
அளித்தார்‌. அந்தச்‌ சிறுமியும்‌ யோசுவாவும்‌ தங்களுக்கு தேவ பிரசன்னம்‌ தேவை 
என்பதை இளம்‌ வயதிலேயே கண்டறிந்தனர்‌. தேவன்‌ நம்மைக்‌ கைவிடாததால்‌ 
அந்த நம்பிக்கையில்‌ நாம்‌ திடனாக இருக்க வேண்டும்‌, எனத்‌ தேவன்‌ நம்மை 
எதிர்பார்க்கிறார்‌. சில வேளைகளில்‌ உபத்திரவம்‌ வரும்போது நமது தைரியத்தை 
இழக்க நேரிடுகிறது. கஷ்ட சமயங்களில்‌, தேவன்‌ நம்மோடு இருக்கிறார்‌ என்ற 
வாக்குத்தத்தத்தை நம்பினவர்களாகச்‌ செயல்படுவோம்‌. கீழ்ப்படிதலும்‌ தைரியமும்‌ 
இன்று உனக்குத்‌ தேவை. 


113 


தலைசிறந்த ஆலோசனை 


நாள்‌ 114 


நானோ நம்முடைய 
கர்த்தராகிய கிறிஸ்து 
இயேசுவின்‌ 
சிலுவையைக்‌ 
குறித்தேயல்லாமல்‌ 
வேறொன்றையுங்‌ 
குறித்து மேன்மை 


பாராட்டாதிருப்பேனாக. 


அவரால்‌ உலகம்‌ 
எனக்குச்‌ சிலுவை 
யிலறையப்‌ 
பட்டிருக்கிறது. 
நான்‌ உலகத்துக்குச்‌ 
சிலுவையிலறையப்‌ 
பட்டிருக்கிறேன்‌. 
கலாத்தியர்‌ 6/4 


114 


அல்பேனியா: வாலெரி நாசரூர்‌ 


அல்பேனியா உலகிலேயே 'தேவன்‌ இல்லை' என்று கூறுகிற முதல்‌ நாடுகளில்‌ 
ஒன்றாகும்‌. அங்கு வசித்த ஒரு இளம்‌ கிறிஸ்தவன்‌ தைரியமாகச்‌ சிலுவை 
அடையாளத்தைத்‌ தன்‌ கையில்‌ பச்சை குத்திக்‌ கொண்டான்‌. அதற்காக கைது 
செய்யப்பட்டான்‌. அவன்‌ கைகுலுக்கும்படி பிறருக்குத்‌ தன்‌ கையை நீட்டும்போது, 
மனதில்‌ தான்‌ தேவன்‌ மேல்‌ வைத்திருந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி 
அப்படிச்‌ செய்தான்‌. தேவ அன்பைக்‌ குறித்து பிறரிடம்‌ வாயால்‌ அறிக்கைபண்ண 
முடியவில்லையே என்று வாலெரி வேதனைப்பட்டான்‌. 


விசாரணையின்போது வாலெரியின்‌ தாயாரிடம்‌ நீதிபதி கூறினான்‌: “உன்‌ 
மகன்‌ விடுதலையாக வேண்டும்‌ என்றால்‌ அவன்‌ வழிகளை மாற்றிக்‌ கொள்ளச்‌ 
சொல்லு” என்றான்‌. 

கண்ணீர்‌ தாரையாக ஓட ஒரு கணம்‌ யோசித்தாள்‌. பின்பு உரக்கக்‌ 
கூறினாள்‌: “வாலெரி, மரணமே யானாலும்‌ நீ மட்டும்‌ இயேசு கிறிஸ்துவை 
மறுதலித்து விடாதே.” 

பின்பு அவள்‌ மறைமுக திருச்சபை ஒன்றிற்குக்‌ கடிதம்‌ எழுதினாள்‌: “நான்‌ 
விசாரணைக்குச்‌ சென்றேன்‌. அது எனக்கு மிகுந்த மன வேதனை அளித்தது. 
என்‌ மகனுக்குப்‌ பதிலாக நான்‌ இருந்திருந்தால்‌ நலமாயிருக்கும்‌. மிகவும்‌ 
கடினமான சோதனை அங்கு எனக்கு நேரிட்டது. அதில்‌ வாலெரி தன்‌ வழிகளை 
மாற்றிக்‌ கொள்ள அவனை தூண்டும்படி நீதிமன்றம்‌ என்னை வற்புறுத்தியது. 
அப்படி என்னால்‌ செய்ய முடியவில்லை. எங்களது தொடர்பினால்‌ அவன்‌ 
தீர்க்கப்பட்டு விட்டான்‌ என்று உலகத்தார்‌ பெற்றோராகிய எங்களைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது. ஏன்‌ நான்‌ அப்படிச்‌ செய்தேன்‌ என்று சில கிறிஸ்தவர்களால்‌ 
புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படியே இயேசுவையும்‌ ஜனங்கள்‌ புரிந்து 
கொள்ளவில்லை என்று நினைத்தேன்‌. நான்‌ தனிமையில்‌ வாடும்போது, 
பேதுரு இயேசுவை நோக்கி உம்முடைய ஜீவனைக்‌ காத்துக்‌ கொள்ளும்‌ 
என்றும்‌ ஆலோசனை கூறினதை நினைவுபடுத்துகிறேன்‌. எல்லாவற்றையும்‌ 
சகித்துக்‌ கொள்ளும்படி தேவன்‌ எனக்கு வல்லமை யளிக்கிறார்‌. எனக்காக 
ஜெபியுங்கள்‌.” 


தேவன்‌ நம்மை நேசிக்கிறார்‌. நமது ஜீவியத்துக்கென்று பெரிய திட்டங்களை 
அவர்‌ தீட்டியுள்ளார்‌. பிறரும்‌ நமக்கென்று வேறே திட்டங்களை வைத்திருப்பதுதான்‌ 
நமது பிரச்சனையே. இதைச்‌ செய்‌. அதைச்‌ செய்‌. இப்படி முயலு, அப்படி முயலு. 
ஆலோசனைகளுக்கு எந்த குறைச்சலும்‌ இல்லை. ஆனாலும்‌ சமயம்‌ வரும்போது 
வார்த்தைகளின்‌ விலைமதிப்பை அறிகிறோம்‌. ஏதாவது நேரத்தில்‌ ஒரு தேவ 
மனிதர்‌, நாம்‌ தேவ சித்தத்தை நிறை வேற்றுவதனால்‌ என்ன நேர்ந்தாலும்‌ 
தேவ அழைப்பை மதித்தே ஆகவேண்டும்‌, என்று கூறுவதை உணருகிறோம்‌. 
அதற்கு எதிரான எந்த ஆலோசனையும்‌ நல்லெண்ணத்தோடு கூறினாலும்‌ அது 
திமையானதே. உனது ஆவிக்குரிய ஆலோசனைக்கென்று யாரை எதிர்பார்க்கிறாய்‌? 
உன்‌ நண்பனிடம்‌ கடைசியாக நீ பெற்ற ஆவிக்குரிய ஆலோசனையை 
எண்ணிப்பார்‌. அதை எந்த அளவு செயல்படுத்தியுள்ளாய்‌? 








தலைசிறந்த கவனம்‌ 


நாள்‌ 115 


பூமியிலுள்ள 
வைகளையல்ல, 
மேலானவை 
களையே நாடுங்கள்‌. 
கொலோசெயர்‌ 3:2 


சீனா: மே லிங்‌ 


“நான்‌ என்‌ உள்ளத்திலிருந்து மனித பயத்தை நீக்கினேன்‌.” அதன்பின்‌ 
தேவனைப்‌ பார்க்கும்படி கற்றேன்‌.” 


கம்யூனிச சீனாவில்‌ தனது கிறிஸ்தவ ஊழியங்களினிமித்தம்‌ மேலிங்க்‌ 
கைதானபோது அவள்‌ யுவதியாக இருந்தாள்‌. விசாரணையின்‌ போது, போலீசார்‌ 
அவளிடம்‌ மறைமுக திருச்சபையின்‌ நண்பர்களைக்‌ காட்டும்படி 
வற்புறுத்தினார்கள்‌. 

முதலில்‌ மேலிங்க்‌ மிகவும்‌ பயந்தாள்‌. அந்த பயங்கரமான இடத்தில்‌ 
அவளுக்கென்று தேவன்‌ வைத்திருந்த நோக்கத்தை அவள்‌ காணமுடியவில்லை. 
ஆனால்‌ அவள்‌ போதகர்‌ சொன்ன ஒரு காரியம்‌ அவள்‌ நினைவில்‌ இருந்தது: 
“உபத்திரவம்‌ சற்று நேரம்‌ தான்‌ இருக்கும்‌. அது கடந்து போனபின்‌ நமது 
அருமை இரட்சகருடன்‌ நாம்‌ என்றென்றும்‌ இருப்போம்‌.” 

அந்த பயங்கர நாட்களில்‌ அவள்‌ மனம்‌ கோணாமலிருந்ததன்‌ இரகசியம்‌ 
என்ன என்று கேட்டதற்கு “என்‌ கண்கள்‌ மூடியிருக்கும்போது என்‌ குரூரமான 
எதிரிகளையும்‌ அவர்கள்‌ பயன்படுத்தின ஆயுதங்களைக்‌ காண்பது தவிர்க்கப்‌ 
பட்டது. கிறிஸ்துவின்‌ வாக்குத்தத்தத்தை மீண்டும்‌ மீண்டும்‌. சொல்லிப்‌ 
பார்த்தேன்‌: “இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ 
தேவனைத்‌ தரிசிப்பார்கள்‌” (மத்தேயு 5:8). நான்‌ மனித பயத்தை என்‌ 
இருதயத்திலிருந்து நீக்கி சுத்தமாக்கின போது. நான்‌ உண்மையில்‌ தேவனைப்‌ 
பார்க்கும்படி கற்றேன்‌. எனக்குமுன்‌ உபத்திரவ பாதையில்‌ கடந்து 
சென்றவர்களிடமிருந்து தைரியம்‌ பெற்றேன்‌. பின்பு அவர்மேல்‌ என்‌ முழு 
கவனம்‌ செலுத்தினேன்‌. அதனால்‌ மற்றவை அனைத்தும்‌ மங்கிவிட்டன . எனது 
நோக்கத்தைக்‌ கண்டறிந்த அதிகாரிகள்‌ என்‌ கண்ணை திறந்து வைத்து 
டேப்‌ ஒட்டினர்‌. அது மிகவும்‌ தாமதமான முயற்சியாயிற்று, ஏனெனில்‌ அதற்குள்‌ 
என்‌ பார்வை சரியாகிவிட்டது.” 


தங்களுடைய வேலையில்‌ பெரிதளவு சிரத்தையும்‌ கவனமும்‌ செலுத்துகிறவர்களை 
நாம்‌ போற்றுகிறோம்‌. திறமை மிக்க நரம்பு மண்டல நிபுணர்‌, ஒலிம்பிக்‌ ஓட்டக்காரர்‌, 
தொழில்‌ தொலை கண்காணிகள்‌ பொதுவாகப்‌ பகருவது என்னவெனில்‌, அவர்கள்‌ 
முழுகவனம்‌ செலுத்துகின்றனர்‌. கவனத்தின்‌ இச்சையடக்கத்தின்‌ மூலம்‌ புத்தி 
கூர்மை, ஓட்டப்பந்தய வேகம்‌, அல்லது ஈர்ப்பு சக்தி கிடைக்கிறது. கவனக்‌ 
குறைவானால்‌, இவர்களை வெறுமையான அறிவாளி, ஓட்டக்காரர்‌ அல்லது ரசிக்கக்‌ 
கூடியவர்களாக மாத்திரம்‌ விளங்குவார்கள்‌. அவர்கள்‌ மிதந்த கவனம்‌ செலுத்துவதன்‌ 
மூலம்‌ வெற்றி பெறுகின்றனர்‌. உலகப்‌ பிரகாரமான வெற்றியைத்‌ தரும்‌. ஆனால்‌ 
நித்தியத்துக்கடுத்தவைகளில்‌ கவனம்‌ வைத்தால்‌ என்னவாகும்‌? நீங்கள்‌ இந்த 
உலகத்தின்‌ காரியங்களின்‌ மேல்‌ கவனம்‌ வைத்தால்‌ இலக்கை அடையமுடியாது. 
இன்று கிறிஸ்துவின்‌ மேலும்‌ அவரது நற்செய்தி பரப்புவதின்‌ மேலும்‌ கவனம்‌ 
செலுத்த நீ என்ன செய்ய முடியும்‌? 


115 





தலைசிறந்த கடிதங்கள்‌ 


நாள்‌ 116 


கர்த்தாவே, உமது 
வசனம்‌ 
என்றென்றைக்கும்‌ 
வானங்களில்‌ 
நிலைத்திருக்கிறது. 
சங்கீதம்‌ 119:89 


116 





தி யூக்கரேன்‌ 


சோவியத்‌ நாளிதழான மோலோடோயிஜ்‌ க்ரூசி 3 கிறிஸ்தவர்கள்‌ கைதான 
செய்தியை வெளியிட்டது. அவர்கள்‌ செய்த குற்றம்‌ என்னவெனில்‌, சோவியத்‌ 
யூனிய குடிகள்‌ அனைவருக்கும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ போதனையை புரிய 
வைக்கும்‌ தொடர்‌ கடிதங்களை சுற்றறிக்கையாக அனுப்பியதாகும்‌. 


வேதாகமங்களையும்‌ கிறிஸ்தவ நூல்களையும்‌ வெளியிடமுடியாத 
சூழ்நிலையில்‌, அவர்கள்‌ இந்த கடிதங்களை மிகுதியான அளவுக்கு அச்சடித்து 
விநியோகஞ்‌ செய்தனர்‌. அதை வாசிக்கிறவர்கள்‌ அவைகளை இன்னும்‌ 
பிரதிகளாகத்‌ தயார்பண்ணி இன்னும்‌ தெரிந்தவர்களிடம்‌ கொடுக்கும்படி அதில்‌ 
ஆலோசனை கொடுக்கப்பட்டிருந்தது. சுவிசேஷத்தைப்‌ பரப்ப கையாண்ட 
இந்த யுக்தி சோவியத்‌ யூனியன்‌ எங்கும்‌ நல்ல வரவேற்பு பெற்றது. சிறப்பாக, 
சிறுவர்கள்‌ தொழுகைக்குப்‌ போவது தடைசெய்யப்பட்டிருந்ததால்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு ஏற்றதாக இதை ஆர்வமுடன்‌ 
பயன்படுத்தினர்‌. 

இத்துடன்‌ இந்தக்‌ கடிதங்கள்‌ அந்தக்‌ காலத்தில்‌ கிறிஸ்தவர்களின்‌ 
விசுவாசத்தை உறுதி செய்ய மிகவும்‌ பயன்பட்டன. அரசாங்கம்‌ கிறிஸ்தவர்களை 
ஒடுக்கி, திருச்சபைகளில்‌ தலையிட ஆரம்பித்தபோது, அவைகள்‌ தைரியமாக 
புதிய சாதனையை நிறைவேற்றும்படி ஏற்றதாக இருந்தன. அவர்களின்‌ 
நோக்கமெல்லாம்‌, உண்மையில்‌ தேவனுடைய அன்பைப்‌ பறைசாற்றி, 
தங்களுடைய அற்புதமான தாழ்மையான ஜீவியத்தின்மூலம்‌, தங்கள்‌ மேல்‌ 
விதிக்கப்பட்டிருந்த விதிகளை மீறி, பிலிஸி என்ற பட்டணம்வரைக்கும்‌, 
யூக்கரேன்‌ எல்லைகள்‌ மட்டும்‌ பரப்பினார்கள்‌. 

மற்றொரு செய்தித்தாள்‌ அவர்களைப்‌ பற்றி, “கிறிஸ்தவர்கள்‌ நமது தேசம்‌ 
முழுவதும்‌ பரவி தங்கள்‌ கடிதங்களால்‌ ஊடுருவிவிட்டனர்‌” என்று எழுதினார்கள்‌. 
இந்தவிதமான கூட்டு முயற்சியைக்‌ குறித்து, “விசுவாசிகளின்‌ தாக்குதலான 
இந்த காரியம்‌” என்று குறிப்பிட்டிருந்தார்கள்‌. 

இப்படிப்பட்ட தொடர்கடிதங்களின்‌ விளைவுகளை யாரால்‌ எண்ணிப்‌ 
பார்க்கக்கூடும்‌? 


50 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களை ஒடுக்கி வந்திருந்த சோவியத்‌ அதிகாரிகள்‌ 
இப்போது தொடர்கடிதங்களைக்‌ கண்டு அதிர்ச்சியுற்றனர்‌. அவர்களுடைய 
கோழைத்தனமான தாக்குதல்கள்‌ தேவனுடைய வார்த்தையில்‌ அடங்கியிருக்கும்‌ 
வல்லமையை வெளிப்படுத்தியது. உபத்திரவம்‌ சரீர முயற்சிகளால்‌ கட்டுப்படுத்த 
முடியாதது. அது இரக்க மனப்பான்மையால்‌ குன்றிப்‌ போகாது. அது வல்லமையான 
தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து - உயிருள்ள விசுவாசிகளின்‌ ஜீவியத்தில்‌ 
செயல்களைத்‌ தூண்டி விடுகிறது. தேவனுடைய வார்த்தையைக்‌ கண்டு சாத்தான்‌ 
நடுங்குகிறான்‌. நமது சத்துருக்களின்‌ வல்லமைக்கு ஈடாக நம்மிடமும்‌ உள்ளது 
என்று நீங்கள்‌ அறிவீர்களா? நீ வேதவாக்கியத்தை வாசிப்பதில்‌ 
ஆச்சரியமடையாவிட்டால்‌, மற்றொருமுறை அந்த சந்தர்ப்பம்‌ கிடைக்கும்படி 
தேவனிடம்‌ ஜெபியுங்கள்‌. அவர்‌ தமது வல்லமையைக்‌ காட்டவும்‌ தேவ வசனத்தின்‌ 
அநுபவத்தில்‌ சிலவற்றையாவது தினமும்‌ அநுபவிக்கும்படி இன்று அவரிடம்‌ 
கேளுங்கள்‌. 





தலைசிறந்த தன்னார்வத்தொண்டு 


நாள்‌ 117 


வார்த்தையினாலாவது 
திரியையினாலாவது, 
நீங்கள்‌ எதைச்‌ 
செய்தாலும்‌, 
அதையெல்லாம்‌ 
கர்த்தராகிய 
இயேசுவின்‌ 
நாமத்தினாலே 
செய்து, அவர்‌ 
முன்னிலையாகப்‌ 
பிதாவாகிய தேவனை 
ஸ்தோத்தரியுங்கள்‌. 
கொலோசெயர்‌ 3:17 


சீனா : சகோதரி க்வாங்‌ 


மணிக்கணக்காக கடும்‌ வேலை செய்து, மிகச்‌ சிறிதளவு போதாத உனவருந்தி 
வந்தப்பின்‌, சீன சிறைக்காவலர்‌ கைதிகளைப்‌ பார்த்து, உங்களில்‌ யாராவது 
கழிப்பறைகளைத்‌ தினமும்‌ கழுவ முன்‌ வருவீர்களா என்று கேட்டனர்‌. பெண்‌ 
கைதிகள்‌ நடுவில்‌ நிசப்தம்‌ நிலவியது. 

இறுதியாக சகோதரி க்வாங்க்‌ முன்னால்‌ அடியெடுத்து வைத்து, தீட்டான 
அந்தப்‌ பணியைச்‌ செய்ய ஒப்புக்‌ கொண்டாள்‌. சிறையில்‌ தன்னோடிருந்த 
சிறைப்‌ பெண்களுடன்‌ தனது விசுவாசத்தைப்‌ பகிர்ந்து கொள்ள இதுவே 
நல்ல சந்தர்ப்பம்‌ என்று கண்டாள்‌. அந்த சிறையிலிருக்கும்‌ வரை 
நூற்றுக்கணக்கான பெண்களை கிறிஸ்துவிடம்‌ வழிநடந்தினாள்‌. 

க்வாங்கின்‌ தன்னார்வத்‌ தொண்டு எல்லோருக்கும்‌ அர்த்தமுள்ளதாக 
விளங்கியது. ஆனால்‌ அந்தப்பணி மிகுந்த மன உளைச்சலினூடே 
வெளிப்பட்டது. சிறையில்‌ அடைக்கப்படுமுன்‌ அவள்‌ தன்‌ கணவனுடன்‌ சேர்ந்து, 
சுவிசேஷ பணியாளர்களை ஒழுங்கு செய்து, சிறு குழுக்களாக அவர்ளை சீன 
தேசமெங்கும்‌ சிறு வீட்டுக்‌ குழு திருச்சபைகளை உருவாக்கும்‌ தன்னார்வத்‌ 
தொண்டர்களாகப்‌ பணிபரிந்தாள்‌. 

கம்யூனிச அதிகாரிகள்‌ க்வாங்கின்‌ தன்னார்வத்‌ தொண்டைக்‌ கண்டு 
பிடித்தவுடன்‌, அவளுடைய 12 வயது மகனை அவளுக்கெதிரில்‌ அடித்து 
கொன்றார்கள்‌. இன்னும்‌ அவள்‌ கிறிஸ்துவின்‌ மேலுள்ள தனது விசுவாசத்தை 
மறுதலியாமல்‌, தனது சிறைவாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றபின்பும்‌, 
தொடர்ந்து வீட்டுக்குழு திருச்சபைகளை வளர்ப்பதில்‌ தீவிரமாக ஈடுபட்டாள்‌. 

இறுதியாக 1974-ல்‌, கம்யூனிஸ்டுகள்‌ “க்வாங்க்‌ அம்மா” என்று திருச்சபைகள்‌ 
இன்று அவளை அழைக்கும்‌ விதமாக, பிறருக்குப்‌ பாடம்‌ கற்றுக்‌ கொடுக்க 
எண்ணினர்‌. அவளைப்‌ பாதாளச்‌ சிறையிலடைத்து வாணாள்‌ முழுவதும்‌ 
அங்கேயே காலங்கடத்தும்படி அடைத்து வைத்தனர்‌. கழிப்பறை வசதிக்காக 
ஒரு வாளியும்‌, உணவுக்காக சுத்தமில்லாத சோறும்‌ வழங்கப்பட்டது. 

அவள்‌ ஆச்சரிய விதமாக 1௦ ஆண்டுகள்‌ சென்று விடுவிக்கப்பட்டபோது, 
தனது சிறை வாழ்வை ஒரு தானமாகக்‌ கருதினாள்‌. அது தனது வாழ்வில்‌, 
கிறிஸ்துவைக்‌ குறித்து ஒருபோதும்‌ அறிய வாய்ப்பில்லாதவர்களுக்கு அவரைப்‌ 
பற்றி கூறும்‌ ஒரு நல்ல வாய்ப்பாகவே நினைத்தாள்‌. 
தன்னார்வத்‌ தொண்டு சிலர்‌ வாழ்வில்‌ புனிதமான பணியாக இடம்‌ பெற்றுள்ளது. 
அவர்கள்‌ தங்கள்‌ பள்ளிகளில்‌ சிறுவர்‌ மத்தியில்‌ தொண்டு செய்கின்றனர்‌. 
பெற்றோர்‌/ஆசிரியருக்கு மாலை நேரங்களில்‌ உதவுகிறார்கள்‌. மாணவர்கள்‌ நன்றாக 
விளையாட பயிற்சி அளிக்கிறார்கள்‌. பிரபலம்‌ தராத இடங்களில்‌ மறைமுக சேவை 
செய்பவர்களையும்‌, தன்னார்வத்‌ தொண்டுகளையும்‌, காண்பதரிது. சிறப்பாக 
செவிலிய சேவை, ஆசிரம சேவை, ஊன முற்றோர்‌ மற்றும்‌ முதியோர்‌ இல்லங்களில்‌ 
காணப்படுகின்ற துர்நாற்றம்‌, அசுத்தம்‌ மற்றும்‌ அசெளகரியங்கள்‌ அவர்களைப்‌ 
பிரிக்கிறது. ஆனால்‌ இயேசு எவ்வித மக்களோடு தமது நேரத்தைச்‌ செலவிட்டார்‌? 
வழக்கமாக எந்தத்‌ தன்னார்வத்‌ தொண்டிலும்‌, கவனம்‌ மிக்க சிறந்த சேவை 
தேவைப்படுகிறது. ஆனாலும்‌ மிகவும்‌ அதிகமாக வெளியில்‌ நடமாடாமலும்‌, வசதிக்‌ 
குறைவுள்ளவர்களுமானவர்களிடம்‌ சேவை செய்யும்‌ வாய்ப்புகளுக்காக 
எதிர்நோக்குவது நல்லது. மற்றொரு சந்தர்ப்பம்‌ கிட்டினால்‌ அதை நழுவவிடாமல்‌ 
தன்னார்வத்‌ தொண்டு செய்யும்படி முந்திக்‌ கொள்ளுங்கள்‌. 


117 





தலைசிறந்த கூட்டடத்தரர்‌ 


ருமேனியா : பாஸ்டர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ 


நாள்‌ 118 


நீங்கள்‌ தேவனிடம்‌ 
கேட்காததால்‌, 
பெற்றுக்‌ 
கொள்ளாமலிருக்‌ 
கிறீர்கள்‌. 

யாக்கோபு 42 


118 





ருமேனியா பாஸ்டரான ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ தனியாக வெளிச்சமும்‌ சத்தமும்‌ 
துளைக்காத பாதாள சிறையில்‌ அடைக்கப்பட்டிருந்தாலும்‌, தன்‌ கண்காணாத 
கூட்டத்தாருக்குப்‌ பிரசங்கித்த வண்ணம்‌ இருந்தார்‌. 


ஆச்சரிய பிரகாரமாக சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு, அமெரிக்காவின்‌ 
குடிகளோடு ஒட்டிக்‌ கொண்டபின்‌, பாஸ்டர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ தான்‌ தனியாகச்‌ 
சிறையில்‌ அடைப்பட்டிருந்தபோது அநுபவித்த பாடுகளையும்‌, தான்‌ 
தன்னந்தனியாகப்‌ பிரசங்கிக்கும்படி மனப்பாடம்‌ செய்த பிரசங்கங்களையும்‌ பல 
நூல்களில்‌ எழுதினார்‌. சில ஆண்டுகள்‌ சென்று அவருக்கு ஒரு கடிதம்‌ வந்தது. 
அதில்‌ எழுதப்பட்ட வாசகம்‌: 

அருமை பாஸ்டர்‌ வும்பிரான்ட்‌, 

நான்‌ தேவபயமுள்ள ஒரு வீட்டில்‌ வளர்ந்தவன்‌. ஆனால்‌ நான்‌ வழிதப்பிப்‌ 
போய்‌, இங்கு கனடா தேசத்து சிறையில்‌ குற்றவாளியாக அடைக்கப்பட்டுள்ளேன்‌. 
நான்‌ மீண்டும்‌ தேவனிடம்‌ மனந்திரும்ப விரும்பினாலும்‌, எப்படி செய்வது 
என்று தெரியவில்லை. அதனால்‌ இப்படி ஜெபித்தேன்‌: “தேவனே சிறையில்‌ 
உம்மைக்‌ குறித்து அறிந்திருக்கிற யாராவது சிறைகைதி தனியாக 
அடைப்பட்டிருந்தால்‌, அவர்‌ களை என்னண்டை அழைத்து வாரும்‌.” என்‌ 
மனதின்‌ ஆழத்தில்‌, நான்‌ அமைதி மற்றும்‌ நம்பிக்கையுடன்‌ 
உரப்‌. தேவன்‌ என்னை சந்திக்கப்‌ போவதாகவும்‌ ஒரு சத்தம்‌ 

கட்டேன்‌. 

ஆச்சரியபிரகாரமாக, இரவு தோறும்‌ தூரத்திலிருந்து வருகிற ஒரு பிரசங்‌ 
கத்தைத்‌ தினமும்‌ கேட்க ஆரம்பித்தேன்‌. நான்‌ சிறையிலிருந்து விடுவிக்கப்‌ 
பட்டவுடன்‌, உங்கள்‌ புஸ்தகத்தை மிகுந்த ஆவலுடன்‌ ஒரு கிறிஸ்தவ நூல்‌ 
நிலையத்திலிருந்து வாங்கிப்‌ படித்தேன்‌. அந்த நூலின்‌ பெயர்‌ “தனியாள்‌ 
சிறையில்‌ பிரசங்கங்கள்‌” அதிலுள்ள அத்தனை பிரசங்கங்களும்‌ நான்‌ சிறைக்குள்‌ 
அனுதினம்‌ கேட்ட பிரசங்கங்களாக இருந்தன, அவைகளைப்‌ பிரசங்கித்ததற்காக 
மிகுந்த நன்றி। 

பாஸ்டர்‌ வும்பிரான்ட்‌ இன்னும்‌ இரண்டு கடிதங்களை வெவ்வேறு தேசங்‌ 
களிலிருந்து பெற்ற போது அவைகள்‌ ஏறக்குறைய ஒன்றாகத்‌ தெரிந்தன. 
தூதர்கள்‌ அந்தப்‌ பிரசங்கங்களை நிச்சயமாக தேவனைத்‌ தேடும்‌ கூட்டத்தாரிடம்‌ 
எடுத்துச்‌ சென்றுள்ளனர்‌. 


கிறிஸ்தவர்கள்‌ அடிக்கடி தங்கள்‌ அவிசுவாசத்தினிமித்தம்‌ தேவ தூதர்களை 
பணிபற்றவர்களாக்கி விடுகின்றனர்‌. அடிக்கடி விசுவாசிகள்‌ அவ்வப்போது தாங்கள்‌ 
பெற்றுவரும்‌ ஆசிர்வாதங்களில்‌ திருப்தியடைந்து விடுகின்றனர்‌. ஆனால்‌ தேவன்‌ 
தமது மகிழ்ச்சிக்கப்பாற்பட்ட நன்மைகளால்‌ நம்மை நிரப்ப விரும்புகிறார்‌. அவர்‌ 
தம்மை மிகச்‌ சிறந்த அநுபவத்துக்கு வழிநடத்த விரும்புகிறார்‌. எனினும்‌, தம்மிடம்‌ 
வாஞ்சையோடு ஜெபிப்பவர்களுக்கு அவைகளைப்‌ பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்‌. 
தமது தேவைகளைத்‌ தேவன்‌ அறிந்திருந்தும்‌ ஏன்‌ நாம்‌ அவரிடம்‌ கேட்க வேண்‌ 
டும்‌? நாம்‌ அவரை நம்பியிருப்பதைக்‌ கேட்பதின்‌ மூலம்‌ வெளிப்படுத்த வேண்டும்‌. 
தேவன்‌ உங்களுக்குத்‌ தந்த நன்மைகளோடு திருப்தியடைந்து. உங்கள்‌ ஜீவியத்தில்‌ 
அவர்‌ கொடுக்க விரும்பும்‌ மிகச்‌ சிறந்த நன்மைகளைக்‌ கேட்டுப்‌ பெறுங்கள்‌. 








நாள்‌ 119 


உலகில்‌ எல்லாரும்‌ நீதிமான்களாயிருந்து ஒருவன்‌ 

மட்டும்‌ பாவியாக இருந்திருந்தால்‌, இன்னும்‌ அந்த 
ஒரு மனிதனுக்கரக அதே சிலுவை பாடுகளை 
அநுபவிக்கும்படியரக கிறிஸ்து வந்திருப்பார்‌. 

இவ்வளவாக அவர்‌ ஒவ்வொருவரையும்‌ நேசிக்கிறார்‌. 


பரி. அகஸ்டின்‌ 


119 





அடிமட்ட “கேரழைத்தனம்‌” 


நாள்‌ 120 


மாற்குவை 
உன்னோடே 


கூட்டிக்‌ கொண்டுவா. 


ஊழியத்தில்‌ அவன்‌ 
எனக்குப்‌ பிரயோஜன 
மானவன்‌. 

2 தீமோத்தேயு 411 


120 


தர்‌: ஜான்‌ மாற்கு 


“அவன்‌ நம்மோடுவர முடியாது” என்று பவுல்‌ வலியுறுத்தினான்‌.” அவன்‌ ஒரு 
கோழை, ஊழியத்தில்‌ அவனால்‌ நமக்குப்‌ பயனில்லை.” 


பர்னபா அவனுக்கு உத்தரவாக, “நீ ஒரு வேளை அவனை வேண்டாம்‌ 
என்று தள்ளலாம்‌. ஆனால்‌ தேவன்‌ அப்படிச்‌ செய்யவில்லை.” 

பவுல்‌ இன்னும்‌ தீர்மானமாக, “பர்னபா, நீ என்னை வற்புறுத்த முடியாது. 
நான்‌ யார்‌ மேல்‌ நம்பிக்கை வைத்திருக்கிறேனோ, அவர்களை மட்டும்‌ கொண்டு 
செல்லுவேன்‌. இந்த பயணத்தில்‌ விசுவாசத்தை அறிக்கையிட அவன்‌ 
தேவையில்லை.” - 

“அப்படியென்றால்‌ அதில்‌ எனக்கு சம்மதமில்லை. பவுலே, அது உன்‌ 
தீர்மானம்‌. உன்‌ வழிப்பயணத்தைக்‌ குறித்த தரிசனம்‌ தந்தவர்‌ தேவன்‌. நாம்‌ 
சமாதானமாகப்‌ பிரிந்து செல்லுவோம்‌. திருச்சபை உன்னைக்‌ கண்டு 
நடுங்கின போது, தேவனுடைய கிருபையால்‌ நான்‌ உன்னிடம்‌ வந்தேன்‌. 
தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நீ பெரிய காரியங்களைச்‌ சாதிக்கப்‌ போகிறாய்‌ 
என்று அவர்களுக்கு எடுத்துக்‌ கூறினேன்‌. அப்படிப்பட்ட ஒர்‌ அழைப்பையே 
தேவன்‌ ஜான்‌ மாற்குக்கும்‌ கொடுத்திருக்கிறார்‌.” 

பவுல்‌ தயங்கினான்‌, “அப்படியே ஆகட்டும்‌, எனது நீண்டகால சிநேகிதனே, 
நீ சொல்லுவதும்‌ சரிதான்‌. எனினும்‌ என்‌ மனதின்‌ ஆழத்திலிருந்து அதை 
ஓத்துக்‌ கொள்ள முடியவில்லை.” இவ்வாறு பவுல்‌ மற்றும்‌ பர்னபா பிரிந்தார்கள்‌. 

முடிவில்‌ பவுல்‌ மற்றும்‌ ஜான்‌ மாற்கு இருவரும்‌ ரோமாபுரி மத்திய சிறையில்‌ 
அடைக்கப்பட்டனர்‌. அங்கு கிறிஸ்துவுக்குள்‌ தனது இளம்‌ பங்காளனை உண்மை 
ஊழியனாக சந்திக்கிறான்‌. இந்த ஜான்‌ மாற்கு தான்‌ மாற்கு சுவிசேஷத்தை 
எழுதினான்‌. சிறைச்சாலையில்‌ பவுலோடு உடன்‌ கைதியாகும்‌ அளவுக்கு அவன்‌ 
ஊழியஞ்செய்து, தனது அச்சத்தை விட்டு கிறிஸ்துவுக்காக வாழ கற்றுக்‌ 
கொண்டான்‌. இடுக்கமான வழியில்‌ செல்ல நேர்ந்தாலும்‌ பவுலைப்‌ போன்று 
மாற்கு நிலைத்து நின்றான்‌. அதைப்‌ பவுல்‌ தனது முதிர்வயதில்‌ ஊழிய முடிவில்‌ 
தீமோத்தேயுவுக்கு எழுதுகையில்‌ குறிப்பிடுகிறான்‌. அப்போஸ்தலர்‌ 15:35-41; 
2 தீமோத்தேயு 4:11 


தேவன்‌ நமது வாழ்வில்‌ அடிக்கடி இரண்டு உண்மைகளில்‌ ஒன்றை அநுமதிப்பதின்‌ 
மூலம்‌ கிரியை செய்கிறார்‌. நமது ஆவிக்குரிய வாழ்வில்‌ எவ்வளவு 
வளர்ந்திருக்கிறோம்‌ என்று சுட்டிக்காட்ட உதவுகிறார்‌. அல்லது, பிரச்சனைகளை 
அநுமதிப்பதின்‌ மூலம்‌ நாம்‌ வளர வேண்டிய பகுதிகளைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌. 
ஒரு அச்சம்‌ நிறைந்த கோழைத்தனத்திலிருந்து அர்ப்பணம்‌ நிறைந்த ஆவிக்குரிய 
வளர்ச்சியடைவதற்கு முன்னேற ஜான்‌ மாற்கு முயன்றான்‌. நாம்‌ 
பலமுள்ளவர்களாயிருக்க விரும்பும்போது நமது பெலவீனத்தை யாராவது சுட்டிக்‌ 
காட்டலாம்‌. ஆனால்‌ நமது கடந்த கால நிகழ்வுகள்‌ நமது எதிர்காலத்தைப்‌ 
பாதிக்க அதுமதிக்கலாகாது. மாற்குவைப்போல, கிறிஸ்துவுக்காக உன்‌ 
அர்ப்பணிப்பை வெளிப்படுத்த உனக்கு இரண்டாம்‌ சந்தர்ப்பம்‌ தேவையா? உன்‌ 
ஆவிக்குரிய வளர்ச்சிக்கென்று சந்தர்ப்பங்கள்‌ கிடைக்கும்படி ஊக்கமாக ஜெபி. 








தலைசிறந்த பிரசங்கம்‌ 


நாள்‌ 121 


ஒருவருக்கொருவர்‌ 
தயவாயும்‌ மன 
உருக்கமாயும்‌ இருந்து, 
கிறிஸ்துவுக்குள்‌ 
தேவன்‌ உங்களுக்கு 
மன்னித்ததுபோல, 
நீங்களும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
மன்னியுங்கள்‌. 
எபேசியர்‌ 4:32 


சீனா 


“அவர்களைச்‌ சுட்டுத்தள்ள, உன்னை விடுவிப்போம்‌!” 

சீன சிறையில்‌ அடைக்கப்பட்டிருந்த போதகர்‌ கம்யூனிஸ்டுகளோடு ஒரு 
ஒப்பந்தம்‌ செய்தார்‌. அவருக்கு முன்னால்‌ நின்றிருந்த அந்த இரு கிறிஸ்தவ 
பெண்களும்‌ தங்களுடைய விசுவாசத்தை மறுதலிப்பதில்லை எனத்‌ 
தீர்மானமாயிருந்தார்கள்‌. அவர்களுடனிருந்த ஒரு சிறைகைதி இந்தப்‌ பயங்கர 
காட்சியை விவரிக்கையில்‌, அவர்கள்‌ முகங்கள்‌ வெளிறிப்போயிருந்தும்‌ 
நம்பமுடியாத அளவுக்கு அழகாயும்‌, சொல்ல முடியாத துக்கம்‌ நிறைந்திருந்தும்‌ 
பார்க்க இனிமையாயும்‌ காணப்பட்டன. அவர்கள்‌ கிறிஸ்துவுக்கு புற முதுகு 
காண்பிப்பதைக்‌ காட்டிலும்‌ மரணத்தைச்‌ சந்திப்பதே சரி என்றிருந்தனர்‌. 

பாஸ்டர்‌ கேட்டார்‌, “ஏன்‌ நாம்‌ மூவரும்‌ ஒன்றாகச்‌ சாகவேண்டும்‌? நான்‌ 
உங்களைக்‌ கொன்றப்பின்‌ வாழ்ந்தால்‌, அப்பொது திருச்சபைகளின்‌ நடுவில்‌ 
தொடர்ந்து ஊழியஞ்‌ செய்ய வாய்ப்பு இருக்குமே.” ்‌ 

அந்த இளம்‌ பெண்கள்‌ அவரிடம்‌ மெதுவாகப்‌ பேசினார்கள்‌. “நீங்கள்‌ 
எங்களைச்‌ சுடுமுன்‌, எங்களுக்குச்‌ செய்த பல நன்மைகளுக்காக நன்றி சொல்ல 
கடமைப்‌ பட்டுள்ளோம்‌. எங்களைக்‌ கிறிஸ்துவினிடம்‌ வழி நடத்தினீர்கள்‌. 
ஞானஸ்நானம்‌ கொடுத்தீர்கள்‌, பரிசுத்த நற்கருணையில்‌ சேர்த்தீர்கள்‌. நீங்கள்‌ 
செய்த எல்லா நன்மைக்காகவும்‌ தேவன்‌ உங்களுக்குப்‌ பதிலளிப்பாராக. மேலும்‌, 
சில வேளைகளில்‌ கிறிஸ்தவர்கள்‌ மிகவும்‌ பெலவீனமடைந்து பயங்கர தவறு 
செய்யக்‌ கூடும்‌ என்று போதித்தீர்கள்‌. அவர்கள்‌ மீண்டும்‌ மன்னிப்பு பெறக்‌ 
கூடும்‌ என்றும்‌ கூறினீர்கள்‌. நீங்கள்‌ இப்போது எங்களுக்குச்‌ செய்யப்‌ 
போவதற்காகப்‌ பின்பு மனம்‌ வருந்தும்‌ போது, யூதாவைப்‌ போல்‌ குற்ற 
உணர்வுக்குள்‌ அகப்‌ படாமல்‌, பேதுருவைப்‌ போல மனந்திரும்புங்கள்‌. நாங்கள்‌ 
உங்களைக்‌ குறித்து இறுதியாக வைத்திருக்கும்‌ நினைவுகள்‌ வெறுப்பும்‌ 
கோபமும்‌ இல்லாமல்‌, அன்பும்‌ மன்னிப்பும்‌ நிறைந்தவைகளே என்பதை மறக்க 
வேண்டாம்‌. நாம்‌ எல்லோரும்‌ இருண்ட வேளைகளினூடே கடந்து 
செல்லுவோம்‌. நாங்கள்‌ மகிழ்ச்சியாக மரிக்கிறோம்‌.” 

ஆனாலும்‌ அந்தப்‌ போதகருடைய இருதயம்‌ ஏற்கனவே கடினப்பட்டிருந்த 
தினால்‌ அவர்களைச்‌ சுட்டுக்‌ கொலை செய்தான்‌. அதற்குப்‌ பின்‌ உடனே 
கம்யூனிஸ்டுகள்‌ அவனைச்‌ சுட்டுத்‌ தள்ளினார்கள்‌. 


சடுதியான மரணம்‌ சந்திப்பவர்கள்‌ தங்கள்‌ எண்ணங்களில்‌ நெருங்கின நண்பர்‌ 
மற்றும்‌ உறவினர்களையும்‌, நிறைவேறாத கனவுகளையும்‌ நினைக்க நேரிடும்‌. சிலர்‌ 
தங்களுடைய ஜீவியத்தில்‌ நடந்த முக்கிய சம்பவங்களை “மனத்திரையில்‌ காண்ப 
துண்டு.” இந்த திரும்பிப்‌ பார்த்தல்‌ சிலருக்கு சிந்தனை சிதறியதாக மாறிவிடுகிறது. 
அதற்குக்‌ காரணங்கள்‌ காட்டிக்‌ கொடுக்கப்படுதல்‌ அல்லது நண்பர்‌ என்று 
கருதியிருந்தவர்கள்‌ கொலைக்காரராக மாறும்போது அப்படி சம்பவிக்கிறது. இப்படிப்பட்ட 
நண்பர்களை அந்தக்‌ கட்டத்தில்‌ வெறுப்பதும்‌, கோபப்படுவதும்‌ நியாயம்‌ தான்‌. 
ஆனால்‌ அவர்களை மன்னிப்பது எப்படி? நாம்‌ கிறிஸ்தவர்களாக எந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ 
மன்னிப்பதைத்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. நமது உயிரைப்‌ பறிப்பவர்களிடமும்‌ 
அதைச்‌ செய்ய வேண்டும்‌. இந்தக்‌ கதையில்‌ கண்ட இளம்‌ பெண்களைப்‌ போல, 
காட்டிக்‌ கொடுக்கிறவர்களிடம்‌ உங்கள்‌ பரிவு சிறந்த பிரசங்கமாக இருக்க வேண்டும்‌. 
நீங்கள்‌ அறிந்த யாருக்காவது இயேசுவின்‌ மன்னிக்கும்‌ சுபாவத்தை உங்களால்‌ 
வெளிப்படுத்த முடியுமா? 


121 





தலைசிறந்த கேடயம்‌ 


பாகிஸ்தான்‌ 


நாள்‌ 122 


அல்லாமலும்‌, 
“பொல்லாங்கன்‌ 
எய்யும்‌ அக்கினி 
யாஸ்திரங்‌ 
களையெல்லாம்‌ 
அவித்துப்‌ போடத்‌ 
தக்கதாய்‌, 
எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக விசுவாசம்‌ 
என்னும்‌ 
கேடகத்தைப்‌ 
பிடித்துக்‌ கொண்ட 
வர்களாயும்‌ 
நில்லுங்கள்‌. 
எபேசியர்‌ &16 


122 


தாஹீர்‌ இக்பால்‌ மற்றும்‌ ரேமன்ட்‌ லல்லி 


“நான்‌ தூக்கு கயிற்றை முத்தமிடுவேனே தவிர, என்‌ விசுவாசத்தை ஒரு 
போதும்‌ மறுக்கமாட்டேன்‌” என்று தாஹீர்‌ இக்பால்‌ என்பவர்‌ பறைசாற்றினார்‌. 
படைவீரர்கள்‌ உடல்‌ ஊனமான அவரை அவருடைய இருக்கையான நான்கு 
சக்கர வண்டியிலிருந்து இழுத்து அவர்‌ கழுத்திலே கயிற்றை மாட்டி 
இறுக்கினார்கள்‌. ஆனால்‌ அவரோ இன்று சொர்க்கத்தில்‌ கிறிஸ்துவோடு 
சுதந்திரமாக நடமாடுகிறார்‌. 


பாகிஸ்தானில்‌ இன்னும்‌ ஓர்‌ அனுபவமிக்க போதகர்‌ அவருடைய 
இல்லத்திற்கு வெளியே துப்பாக்கியால்‌ சுடும்‌ சத்தத்தை கேட்டார்‌. 
தோட்டாவானது அவரது இருக்கைக்கு பின்னிருந்த சுவற்றை துளைத்தது. 
அவர்‌ தப்பித்து உயிர்‌ பிழைத்தார்‌. இன்னும்‌ ஓர்‌ நாளை காணச்செய்த தேவனை 
துதித்தார்‌. குறிப்பாக கிறிஸ்துவை பற்றி முஸ்லீம்கள்‌ மிகுதியாக வாழும்‌ 
தேசத்தில்‌ பகிர்ந்து கொள்ள கிடைத்தமைக்கா, நன்றி கூறினார்‌. 

்‌ லல்லி தன்னுடைய சிறப்பு மிக்க உயர்‌ பதவியான ஆக்ஸ்போர்டு 
பேராசிரியர்‌ பணியை துறந்து விட்டு, தன்‌ வாழ்க்கையில்‌ பெரும்‌ பகுதியை 
செலவிட்டு துன்புற்றார்‌, அவர்‌ பின்வருமாறு எழுதுகிறார்‌ : “ஓர்‌ சமயம்‌ நான்‌ 
மிகவும்‌ செல்வந்தனாகவும்‌ வாழ்வில்‌ கிடைக்கக்‌ கூடிய எல்லாச்‌ சுகங்களையும்‌ 
அனுபவித்தேன்‌. ஆனால்‌ அவற்றை எல்லாம்‌ உதறிவிட்டு சத்தியத்தை 
பறைசாற்ற துணிந்து அதற்காக சிறையிலே அடைப்பட்டு புடமிடப்பட்டேன்‌... 
இருந்தாலும்‌ இன்றளவும்‌ முதுமையிலோ, வறுமையிலோ யாரையும்‌ 
ஏமாற்ற மாட்டேன்‌. மாறாக நான்‌ தேவனின்‌ சித்தத்திற்கு என்னையே 
சாகும்வரை கையளிக்கிறேன்‌. 

“தலைசிறந்த கேடயத்தை பற்றி விசுவாசிகள்‌ யாவரும்‌ ஒரே மனப்பாங்கு 
கொண்டுள்ளார்கள்‌. அவர்கள்‌ துன்புறுவதை கைவிடவில்லை. மாறாக துன்பம்‌ 
அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்‌ என்பதை புரிந்து வைத்திருக்கின்றனர்‌. 
இத்தகைய விசுவாசத்தின்‌ கேடயம்‌ அவர்களுக்கு மீண்டும்‌ கிறிஸ்துவுக்காக 
பூமியில்‌ எத்தகைய விலையும்‌ கொடுத்து தொடர்ந்து ஆன்மீக போராட்டத்தை 
வென்றிட துணிந்து நிற்கின்றனர்‌. 


முதல்‌ நூற்றாண்டு போர்களிலே படைவீரர்கள்‌ ஒரு கையிலே கேடயத்தையும்‌ 
மறு கையிலே வாளையும்‌ ஏந்தி போரிட்டனர்‌. ஒரு கையால்‌ எதிரியை தாக்கி 
முன்னேறவும்‌, மறுகையால்‌ எதிரியின்‌ தாக்குதல்களை தடுக்கவும்‌ அத்தகைய 
கருவிகளை பயன்படுத்துவர்‌. அதேபோன்று இன்று நம்‌ விசுவாசத்தைக்‌ காத்திட 
போரிடுகின்றோமா? அல்லது நமது விசுவாச கேடயத்தை துருபிடிக்க ஓர்‌ மூலையில்‌ 
வைத்திருக்கிறோமா? இத்தகைய நம்முடைய விசுவாச போரில்‌ நாம்‌ தேவனின்‌ 
பாதுகாப்பை நாடுவோமானால்‌, தேவன்‌ நமக்கு “விசுவாச கேடயத்தை” தந்து, 
எதிரியின்‌ தாக்குதலை முறியடிக்கச்‌ செய்வார்‌. 








தலைசிறந்த கிருபை 


ருமேனியா : போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ 


நாள்‌ 123 


புறம்பேயிருக்‌ 
திறவர்களுக்கு 
முன்பாக ஞானமாய்‌ 
நடந்து, 
காலத்தைப்‌ 
பிரயோஜனப்‌ 
படுத்திக்‌ 
கொள்ளுங்கள்‌. 
கொலோசெயர்‌ 4:5 


வும்பிரான்ட்‌ என்ற போதகர்‌ சிறைசாலையிலே பிறகைதிகளோடு தனக்கு 
கொடுக்கப்பட்ட வேலையை செய்து கொண்டிருக்கையில்‌, சிறை பிடிக்கப்பட்ட 
இன்னொரு போதகர்‌ ஒருவர்‌ மூச்சு பேச்சின்றி தரையில்‌ கிடப்பதை 
கண்ணுற்றார்‌. அந்த போதகரை கொஞ்ச நேரத்திற்கு முன்பாகத்தான்‌ நன்கு 
உதைத்து அச்சிறிய அறையிலே அடைத்திருந்தார்கள்‌. வும்பிரான்டிற்கோ அந்த 
போதகர்‌ இந்த இரவை கடந்து உயிர்பிழைப்பாரோ என்று சந்தேகம்‌ 

பாசமோடு போதகர்‌ வும்பிரான்ட்‌ உதைப்பட்டு கிடந்த போதகர்‌ முன்னே 
மண்டியிட்டு, “என்‌ சகோதரனே... “தந்தையே, அவர்களை மன்னியும்‌” என்ற 
ஜெபத்தை சொல்லும்படி கேட்டார்‌. 

அந்த போதகரோ வலியால்‌ துடித்தார்‌. வீங்கிப்போன தன்‌ முகத்தை தொட்டு 
பார்த்தார்‌. வார்த்தைகள்‌ வரவில்லை பேசுவதற்கு மிகவும்‌ கஷ்டப்பட்டார்‌. 
இருப்பினும்‌ கஷ்டப்பட்டு மெதுவாக பேசினார்‌ “என்னால்‌ முடியாது” என்று. 

போதகர்‌ வும்பிரான்ட்‌ அடிப்பட்ட அப்போதகருக்காக பரிதாபப்பட்டார்‌. 
அப்போதகர்‌ மீண்டும்‌ பேசினார்‌. அவர்‌ கண்களிலே நீர்‌ பெருக்கெடுத்தது. 
“என்னுடைய ஜெபம்‌ அவர்களை மன்னியும்‌” என்பதல்ல, மாறாக “தந்தையே 
அவர்களையும்‌, என்னையும்‌ மன்னியும்‌” என்பதுதான்‌. நான்‌ நல்ல போதகராக 
இருந்திருப்பேனாகில்‌ இன்னும்‌ அநேகர்‌ மனந்திருப்பியதற்காக 
துன்பப்பட்டிருப்பேன்‌” என்றார்‌. 

உடல்‌ சிதைந்துபோன அந்த போதகர்‌ தன்‌ எதிரிகளை கிறிஸ்துவிடம்‌ 
கொண்டுவர தவறியதற்காக கிடைத்த வாய்ப்பினை தவறவிட்டதற்காக மனம்‌ 
நொந்தார்‌. 


தவறவிட்ட வாய்ப்பை பற்றி நொந்து கொள்வதைவிட பெரிய வருத்தம்‌ 
வேறொன்றும்‌ கிடையாது எதிர்பாராத விதமாக வாழ்க்கையில்‌ நமக்கு இத்தகைய 
எத்தனையோ வாய்ப்புகளை தவறவிட்டிருக்கிறோம்‌. உதாரணமாக குழந்தையின்‌ 
பிறப்பு, கிறிஸ்துமஸ்‌ அதிகாலை தவற விட்ட விமான பயணம்‌. எப்படியோ ஒரு 
மனிதனை முடிவில்லா வாழ்வுக்கு கூட்டிச்‌ செல்லும்‌ வாய்ப்பினை இழந்ததை 
எதனோடும்‌ ஒப்பிட முடியாது. நமக்கு தெரியுமா? நம்‌ பக்கத்திலே அமர்ந்து பயணம்‌ 
செய்யும்‌ நபர்‌, ஓர்‌ நாள்‌ கிறிஸ்துவுக்காக இந்த உலகையே பாதிக்க போகிறார்‌ 
என்று நாம்‌ நம்முடைய மெளனத்தை களைத்து அவனோடு கிறிஸ்துவை பற்றிய 
சத்தியத்தை எடுத்து சொல்வோமானால்‌ அவன்‌ சத்தியத்தை உணர்ந்திருப்பான்‌ 
கிறிஸ்துவை ஏற்று வாழ்ந்திருப்பான்‌. கடந்த காலத்திலே இதுபோன்று தவறவிட்ட 
சந்தர்ப்பங்களை எண்ணிப்‌ பார்ப்போம்‌. இருக்கட்டும்‌, இனிமேலாவது ஒவ்வொரு 
நாளும்‌ கொடுக்கப்பட்ட இத்தருணத்தில்‌ பிறரோடு நம்முடைய விசுவாசத்தை 
பகிர்ந்து கொள்வோம்‌. 


123 





தலைசிறந்த அர்ப்பணம்‌ 


நாள்‌ 124 


உங்களைச்‌ 
சபிக்கிறவர்களை 
ஆசீர்வதியுங்கள்‌. 
உங்களை 
நிந்திக்கிறவர்‌ 
களுக்காக ஜெபம்‌ 
பண்ணுங்கள்‌. 


லூக்கா 628 


124 


சீனா: லியு சியாபோ 


லியு சியாபோ என்பவர்‌ சிறையிலே, தன்னுடைய கம்யூனிச 
அடக்குமுறையாளர்களையும்‌, அவர்களின்‌ பாவங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து 
நொந்து கொண்டிருந்தார்‌. சீனாவில்‌ தியானமென சதுக்கம்‌ என்ற இடத்திலுள்ள 
எதிர்ப்பாளர்களின்‌ தலைவன்‌ என்ற முறையில்‌ இவர்‌ நெருக்கடியான 
அரசாங்கத்தின்‌ பிடியில்‌ இருந்து சீன திருச்சபைகள்‌ சமாதான முறையில்‌ 
விடுதலை அடையும்படி உள்ளார்ந்து, தொடர்ந்து ஜெபித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
இரக்கமுள்ள தேவனின்‌ உன்னத அன்பை பறைசாற்றுவதன்‌ மூலம்‌ 
கம்யூனிஸ்டுகளை சமாதானத்தோடு மனம்‌ மாறுவார்கள்‌ என்று கனா 
கண்டிருந்தார்‌. ஆனால்‌ நடந்ததோ, அசம்பாவிதமானது. 


தன்னுடைய நண்பர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தைரியத்தோடு அந்த 
கொடுமையான முடிவை ஏற்று கொள்வதை கண்ணுற்றார்‌. இப்போது 
இவரையும்‌ சிறை பிடித்தனர்‌. தேவன்‌ எப்படி இத்தகைய தீமையை இவர்கள்‌ 
தழுவவிட்டார்‌। இவர்‌ என்ன வேண்டுமென்று நினைத்து உழைத்தாரோ, 
அவ்வுழைப்பு வீண்‌ ஆனது. 

பிறகு தன்னோடு சிறைப்பட்டிருந்த கிறிஸ்துவ கைதியின்‌ ஞானத்தால்‌ 
தேவனின்‌ உற்சாகம்‌ வர தோன்றிற்று. சிறிது உரையாடலுக்கு பிறகு தன்‌ 
குற்றத்தை உணர்ந்தவராக, “தான்‌ செய்வது பாவம்‌ என்று அறியாத ஓர்‌ 
மனிதன்‌, எப்படி தேவனுக்கு செவி சாய்க்க முடியும்‌? கம்யூனிஸ்டுகள்‌ நமக்கு 
எதிராக பாவம்‌ செய்கிறார்கள்‌. அதற்காக போராடுவதை தவிர்த்து, அவர்களை 
கிறிஸ்துவுக்காக வெற்றி கொள்வதில்‌ என்னையே அர்ப்பணிக்கிறேன்‌. சாவதாக 
இருந்தாலும்‌ பரவாயில்லை. இயேசு பாவிகள்‌ மீது கொண்ட அன்பால்‌, 
சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌. 

கம்யூனிஸ்டுகளை நேசிக்க நானும்‌ என்னையே அர்ப்பணிக்கிறேன்‌. 
இல்லையெனில்‌ நாம்‌ அனைவரும்‌ மேலே உயர்வதற்கு பதிலாக கீழேயே 
கிடப்போம்‌” என்று எழுதினார்‌. 


மக்கள்‌ இவ்வாறு நினைக்கிறார்கள்‌. ஒரு முறை கிறிஸ்துவுக்கு நம்மை 
அர்பணித்துவிட்டால்‌, எல்லாம்‌ சுலபமாகிவிடும்‌ என்று அவர்கள்‌ நினைத்தவாறே 
எல்லாம்‌ நடக்கும்‌ என்று வெறுமனே இருந்துவிடுகிறார்கள்‌. ஆயினும்‌, அவர்கள்‌ 
தேவனின்‌ சித்தத்தின்படிதானே நடக்கிறார்கள்‌? ஏன்‌ அவர்கள்‌ ஆற்றலோடு வெற்றி 
காண்பதில்லை. அதி விரைவிலேயே, பிரச்சனைகள்‌ வருகின்றன. அவர்களின்‌ 
விசுவாசத்தின்‌ காரணமாக உடல்‌ ரீதியான துன்பங்களையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 
கிறிஸ்தவராக எண்ணப்பட தேர்ந்து கொண்டோமானால்‌, கிறிஸ்துவுக்கு எத்தனை 
எதிரிகள்‌ இருப்பதை அவ்வப்போது கண்டு பிடிப்போம்‌. “என்‌ நாமத்தின்‌ பொருட்டு 
உங்களை வெறுப்பார்கள்‌ என்று இயேசு உறுதி மொழி கொடுத்துள்ளார்‌. 
கிறிஸ்துவை போன்று இருப்பதிலே நம்‌ எதிரிகளை சமாளிக்க எதை நாம்‌ தேர்ந்து 
கையாள்வோம்‌. உங்கள்‌ எதிரியின்‌ இரட்சிப்புக்காக அவனை அன்பு செய்து 
ஜெபிப்பீர்கள்‌. இயேசுவை அவர்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா? நம்மை 
எதிர்ப்போரை நாம்‌ கிறிஸ்துவுக்காக சந்தியாவிட்டால்‌ யார்‌ சந்திப்பார்‌? 











தலைசிறந்த ஏதிர்மறை 


ரஷியா : 


நாள்‌ 125 


உலகத்திலே 
சுடர்களைப்‌ 
போலப்‌ 
பிரகாசிக்கிற 
நீங்கள்‌, கோணலும்‌ 
மாறுபாடுமான 
சந்ததியின்‌ 
நடுவிலே 
குற்றமற்றவர்களும்‌ 
கபடற்றவர்களும்‌, 
தேவனுடைய 
மாசற்ற 
பிள்ளைகளு 
மாயிருங்கள்‌. 
பிலிப்பியர்‌ 214,15 


கிலெளடியா வாஸிலேவ்னா 


மாஸ்கோ தலைநகரத்திலுள்ள புட்டாவோ என்னும்‌ ஓர்‌ ஊரிலே 4 ஆயிரம்‌ 
பேரை இருநூறு பேர்கொண்ட குழுக்களாகப்‌ பிரித்து, சுட்டுக்‌ கொன்று 
இரகசியமாகப்‌ புதைத்ததை - சோவியத்தின்‌ இரகசிய போலிஸ்‌ தகவல்‌ 
சொல்கிறது. இப்படி கொலைகள்‌ நடந்து கொண்டிருக்கும்‌ ஓர்‌ நாள்‌ இரவில்‌ 
ஊருக்கு வந்த பெண்‌ ஒருத்திக்கு கிளாடியா வாஸிலேவ்னா தன்‌ கதவை 
திறந்தாள்‌ அப்பெண்ணை கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக கொலை செய்ய பிடித்து 
சென்றிருக்க வேண்டும்‌, அவர்‌ தப்பிக்கொண்டு கிலெளடியாவிடம்‌ அடைக்கலம்‌ 
கேட்டு மன்றாடினாள்‌. 

பயம்‌ மிகுந்த கிலெளடியா அடைக்கலம்‌ தர மறுத்து அவள்‌ கதவுகளை 
தாழிட்டாள்‌. அப்பெண்ணை அப்படியே வெளியே விட்டு சாவின்‌ பிடிக்கு 
தள்ளினாள்‌. 45 ஆண்டுகளுக்கும்‌ மேலாக அப்பெண்ணின்‌ முகத்தை மறக்க 
முடியாமல்‌ வருந்தி கஷ்டப்பட்டாள்‌. 

கிலெளடியாவின்‌ செயலுக்கு எதிர்மறையாக, ருமேனியா சபை 
உறுப்பினர்கள்‌ சந்தோஷமாக தங்களுடைய உள்ளங்களில்‌ சமாதானத்தை 
சோவியத்‌ சிறைக்கு போகும்‌ வழியிலே தப்பித்து வந்த இரு ஜெர்மனிய 
படைவீரர்களுக்கு உதவி செய்தமைக்காக அனுபவித்து கொண்டிருந்தவை 
போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிரான்டின்‌ சபையில்‌ அடைக்கலம்‌ புகுந்தனர்‌. இரண்டாம்‌ 
உலகப்‌ போரின்‌ இறுதி கட்டத்தில்‌ ருமேனியாவை நாசிச கொடுங்கோல்‌ 
ஜெர்மானியர்கள்‌ ஆண்டனர்‌. அட்‌ ஜெர்மானியர்கள்‌ தோல்வியை தழுவும்‌ 
வேளையில்‌ ரஷிய இராணுவம்‌ ருமேனியாவில்‌ நுழைந்து ஜெர்மானியர்களை 
போர்‌ கைதிகளாகச்‌ சிறை பிடித்தனர்‌. ஜெர்மானியர்களுக்கு உதவுவதற்கும்‌ 
மறைத்து வைப்பதற்கும்‌ தண்டனையாக சாவை தழுவ வேண்டியதாக இருந்தது. 

இன்னும்‌ ஜெர்மானிய சீருடைகளை அணிந்திருந்த படைவீரர்கள்‌ 
சாவுக்குள்ளானார்கள்‌. சபை, குடும்பங்கள்‌ இப்படிப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு 
அளிக்கவும்‌, உதவவும்‌ முன்‌ வந்தனர்‌. இது அவர்களை தீர்ப்பிடும்‌ நேரமல்ல, 
உதவும்‌ நேரம்‌ என்று உணர்ந்திருந்தனர்‌. மேலும்‌ இக்குடும்பங்கள்‌ 
ஜெர்மானியர்களின்‌ குழந்தைகளையும்‌ கிறிஸ்து இத்தருணத்தில்‌ என்ன 
செய்வாரோ அதை உணர்ந்து அடைக்கலம்‌ தந்தனர்‌. 


திறிஸ்தவர்கள்‌ அடிக்கடி இதை போன்ற தேக உபாதைகளையும்‌ மற்றும்‌ ஆன்மீக 
உபாதைகளையும்‌ தேர்ந்தெடுக்க வேண்டியதாய்‌ இருக்கிறது உலக 
துன்பங்களுக்கும்‌, அடுத்து நிலை வருத்தத்திற்கும்‌ வித்தியாசம்‌ இதுவே. விவரிக்க 
முடியாத எதிர்மறைகளோடு சில சிறந்த கிறிஸ்தவர்கள்‌ உலகத்தின்‌ பல பாகங்களில்‌ 
வாழ்ந்து வருகிறார்கள்‌. நாம்‌ வாழுகின்ற சாதாரண சுழ்நிலையிலும்‌ இதுபோன்ற 
முடிவுகளை எடுக்க தைரியம்‌ தேவைப்படுகிறது. நிலை வாழ்வுக்கு மேலாக நாம்‌ 
உலக பாதுகாப்பை தேடுகிறோமா நாம்‌? அல்லது நம்மை ஆன்மீக லாபத்தை 
அடையும்‌ அளவிற்கு உலக துன்பங்களை மேற்கொள்கிறோமா? இப்படிப்பட்ட 
கஷ்ட்டமான நாம்‌ மேற்கொள்ளமுடியாத சூழ்நிலைகளில்‌ தைரியத்தோடு 
மேற்கொள்ள தேவனுடை உதவி கேட்ப்போம்‌ அவர்‌ நமக்கு சரியான சமயத்திலே 


ஞானத்தையும்‌, விவேகத்தையும்‌ தந்து சரியான முடிவுகளை மேற்கொள்ள செய்வார்‌. 


125 


நாள்‌ 126 


ஏனெனில்‌ கீறிஸ்துவினிடத்தில்‌ 
விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர்‌ 
நிமித்தமாகப்‌ படுபடுகிறதற்கும்‌ 
உங்களுக்கு அருளய்பட்டிருக்கிறது. 


பிலிப்பியர்‌ 1:29 


126 





தலைசிறந்த பயணங்கள்‌ 


நாள்‌ 127 


என்‌ ஆத்துமா 
தேவன்மேல்‌, 
ஜீவனுள்ள தேவன்‌ 
மேலேயே 
தாகமாயிருக்கிறது. 
நான்‌ எப்பொழுது 
தேவனுடைய 
சந்நிதியில்‌ வந்து 
நிற்பேன்‌? 

சங்கீதம்‌ 422 


சீனா : பாப்‌ ஃபியு 


சீனப்‌ பேராசிரியர்‌ பாப்பிஃபூவும்‌ அவரின்‌ மனைவியும்‌ ஊருக்குப்‌ புறம்பே, 
ஓதுக்கு புறமான கிராமங்கள்‌ தோறும்‌ இரகசியமாக வேதாகமம்‌ கற்பித்து 
வந்தனர்‌. அந்த கிராமத்து வாசிகள்‌ தேவனுடைய வார்த்தையை கேட்க தாகமாய்‌ 
இருந்தது பாப்‌ ஃபியூவை ஆச்சரியப்பட வைத்தது. 

மறக்க முடியாத பயணம்‌ ஒன்று ஆரம்பித்தது. ஒரு திருச்சபை தலைவர்‌, 
தொடர்ந்து 12 மணிநேர பஸ்‌ பிராயணத்தின்போது விடாது பெய்த மழையில்‌ 
கண்ணாடி உடைந்த ஜன்னல்‌ வழியாக மழைநீர்‌ உள்ளே புகாமல்‌ தடுக்க 
அந்த ஜன்னலின்‌ முன்னே நின்று கொண்டு பியூ” என்பவர்‌ ஓய்வெடுக்க 
தன்னையே அர்ப்பணித்தார்‌. அடுத்த நாள்‌ இரவில்‌ ஒரு சின்ன வேனில்‌ 
பயணம்‌ கரடுமுரடான, சேறும்‌, சகதியும்‌ நிறைந்த பாதையில்‌ புறப்பட்டு அந்த 
வாகனம்‌ சேறில்‌ புதை யுண்ட வரையிலும்‌ தொடர்ந்தது. விடாத பெய்த 
மழையில்‌ வேறொரு டிராக்ட்டர்‌ வாகனத்தில்‌ பயணம்‌ தொடர்ந்தது. சேறிலும்‌, 
சகதியிலும்‌ வழுக்கி விழுந்து கொண்டும்‌, எழுந்து கொண்டும்‌; 
நடந்துகொண்டும்‌ பயணத்தை வெற்றிகரமாக முடித்தனர்‌. 

கிராம மக்களின்‌ உற்சாக வரவேற்போடு மறுநாள்‌ விடியற்காலையில்‌ 
அக்கிராமத்தை அடைந்தனர்‌. அக்கிராம மக்கள்‌ அனைவரும்‌ ஒன்று திரண்டுவர 
ஆரம்பித்தனர்‌. அங்குள்ள ஒரு வீட்டில்‌ சபை கூடியது. இரண்டு மணி நேரம்‌ 
ஜெபித்தனர்‌, பிறகு தேவனை ஆராதித்தனர்‌. அங்கே சிலர்‌ தேவனுடைய 
வார்த்தையை கேட்க பல மைல்கள்‌ நடந்தே வந்திருந்தனர்‌. அந்த வழிபாட்டு 
கூட்டத்திலோ, உட்கார இருக்கைகள்‌ இல்லை. சபை உறுப்பினர்கள்‌ பாறைகள்‌ 
மீதும்‌, பலகைகள்‌, மரக்கிளைகள்‌ மீதும்‌ உட்கார வேண்டி இருந்தது. 
இவர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதமாக இக்கூட்டம்‌ அமைந்தது. காரணம்‌ 
போலீசாரால்‌ இவர்களை தொடர முடியவில்லை. இதனால்‌ இவர்கள்‌ சில 
நாட்கள்‌ அங்கேயே தங்கி எந்த பிரச்சனையுமின்றி தேவனை வழிப்பட்டனர்‌. 

அங்கு வந்திருந்த ஒவ்வொருவருக்கும்‌ அவர்களின்‌ பயணத்தின்போது பல 
கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருந்தும்‌ அதை அவர்கள்‌ தியாகம்‌ என்று 
நினைக்காமல்‌ தாவீதை போன்று உள்ள வேட்க்கை கொண்டிருந்தனர்‌. தாவீது 
எப்படி தேவனை தொழுவதில்‌ முழு உள்ளத்தோடும்‌, உடலோடும்‌, ஆ 
ஈடுபட்டாரோ, அதே போல்‌ அக்கிராம மக்களும்‌ பங்கேற்றனர்‌. 
சபை வழிபாட்டுக்கு தடைவிதிக்கப்பட்ட தேசத்து மக்களுக்கு தேவனை ஆராதிப்‌ 
பது ஓர்‌ இன்றியமையா தேவை. ஆனால்‌ சுதந்திர தேசத்தாருக்கோ அவ்வழிபாடு 
என்பது கட்டாயம்‌ இல்லை. இதற்கெல்லாம்‌ நேரம்‌ இருக்கிறதா? மழை பெய்கிறதே 
என்ன செய்வது? அதிகமாக உறங்கி விட்டோமா? பிரசங்கியார்‌ கூறுவதையே 
கூறுவாரோ? இவை அனைத்தும்‌ நாம்‌ தேவனை ஆராதிக்க முடியாது செய்யும்‌ 
வழிகள்‌. இவை நமக்கு வெட்கம்‌ ஏற்படுத்தவில்லையா? இது போன்ற கேள்விகள்‌ 
நம்மை குழப்பத்தில்‌ ஆழ்த்தி சபைக்கு செல்வது லாபமான நேரமா? எனது நம்‌ 
அடி மனதில்‌ எழுகின்ற வினாக்களாகும்‌. தாவீதுக்கும்‌ அவருடைய தோழர்களுக்கும்‌ 
தேவனை சந்திப்பது என்பது மூளைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்‌ இல்லை. 
நிஜமாகவே அவர்களை எதுவும்‌ தேவவழிப்பாட்டிலிருந்து தடுத்து நிறுத்தவில்லை. 
கடந்த காலத்தில்‌ எப்போது நீர்‌ தேவனிடததில்‌ இது போன்று வழிபாடு செய்வதில்‌ 
ஆர்வம்‌ தர வேண்டினீர்‌? இல்லை என்றால்‌ இன்றே தேவனிடத்தில்‌ கேளும்‌, 
அதற்காக திட்டமிட்டு இந்த வார வழிபட்டாலே தேவனை சந்தியும்‌. 


127 





தலை சிறந்த பரடலரசிரியர்‌ 


நாள்‌ 128 


ராஜாக்களே, 
கேளுங்கள்‌, 
அதிபதிகளே, 
செவிகொடுங்கள்‌, 
நான்‌ கர்த்தரைப்‌ 
பாடி, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய 
கர்த்தரைக்‌ கீர்த்தனம்‌ 
பண்ணுவேன்‌. 
நியாயாதிபதிகள்‌ ௧5:3 


128 


ரஷியா : நிக்கோலே மோல்டோவே 


கடும்‌ குளிரான மதிய வேளையில்‌, குடி போதையிலிருந்த ரஷிய காவலர்கள்‌ 
சிறைச்சாலைகளுக்குள்‌ புகுந்தனர்‌. அங்கே நிக்கோலே மோல்டோவே என்ற 
கைதி சிறைபட்டிருந்தார்‌. அவர்‌ ஓர்‌ சிறந்த கவிஞரும்‌, இசை அமைப்பாளரும்‌ 
ஆவார்‌. அது மட்டும்‌ அல்ல தேவனை முழுமையாக நம்பும்‌ பக்திமான்‌ மற்றும்‌ 
பழமைவாத சபையிலுள்ள வேத போதக இயக்கத்தின்‌ தலைவரும்‌ ஆவார்‌. 
இப்படிப்பட்டவரை கொடுமையான ரஷ்ய சிறைச்சாலையில்‌ தான்‌ செய்த தேவ 
ஊழியத்திற்காக 5 ஆண்டு கடும்‌ சிறைதண்டனை விதிக்கப்பட்டு சிறையில்‌ 
அடைக்கப்பட்டிருந்தார்‌ . 


“அப்படியே குப்புறப்படு” என்ற காவலரின்‌ ஏவலுக்கு பணிந்து மெல்லிய 
மேல்‌ ஆடை அணிந்திருந்த நிக்கோலே உறைகின்ற பனியிலே அத்தரை மீது 
படுத்தார்‌. பிறகு அக்காவலர்கள்‌ அவர்‌ முதுகின்‌ மீது ஏறி, தமது கனத்த 
பூட்ஸ்‌ காலால்‌ அவரை ஒரு மணி நேரத்திற்கும்‌ மேலாக உதைத்தும்‌, மிதித்தும்‌ 
நையபுடைத்துவிட்டு வந்த வழியே சென்றனர்‌. 

பிறகு நிக்கோலேவோடு இருந்த பிற கைதிகள்‌ அவர்‌ முன்‌ மண்டியிட்டு 
அவர்‌ பட்ட காயங்களை பார்த்தனர்‌. அவரோ அவர்கள்‌ வியக்கும்படி “நானோ 
புதியதோர்‌ பாடலையே இயற்றிவிட்டேன்‌, அவர்கள்‌ என்னை மிதித்து 
உதைக்கும்போது” என்று அப்பாடலை பின்‌ வருமாறு பாட தொடங்கினார்‌. 
“நான்‌ வரப்போகும்‌ சொர்கத்தை பற்றி மட்டும்‌ பேசவில்லை. ஆனால்‌ அம்‌ 
மோட்சத்தில்‌ நடக்கும்‌ திருவிழா கொண்டாட்டத்தையும்‌, அந்த மோட்சத்தையும்‌ 
இந்த க்ஷணமே அனுபவித்து கொண்டிருக்கின்றேன்‌” என்று உரத்த குரலில்‌ 
பாடினார்‌. 

சிறைவாசத்திலிருந்து விடுதலை பெற்ற நிக்கோலேவை பிறகு கம்யூனிச 
போலீசார்‌ அவரை வீடுதேடி சென்று அவர்‌ கைவசம்‌ வைத்திருந்த தான்‌ பல 
ஆண்டுகளாக உழைத்து கைப்பட எழுதிய பிரதிகளையெல்லாம்‌ கைபற்றி 
சென்றனர்‌. பல ஆண்டுகள்‌ இரவுகள்‌ உழைத்த உழைப்பு, எழுத்துக்கள்‌, 
மற்றும்‌ பக்தி மாலைகள்‌ ஒரே நொடியில்‌ அந்த போலீசார்‌ பிடுங்கி சென்றனர்‌. 
இதன்‌ பிறகு மீண்டும்‌ நிக்கோலே ஒர்‌ உன்னத பாடலை இயற்றினார்‌. “நீர்‌ 
எனக்கு கொடுக்காதவைகளுக்காகவும்‌, என்னிடமிருந்து எடுத்துக்‌ கொண்ட 
மைக்காகவும்‌ நான்‌ உம்மை நன்றியோடு புகழ்ந்து பாடுவேன்‌. ஏனெனில்‌ நீர்‌ 
யாவற்றையும்‌ சரியாக செய்பவர்‌. எனவே எனது அசையா நம்பிக்கையை உம்‌ 
மில்‌ வைக்கிறேன்‌” என்று தேவனை உள்ளார்ந்து என்றும்‌ புகழ்ந்து பாடினார்‌. 

இன்றும்‌, நிக்கோலே மோல்டோவேயின்‌ பல பாடல்களை அவருடைய 
தேசத்தார்‌ பாடி தேவனை ஆராதிக்கிறார்கள்‌. 


வாழ்வில்‌ நடக்கும்‌ சம்பவங்கள்‌ பத்து சதவீதம்‌ நிஜ சம்பவங்கள்‌. மீதி தொண்ணுறு 
சதவீதம்‌ நாம்‌ அவற்றிற்கேற்ப நடப்பதைக்‌ கொண்டுள்ளது. எனவே ஒருவனின்‌ 
வாழ்வில்‌ நடக்கும்‌ சம்பவங்களைவிட, அவனுடைய குணமே முக்கியமாகிறது. 
தேவனுடைய கிருபையினாலே நமது நற்குணங்களால்‌ உண்மை சம்பவங்களை 
நாம்‌ ஜெயிக்கமுடியும்‌. அவை ஜெய தொனியான பாடலாக மாறுகின்றன. உன்‌ 
வாழ்வில்‌ தேவனைத்‌ துதிக்க எந்த சம்பவம்‌ உன்னைத்‌ தூண்டுகிறது? 














மித மிஞ்சிய வன்முறை 


நாள்‌ 129 


ஏனெனில்‌, 
மாம்சத்தோடும்‌ 
இரத்தத்தோடுமல்ல, 
துரைத்தனங்‌ 
களோடும்‌, 
அதிகாரங்களோடும்‌, 
இப்பிரபஞ்சத்தின்‌ 
அந்தகார லோகாதி 
பதிகளோடும்‌, வான 
மண்டலங்களிலுள்ள 
பொல்லாத 
ஆவிகளின்‌ 
சேனைகளோடும்‌ 
நமக்குப்‌ போராட்டம்‌ 
உண்டு. 

எபேசியர்‌ 612 


அலெக்சான்டிரியா : ஜான்‌ மார்கு 


மார்கு தனது சுவிசேஷத்தை எழுதி முடித்தவுடன்‌ ஜான்‌ மார்க்‌ என்பவர்‌ 
விசுவாச விதைகளை வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும்‌ எகிப்து தேசங்களில்‌ 
முழுவதும்‌ விதைத்திட பயணம்‌ மேற்கொண்டார்‌. இறுதியாக 
அலக்சான்டிரியாவில்‌ தங்கி ஒரு திருச்சபையை நிறுவினார்‌. 


ஏப்ரல்‌ 21 ஆம்‌ தேதி, கி.பி. & ஆண்டு, மார்க்‌ கிறிஸ்துவின்‌ பாடுகளை 
பற்றியும்‌ அவர்‌ இறந்ததை பற்றியும்‌ ஈஸ்ட்டர்‌ ஞாயிறு என்று நாம்‌ சொல்கின்ற 
பஸ்கா அன்று போதித்தார்‌. வேற்றுமை மனப்பான்மையுள்ள, கடவுள்‌ 
நம்பிக்கையற்ற குருக்கள்‌ மத்தியில்‌ இருந்தார்‌. அவர்கள்‌ அந்த மக்களை 
இவருக்கு எதிராக திருப்பிவிட்டார்கள்‌. 

கிளர்ச்சி செய்யும்‌ கும்பல்‌ அந்த சபையை சூழ்ந்து கொண்டு ஜான்‌ மார்க்கை 
தாக்கி பிடித்தார்கள்‌ அவரை கூர்மை வாய்ந்த கொக்கியாலும்‌, கயிற்றாலும்‌ 
பிணைத்து கட்டி அச்சபை மக்களின்‌ நடுவே அத்தெருக்களில்‌ அந்த நகருக்கு 
வெளியே இழுத்து சென்றார்கள்‌. இரத்தம்‌ அவருடைய உடலிலிருந்த ஒவ்வொரு 
பாகத்திலும்‌ கசிந்தோடியது. அவர்களுடைய கடுஞ்சொற்களுக்கும்‌, கேலிக்கும்‌ 
உள்ளாகினார்‌. இறுதியாக தேவனிடத்திலே கூக்குரலிட்ட தன்னுடைய ஆவியை 
இரட்சகரிடத்தில்‌ கையளித்து உயிர்‌ நீத்தார்‌. 

மார்க்‌ மரித்தபிறகும்‌, நிறைவு அடையாத அந்த கொலை கூட்டமும்‌, வஞ்சக 
குருக்களும்‌ அவரின்‌ உடலை புதைப்பதற்கு பதிலாக நெருப்பில்‌ எரிப்பதற்கு 
கேட்டனர்‌. உடனடியாக ஓர்‌ பூகம்பம்‌ ஏற்பட்டு அந்த கொலை கூட்டம்‌ அப்படியே 
ஆளுக்கொரு திசையாக மார்க்கின்‌ உடலை விட்டு சிதைந்து ஓடியது. அதன்‌ 
பிறகு கிறிஸ்தவ கூட்டம்‌ ஒன்று அங்கு வந்து அவரின்‌ உடலை நல்லடக்கம்‌ 
செய்தனர்‌. 


இயேசு ஒருபோதும்‌ ஓர்‌ இராணுவ முகாமை நடத்தவில்லை, யாருக்கும்‌ எதிராக 
கிளர்ச்சி செய்யவில்லை மற்றும்‌ எந்நாட்டவர்க்கும்‌ எதிராக போர்‌ முழுக்கம்‌ 
செய்யவில்லை, இருப்பினும்‌ அவரை பின்‌ பற்றுபவர்கள்‌ தொடர்ச்சியாக பல 
கொடுமைகளுக்கு ஆளாகிறார்கள்‌. இயேசுவின்‌ போதனைகளோ அன்பு, 
சமாதானம்‌ மற்றும்‌ ஒப்புரவு இதை பற்றி பேசுகின்றன. இருப்பினும்‌ பொது 
மக்கள்‌ மற்றும்‌ அரசாங்கத்தாரும்‌ நற்செய்திக்கு தடை விதித்து உள்ளனர்‌. 
என்னவோ நற்செய்தியானது போர்‌ முழக்கம்‌ என்று நிஜமாகவே, நாம்‌ நமது 
மீட்பருக்கும்‌, சாத்தானுக்கும்‌ நடக்கும்‌ ஆன்மீக போரிலே ஈடுபட்டுள்ளோம்‌. 
சாத்தான்‌ ஆனவன்‌ தேவ ராஜ்யத்திற்கு தடையாகவும்‌, கிறிஸ்தவத்தை 
அழிப்பதிலும்‌ ஒவ்வொரு நொடியிலும்‌, பொழுதிலும்‌ முனைந்து செயாலாற்றி 
கொண்டே இருக்கிறான்‌. இந்த போரின்‌ முடிவிலே நீங்கள்‌ வெற்றியின்‌ பக்கமாக 
இருப்பீர்களா? 


129 





தலைசிறந்த சலுகை 


ருமேனியா : மன்னிக்கும்‌ ஓர்‌ யூதப்‌ பெண்‌ 


நாள்‌ 130 


மனுஷருக்கென்று 
ஊழியஞ்செய்யாமல்‌, 
கர்த்தருக்கென்றே 
தல்மனதோடே 
ஊழியஞ்‌ 
செய்யுங்கள்‌. 
எபேசியர்‌ 68 


130 


கட்டத்தில்‌ மறைந்து இருந்தனர்‌. போதகரின்‌ மனைவியோ அம்மூவருக்கும்‌ 
இரகசியமாக உணவு அளித்து இரவு நேரங்களில்‌ கழிவை அப்புறபடுத்தினாள்‌. 
யூத பெண்ணாகிய அவள்‌ இவர்கள்‌ செய்த கொடுமைகளை நினைத்து வெறுப்புற்‌ 
நிருந்தார்‌. அவர்கள்‌ அவளுடைய குடும்பத்திலுள்ள ஓவ்வொருவரையும்‌ கொன்று 
போட்டிருந்தனர்‌. ஆனாலும்‌ தான்‌ கிறிஸ்தவள்‌ என்றதால்‌, அகதிகள்‌ என்ற 
முறையில்‌ உதவவும்‌, உடல்‌ மற்றும்‌ ஆன்மீக தேவைகளுக்கு தான்‌ உந்தப்‌ 
படுவதை உணர்ந்திருந்தாள்‌. 

அவள்‌ காட்டிய பரிவுக்கு அப்படைத்தலைவன்‌ சதி செய்தான்‌. “என்னவோ 
எனக்கு, ஏன்‌ இந்த யூதப்‌ பெண்‌ தன்னுடைய உயிரை பணயம்‌ வைத்து 
ஜெர்மானிய வீரர்களாகிய நமக்கு பரிவு காட்டவேண்டும்‌? எனக்கு யூதர்கள்‌ 
என்றாலே பிடிக்காது. கடவுளுக்கும்‌ அஞ்சமாட்டேன்‌. நான்‌ உங்களுக்கு சொல்‌ 
கிறேன்‌ ஜெர்மானியர்கள்‌ மீண்டும்‌ யூதர்களை கைப்பற்றினால்‌ நிஜமாகவே பிடித்து 
விடுவார்கள்‌, நான்‌ அப்போது ஒருபோதும்‌ உனக்கு சலுகை காட்டமாட்டேன்‌. 

கடின இதயம்‌ படைத்த அத்தலைவன்‌ சொன்ன வார்த்தைக்கு சிறிதும்‌ 
அஞ்சாத அப்போதகரின்‌ மனைவி, தன்‌ போதனையை தொடர்ந்தாள்‌. “இன்னும்‌ 
மோசமான குற்றங்களும்‌ இயேசுவின்‌ மீது கொண்ட விசுவாசத்தினால்‌ 
மன்னிக்கப்படுகின்றன. மன்னிக்க எனக்கு எந்த அதிகாரமும்‌ கிடையாது. ஆனால்‌ 
இயேசுவோ எந்த அதிகாரமும்‌ கிடையாது. ஆனால்‌ இயேசுவோ அதை செய்கிறார்‌. 
நீங்கள்‌ மனம்‌ உருகினால்‌” என்று முடித்தாள்‌. 

அந்த அதிகாரிகள்‌, “நாங்கள்‌ உன்னை புரிந்து கொண்டோம்‌ என்று 
சொல்லவில்லை. ஆனாலும்‌ உன்னை போன்று தீமைக்கு நன்மை செய்யும்‌ 
நற்குணம்‌ படைத்த மக்கள்‌ நிறைந்திருப்பின்‌, கொலைகள்‌ குறைந்திருக்கும்‌ 
என்று மறு மொழி கூறினார்‌. 

மனம்‌ திரும்பாமலே அவ்வதிகாரிகள்‌ ஜெர்மனிக்கு ஓடிவிட்டார்கள்‌. ஆனாலும்‌ 
போதகரும்‌ அவரின்‌ மனைவியும்‌ தங்களுடைய பாத்திரத்தை அவர்களுக்கு பரிவு 
காட்டினதின்மூலம்‌ கிறிஸ்துவத்தின்‌ உண்மையான அர்த்தத்தை காட்டினர்‌. 


இயேசு உழவனை விதைத்த விதை மற்றும்‌ விழுந்த நிலங்களைபற்றியும்‌, அதனால்‌ 
விளைந்த பலனை பற்றியும்‌ உவமையாக பகிர்த்து கொண்டார்‌. அவருடைய கதையில்‌, 
விதையானது தேவனின்‌ வார்த்தை. பறவைகள்‌ எவ்வாறு நிலத்தில்‌ விழுந்த 
விதைகளை கொத்திசென்று தோட்டத்திற்கு வெளியே வீசுகின்றனவோ, அதுப்‌ 
போல்‌ சாத்தானும்‌ தேவனின்‌ வார்த்தையை கேட்க விடாமல்‌ புறம்பே ஆக்கிறான்‌. 
இதற்கு விதிவிலக்காக, யாரெல்லாம்‌ தேவ வார்த்தையை கேட்டு செவி கொடுக்‌ 
கின்றார்களோ, அவர்கள்‌ நல்ல நிலத்துக்கு ஒப்பாவார்கள்‌. நாம்‌ எப்போதெல்லாம்‌ 
சுவிசேஷத்தை பிறரோடு பகர்ந்து கொள்கின்றோமோ, அப்போது அவர்களுடைய 
உள்ளம்‌ எந்த வகையான நிலம்‌ என்று நமக்கு தெரியாது. அவர்களின்‌ செயலுக்கு 
பொறுப்பாளிகளாக முடியாது, இருவேளை அவர்கள்‌ சுவிசேஷத்தை ஏற்றுக்‌ 
கொள்ளலாம்‌, அல்லது ஏற்காமல்‌ போகலாம்‌. நீங்கள்‌ சோர்ந்து போய்‌ இருக்கிறீர்களா? 
யாரோ ஒரு சிலர்‌ சுவிசேஷத்துக்கு செவி சாய்க்காததற்காக? நீங்கள்‌ உங்களுடைய 
பாத்திரத்தை செய்துவிட்டீர்கள்‌. இப்போது தன்‌ பாத்திரத்தை கடவுள்‌ செய்வார்‌. 








தலைசிறந்த போதனை 


ருமேனியா : போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ 


நாள்‌ 131 


நீங்கள்‌ எனக்குத்‌ 
தீமை செய்ய 
நினைத்தீர்கள்‌. 
தேவனோ, வெகு 
ஜனங்களை 
உயிரோடே 
காக்கும்படிக்கு, 
அதை நன்மையாக 
முடியப்‌ 
பண்ணினார்‌. 
ஆதியாகமம்‌ 50:20 


1991 ஆம்‌ ஆண்டு, கம்யூனிஸ்ட்‌ ருமேனிய அரசாங்கம்‌ தங்களுக்கு ஓர்‌ புதிய 
தோற்றத்தை ஏற்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. இவர்களுடைய செயலை விரும்பாத 
பிரஜைகள்‌ இவர்களுக்கு எதிராக கிளம்புவார்கள்‌ என்பதற்கு பயந்தார்கள்‌. 
ருமேனிய போதகர்களை வெளிப்படையாக பொது இடங்களில்‌ போதிக்க 
மன்றாடினார்கள்‌. எப்படியோ, போதகர்களை எதிரியை அன்பு செய்ய வேண்டும்‌ 
என்ற செய்தியை மையமாக வைத்து போதிக்க கட்டளை இட்டார்கள்‌. மக்கள்‌ 
அவர்களை மன்னிக்க வேண்டும்‌ என்று கிறிஸ்துவ செய்தியை அவர்களின்‌ 
சுய லாபத்திற்காக திருடி செய்ய வேண்டும்‌ என்று அந்ந அரசாங்கம்‌ உணர்ந்தது. 


கிறிஸ்தவர்கள்‌ சந்தோஷமாக இந்த அழைப்பை ஏற்றுக்‌ கொண்டு 
பகிரங்கமாக போதிக்க முனைந்தனர்‌. அரசாங்கத்தின்‌ குறுகிய சுயலாப நோக்கை 
உணர்ந்தும்‌ இதை செய்திட முன்வந்தனர்‌. ஆனால்‌ பலர்‌ “ஏன்‌ நம்மை 
ஓடுக்குவோருக்கு, ஒடுக்கப்பட்ட நாம்‌ அன்பு காட்ட வேண்டும்‌ என்று போதிக்க 
வேண்டும்‌? அவர்கள்‌ நினைத்திருக்கலாம்‌ “மன்னிக்கும்‌ செய்தியானது 
அரசாங்கத்தின்‌ கரங்களை பலப்படுத்தும்‌ என்று" நினைத்திருந்தார்கள்‌. 

இந்த சூழ்நிலையில்‌ தான்‌ 25 ஆண்டு சிறைவாசத்திற்கு பின்‌ விடுதலை 
அடைந்த போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிராண்ட்‌ ருமேனியாவுக்கு திரும்பி இருந்தார்‌. 
அவுரை ருமேனியா தொலைக்‌ காட்சியில்‌ போதனை செய்ய அழைத்திருந்தனர்‌, 
அவரோ தன்னுடைய செய்தியில்‌ “உங்கள்‌ பகைவரை அன்பு செய்யுங்கள்‌ 
என்று அழுத்தமாக போதித்து வந்தார்‌. 

சபை முழுதும்‌ அவருடைய அவர்‌ கூறிய வார்த்தையை கேட்டு ஓப்புக்‌ 
கொண்டது, அதாவது அன்பு செய்‌, அன்பிற்காக, அதை வெளிப்படுத்து 
எப்பேர்பட்ட தடைகளை மீறியும்‌ - இன்றும்‌ மேலாக அதனை குறுகிய நோக்கு 
கொண்ட தீப மனிதர்கள்‌ தவறாக பயன்படுத்தினாலும்‌ அன்பை வெளிப்படுத்து. 
எல்லோரையும்‌ வெற்றி கொள்வதற்காக நாம்‌ அன்பை பற்றி நம்முடைய 
பகைவருக்கு போதிக்க கைவிடலாகாது. ஒரு சில நேரங்களில்‌, நம்முடைய 
செலவில்‌ தேவன்‌ லாபம்‌ அடைய விரும்பாவிட்டாலும்‌, அன்பை கைவிடலாகாது. 
தேவனே வார்த்தை என்று நம்புகிறோமா, அவ்வார்த்தையே இறுதியில்‌ 
தேவனை வெறுத்த அவர்களின்‌ இதயங்களை மாற்றும்‌ என நம்புகிறோம்‌. 


வேதபுத்தகத்தில்‌ முழுக்க வியப்புக்குரிய முடிவுகள்‌ நிறைந்த கதைகள்‌ உண்டு... 
தொடக்கத்திலிருந்து கடைசி அத்தியாயம்‌ வரைக்கும்‌ உயர்ந்த ஸ்தானம்‌ கிடைக்கும்‌ 
வரைக்கும்‌ சோதனையாக இருக்கலாம்‌. நீதிமான்களுக்கு எதிரரக சூழ்நிலைகள்‌ 
திருப்பி விடப்படலாம்‌. இறுதியில்‌ தேவன்‌ நீதிமான்களுக்கு வெற்றியை 
கொடுக்கிறார்‌. தேவனே நம்‌ வாழ்வின்‌ சிருஷ்டி கர்த்தா, நாம்‌ தோல்வியுள்‌ 
விடுவாரோ. வேத வார்த்தைகள்‌ எந்த அளவிற்கு பரிணாம வளர்ச்சி அடைகிறது 
என்பது நாம்‌ கேட்க வேண்டிய கேள்வி அல்ல. இப்படியும்‌ நாம்‌ உணரலாம்‌ 
தேவனுடைய ஊழியத்தில்‌ சரியாக நம்மை பயன்படுத்தவில்லை என்று இன்றும்‌ 
அதிகமாக இப்படியும்‌ நாம்‌ உணரலாம்‌, அதாவது வேத போதகத்தில்‌ நம்முடைய 
முழு உழைப்பை பிறர்‌ தடுத்து நிறுத்தியதை. எப்படியோ, நம்முடைய கடமை 
விசுவாசத்தோடு அவருடைய செய்தியை போதிப்பது, மற்ற சூழ்நிலைகளை அவரே 
பார்த்து கொள்ளட்டும்‌. தேவன்‌ இன்றும்‌ கதையை எழுதிக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
அதிலே மிக நேர்த்தியானதை எதிர்பார்த்திருப்போம்‌! 


131 





தலைசிறந்த நினைவு சின்னம்‌ 


நாள்‌ 132 


நான்‌ உங்களை 
நினைக்கிற 
பொழுதெல்லாம்‌ 


என்‌ தேவனை 


ஸ்தோத்தரிக்கிறேன்‌. 


பிலிப்பியர்‌ 1:6 


132 


பெத்‌ : வில்லியம்‌ சிம்ஸன்‌ 
த்‌ 


“உங்கள்‌ மகன்‌ கொலை செய்யப்பட்டுள்ளான்‌” 


தந்‌ைத சிம்ஸன்‌ இப்படிப்பட்ட பயங்கர செய்தியை அன்று பெற்றுக்‌ 
கொண்டார்‌. மிஷனெரி மகனான வில்லியம்‌, சிம்ஸன்‌ திபெத்திய எல்லையில்‌ 
ஒரு பள்ளிகூடத்தை கட்டி, அங்கு வரும்‌ குழந்தைகளுக்கு வேத பாடம்‌ நடத்தி 
வந்தார்‌. தந்தை சிம்ஸன்‌ அருகாமையிலேயே வசித்துவந்தார்‌. மகன்‌ 
இறந்துவிட்ட செய்தியைக்‌ கேட்டவுடன்‌ அப்பள்ளிகூடத்திற்கு ஓடோடி வந்தார்‌. 
அங்கு சுற்றும்‌ முன்றும்‌ பார்க்கையில்‌ அவர்‌ மனக்கண்களில்‌ தனது மகன்‌ 
செய்திருந்த அநேக தேவ ஊழியங்களை நினைத்துப்‌ பார்த்தார்‌. 

வில்லியம்‌ நாலாயிரம்‌ மைல்கள்‌ தூரத்திற்கு குதிரை மீது சவாரி செய்து, 
ஓவ்வொரு வருடமும்‌ திபெத்திய மக்களோடு நற்செய்தியை பகிர்ந்து கொண்டு 
வருவார்‌. இஸ்லாமிய மத வெறியர்கள்‌ 50 ஆயிரம்‌ பேர்களை ஒரு திபெத்திய 
நகரத்தில்‌ கொன்று குவித்திருந்தனர்‌. இச்சம்பவம்‌ வில்லியம்‌ சிம்ஸனை ஒன்றும்‌ 
அச்சுறுத்தவில்லை. 

எல்லாவித சோதனைகளும்‌, தனிமையும்‌, மனவருத்தங்களும்‌, நோய்களும்‌, 
உபாதைகளும்‌, குளிரோ, பனிக்காற்றோ மற்றும்‌ நீண்ட பிராயணம்‌, சோர்வு, 
களைப்பு, இழப்பு, இவை அனைத்தும்‌ தேவனிடத்திலே கிடைக்கும்‌ உன்னத 
சந்தோஷத்துக்கும்‌ மகிமைக்கும்‌ ஈடாகுமா? ஓப்பிடமுடியுமா? 

வில்லியத்தின்‌ தந்தை நாசமாக்கப்பட்ட பள்ளிக்‌ கூடத்தை பார்வையிட்ட 
வண்ணம்‌ நடந்தார்‌. துண்டதுண்டமாக வெட்டப்பட்ட தன்‌ மகனின்‌ உடலை 
தரையில்‌ கிடக்க கண்டார்‌. பிறகு அவருக்கு தெரியவந்தது சில இஸ்லாமிய 
இராணுவ கும்பலால்‌ அக்‌ கிறிஸ்தவ பள்ளிக்‌ கூடத்தைக்‌ தாக்கி அதை தங்கிய 
ஸ்தாபகரையும்‌ இரக்கமின்றி கொலை செய்திருந்தனர்‌. 

திரு. சிம்ஸன்‌ ஒரு வேத போதகர்‌ என்பதால்‌ அவருக்கு இச்சம்பவம்‌ 
பெருமை அளித்தது. தன்‌ மகன்‌ கிறிஸ்துவைபோல்‌ கொலை 
செய்யப்பட்டிருக்கிறான்‌. பிறருக்கு ஓர்‌ நல்ல உதாரணமாவான்‌ என்று 
உள்ளத்திலே உவகை கொண்டார்‌. இறந்த மகனின்‌ உடலுக்குக்‌ கீழே, 
இரத்தத்தில்‌ தோய்ந்த ஒர்‌ காகிதம்‌ கிடந்தது. அக்காகிதத்தை பத்திரமாக 
கையிலெடுத்து அதிலே எழுதப்பட்ட பொருத்தமான வார்த்தைகளை வாசித்தார்‌. 
“என்‌ நினைவாக” என்று. 


ஒரு சிலரை நரம்‌ வரலாற்றிலிருந்து மறக்கவே முடியாது, அவர்கள்‌ 
சுதந்திரத்திற்காகவும்‌, நீதியை நிலைநாட்டவும்‌, அன்பு, மதிப்பு இவைகளுக்கு 
கொடுத்த விலையை யாரும்‌ மறுத்து கூற முடியாது. கிறிஸ்துவுக்காகவும்‌, 
அவருடைய நற்செய்திக்காகவும்‌ உயிர்‌ துறந்த அநேக வேதசாட்சிகளைப்‌ பற்றி 
நினைவுகளாக நம்‌ உள்ளத்தில்‌ நிறைந்து வழிகின்றன. இவர்களை அடக்கம்‌ 
செய்யும்‌ போது இராணுவ மரியாதை கிடையாது. எந்த சிலையும்‌ இவர்கள்‌ இறந்த 
இடத்தில்‌ நிறுவப்படவில்லை. இருப்பினும்‌ அவர்களை பற்றி கதைகளாக 
படிக்கிறோம்‌ மற்றும்‌ அவர்களை மறக்கவே மாட்டோம்‌ என்று உறுதி மொழி 
எடுக்கிறோம்‌. அத்தகைய வேத சாட்சிகளை பற்றி நினைவு கூற இன்று நேரம்‌ 
ஒதுக்கு மேலும்‌ இவர்களை ஊக்குவித்த தேவனை போற்று. 











நாள்‌ 133 


நீங்கள்‌ மெய்யாகவே கிறிஸ்துவின்‌ திருச்சபை 
என்பதை எங்களுக்குக்‌ கரண்பித்தால்‌, நாங்கள்‌ 
உங்கள்‌ பக்கம்‌ வந்து சேர்ந்து விடுவோம்‌. ஏனெனில்‌ 
நாங்கள்‌ கிறிஸ்துவுடன்‌ இருக்க விரும்புகிறோம்‌. 
ஆனால்‌ நீங்கள்‌ சத்தியத்துக்காக குரல்‌ 
கொடுக்கவில்லை, எங்களைச்‌ சிறையில்‌ 
தள்ளினீர்கள்‌. நீங்கள்‌ வேண்டுமானால்‌ எங்களது 
உயிரை எடுக்கக்கூடும்‌. ஆனால்‌ எங்களுடைய 
விசுவாசத்தைம்‌ பறிக்க இயலாது. 


பிஷப்‌ ஜான்‌ பாலன்‌ 
(ருமேனியாவில்‌ பழைமைவாதிகளான கம்யூனிஸ்டுகள்‌ 
அவரை ஆர்தடாக்ஸ்‌ திருச்சபையில்‌ சேரும்படி 
அழைத்தபோது அவர்‌ கொடுத்த பதில்‌) 


133 





தலைசிறந்த “அரை பரளம்‌” 


நாள்‌ 134 


பின்பு, அவர்‌ 
அப்பத்தை எடுத்து, 
ஸ்தோத்திரம்‌ 
பண்ணி, அதைப்‌ 
பிட்டு, அவர்களுக்குக்‌ 
கொடுத்து, “இது 
உங்களுக்காகக்‌ 
கொடுக்கப்படுகிற 
என்னுடைய 
சரீரமாயிருக்கெது. 
என்னை நினைவு 
கூறும்படி இதைச்‌ 
செய்யுங்கள்‌” 
என்றார்‌. 

லூக்கா 2219 


134 


கியூபா : டாம்‌ ஓய்ட்‌ 


“கிறிஸ்துவில்‌ விசுவாசம்‌ கொண்டு சிறைவாசம்‌ அனுபவித்தவர்களுக்கு திவ்விய 
நற்கருணை என்பது ஓர்‌ விலைமதிக்க முடியாத ஓர்‌ மாபெரும்‌ விழா, அவர்கள்‌ 
நற்கருனையை எப்போதாவது பகிர்ந்து கொள்வார்கள்‌, சிறை காவலர்களின்‌ 
கண்களிலிருந்து தப்பித்து. 


டாம்‌ ஓய்ட்டும்‌, விமான ஓட்டியான மெல்லும்‌ கம்யூனிஸ்டுகள்‌ நிறைந்துள்ள 
கியூபா பகுதியின்‌ மேலே விமானத்தில்‌ பறந்து கொண்டு ஆங்காங்கே 
பல்லாயிரக்‌ கணக்கான கிறிஸ்துவின்‌ நற்செய்தியை பற்றிய துண்டு 
பிரசுரங்களை பீடல்‌ காஸ்ட்ரோ என்ற கொடுங்கோலனின்‌ ஆட்சியால்‌ 
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்தி அளிக்க வீசி கொண்டே சென்றனர்‌. 
எதிர்பாராத விதமாக அவர்கள்‌ பிடிபட்டு, விமானத்தை உடனடியாக கீழே 
இறக்கினார்கள்‌. டாம்‌ மற்றும்‌ மெல்‌ நிராயுதபாணிகளாக கியூபாவிலே தரை 
இறங்கினார்கள்‌, தயாராக இருந்த துப்பாக்கிகளோடு கம்யூனிஸ்ட்‌ காவலர்கள்‌ 
இவர்களுக்காக காத்திருந்தார்கள்‌. டாமும்‌, மெல்லும்‌, 24 ஆண்டுகள்‌ சிறைவாசம்‌ 
அனுபவிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டது. 

ஓப்பிலியா என்ற வேத போதகி டாமின்‌ மனைவியானவள்‌, இவளுக்கு 
தன்‌ கணவனை சந்திக்க இருமுறைகள்தான்‌ அனுமதி வழங்கினார்கள்‌. அவள்‌ 
அச்‌ சந்திப்பில்‌ ஓர்‌ சின்ன பாக்கெட்டில்‌ திராட்சை இரசத்தை ஒரு பிளாஸ்டிக்‌ 
கவரில்‌ கட்டி காவலருக்கு தெரியாமல்‌ உள்ளே எடுத்து வந்தாள்‌. அதாவது 
டாம்‌ இதை சிறைக்குள்‌ எடுத்து சென்று டாமும்‌, பிற கிறிஸ்தவர்களும்‌ 
காவலர்கள்‌ காணாதவண்ணம்‌ பகிர்ந்து. கொள்ள வேண்டும்‌ என்று 
கொடுத்திருந்தாள்‌. 

டாம்‌ மற்றும்‌ ஓபிலியா ஓயிட்‌ இருவரும்‌ ஒன்றை மட்டும்‌ உறுதியாக புரிந்து 
வைத்திருந்தனர்‌. அதாவது இயேசுகிறிஸ்துவை கொண்டாடுவதும்‌, அவர்‌ 
சிலுவையில்‌ சிந்திய இரத்தம்‌ மிகவும்‌ சக்திவாய்ந்த ஓர்‌ அடையாளம்‌ என்றும்‌ 
இவர்களின்‌ திருமணத்தையும்‌ மற்றும்‌ இவர்களின்‌ வேத போதக பணியையும்‌ 
கெட்டியாக பிடித்து வைத்திருப்பது அவ்வடையாளமே ஆகும்‌. 


டாமும்‌, மெல்லும்‌ 18 மாதங்கள்‌ சென்று விடுதலை செய்யப்பட்டார்கள்‌. 
இன்று டாம்‌ மற்றும்‌ ஓபிலியா தொடர்ந்து ஓகாலகோ என்ற நாட்டிலே 
கிறிஸ்துவின்‌ பலியை கொண்டாடி வருகிறார்கள்‌. ரத்த சாட்சிகளின்‌ கூக்குரல்‌ 
என்ற பணியை இயக்கி வருகிறார்‌. 


கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு ஞானஸ்நானம்‌ மற்றும்‌ இராப்போஜனம்‌ இவை 
இரண்டையும்‌ அடையாளமாகக்‌ கொண்டாட கேட்டார்‌. அடையாளங்கள்‌ 
தம்முடைய விலை மதிப்பற்ற பக்தியின்‌ வெளிப்பாடுகளாகும்‌. கிறிஸ்தவ 
அடையாளங்களான ஞானஸ்நானமும்‌, நற்கருணையும்‌ உங்களுக்கு என்னவாக 
தெரிகிறது? அடுத்த முறை நீங்கள்‌ ஞானஸ்நானம்‌ மற்றும்‌ தற்கருனையில்‌ 
பங்கேற்கும்‌ பேரது எப்படி நீங்கள்‌ அக்கொண்டாட்டத்தை உயர்த்தி காண்பீர்கள்‌? 








தலைசிறந்த தியாகம்‌ 


நாள்‌ 135 


ஒருவன்‌ தன்‌ 
சிநேதிதருக்காகத்‌ 
தன்‌ ஜீவனைக்‌ 
கொடுக்கிற 
அன்பிலும்‌ அதிகமான 
அன்பு ஒருவரிடத்திலு 
மில்லை. 

யோவான்‌ 15213 


ருமேனியா 


ருமேனியா தேசத்திலுள்ள, கேரியா சிறையில்‌, சிறைகைதிகளின்‌ பெயர்களில்‌ 
ஏதோ முரண்பாடு இருப்பதாக கண்ணுற்று அதற்காக ஒவ்வொரு கைதிக்கும்‌ 
25 கசை அடி கொடுத்தார்கள்‌. இதற்காக ஒரு விசேஷ நாளை ஒதுக்கி வேதனை 
நிறைந்த அத்தண்டனையை நிறைவேற்றுவார்கள்‌. அந்நாளிலே யாரெல்லாம்‌ 
இத்தண்டனைக்கு உள்ளாகி இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம்‌ ஒவ்வொரு 
அறைக்கும்‌ அதிகாரிகள்‌ சென்று இழுத்து வருவார்கள்‌. 

சிறைகாப்பாளர்கள்‌ அடிக்கடி தங்களுடைய வேலை நேரத்தை மாற்றி 
கொள்வதால்‌, மேலும்‌ உள்ளிருக்கும்‌ சிறை கைதிகள்‌ அதிகமாக இருப்பதால்‌ 
அவர்களின்‌ பெயர்களை ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்ள முடியாது ஒவ்வொரு 
முறையும்‌ சிறைகாவலர்‌ வரும்போதும்‌ கிறிஸ்தவ கைதிகள்‌ முன்னே வந்து 
“நான்‌ தான்‌ அவர்‌” என்று உதைபடுவார்கள்‌. அக்கிறிஸ்தவ கைதி திரும்ப, 
திரும்ப நைய புடைக்கப்படுவார்‌ இன்னொரு கைதியின்‌ பெயரால்‌. 

இறுதியில்‌, நன்கு உதைப்பட்ட கிறிஸ்தவ கைதி சாவை தழுவ நேரிடும்‌, 
அத்தண்டனையை அவர்‌ தியாகமாக ஏற்றுக்‌ கொள்வார்‌, மற்ற சிறை கைதிகளோ 
இவரை தேற்ற முயற்சிப்பார்கள்‌. “சகோதரரே, இப்போது சந்தோஷமாக 
இருங்கள்‌, மிக விரைவில்‌ இவை அனைத்தும்‌ முடிந்து விடும்‌, நீங்கள்‌ 
விண்ணகத்தில்‌ இருப்பீர்கள்‌. அங்கு ஒரு போதும்‌ இத்தகைய வேதனை 
இருக்காது. எப்போதும்‌ சந்தோஷமாக இருப்பீர்‌” என்று கூறுவார்கள்‌. 

இதைக்‌ கேட்டவுடன்‌ அந்நபர்‌ அன்போடு அவர்களை பார்த்து மறுமொழியாக 
என்னுடைய தேவன்‌ அவரின்‌ சித்தத்திற்கு இணங்க அவர்‌ செய்வார்‌... ஆனால்‌ 
அவர்‌ என்னை கேட்பாராகில்‌, நான்‌ அவருக்கு சொல்வேன்‌ என்னை 
சொர்கத்திற்கு எடுத்து செல்லவேண்டாம்‌, நான்‌ இந்த சிறையிலேயே 
இருக்கிறேன்‌. எனக்கு தெரியும்‌ மேலே எக்குறையும்‌ இல்லாத மகிழ்ச்சியாக 
இருக்கும்‌ என்று. ஆனாலும்‌ விண்ணகத்தில்‌ ஒன்று இல்லை; அதாவது 
ஒருத்தருக்காக இன்னொருவர்‌ பலியாவது” என்று கூறினார்‌. 


பகிர்ந்து கொள்ளுதலை ஓர்‌ மதிப்பீடாக விளம்பரம்‌ செய்யும்‌ இந்த உலத்திலே, 
வேதத்தின்‌ கொள்கையான தியாகம்‌ என்பது ஓர்‌ புரியாத புதிராக இருக்கிறது. 
“எவ்வளவு பெற முடியுமோ பெற்றுக்‌ கொள்‌, அதிலும்‌ விரைவாக பெற்றுக்கொள்‌” 
உலக போக்கிலே புகழ்‌ பெறும்‌ விளையாட்டாகவே இருந்து வருகிறது. வேத 
புத்தகம்‌ வேறு விதமான வெற்றியை கற்று தருகிறது. அது என்னவென்றால்‌ 
தியாகம்‌ - தன்‌ உயிரை பிறருக்கு அளிப்பதே. இது இயற்கையானது அல்ல. இது 
நமக்கு கழே உள்ள இயல்புக்கு ஏற்றதாகவும்‌ தெரியவில்லை. எப்படியோ, ஒருமுறை 
நாம்‌ முயல்வோம்‌. இது நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறும்வரை. 
நமக்குள்ளிருக்கும்‌ தேவனின்‌ ஆவி பிறருக்கு பக்கத்திலே இருக்க நமக்கு உதவுவார்‌. 
நிஜமாகவே, அவரின்‌ ஆவி இதை செய்திடவே நமக்கு உதவி செய்கிறார்‌. நீங்கள்‌ 
தயாரா உங்களுடைய தேவையைவிட பிறரின்‌ தேவையை முன்‌ வைப்பீரா? 


135 





தலைசிறந்த கரவியம்‌ 


நாள்‌ 136 


உங்கள்‌ இருதயங்கள்‌ 
பெருந்திண்டி 
யினாலும்‌, லெளகீக 
கவலைகளினாலும்‌ 
பாரமடையாதபடிக்கும்‌, 
நீங்கள்‌ நினையாத 
நேரத்தில்‌ அந்த நாள்‌ 
உங்கள்மேல்‌ 
வராதபடிக்கும்‌ 
எச்சரிக்கையா 
யிருங்கள்‌. 

லூக்கா 21:34 


136 


இஸ்ரேல்‌ : கோருன்‌ கதை 


ஒரு பழைய கதையில்‌, இயேசு தம்மைப்‌ பின்பற்றின கோருன்‌ என்பவனிடம்‌ 
“நீ போய்‌, கர்மேல்‌ மலைமீது ஒரு கூடாரத்தை அமைத்து தியானமும்‌, ஜெபமும்‌ 
செய்ய சிறிது காலம்‌ அங்கேயே தங்கி இரு” என்றார்‌. கோருனும்‌ இயேசு 
கேட்டவாறே செய்தானாம்‌. 

ஒரு நாள்‌ கோருன்‌ அருகிலுள்ள கிராமத்துக்குச்‌ சென்று, “தயவு செய்து 
எனக்கு ஒரு போர்வையை கொடும்‌, என்னுடையதை எலிகள்‌ கடித்து கிழித்து 
விட்டன, இனிமேல்‌ என்னால்‌ உறங்க முடியாது” என்று போர்வை ஓன்று 
கேட்டான்‌. அக்கிராமத்தாரும்‌ சந்தோஷமாக அவனுக்கு ஓர்‌ போர்வையை 
வழங்கினர்‌, ஆனால்‌ மீண்டும்‌ கோருன்‌ ஓரு பொத்தலான போர்வையை 
அவர்களிடம்‌ கொடுத்து எலிகள்‌ இதையும்‌ கடித்து விட்டன என்று விவரித்தான்‌. 
பிறகு யாரோ ஒருவர்‌ இவ்வாறு யோசனை சொன்னார்‌, “நாங்கள்‌ உனக்கு ஓர்‌ 
பூனையை கொடுக்கிறோம்‌, இதோடு உன்‌ பிரச்சனை தீரும்‌” என்றார்‌. 

சிறிது நாட்கள்‌ கழிந்து, மீண்டும்‌ கோருன்‌ அவர்களிடத்திலே வந்து 
பூனைக்கு கொஞ்சம்‌ பால்‌ கொடுங்கள்‌” எனறு கேட்டான்‌. பூனைக்கு பால்‌ 
கேட்க தினமும்‌ இவர்‌ வருவார்‌ என்று உணர்ந்த கிராமத்தார்கள்‌ ஒரு பசுமாட்டை 
கொடுத்தனுப்பினர்‌. 

மீண்டும்‌ கோருன்‌ அவர்களிடத்திலே வந்தான்‌, “மாட்டிற்கு ஆகாரம்‌ அளிக்க 
எனக்கு ஏதாவது கொடுங்கள்‌” என்றான்‌. அவர்கள்‌ அவனுக்கு ஓர்‌ நிலத்தை 
கொடுத்தார்கள்‌. பிறகு கோருன்‌ அவர்களிடத்திலே நிலத்திலே உழைப்பதற்கு 

ஆட்கள்‌ கேட்டான்‌. பிறகு வேலை ஆட்கள்‌ தங்க வீடு கட்ட சாமான்கள்‌ 

கேட்டான்‌, இப்படியாக கேட்டுக்‌ கொண்டே இருந்தான்‌. 

சில ஆண்டுகளுக்கு பிறகு, இயேசு தன்னுடைய அன்பு சீடனை காண 
அக்கிராமத்திற்கு சென்றார்‌. ஒரு தடித்த மனிதன்‌ முன்‌ வந்து வாழ்த்தி “என்ன 
வேண்டும்‌ இங்கே வந்துள்ளீர்‌? நீங்கள்‌ என்ன வாங்க விரும்புகிறீர்கள்‌? என்று 
கேட்டான்‌. கோருன்‌, இப்போது ஒரு பெரிய பணக்கார வியாபாரியாக மாறி 
இருந்தான்‌, அவனால்‌ தன்னுடைய குருவை அடையாளம்‌ காண முடியவில்லை. 
அரசாங்க அதிகாரிகள்‌ கிறிஸ்தவர்களை இது போன்று ஆசை காட்டி 
விசுவாசத்தையும்‌ அவர்கள்‌ ஊழியத்தையும்‌ கைவிடவும்‌ அவர்களுக்கு நல்ல 
முக்கியமான அரசாங்க வேலையும்‌, நல்ல சம்பளமும்‌ கொடுப்பார்கள்‌. 


தமக்கு யாரும்‌ பூனையோ, மாட்டையோ வழங்கமாட்டார்கள்‌, மாறாக தமக்கு 
எதிரானவர்கள்‌ வேறுவித ஆசை காட்டி நம்‌ பாதையிலிருந்து தடுமாற செய்வார்கள்‌. 
நாம்‌ வசிக்கும்‌ நம்முடைய ஊரிலே நமக்கு பாதுகாப்பு தருகிறார்கள்‌, அதனால்‌ 
வேறு தேசங்களுக்கு நற்செய்தியை எடுத்துசெல்ல மறுக்கிறோம்‌. குடும்பமா, 
அல்லது தொழில்‌ இவை எல்லாம்‌ ஆக்ரமிப்பதால்‌ நற்செய்தி பணியை 
மறுக்கிறோம்‌. இக்கதையானது உன்‌ வாழ்க்கையில்‌ எதை உணர்த்துகிறது? உன்‌ 
குருவிடமிருந்து எவ்வளவு தூரத்தில்‌ பிரிந்து சென்றுள்ளாய்‌? நீ உலக காரியங்களில்‌ 
அதிக முனைப்பாய்‌ இருந்துவிட்டு, உன்னுடைய ஆன்மீக பணியை 
தவிர்க்கறாயோ? 








தலைசிறந்த நேரம்‌ 


நாள்‌ 137 


நாங்கள்‌ ஞான 
இருதயமுள்ளர்‌ 
களாகும்படி, 
எங்கள்‌ நாட்களை 
எண்ணும்‌ அறிவை 
எங்களுக்குப்‌ 
போதித்தருளும்‌. 
சங்கீதம்‌ 90:12 


ஓர்‌ நள்ளிரவில்‌ ஒரு மனிதன்‌ தூரத்திலுள்ள நகரத்தை கடந்து 
கொண்டிருக்கும்போது, ஏதோ அவன்‌ கால்களில்‌ இடித்ததை உணர்ந்து 
கையிலெடுத்தார்‌. அதுவோ கற்கள்‌ நிறைந்த பையாக இருந்தது. யாராவது 
அப்பாதையிலே வேண்டும்‌ என்று வீசினார்கள்‌, அந்த இருளிலும்‌” தேடினான்‌. 
யாரும்‌ இல்லை என்பதை உணர்ந்து, அதை தன்‌ கைவசம்‌ வைத்து 
காரிருளிலும்‌ பயணத்தை தொடர்ந்தான்‌. 


சலிப்பு தட்டாமல்‌ இருக்க பையிலுள்ள கற்களை ஒவ்வொன்றாக 
அப்பாதையை ஒட்டியுள்ள ஆற்றில்‌ பளக்‌, ப்ளக்‌.. என்று வீசி கொண்டே வழி 
நெடுக அவ்வோசையை கேட்டு மகிழ்ந்து சென்றான்‌. இலக்கை அடையும்‌ 
போது இரண்டு கற்கள்‌ மட்டும்‌ கைகளில்‌ இருந்தது. வீதியோரமாய்‌ எரிந்து 
கொண்டிருந்த மின்‌ ஒளியில்‌ இக்கற்களை பார்த்தார்‌. அக்கற்கள்‌ இரண்டும்‌ 
வைரங்கள்‌. ஆச்சரியம்‌ ஆனால்‌ வருத்தம்‌, அத்தனை கற்களையும்‌ அவர்‌ ஆற்றில்‌ 
வீசி விட்டார்‌ அல்லவா. 

ஓர்‌ ஞானமிகுந்த சிறை போதகர்‌ இக்‌ கதையை தன்னுடைய சிறை 
கைதிகளுக்கு பலமுறை சொல்லி கிறிஸ்து அண்டையில்‌ கூட்டி சென்று 
கொண்டிருந்தார்‌. தன்னுடைய துன்பங்களிலிருந்து பாடத்தை கற்றிருந்தார்‌. 
ஒவ்வொரு நொடியும்‌ சூழ்நிலையும்‌ தேவனுடைய இராஜ்ஜியத்திற்காக பயன்‌ 
படுத்த அறிந்திருந்தார்‌. நீங்கள்‌ தொலைத்த பணத்தை மீண்டும்‌ பெறலாம்‌. 
ஆனால்‌ நேரத்தை பெற முடியாது. உங்கள்‌ நேரத்தை சரியாக' தேவனுடைய 
ஊழியத்திற்காக பயன்படுத்துங்கள்‌ தன்னிடம்‌ கேட்போருக்கு அறிவுறை 
கூறுவார்‌. 


ஒவ்வொரு ஆண்டுக்கும்‌ 3 கோடியே 20 லட்சம்‌ நொடிகள்‌ உள்ளன. அத்தருணத்தை 
தேவனுடைய சித்தத்திற்கு பயன்படுத்துவோம்‌. அந்நொடிகளை வீணடித்தால்‌, 
அவை தேவனை போய்‌ சாரும்‌, நம்மை வந்தடையாது. ஆற்றில்‌ வீசப்பட்ட 
வைர கற்களை போன்று போனது, போனதுதான்‌. இயேசு சிலுவையில்‌ 
அறையப்பட்டு இறுதி மூச்சுவரையும்‌ தன்னோடு அறையப்பட்ட கள்வனுக்கு 
இரட்சிப்பு தந்தார்‌, தன்‌ தாயை தேற்றினார்‌. அதற்கும்‌ மேலாக தன்னை கொலை 
செய்தவர்களுக்கு மன்னிப்பை வழங்கினார்‌. நினைத்து பாரும்‌. இயேசுவோடு 
சொர்கத்தில்‌ சேர்ந்த கள்வனுக்கு அந்த நேரம்‌ எவ்வளவு விலை உயர்ந்ததாக 
இருந்திருக்கும்‌ அன்று. நீ உன்‌ உன்னதமான நேரத்தை பயனுள்ள காரியங்களை 
செய்து நிரப்புகிறாயா? எப்படி உன்‌ நேரத்தை வீணடிக்காமல்‌, ஆதாயப்படுத்தி 
கொள்வது என்று தேவனை கேள்‌. 


137 


தலைசிறந்த பொறுப்பு 


நாள்‌ 138 


கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ 
தேவ பக்தியாய்‌ 
நீடக்கவிரும்பும்‌ 
யாவரும்‌ 
துன்பப்படுவார்கள்‌. 
2 தீமோத்தேயு 3:12 


138 


சீனா: திருச்சபை எழுப்பின இருவர்‌ 


ரகசிய திருச்சபை ஆராதனைக்கென்று இரு சகோதரிகள்‌ வாரம்‌ தவறாமல்‌ 
வெகுதூரத்திலிருந்து வந்தனர்‌. தங்கள்‌ கிராமத்தில்‌ திருச்சபை இல்லாமலிருந்த 
தற்காக அவர்கள்‌ மிகவும்‌ வருந்தினர்‌. 


பல நாட்களாக அருகில்‌ ஒரு திருச்சபையைத்‌ தேவன்‌ எழுப்பும்படியாக 
ஜெபித்தபின்‌, அவர்களில்‌ ஒருத்தி மற்றவளிடம்‌, “ஒரு வேளை ஒரு திருச்சபையை 
எழுப்பும்படி தேவன்‌ நமக்காகக்‌ காத்திருக்கலாம்‌. நாம்‌ அவர்‌ சித்தத்தைச்‌ 
செய்ய ஆயத்தமில்லாமல்‌, அவர்‌ நமது சத்தத்திற்கு ஏன்‌ செவிகொடுக்க 
வேண்டும்‌?” என்றாள்‌. 

எனவே அவர்கள்‌ இருவரும்‌ அதற்காகப்‌ பொறுப்பு எடுத்தனர்‌. எனவே 
சீனாவிலுள்ள அன்ஹூயி மாகாணத்திலுள்ள தங்கள்‌ ஊரில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
கணவன்மாருடைய ஒத்துழைப்போடு சபை கட்டினர்‌. அவர்கள்‌ மதச்‌ 
சட்டத்தின்படி அரசுக்கு விண்ணப்பங்கொடாமல்‌ தொடர்ந்தால்‌ அந்தக்‌ 
கட்டடத்தை இடித்துப்‌ போடுவதாக அரசு மிரட்டினது. அந்தப்படியே அவர்கள்‌ 
அரசாணை பெற்றனர்‌. அதிருஷ்டவசமாக அந்த சபையின்‌ வளர்ச்சியை அரசு 
அதிகாரிகள்‌ பிறபட்டணங்களில்‌ கண்காணிப்பது போல இங்கு ஒன்றும்‌ 
செய்யாமல்‌ விட்டு விட்டனர்‌. ஆனால்‌ அதற்கு ஒருபடி மேலாக, பிற திருச்சபை 
போதகர்களை அரசு உத்தரவின்றி தங்களது சபையில்‌ தேவசெய்தி அளிக்கும்படி 
பலவந்தம்‌ பண்ணினர்‌. 

அந்த இரு சகோதரிகளும்‌ ஆஸ்பத்திரியில்‌ வைத்தியர்களால்‌ கைவிடப்‌ 
பட்டவர்களை விசாரித்து ஜெபித்து வந்தனர்‌. அவர்களைத்‌ தேவன்‌ 
குணமாக்கும்படி வேண்டினர்‌. ஓராண்டில்‌ சிறிய அளவில்‌ ஆரம்பித்த சபையில்‌ 
சுமார்‌ 200 பேர்‌ அங்கமாயினர்‌। 

அவர்களில்‌ ஒரு சகோதரி கூறினாள்‌, “ஒரு ஆளுக்கென்று நாங்கள்‌ இருபது 
தினங்களாகத்‌ தொடர்ந்து ஜெபித்தோம்‌, அவன்‌ முடிவுவரை 
குணமடையவில்லை. அவர்கள்‌ குடும்பம்‌ எங்களைக்‌ குறிவைத்து, தொல்லை 
கொடுக்கப்‌ போவதாக மிரட்டினார்கள்‌. அவர்களுடைய தேவர்களைக்‌ 
கோபமூட்டுவதாகக்‌ குற்றஞ்சாட்டினார்கள்‌. ஆனால்‌ தேவனுக்காக நாங்கள்‌ 
பொறுப்பை ஏற்றுக்‌ கொண்டுள்ளோம்‌” என்றாள்‌. 


இயேசு கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ மாராட்டமாகத்‌ தெரிந்தாலும்‌, ஏற்றுக்‌ கொள்ள 
இலகுவாக உள்ளது. மதம்‌ தடை செய்யப்பட்ட நாடுகளில்‌ கிறிஸ்தவ மதத்தை 
முதலாவது அழித்தே தீரவேண்டும்‌ என்ற வெறி ஏன்‌ உருவாகியது? உதாரணமாக 
புத்த மதமானது கிறிஸ்தவ மதத்தைப்‌ போல மறைவான இடங்களில்‌ ஆராதனை 
செய்யாததற்கு மூலக்காரணம்‌ என்ன? நவீன ஆய்வுகளின்படி ரிஷிகள்‌ 
கொடுமைக்கு அஞ்சுவதில்லை, ஏனெனில்‌ அது அவர்களுக்கு நடவாது. இதில்‌ 
ஆச்சரியம்‌ என்ன இருக்கிறது? கிறிஸ்தவ விசுவாசிகள்‌, இதற்கு மாறாக, 
கொடுமைக்கும்‌ வன்‌ முறைக்கும்‌ ஆளாகின்றனர்‌. உன்‌ விசுவாசம்‌ தீய சக்திகளுக்கு 
அதிரடி கொடுக்கக்‌ கூடியதா? அப்படியானால்‌ அதற்கான பொறுப்பை ஏற்றுக்‌ 
கொள்ளும்படி பழகு. நிச்சயம்‌ சத்தியத்துக்கு நீ உறுதுணையாக நிற்பாய்‌! 








அரவு மீறின அன்பு 


நாள்‌ 139 


உங்கள்‌ 
சத்துருக்களைச்‌ 
சிநேகியுங்கள்‌. 
நன்மை செய்யுங்கள்‌. 
கைம்மாறு கருதாமல்‌ 
கடன்‌ கொடுங்கள்‌. 
லூக்கா 6:35 


ருமேனியா : யூதக்‌ கிறிஸ்தவர்கள்‌ 


இரண்டாம்‌ உலக மகா யுத்தம்‌ முடியும்போது, ரஷ்யர்கள்‌ தங்களைச்‌ 
சைபீரியாவிலுள்ள கொத்தடிமை சிறைக்கு மாற்றுவார்கள்‌ என்றும்‌, அவர்களில்‌ 
அநேகர்‌ அங்கு மரிப்பார்கள்‌ என்றும்‌ ஜெர்மானிய வீரர்கள்‌ அறிந்திருந்தனர்‌. 
அப்போதுதான்‌ சோவியத்‌ படை நாஸிகளிடமிருந்து அந்தப்‌ பட்டணத்தைப்‌ 
பிடித்திருந்தனர்‌. எனவே சமயம்‌ வாய்த்தவுடன்‌ அவர்களில்‌ இருவீரர்கள்‌ நழுவி 
வெளியேறினர்‌. அவர்கள்‌ மிகுந்த பயத்துடன்‌ ருமேனிய பட்டணமான 
புச்சாரெஸ்டின்‌ வீதிகளில்‌ ஓதுங்கி மறைந்து சென்றனர்‌. 


அங்கு ஒரு லுத்தரன்‌ தேவாலயத்தைக்‌ கண்டவுடன்‌ அவர்கள்‌ 
அகமகிழ்ந்தனர்‌. ஏனெனில்‌ ருமேனிய லுத்தரன்சபையினர்‌ ஜெர்மானிய 
சந்ததியினர்‌ என்பதை அறிந்திருந்தனர்‌. ஆயினும்‌ அதனுள்‌ இருந்தவர்கள்‌ 
யூதர்கள்‌ என்பதைக்‌ கண்டறிந்தவுடன்‌ அவர்கள்‌ மீண்டும்‌ பீதியடைந்தார்கள்‌. 

அதைப்‌ புரிந்துக்‌ கொண்ட போதகர்‌ உடனடியாக அவர்களைச்‌ 
சாந்தப்படுத்தி, “நாங்கள்‌ யூதர்கள்‌ என்றாலும்‌ நாங்கள்‌ கிறிஸ்தவர்கள்‌. 
எங்களிடம்‌ தஞ்சம்‌ புகுந்த யாரையும்‌ அவர்கள்‌ சத்துருக்களிடம்‌ ' ஒப்புக்‌ 
கொடுப்பதில்லை” என்றார்‌. 

அந்நாட்களில்‌ ஜெர்மானியர்‌ யாருக்காவது இடம்‌ கொடுத்த ருமேனியர்களை 
உடனடியாக கொலைசெய்வது வழக்கம்‌. ஆனால்‌ இன்னும்‌ தங்களுடைய 
நாஸி படையின்‌ உடைகளிலிருந்த அந்த ஜெர்மானியர்களின்‌ தேவை ஒரு 
இரட்சகர்‌ என்பதை இரக்கமுள்ள போதகர்‌ அறிந்திருந்தார்‌. கொடுமைக்குள்ளான 
யூதர்களுக்கு உதவின அளவு இவர்களுக்கும்‌ உதவும்படி ஆயத்தமாயிருந்தார்‌. 

அவர்‌ அவர்களிடம்‌ கூறினார்‌. “ஜெர்மானிய ஆட்சியின்போது நாங்கள்‌ 
வெகுவாக நசுக்கப்பட்டோம்‌. நீங்கள்‌ இருவரும்‌ அதற்கு நேரடியாக 
உடந்தையாமிருந்தீர்களோ இல்லையோ, நாங்கள்‌ அறியோம்‌. அதைத்‌ தீர்ப்பது 
எங்கள்‌ வேலை அல்ல. உங்கள்‌ யுத்த ஆடைகளை மாற்றும்படி நாங்கள்‌ 
எங்கள்‌ உடைகளைக்‌ கொடுக்கிறோம்‌. அதை மாற்றிக்‌ கொண்டு நீங்கள்‌ 
ஜெர்மனி தேசத்துக்குப்‌ போய்‌ சேருங்கள்‌. தேவன்‌ நம்மை நேசிப்பதினால்‌ 
இந்த உதவியை நாங்கள்‌ செய்ய முன்‌ வருகிறோம்‌. உங்கள்‌ பாவங்களிலிருந்து 
விடுதலை கொடுக்கக்‌ கூடியவர்‌ தேவன்‌ ஒருவரே.” 


அன்பு விநோதமான காரியங்களைச்‌ செய்யும்படி மக்களைத்‌ தூண்டுகிறது. காதல்‌ 
ஜோடியில்‌ ஒருவர்‌ தனது அன்பை வெளிப்படுத்தும்படி எந்த அற்றத்தையும்‌ 
எட்டும்படி தயாராக இருப்பார்கள்‌. அதைப்‌ போல ஒரு தாய்‌ தன்‌ புத்திரனை 
நேசிப்பதில்‌ உலகில்‌ யாருமே அவர்களை மீறமுடியாது. ஆனால்‌ கிறிஸ்துவுக்கும்‌ 
ஒரு விசுவாசிக்கும்‌ மத்தியில்‌ உள்ள அன்பு அவர்களிடையே மாத்திரம்‌ நின்று 
விடுகிறதில்லை. அது தனித்து நிற்பதில்‌ திருப்தி அடையாத அன்பு. இந்த அன்பில்‌ 
மாத்திரம்‌ யாரை வேண்டுமானாலும்‌ சேர்க்கக்‌ கூடிய விசாலமான அன்பாக அது 
உள்ளது. நாம்‌ கிறிஸ்துவிடம்‌ காண்பிக்கும்‌ அன்பினிமித்தம்‌ கிறிஸ்தவ அன்பைப்‌ 
பிறரிடம்‌ பகரமுடிகிறது. நம்மை திரும்ப நேசிக்க முடியாதவர்களிடமும்‌ 
நேசியாதவர்களிடமும்‌ கிறிஸ்துவின்‌ அன்பு நேசிக்கச்‌ செய்கிறது. தேவன்‌ தமது . 
நிமித்தம்‌ யாரை நேசிக்கும்படி உன்னை இன்று கேட்கிறார்‌? 


139 


நாள்‌ 140 


தேவன்‌ நியரயந்தீர்ப்பது எவ்வளவு சகித்தேோம்‌ ஏன்று 
பாராமல்‌, எவ்வளவு நாம்‌ அவரை நேசிக்கமுடியும்‌ 
என்பதைக்‌ கொண்டு நம்மைத்‌ தீர்ப்பு செய்கிறார்‌. 
சிறைச்சாலைகளில்‌ அவருக்காகம்‌ பரடநுபவிக்கக்‌ கூடிய 
கிறிஸ்தவர்கள்‌ நேசிக்கக்‌ கூடியவர்கள்‌. 
அப்படிப்பட்டவர்கள்‌ தேவனையும்‌ மனிதர்களையும்‌ 
நேசிக்கக்‌ கூடியவர்கள்‌ என்பதற்கு நான்‌ ஒரு சாட்சி, 


ரகசிய திருச்சபை முன்னாள்‌ போதகர்‌ 








தலை 


நாள்‌ 141 


அந்நியரை 
உபசரிக்க 
மறவாதிருங்கள்‌. 
அதினாலே சிலர்‌ 
அறியாமல்‌ 
தேவதூதரையும்‌ 
உபசரித்ததுண்டு. 
எபிரெயர்‌ 13:2 


சிறந்த வீரன்‌ 


ரஷியா : வனியா மோயிஸீவ்‌ 


வனியா மோயிஸீவ்‌ தனது விசுவாசத்தைப்‌ பகர்ந்ததற்காக அவன்‌ சோவியத்‌ 
செம்படையின்‌ சேவகனாக இருந்தபடியால்‌ தொடர்ந்து கடிந்து கொள்ளப்‌ 
பட்டான்‌. அவனுடைய சேனைப்‌ பிரிவில்‌ அநேகர்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொள்ள 
அவன்‌ சாட்சி காரணமாயிற்று. அவனுடைய அதிகாரி அவனுக்குத்‌ தடை 
விதித்தபோது தன்‌ விசுவாசத்தைக்‌ குறித்து பதிலளித்தான்‌, “ஒரு நைட்டிங்கேல்‌ 
குருவியைப்‌ பாடக்‌ கூடாது என்று கூறினால்‌ அது பாடாமலிருக்கக்‌ கூடுமா? 
அதுபோலவே நானும்‌.” 


வனியாவை அறிந்தவர்கள்‌ அனைவரும்‌ அவனுடைய விசுவாசம்‌ ஈர்ப்பு 
சக்தியுள்ளது என்று வர்ணித்தனர்‌. வெகு விரைவில்‌ அவன்‌ கைது செய்யப்பட்டு 
பயங்கர கொடுமைக்குள்ளாக்கப்பட்டான்‌. அவன்‌ தனது தாயாருக்கு ஒரு கடிதம்‌ 
அனுப்பினான்‌. அதில்‌, “நான்‌ உங்களை நேரில்‌ சந்திப்பது மிக அரிது. ஆனால்‌ 
அழவேண்டாம்‌. ஒரு தூதன்‌ எனக்கு பரம எருசலேமைக்‌ காண்பித்தான்‌. அது 
மிக அழகாயிருந்தது. அருமை அம்மா, உங்களாலானமட்டும்‌ என்னை அங்கு 
சந்திக்கும்‌ படி முயற்சி ள்‌.” 

அவன்‌ தனக்கு உதவியாகத்‌ தேவன்‌ தமது தூதர்களை அனுப்புகிறார்‌ 
என்று அவளைத்‌ தேற்றுமளவுக்கு தைரியமாக இருந்தான்‌. அவன்‌ தனக்கு 
அடிக்கடி தேவதூதர்களுடன்‌ கிடைத்த அனுபவங்களைக்‌ குறிப்பிட்டான்‌. 
“தேவதூதர்கள்‌ கண்ணாடி போன்றவர்கள்‌. அவர்களுக்கு மறைவில்‌ யாராவது 
நின்றிருந்தால்‌ என்‌ கண்ணுக்கு நன்றாகத்‌ தெரிகிறார்கள்‌. ஒரு தேவதூதன்‌ 
மூலமாக என்னை உபத்திரவப்படுத்துகிறவர்களைத்‌ தெளிவாகப்‌ 
பார்க்கமுடிகிறதினால்‌ அதைப்‌ பாராட்டவும்‌ அவர்களுக்காக இரக்கப்படவும்‌ 
தோன்றுகிறது.” 

முடிவில்‌ வனியா மோயிஸீவ்‌ தனது விசுவாசத்தைக்‌ காத்துக்‌ 
கொண்டதற்காக இருபத்தொரு வயதில்‌ கொல்லப்பட்டான்‌. அவன்‌ தனது 
இளம்‌ வயதிலேயே இரத்தச்‌ சாட்சியாய்‌ மரித்ததால்‌ கிழக்கு ஐரோப்பா 
பிரதேசத்திலேயே பிரசித்தம்‌ பெற்ற இளம்‌ போர்வீரன்‌ என்று பெயர்பெற்றான்‌. 


எல்லா இடங்களிலும்‌ தேவதூதர்கள்‌ இருக்கின்றனர்‌. அவர்கள்‌ தோற்றம்‌ குறித்து 
நூல்களிலும்‌, மெழுகுதிரிகளை ஏற்றிப்‌ பிடித்தவர்களாகவும்‌, கிறிஸ்மஸ்‌ 
அலங்காரமாகவும்‌, பலகார வடிவங்களிலும்‌ கண்டிருக்கிறோம்‌. அநேகர்‌ நேரடியாகத்‌ 
தேவதாதர்களைக்‌ காணவில்லை என்று வருத்தப்படுவதுண்டு. அவர்கள்‌ 
தேவனுடைய பரம செய்தியாளர்கள்‌. ஆனால்‌ தினமும்‌ அவர்களை நமது நிஜ 
வாழ்வில்‌ காணத்‌ தவறிவிடுகிறோம்‌. நாம்‌ எதிர்பாராமல்‌ சந்திக்கிற நமக்கு 
வேண்டாதவர்கூட நமது தேவதூதனாக இருக்கக்கூடும்‌. நம்மை காயப்படுத்துகிற 
நமது சத்துருகூட தேவதூதனாக இருக்கலாம்‌. ஒருவேளை நாம்‌ சந்திக்கும்‌ யாரோ 
ஒருவர்‌ நமது நேசத்திற்குரியவராக மாறினால்‌ அவர்‌ நிமித்தம்‌ நாம்‌ தேவனிடம்‌ 
நெருங்குகிறோம்‌. வனியாபோல நீயும்‌ உனது வாழ்வை பரம கண்ணொட்டத்தில்‌ 
காணுகிறாயா? இதுவரை யாரோ ஒருவரை சத்துருவாகவே பார்த்துவந்த நீ 
இனிமோலாவது அவர்களை தேவ தூதனாகப்‌ பார்ப்பாயா? நீ நேசிக்கக்‌ கூடிய 
அவசிய தூதர்களை இன்று சந்திக்கும்படி முயலு. 


141 


தலைசிறந்த பேோஜனங்கள்‌ 


கிழக்கு ஐரோப்பா: பசியாயிருந்த ஒரு கைதி 


நாள்‌ 142 


மனுஷகுமாரன்‌ 
நிமித்தமாக 

ஜனங்கள்‌ உங்களைப்‌ 
பகைத்து, 
உங்களைப்‌ 
புறம்பாக்கி, உங்களை 
நிந்தித்து, உங்கள்‌ 
நாமத்தைப்‌ 
பொல்லாததென்று 
தள்ளிவிடும்போது 
நீங்கள்‌ பாக்கியவான்‌ 
களாயிருப்பீர்கள்‌. 
லூக்கா ௧&2 


142 


கைது செய்யப்பட்டிருந்த அந்தக்‌ கிறிஸ்தவன்‌ பசியாகவும்‌ கோபமாகவும்‌ 
இருந்தான்‌. ஒரு ராணுவ அதிகாரி மீண்டும்‌ அவனை விசாரிக்கும்படி வந்தான்‌. 
கிறிஸ்தவனோ கேள்விக்குப்‌ பதில்‌ கூறும்‌ மனநிலையில்‌ இல்லை. அவன்‌ 
தன்‌ மனதுக்குள்‌ “என்னை எப்போதும்‌ ஏன்‌ கேள்வி கேட்டுக்கொண்டே 
இருக்கவேண்டும்‌?” என்று நினைத்தான்‌. 


எனவே அவன்‌ அந்த அதிகாரியிடம்‌ கேள்விகளை தொடுத்தான்‌; “நீங்கள்‌ 
தேவனை நம்புகிறீர்களா? நீங்கள்‌ மரித்தால்‌ என்ன நடக்கும்‌? இந்த அழகான 
உலகம்‌ எப்படி உண்டாக்கப்பட்டது?” இவ்வாறு அந்த அதிகாரியிடம்‌ ஆர்வம்‌ 
உண்டானதால்‌ இரட்சிப்பின்‌ செய்தி பகர்ந்து கொண்டான்‌. கைதி 
எதிர்பாராதவிதமாக அந்த அதிகாரி உடனடியாக இயேசுகிறிஸ்துவைத்‌ தனது 
இரட்சகராக ஏற்றுக்‌ கொண்டார்‌. 

அந்த அதிகாரி தனது போஜனத்தைப்‌ பசியாயிருந்த கைதியிடம்‌ அளித்தார்‌. 
அந்தக்‌ கிறிஸ்தவனும்‌ தனது குழம்பின மனநிலையில்‌ தேவன்‌ உதவி செய்ய 
வல்லவர்‌, அதனால்‌ தன்னைத்‌ தவறாமல்‌ போஷிக்கிறவர்‌ என்றறிந்து அவருக்கு 
நன்றி கூறினான்‌. பின்பு அவன்‌, “உங்களைத்‌ துன்பப்படுத்தினால்‌ 
களிகூறுங்கள்‌” என்று இயேசு கூறிய அறிவுரையை நினைத்தான்‌ உடனே 
அவன்‌ எழுந்து தனது சிறிய அறையில்‌ துள்ளியாடி தேவனைத்‌ துதித்து 
நடனமாடினான்‌. அதைக்‌ காவலாளி கவனித்துவிட்டான்‌. 

அந்தக்‌ காவலாளி கிறிஸ்தவனைச்‌ சோதித்தபோது அவனுக்கு ஏதோ 
மதிமயங்கியது எனத்‌ தீர்மானித்தான்‌ மதிமயங்கினவர்களுக்குச்‌ சரியான 
போஜனம்‌ கொடுக்கவேண்டும்‌ என்ற ஓழுங்கு இருந்ததால்‌ காவலாளிகள்‌ 
அவனுக்கு நல்ல ரொட்டியும்‌ வெண்ணெய்‌ கட்டியும்‌ தந்து கொடுத்தார்கள்‌. 

மறுபடியும்‌ தேவன்‌ அவனைப்‌ போஷித்தார்‌. பின்பு அந்தக்‌ கிறிஸ்தவ 
கைதி தன்‌ மனதில்‌ சிந்தித்தான்‌: “நான்‌ ஒரு அறிவீனனாகக்‌ கோபங்கொண்டு 
என்னால்‌ மாற்றமுடியாதவைகளுக்காக வருந்துகிற “ஞானி” யாக இருப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, கிறிஸ்துவுக்குள்‌ ஒரு மதிமயங்கினவனாக இருப்பதே மேலானது.” 


அநேகர்‌ தங்களைச்‌ சுற்றியுள்ள உலகத்திடம்‌ தங்களைக்‌ கட்டுப்படுத்த 
யவர்களாக உள்ளனர்‌. துரதிருஷ்டவசமாக அநேக காரியங்கள்‌ நமது 
கட்டுப்பாட்டுக்குள்‌ அடங்கியிருப்பதில்லை. நம்மால்‌ கட்டுப்படுத்தக்‌ 
கூடியவைகளையும்‌ நமது கட்டுப்பாட்டுக்குள்‌ ஒருநாளும்‌ வராதவைகளையும்‌ 
ஒருவன்‌ அறிந்தால்‌ அவன்‌ வெற்றியடைவான்‌, நம்மால்‌ கட்டுப்படுத்த முடியாத 
வைகளுக்காக வருத்தப்படுவது மனித இயல்பு. ஆனால்‌ நமது கட்டுப்‌ பாட்டுக்கு 
வராதவைகளைத்‌ திருத்த நாம்‌ முயற்சி செய்வது சரியல்ல. அதைவிட தேவனை 
்புவதே சரியான வழி. மேற்கண்ட கைதியின்‌ கதையில்‌ நடந்ததுபோல, நாம்‌ 
தேவனுடைய வார்த்தையை தடைமுறைப்படுத்த அவருக்கு முழுவதுமாகக்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. அவர்‌ மீதி காரியங்களைக்‌ கவனித்துக்கொள்வார்‌. 








மிகக்‌ கொடுர கடிதம்‌ - பாகம்‌ ஒன்று 


நாள்‌ 143 


நாங்கள்‌ எங்கள்‌ 
தேவனுடைய 
நாமத்தை 
மறந்திருந்தோ 
மானால்‌, தேவன்‌ 
அதை ஆராய்ந்து 
விசாரியாதிருப்பாரோ? 
இருதயத்தின்‌ 
அந்தரங்கங்களை 
அவர்‌ அறிந்திருக்‌ 
கிறாரே! 

சங்கீதம்‌ 44:20-21 


ரோம்‌ : ப்லினி 


பின்வரும்‌ கடிதமானது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலறையப்பட்டு முதல்‌ 
நூற்றாண்டுக்குள்‌ ப்லினி கவர்நரால்‌ ரோம சக்கரவர்த்திக்கு, கிறிஸ்தவர்களின்‌ 
வளர்ச்சி குறித்து எழுதப்பட்டதாகும்‌. 


“நான்‌ ஒருநாளும்‌ கிறிஸ்தவர்களை விசாரணை செய்தபோது கூட 
இருந்ததில்லை. அதனால்‌ அவர்களை ஓடுக்கி கொடுமைப்‌ படுத்தும்படி 
கையாளப்படும்‌ வழிமுறைகளை அறியாதிருக்கிறேன்‌. அவர்கள்‌ வயதுக்கும்‌ 
ஆண்பெண்பாலுக்கும்‌ வித்தியாசம்‌ பார்க்கிறோமா? ஒரு கிறிஸ்தவன்‌ தனது 
மதத்தைவிட்டு மாறிவிட்டால்‌, நாம்‌ அவனை(ளை) தண்டித்து அல்லது மன்னித்து 
விடவேண்டும்‌? 

இப்போது நான்‌ கடைப்பிடிக்கும்‌ முறை என்னவென்றால்‌, அவர்கள்‌ 
மதத்தைக்‌ குறித்து விசாரிக்கிறேன்‌. அவர்களைக்‌ கிறிஸ்தவர்கள்‌ என்று 
கண்டால்‌, மறுமுறை அவர்களிடம்‌ தூக்குதண்டனை உண்டென்று கூறி 
பயமுறுத்திப்‌ பார்க்கிறேன்‌. அதற்கும்‌ அடங்கவில்லையென்றால்‌, நேரடியாக 
தூக்கில்‌ போட ஆணையிடுகிறேன்‌. அவர்களுடைய பிடிவாதம்‌ 
தண்டிக்கப்படவேண்டும்‌ என்பது எனது வாதம்‌. 

சமீபத்தில்‌ நான்‌ ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை விசாரிக்க நேர்ந்தது. அவர்களை 
விசாரித்தப்பின்‌ தங்களது விசுவாசத்தை மறுதலித்தார்கள்‌. இந்த சம்பவத்தைத்‌ 
தொடர்ந்து இரு பெண்களை விசாரிக்கையில்‌ உபத்திரவம்‌ தாங்காமல்‌ தங்களது 
விசுவாசத்தை மறுதலித்து விட்டதைக்‌ கண்டேன்‌. அதுமுதல்‌ அவர்கள்‌ நம்பிக்கை 
வெறும்‌ மூடத்தனம்‌, அதில்‌ சத்தியம்‌ இல்லாததால்‌ கொடுமையைச்‌ 
சகிக்கமாட்டார்கள்‌ என்றறிந்தேன்‌. 

இந்த விஷயம்‌ குறித்து உங்களிடம்‌ அபிப்பிராயம்‌ கேட்கும்படி இதை 
எழுதுகிறேன்‌. இது குறித்து உங்களிடம்‌ கலந்தாலோசிப்பதற்குக்‌ காரணம்‌, 
இது அவர்களின்‌ பெருக்கத்தைப்‌ பொறுத்த உண்மையாகும்‌. அவர்களின்‌ இந்த 
மூட நம்பிக்கை காட்டுத்‌ தீ போல பட்டணங்களில்‌ மட்டுமின்றி, கிராமங்களிலும்‌ 
பரவியுள்ளது. எனினும்‌ அதை அழிக்கமுடியும்‌ என்ற நம்பிக்கையில்‌ இதை 
எழுதுகிறேன்‌.” 


கிறிஸ்தவர்களின்‌ விசுவாசத்தை எளிதில்‌ ““அழிக்க”” முடியுமா? கிறிஸ்தவர்களை 
நெருக்கும்போது, அவர்கள்‌ கிறிஸ்துவின்மேல்‌ வைத்துள்ள விசுவாசத்தை அவர்கள்‌ 
மறுதலிப்பார்களோ அல்லது காத்துக்கொள்வார்களா என்பதே காரியம்‌. எனினும்‌ 
உபத்திரவமானது நம்முடைய உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்திவிடுகிறது. 
நாம்‌ உண்மையில்‌ கிறிஸ்துவின்மேல்‌ நாட்டமுள்ளவர்களாயிருக்கும்போது, அவர்‌ 
நிமித்தமாக நிந்தை, பாடுகளைச்‌ சகிக்க அவர்‌ பலன்‌ தருவார்‌. நாம்‌ 
கண்மூடித்தனமான நம்பிக்கைகொண்டிருந்தால்‌, உபத்திரவத்தின்போது 
விசுவாசத்தை விட்டுக்கொடுத்து விடக்கூடும்‌. நீ கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக 
நிற்கக்கூடிய அளவு விசுவாசமுள்ளவனா அல்லது மூடநம்பிக்கையுள்ளவனா? 
சிந்தித்துப்பார்‌. 


143 














மிகக்‌ கொடுர கடிதம்‌ - பாகம்‌ இரண்டு 


நாள்‌ 144 


“இதோ, வயல்‌ 
நிலங்கள்‌ 
இப்பொழுதே 
அறுப்புக்கு 
விளைந்திருக்‌ 
கிறதென்று 
உங்கள்‌ கண்களை 
ஏறெடுத்துப்‌ 
பாருங்கள்‌” 


யோவான்‌ 4:35 


144 


ரோம்‌: ஆதி கிறிஸ்தவர்கள்‌ 


நீங்கள்‌ சிந்துகிற ஓவ்வொரு கிறிஸ்தவனின்‌ இரத்தத்‌ துளிகளும்‌, நீங்கள்‌ 
விதைக்கிற விதையாகும்‌. அது பூமியிலிருந்து முளைத்து பலுகிப்‌ பெருகும்‌. 


ஆதித்‌ திருச்சபையிலுள்ள கிறிஸ்தவர்கள்‌ குரூரமான அரசாங்கத்தாலும்‌ 
அதிகாரிகளாலும்‌ அதிகமாயத்‌ துன்பப்படும்போது வளர்ந்து வந்தனர்‌. அவர்களது 
சகோதர சகோதரிகள்‌ கிறிஸ்துவினிமித்தம்‌ துன்பப்படுத்தப்பட்டு, சித்திரவதை 
அநுபவித்து, எரிக்கப்பட்டு, கொலைசெய்யப்பட்டனர்‌. இரத்த சாட்சியாய்‌ 
மரித்தவர்கள்‌ பிற கிறிஸ்தவர்களை மேலும்‌ உறுதிப்படுத்தி மரித்தனர்‌. அவர்கள்‌ 
தங்களது பயங்களை மீறி, கிறிஸ்து கற்பித்த பிரகாரம்‌ வெளுத்த 
வயல்நிலங்களில்‌ அறுப்புக்கு ஆயத்தமான ஆத்துமாக்களைக்‌ கண்டனர்‌. 
தங்களைத்‌ துன்பப்படுத்தக்‌ காரணமாக இருந்த நீதிபதிகளையும்‌ 
அதிகாரிகளையும்‌ தைரியமான தங்கள்‌ பதில்களினால்‌ திகைக்க வைத்தனர்‌: 

“நீதிபதிகளே, உங்கள்‌ தீர்ப்புகளில்‌ உத்தமமான கிறிஸ்தவர்களைத்‌ தீர்த்து 
ஓப்புக்‌ கொடுக்கும்வரை, பிறருடைய கண்களில்‌ நல்லவர்களாகக்‌ 
காணப்படுகிறீர்கள்‌. 

நீங்கள்‌ எங்களைச்‌ சிலுவையிலறைந்தாலும்‌, சித்தரவதை செய்தாலும்‌, 
பொடியாக எங்களை அரைத்தாலும்‌, அது குற்றமற்ற எங்களைத்‌ 
தண்டிப்பதாகவே கருதப்படும்‌. ஆனால்‌ தேவன்‌ இந்த நிந்தைகளைச்‌ 
சுமக்கும்படி அநுமதிக்கிறார்‌ என்பதை அது காட்டும்‌. 

ஆனால்‌ கிறிஸ்தவர்களை நசுக்கும்படியாக நீங்கள்‌ எந்த நவீன முறையைக்‌ 
கடைப்பிடித்தாலும்‌ அதில்‌ உங்கள்‌ நோக்கம்‌ பலிக்காது. உங்கள்‌ செய்முறையி 
னால்‌ நீங்கள்‌ உலகத்தையே எங்கள்‌ விசுவாசத்துக்குத்‌ திசைதிருப்புகிறீர்கள்‌. 
நீங்கள்‌ எங்களை எவ்வளவு தூரம்‌ நசுக்குகிற்ரகளோ அவ்வளவு வேகமாய்‌ 
நாங்கள்‌ பெருகுவோம்‌. 

நீங்கள்‌ சிந்துகிற கிறிஸ்தவர்களின்‌ ஒவ்வொரு இரத்த துளியும்‌ நீங்கள்‌ 
விதைக்கிற விதைகள்‌. அது பூமியிலிருந்து முளைத்தெழும்பி பலுகிப்‌ பெருகும்‌. 


இந்தச்‌ செய்தி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டாலும்‌, அது இன்றும்‌ 
வாஸ்தவமாக இருக்கிறது. சுமார்‌ 40 தேசங்களில்‌ கிறிஸ்தவர்கள்‌ இப்போது 
நசுக்கப்படுகின்றனர்‌. இவற்றில்‌ பல தேசங்களில்‌, திருச்சபைகள்‌ வளருவதுடன்‌ 
அதில்‌ சேருகிறவர்கல்‌ புதிய ஊக்கத்துடனிருக்கிறார்கள்‌. விசுவாசிகளை 
நசுக்குவதன்மூலம்‌ அவர்ளுடைய எதிர்பார்ப்பின்படி எண்ணிக்கை மாத்திரம்‌ 
குறையாமல்‌ வளர்ந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுகிற நாங்கள்‌ 
வயல்வெளியில்‌ முதிரும்‌ கதிர்களை வெட்டிப்போட நினைக்கும்‌ அனைவரையும்‌ 
இராட்சதர்களாகக்‌ காண்கிறோம்‌. இந்த எதிர்ப்பின்‌ ராட்சதர்களை கொலு 
பொம்மைகளாகவே காண்கிறோம்‌. அவைகள்‌ அச்சுறுத்துமேயன்றி அவைகளால்‌ 
ஒன்றும்‌ சாதிக்கமுடியாது. நீ கிறிஸ்துவுக்காக அறுவடை வேலைக்காரனாக 
வருவாயா? இன்று உன்‌ கொலுபொம்மைகள்‌ எவை? 














தலைசிறந்த மேனி 


நாள்‌ 145 


“அந்தச்‌ சுவிசேஷம்‌ 
உலகமெங்கும்‌ பரம்பிப்‌ 
பலன்‌ தருகிறது.” 
கொலோசெயர்‌ 1:6 


சீனா: வீட்டு சபைகள்‌ 


குளிர்வீசும்‌ காலைப்பொழுதில்‌ துதிப்பாடல்‌ சத்தம்‌ கேட்டது. அதைக்‌ கேட்ட 
ஒருவன்‌, “இப்போது காலை நாலு மணியளவில்‌ இவர்கள்‌ எங்கேயிருந்து 
வருகிறார்கள்‌?” என்று வியப்புடன்‌ எள்ளி நகையாடினான்‌. 


“எனது நண்பனே, அறுப்பு மிகுதி, இந்த நாள்‌ நீண்ட பொழுதானாலும்‌ 

2 ராஜ்யத்துக்கு லாபமாக இருக்கும்‌. எனவே நீயும்‌ வேலைக்கு வா” என்றார்‌ 
பாதகர்‌. 

ஆற்றங்கரையில்‌ ஞானஸ்நானம்‌ பெற்ற விசுவாசிகளின்‌ எண்ணிக்கை 
நின்றபாடில்லை. போதகர்‌ ஆறுதலின்‌ வார்த்தைகளைக்‌ கூறி ஞானஸ்நானம்‌ 
பெற்ற ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ கரங்களை வானத்துக்கு நேராக ஏற்றி 

றினர்‌. அன்று போதகரும்‌ அவரது உதவியாளர்களும்‌ சேர்ந்து ஆயிரத்து 

நூறு பேருக்கு ஞானஸ்நானம்‌ கொடுத்திருந்தனர்‌. 

தேவன்‌ சீனாவில்‌ வல்லமையாகக்‌ கிரியை செய்து வருகிறார்‌. தினமும்‌ 
விசுவாசிகள்‌ சபையில்‌ சேருகின்றனர்‌. ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வட 
ஷாங்க்ஸி மாநிலத்தில்‌ பல நூற்றுக்‌ கணக்கான விசுவாசிகள்‌ வீட்டு சபைகளில்‌ 
அங்கமாக இருந்தனர்‌. இப்போது அவர்களின்‌ எண்ணிக்கை எழுபதாயிரமாக 
வளர்ந்துள்ளது. ஐம்பதாயிரம்‌ பேரைக்‌ கொண்ட மற்றொரு நகரத்தில்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ ஒடுக்கப்பட்டாலும்‌, மூவாயிரம்‌ விசுவாசிகள்‌ தவறாமல்‌ மறைவான 
இடங்களில்‌ சந்தித்து ஆராதித்து வருகின்றனர்‌. 

இதைக்குறித்து ஒரு போதகர்‌ குறிப்பிடும்போது, “அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
நாமத்தைப்‌ பாழாக்கும்‌ ஒவ்வொரு முயற்சிக்கும்‌ ஈடாக சிலுவைகொடி உயர 
உயர பறந்துகொண்டேயிருக்கும்‌. நாங்கள்‌ முன்பைவிட இப்போது மிகவும்‌ 
பலசாலிகளாக மாறியுள்ளோம்‌” என்றார்‌. 

அநேக ஆண்டுகளாக சீனத்‌ திருச்சபை உபத்திரவத்தைத்‌ தொடர்ந்து 
சகித்து வந்துள்ளது. அதை தடுக்கும்படி சீன அரசு எடுத்த அனைத்து 
முயற்சிகளும்‌ வீணாகிவிட்டன. இன்று மறைவிடங்களில்‌ கூடுகின்ற 
விசுவாசிகளின்‌ எண்ணிக்கை தனது எல்லையைத்‌ தாண்டி சீன கம்யூனிஸ்ட்‌ 
கட்சியின்‌ அங்கத்தினரை மீறிவிட்டது। 


வளர்ச்சி ஆரோக்கியத்தின்‌ அறிகுறி, ஆரோக்கியமான திருச்சபை நல்ல பயிர்களைப்‌ 
போல வளருகின்றன. சத்துணவு, வெளிச்சம்‌, நல்ல தண்ணீர்‌, நல்ல மண்‌ 
எப்படி நல்ல பயிர்களுக்குத்‌ தேவையோ, அதுபோலவே திருச்சபை வளர சில 
முக்கிய காரியங்கள்‌ அவசியமாகின்றன. திருச்சபை வளர இன்றியமையாதது 

சோதிக்கும்படியாக வருகிற உபத்திரவம்‌. உபத்திரவம்‌ விசுவாசிகளைப்‌ 
பரிசுத்தப்படுத்தி தங்கள்‌ விசுவாசத்தின்‌ விலைமதிப்பை அறிவுறுத்துகிறது. அந்தப்‌ 
போதகரின்‌ சாட்சியைப்போல, திருச்சபையின்‌ உபத்திரவம்‌ பெருகப்பெருக, அதன்‌ 
வளர்ச்சியும்‌ கூடுதலாகும்‌. அதனால்‌ கிறிஸ்துவின்‌ ஸ்திரத்தன்மைக்கு சாட்சி 
கிடைக்கும்‌. நீ உபத்திரவத்தினால்‌ கசப்படைகிறாயா, அல்லது சீர்பெறுகிறாயா? 
அதன்‌ பின்விளைவுகளை, ராஜ்யத்தின்‌ வளர்ச்சிக்கென்று நீ பயன்படுத்துவாயா? 


145 


ஒப்பற்ற “தேவதூதன்‌ ” 


நாள்‌ 146 


நீங்கள்‌ தேவனால்‌ 
தெரிந்துக்‌ 
கொள்ளப்பட்ட 
பரிசுத்தரும்‌ 
பிரியருமாய்‌, 
உருக்கமான 
இரக்கத்தையும்‌, 
தயவையும்‌, 
மனத்தாழ்மையை 
யும்‌, சாந்தத்தையும்‌, 
நீடிய பொறுமையை 
யும்‌ தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 
கொலோசெயர்‌ 3:12 


ருமேனியா: அஞ்ஜெலா கத்ஸாகூ 


அஞ்ஜெலா கத்ஸாகூ என்ற பெண்மணி நாஸிக்கள்‌ படையெடுக்கையில்‌ நடந்த 
இரண்டாம்‌ உலக மகாயுத்தத்தின்போது ருமேனியாவில்‌ வசித்தாள்‌. சடிதியாக 
அந்தேசத்தில்‌ வாழ்ந்த யூதர்கள்‌ மற்றும்‌ கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கடி 
உருவானது. அஞ்ஜெலா யூதகைதிகளின்‌ குழந்தைகளை பாதுகாக்கவும்‌ 
அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம்‌ உடை, மற்றும்‌ தன்னைச்‌ சுற்றி சிறைவாசஞ்‌ 
செய்த கிறிஸ்தவ பெண்கைதிகளுக்கு வேண்டிய உடை மற்றும்‌ பொருட்களைக்‌ 
கடத்துவதில்‌ தன்‌ கவனத்தைச்‌ செலுத்திவந்தாள்‌. 


பின்பு, நாஸிகள்‌ சோவியத்‌ படைகளால்‌ விரட்டியடிக்கப்பட்டப்‌ பின்பு, 
சோவியத்‌ சேவகர்கள்‌ நிரம்பியிருந்த இரயில்‌ நிலையங்களில்‌ ரஷ்யமொழி 
வேதாகமங்களையும்‌ புதிய ஏற்பாடுகளையும்‌ அஞ்ஜெலா விநியோகம்செய்து, 
தேவ அன்பின்‌ நற்செய்தியைப்‌ பரப்பி வந்தாள்‌. 

போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்ப்ரான்ட்‌ திர்குல்‌ - ஓக்னா சிறையில்‌ இருந்தபோது 
1951 குளிர்காலத்தில்‌ வியாதியாய்‌ படுத்திருந்தார்‌. படுமோசமான குளிரால்‌ 
அப்போது அந்த தேசம்‌ தாக்கப்பட்டிருந்ததால்‌ அவ்வப்போது குளிர்தாங்காமல்‌ 
அவர்‌ மெல்லிய உடல்‌ நடுங்கியது. ஓவ்வொரு கைதிக்கும்‌ ஒரு கம்பளியும்‌ 
சிறிதளவு உணவும்‌ அளிக்கப்பட்டது. ஏனெனில்‌ வெளியில்‌ பரவிகிடந்த 
பனியினால்‌ யாருமே எளிதில்‌ சிறைச்சாலையை அடையமுடியவில்லை. 

இந்தச்‌ சங்கடமான காலக்கட்டத்தில்‌ போதகர்‌ ரிச்சர்ஸட்வும்பிரான்ட்‌ தான்‌ 
பெற்ற உஷ்ண உடைமற்றும்‌ தின்‌ பண்டத்தை பிறகைதிகளோடு பகர்ந்தார்‌. 
தனது உயிரைக்‌ காக்கும்படி தனக்கு அவற்றை அளித்தது ஒரு தேவதூதன்தான்‌ 
என்று நம்பினார்‌. 

மீண்டும்‌, சகோதரி அஞ்செலா (ருமேனியா மொழியில்‌ 'தேவதூதன்‌' என்று 
பொருள்‌) தனது பரம தந்தையின்‌ காரியமாகச்‌ சுற்றித்‌ திரிந்து நன்மை செய்தாள்‌. 
இலேசான காரியமா? இல்லை. ஆனால்‌ தேவன்‌ சாதாரண மனிதரைக்கொண்டு 
தமது இரக்கத்தின்‌ தூதனின்‌ வேலையைச்‌ செய்கிறார்‌. 


பல ஆண்டுகளுக்கு முன்பு, திடீர்‌ தாக்குதல்கள்‌ பெருகிவந்த காலத்தில்‌ “திடர்‌ 
உதவிசெய்‌'' என்று சுவரொட்டிகள்‌ ஒட்டப்பட்டன. முன்னும்‌ பின்னும்‌ 
தெரியாதவர்களுக்கு அமர இடங்கொடுப்பது, அல்லது அலுவலகத்தில்‌ தனது 
கடமையைச்‌ செய்துவருகிற சாதாரண குமஸ்தாவின்‌ கண்களை உற்றுப்‌ பார்த்து 
நன்றி' கூறுவதுபோன்ற அமைதலான நற்கிரியைகளுக்கு ஈடாகக்‌ கருதப்படும்‌. 
அது பிறரின்‌ வாழ்வில்‌ மட்டற்ற கிருபையை ஊற்றும்‌. தேவனிடம்‌ இன்று திடீர்‌ 
உதவி செய்து யாருக்காவது தேவகிருபை அல்லது தேவ அன்பைக்‌ காட்டும்‌ 
சந்தர்ப்பம்‌ கிடைக்கும்படி கேள்‌. இவ்வாறு நீ பிறரின்‌ வாழ்வில்‌ ஒப்பற்ற 
தேவதூதனாக இருக்கக்கூடும்‌. 








நாள்‌ 147 


ஒரு புலியின்‌ முடியைச்‌ க்ஷவரம்‌ செய்வதினால்‌ அதன்‌ 
தோலிலுள்ள வரிகளை நீக்கமுடியாததுபோல்‌, நான்‌ 
இன்னும்‌ ஒரு கிறிஸ்தவளரக மீந்திருக்கிறேன்‌. இன்னும்‌ 
ிஜ.பக்‌ கூட்டங்களை நடத்தி வருகிறேன்‌. முன்பெல்லாம்‌ 
ஏன்‌ வீட்டில்‌ வெறும்‌ ஐந்து கூட்டங்கள்‌ தரன்‌ நடக்கும்‌. 
இம்போதெல்லாம்‌ பனீரெண்டுக்கு மேல்‌ சந்திப்புகள்‌ 
நடக்கின்றன. 


வியட்நாமில்‌ தனது விசுவாசத்தினிமித்தம்‌ கைது செய்யப்பட்ட 
மூதாட்டியான திருமதி வோ தி மான்ஹ்‌ 


147 





மிகச்‌ சிறந்த நிம்மதி 


நாள்‌ 148 


அதற்கு அவர்‌: “என்‌ 


திருபை உனக்குப்‌ 


போதும்‌” என்றார்‌. 


2 கொரிந்தியர்‌ 12:9 


148 


நைஜீரியா : ரோஸ்‌ 


“சீக்கிரம்‌, மறைவில்‌ ஒளிந்துக்‌ கொள்ளுங்கள்‌. என்‌ சத்தம்கேட்கும்‌ வரை 
அமைதலாக இருங்கள்‌. கேட்டதா? ரோஸ்‌ தனது இரு சிறு பள்ளி 
பிள்ளைகளிடமிருந்து “சரி, அம்மா” என்ற பதில்‌ வந்தவுடன்‌, வாசலைத்‌ 
தாளிட்டு, தனது மகளைப்‌ பள்ளியில்‌ விட்டுவரும்வரை பத்திரமாக இருக்கட்டும்‌ 
என்று வேண்டிக்‌ கொண்டாள்‌. 


அன்று ஆட்சி செய்த நைஜீரிய அரசு பிரமாணஞ்செய்த இஸ்லாமிய 'ஷாரியா' 
என்ற சட்டத்தை எதிர்த்து, அங்குமிங்கும்‌ கிறிஸ்தவர்களுக்கு எதிரான 
வன்முறைகள்‌ வெடித்தன. ரோஸின்‌ மூத்த மகள்‌ இந்த கலவரத்தின்போது 
இன்னும்‌ பள்ளிவளாகத்திலிருந்தாள்‌. எனினும்‌ அவள்‌ அங்கு பத்திரமாக 
இருக்கமாட்டாள்‌ என்று ரோஸ்‌ அறிந்திருந்தாள்‌. ரோஸ்‌ பள்ளி செல்வதற்குள்ளாக 
அவள்‌ பாதுகாப்புக்காக ராணுவ தளத்துக்குக்‌ கொண்டுபோயிருந்தார்கள்‌. 
தேவாதீனமாக, அவளை அங்கிருந்து வீட்டிற்கு அழைத்துவரும்போது மீதி 
இரு பிள்ளைகளும்‌ பத்திரமாக இருந்ததுடன்‌ காத்திருந்தார்கள்‌. 

மறுநாள்‌ அவள்‌ கணவனை ஓரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கென்று வழியனுப்பும்‌ 
போது கடைசிமுறையாக உயிருடன்‌ கண்டாள்‌. அந்தக்‌ கலவரத்தின்போது 
சுமார்‌ 260 திருச்சபைகளும்‌ 46 கிறிஸ்தவர்களும்‌ அழிக்கப்பட்டனர்‌. 

தனது கணவன்‌ கொல்லப்பட்டதுமுதல்‌, ரோஸ்‌ தன்‌ ஆறுதலை 
அப்போஸ்தலர்‌ நடபடிகளிலிருந்து பெற்றாள்‌. அவள்‌, “ஸ்தேவானைக்‌ 
கல்லெறிந்து கொலைசெய்ய அநுமதித்த அதே தேவன்‌ பேதுருவை 
சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தார்‌. தேவன்‌ யுகாயுகமாய்‌ தமது உண்மையைக்‌ 
காத்து வந்துள்ளார்‌. அவர்‌ கிருபை எனக்குப்‌ போதுமானது” என்றாள்‌. இன்றும்‌ 
தனது கணவன்‌ போதகராகப்‌ பணிபுரிந்து திருச்சபையில்‌ ரோஸ்‌ தொடர்ந்து 
ஊழியஞ்செய்து வருகிறாள்‌. அவள்‌ தனது மூன்று பிள்ளைகளையும்‌ நன்றாக 
வளர்த்து வருகிறாள்‌. 


தேவன்‌ தமது கிருபையை தங்காத இடத்துக்கு நம்மை அழைத்துச்‌ செல்வதில்லை. 
நாம்‌ அகப்படும்‌ நோய்கள்‌, உபத்திரவங்கள்‌ அல்லது மரணத்தினின்று தேவன்‌ 
நம்மை அற்புதமாக விடுவியாமற்போவது அவருடைய திட்டத்தில்‌ உள்ளடங்காதது 
என்பதை நாம்‌ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. எனினும்‌ அவர்‌ கிருபை 
போதுமாகையால்‌ அவர்‌ நம்மை இன்னும்‌ கதியின்றி கைவிடவில்லை. நம்மால்‌ 
கையாளமுடிகிற பணி அல்லது ஊழியத்துக்கென்று தேவன்‌ கிருபை தராமல்‌ 
அங்கு நம்மை அனுப்பமாட்டார்‌. சிலவேளைகளில்‌ நமது ஜீவியமே சோகமான 
சம்பவங்கள்‌ நிறைந்து காணப்படலாம்‌. அதிலிருந்து நம்மை விடுவியாமற்போகலாம்‌. 
இந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ அவரே தஞ்சம்‌ என்று அவரைச்‌ சார்ந்து நிம்மதியாக நீ 
இருப்பாயா? அவர்‌ கிருபை எனக்குப்‌ போதும்‌ என்று அவரில்‌ நிம்மதி காணும்வரை, 
உனக்கு அவர்‌ தருபை போதாததாகவே இருக்கும்‌. 








தலைசிறந்த தரிசனம்‌ 


நாள்‌ 149 


கர்த்தர்‌ என்‌ 
வெளிச்சமும்‌ என்‌ 
இரட்சிப்புமானவர்‌. 
யாருக்குப்‌ 
பயப்படுவேன்‌? 
சங்கீதம்‌ 27:1 


இந்தோனேஷியா : டோமிங்கஸ்‌ 


இருபதுவயது நிரம்பிய அந்த வேதமாணாக்கன்‌ அயர்ந்த நித்திரையிலிருந்தான்‌. 
திடீரென “அல்லா-௨ அஹ்கார்‌” (அல்லா சர்வ வல்லவர்‌) என்று கூச்சல்‌ 
போட்டுக்‌ கொண்டே முஸ்லீம்‌ தீவிரவாத கும்பல்‌ அவன்‌ அறைக்குள்‌ 
நுழைந்தவுடன்‌ அவன்‌ விழித்தெழுந்தான்‌. அவனை எழ விடாமல்‌, அவனை 
அடித்துத்‌ தாக்கியதில்‌ மயக்கம்‌ போட்டு விழுந்தான்‌. அவன்‌ தப்புவதற்குள்‌ 
அவன்‌ கழுத்தில்‌ விழுந்த அரிவாள்‌ வெட்டால்‌ ரத்த ஆற்றில்‌ மிதந்த அவன்‌ 
இன்னும்‌ சற்று நேரத்தில்‌ செத்துவிடுவான்‌ என்று அவனை விட்டுவிட்டு 
அந்தக்‌ கும்பல்‌ தப்பி ஓடியது. 

டோமிங்கஸ்‌ பின்னால்‌ கூறினான்‌: அவன்‌ ஆவி சரீரத்தை விட்டுப்‌ பிரிந்து, 
தேவதூதர்களால்‌ அவன்‌ பரலோகத்துக்குப்‌ போனபின்‌ தனது சரீரம்‌ அசைவற்று 
கிடந்ததைக்‌ கண்டான்‌. அன்‌ பயத்தையும்‌ நோவும்‌ இல்லாமல்‌, 
இயேசுகிறிஸ்துவோடு அமையும்‌ புதுவாழ்வின்‌ சமாதானத்திற்காக 
காத்திருந்தான்‌. பின்பு “நீ என்னை இங்கு சேவிக்கும்‌ நேரம்‌ இன்னும்‌ 
வரவில்லை” என்ற சத்தம்‌ கேட்டது. 

டோமிங்கஸ்‌ அதற்குப்‌ பிறகு கேட்ட சந்தடி சத்தம்‌ இந்தோனேஷிய 
மருத்துவ ஊழியர்களின்‌ சத்தமாக இருந்தது. அவன்‌ கிறிஸ்தவனா அல்லது 
முஸ்லீமா என்று தெரியாததால்‌, அவன்‌ சரீரத்தை எங்கு கொண்டு செல்வது 
என்ற புதிர்‌ இருந்துவந்தது. 

தன்னைப்‌ பேசும்படி பலப்படுத்தவேண்டும்‌ என்று டோமிங்கஸ்‌ தேவனிடம்‌ 
ஜெபித்தான்‌. கடைசியில்‌ அவன்‌, “நான்‌ ஒரு கிறிஸ்தவன்‌” என்று அவன்‌ 
கூறினான்‌. “மரித்த” உடலிலிருந்த அந்த மாணவனிடமிருந்து எப்படி உத்தரவு 
பிறந்தது என்று எல்லா ஊழியர்களும்‌ பிரமித்து நின்றனர்‌. 

இன்று, டோமிங்கஸ்‌ முழுவதுமாகக்‌ குணமடைந்துவிட்டான்‌. அவனுடைய 
தழும்புகள்‌ வெளியே தெரிந்தாலும்‌, அவனது புதுப்பிக்கப்பட்ட விசுவாசத்திலும்‌ 
மன்னிப்பின்‌ செய்தியிலும்‌ உறுதியாக இருக்கிறான்‌. இப்போது டோமிங்கஸ்‌ 
தேவனிடம்‌ மிகவும்‌ நெருங்கி ஜீவிப்பதாகவும்‌, தன்னைச்‌ சுற்றிலுமுள்ள முஸ்லீம்‌ 
மல்ல தத்து தன்னைத்‌ தாக்கிய கும்பலுக்காகவும்‌ ஜெபித்து வருவதாகவும்‌ 
கூறுகிறார்‌. 


எதிர்பாராத தீவிரவாதமும்‌ பயமுறுத்தலும்‌ பெருகவருகிற இன்றைய உலகில்‌ 
ஒவ்வொரு கிறிஸ்தவனும்‌ எதிர்காலத்தைப்‌ பயமின்றி சந்திக்கவேண்டும்‌ என்று 
கட்டளைபெற்றிருக்கிறோம்‌. நம்மை உறுத்தவும்‌ தொந்தரவுக்கு உள்ளாக்குவதற்கும்‌ 
காரணம்‌ நமது பயமே. நாம்‌ நமது நித்திய வாழ்வின்‌ தீர்மானத்தில்‌ உறுதியாக 
இருந்தால்‌ உலகவாழ்வில்‌ பயமின்றி சுகித்திருப்போம்‌. டோமிங்கஸ்‌ தனது 
எதிர்காலம்‌ கிறிஸ்துவுடன்‌ இருப்பதைத்‌ தெளிவாகக்‌ கண்டதுபோல, நாமும்‌ 
காண்போம்‌. உனது ஜீவன்‌ நிலைத்திருப்பது இவ்வுலக வாழ்க்கையை அல்ல, 
நித்திய வாழ்வுக்கென்று நீ எடுக்கும்‌ தீர்மானத்தைப்‌ பொறுத்தது. உன்‌ 
எதிர்காலத்தைக்‌ குறித்து நீ ஏன்‌ பயப்படுகிறாய்‌? அதை நீ தேவனிடத்தில்‌ 
கொடுத்து விட்டு, பயமில்லாமல்‌ உன்‌ எதிர்காலத்தை ஏன்‌ சந்திக்கக்கூடாது? 
பரமதரிசனம்‌ தேவையல்லவா! 


149 


தலைசிறந்த ராகங்கள்‌ 


நாள்‌ 150 


மிகுந்த 
தைரியத்தோடே 
உங்களுடன்‌ 
பேசுகிறேன்‌. 
உங்களைக்‌ குறித்து 
மிகவும்‌ மேன்மை 
பாராட்டுகிறேன்‌. 

2 கொரிந்தியர்‌ 7:4 


150 





வடகொரியா: ஸூன்‌ ஓக்‌ லீ 


“நான்‌ கிறிஸ்தவளாகும்வரை இந்தக்‌ கைதிகள்‌ எதைப்‌ பாடுகிறார்கள்‌ என்று 
ந்தேன்‌.” 

ஸுன்‌ ஓக்‌ லீ என்பவள்‌ வடகொரியாவின்‌ சிறையில்‌ 1987 முதல்‌ 1992 வரை 
அடைக்கப்பட்டிருந்தாள்‌. அவள்‌ அங்கிருந்து தென்கொரியாவிற்குச்‌ செல்லும்வரை 
ஒரு கிறிஸ்தவளாக மாறவில்லை. முதன்‌ முறையாக அவள்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்‌ 
கொண்டபோது, தான்‌ முன்னே சிறைச்சாலையில்‌ கண்டு கேட்டவைகளை 
நினைத்து அதிசயித்தாள்‌. 

அவைகள்‌ சாதாரணமானவைகளே, எனினும்‌ மரணத்தை எதிர்நோக்கும்‌ 
போது அவர்கள்‌ பாடினது விநோதமாகவே இருந்தது. அப்போது அதை அவள்‌ 
அறியாததால்‌, அவர்கள்‌ மதியீனர்கள்‌ என்று நினைத்தாள்‌. அங்கு யாரிடமும்‌ 
பேச கூடாது என்று கட்டுப்பாடு இருந்தபடியால்‌, எந்தக்‌ கிறிஸ்தவ தொடர்புக்கும்‌ 
வாய்ப்பு இல்லாதிருந்தது. அவள்‌ “ஆமென்‌” என்ற வார்த்தையைக்‌ கேட்ட 
நினைவு இருந்தது. 

. நான்‌ ஆங்கு இருந்தபோது ஒரு நாளும்‌ கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ 
விசுவாசத்தை மறுதலித்ததைப்‌ பார்த்ததேயில்லை. ஒருபோதும்‌ இல்லை. அந்தக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ அமைதலாக இருந்தால்‌ அங்குள்ள அதிகாரிகள்‌ கோபப்பட்டு 
அவர்களை உதைப்பதுண்டு. அந்தநேரம்‌ “நான்‌ நம்பவில்லை” என்று சொல்லி 
அடி உதைகள்‌ வாங்கும்போது, ஏன்‌ தங்கள்‌ ஜீவனைப்‌ பணயம்‌ வைத்து 
இப்படி நடந்துக்‌ கொள்‌ கிறார்கள்‌ என்று நான்‌ நினைத்ததுண்டு. ஆனால்‌ 
அவர்களுடைய அதிகாரிகளின்‌ வேண்டுக்கோளுக்கு இணங்கி ஏன்‌ அவர்கள்‌ 
பாடவேண்டும்‌? என்றும்‌ யோசித்‌ தேன்‌. அவர்களில்‌ பலர்‌ உதைப்பட்டு 
அடிவாங்கும்போது அடி உதை அதிகமாக அதிகமாக அவர்கள்‌ பாடின ராகங்களும்‌ 
வலுத்துக்‌ கொண்டு வந்தன. அதிகாரிகள்‌ மூர்க்கத்தினால்‌ நிறைந்து அவர்கள்‌ 
மின்விசை அறைகளுக்கு எடுத்துச்‌ செல்வதுண்டு. அங்குச்‌ சென்றவர்கள்‌ 
யாரும்‌ உயிரோடு திரும்பியதில்லை.” 

அவர்கள்‌ பாடின பாடல்களும்‌ ராகங்களும்‌ அவள்‌ மனதைத்‌ தொட்டிருந்தன. 
அந்தப்‌ பரிசுத்தவான்‌௧ள்‌ பாடின ராகங்கள்‌ அவள்‌ இருதயத்தில்‌ விதையாக 
ஊன்றி, பின்பு அவள்‌ கிறிஸ்தவளாக மாறக்காரணமாயிருந்திருக்கக்‌ கூடும்‌. 


கானானின்‌ வேவுகாரரைப்‌ போல, கிறிஸ்தவத்தைக்‌ குறித்து அறிய விரும்‌ 
புகிறவர்கள்‌ விசுவாசிகளை ஒன்றுமில்லாமல்‌ ஆக்கி, சத்தியத்தைத்‌ தாங்களாகவே 
அலசி ஆராய முற்படுகின்றனர்‌. அவர்கள்‌ உற்று கவனிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
வேதனைகளினூடே கிறிஸ்தவர்கள்‌ புன்முறுவல்‌ காண்‌ பித்தால்‌ இவர்கள்‌ 
அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள்‌. கிறிஸ்தவர்கள்‌ அழுவதற்குப்‌ பதிலாக கைதட்டி 
பாடினால்‌ அயர்ந்து விடுகிறார்கள்‌. கிறிஸ்துவைப்‌ பின்பற்று கிறவர்கள்‌ 
வேதனையினூடே பாடும்‌ ராகங்கள்‌ இவர்களை ஈர்க்கிறது. இப்பொழுது நீ 
வேதனையினூடே கடந்து செல்வதானால்‌, கிறிஸ்துவுக்கு சாட்சி கூற நல்ல 
சந்தர்ப்பம்‌ இதுதான்‌. நீ துக்கத்தை அல்ல, மகிழ்வை வெளிப்படுத்துவதால்‌ 
உனது ராகம்‌ பிறரைக்‌ கிறிஸ்துவண்டை நிச்சயமாக இழுக்கும்‌. 





தலை சிறந்த நீடிய பொறுமை 


டர்க்மெனிஸ்தான்‌: ஷாகெல்டி அடாகோவ்‌ 


நாள்‌ 151 


உங்கள்‌ 
விசுவாசத்தின்‌ 
திரியையையும்‌ 
உங்கள்‌ அன்பின்‌ 
பிரயாசத்தையும்‌, 
நம்முடைய 
கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ 
மேலுள்ள உங்கள்‌ 
நம்பிக்கையின்‌ 
பொறுமையையும்‌... 
இடைவிடாமல்‌ 
நினைவு கூறுகிறோம்‌. 
1 தெசலோனிக்கேயர்‌ 1:2 


“அவனைச்‌ சின்னாபின்னமாக அடித்துச்‌ சிதையுங்கள்‌!” அந்தத்‌ தெரு பிரசங்கியை 
டர்க்மெனிஸ்தானின்‌ அரசியல்‌ அதிகாரிகளால்‌ தாங்கிக்‌ கொள்ள முடியவில்லை. 


ஷாகெல்டி அடாகோவ்‌ விடுதலை பெறும்படி தருணம்‌ அளிக்கப்பட்டது. 
குடியரசு தலைவர்‌ சுப்பர்மூரட்‌ நியஸோவ்‌, டிசம்பர்‌ 23,2000 அன்று வெளியிட்ட 
பிரகடனத்தின்படி, அடாகோவ்‌ முஸ்லீம்‌ விசுவாச அறிக்கையை மனப்பாடம்‌ 
செய்வதுடன்‌ குடியரசுத்‌ தலைவருக்கு உண்மையாக நடக்கும்படி உறுதிவாக்கு 
கொடுக்க வேண்டியிருந்தது. ஷாகெல்டி மீண்டும்‌ அப்படிச்‌ செய்ய மறுத்தான்‌. 

ஏற்கனவே ஷாகெல்டி பிரசங்கியாதபடி அரசு அதிகாரிகள்‌ அவனைத்‌ 
தடுத்திருந்தனர்‌. அவன்‌ 1998 டிசம்பரில்‌ கைது செய்யப்பட்டு, இரண்டு வருட 
காவலுக்கு அனுப்பப்பட்டான்‌. ஆனால்‌ ஒரு வக்கீல்‌ வாதாடி, அவனுக்கு அளிக்‌ 
கப்பட்ட தண்டனை “மிக வசதியானது” என்று பேசினான்‌. அதனால்‌ மேலும்‌ 
இரண்டு வருட சிறைத்தண்டனை சேர்க்கப்பட்டது. ஷாகெல்டி மிகவும்‌ 
கொடுமையாகத்‌ தாக்கி அடிக்கப்பட்டிருந்ததால்‌ தன்‌ பிள்ளைகள்‌ தன்னைத்‌ 
தொடவேண்டாம்‌ என்று தடுக்குமளவுக்கு சரீரவேதனை அநுபவித்தான்‌. 

பிப்ரவரி 2000-ல்‌, அவன்‌ மனைவி மற்றும்‌ ஐந்து பிள்ளைகளை 
வலுக்கட்டாயமாக அவர்கள்‌ வீட்டிலிருந்து வெளியேற்றி ஹாக்ஹா என்ற 
வெளியூரில்‌” வீட்டுக்காவலுக்கு” அழைத்துச்‌ சென்றனர்‌. 

அவனது குடும்பம்‌ 2001 பிப்ரவரி முதல்‌ பகுதியில்‌ விஜயம்‌ செய்தபோது, 
ஷாகெல்டி தனது இறுதி வார்த்தை சொல்லியனுப்பினான்‌. பின்பு அவன்‌ 
மனைவி கூறுகையில்‌, “நாங்கள்‌ அவரைப்‌ பார்த்தபோது சரீரம்‌ அடிப்பட்டு 
நைந்து நசுக்கப்பட்டு காணப்பட்டார்‌. அவரது சிறுநீரகங்களும்‌ ஈரலும்‌ உள்காயம்‌ 
வாங்கி செயலிழந்தபடியால்‌, மஞ்சள்‌ காமாலை நோய்‌ பீடிக்கப்பட்டிருந்தார்‌. 
மேலும்‌ மிகவும்‌ பலவீனமாக நடக்க முடியாத அளவு சங்கடப்பட்டார்‌. அடிக்கடி 
நினைவிழந்தார்‌” என்றாள்‌. அதற்குப்‌ பின்‌ வெகுநாட்களுக்கு அவர்‌ ஜீவிப்பதாக 
இருக்கவில்லை. 

என்றாலும்‌ ஷாகெல்டி மனம்‌ தளராமல்‌ இருந்தார்‌. தனக்கு விடுதலை 
கிடைப்‌ பதாக இருந்தாலும்‌ அதற்காக கிறிஸ்துவை மறுதலிக்க அவர்‌ 
சம்மதிக்கவில்லை. 


மனிதர்‌ வழக்கமாக உணவில்லாமல்‌ சில நாட்கள்‌ இருந்தாலும்‌ தண்ணீர்‌ 
குடியாமலிருப்பது கூடாதகாரியம்‌. அதே விதமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு 
ஆவியின்‌ ஆகாரம்‌ தேவை. நீண்ட நாட்கள்‌, மாதங்கள்‌, ஆண்டுகளாக 
தனிமையிலிருக்க நேரிட்டாலும்‌, நமது சரீரம்‌ நைந்து நலிந்துப்‌ போனாலும்‌ நமது 
ஆவி இன்னும்‌ பலமாகவே இருக்கக்‌ கூடும்‌. நாம்‌ இயேசு கிறிஸ்துவோடு இசைந்த 
சிந்தை, கிரியைகளில்‌ ஈடுபட்டிருக்கும்வரை நீடிய பொறுமையோடு சகித்துக்‌ 
கொள்ளும்‌ வலிமை பெறுவோம்‌. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு 
நம்பிக்கையும்‌ அவரது வரமும்‌ . ஈவாக அளிக்கப்படுகிறது. நீ மனம்‌ தளர்ந்து 
காணப்பட்டால்‌, இன்று அவரிடம்‌ தைரியப்படுத்தி உற்சாகம்‌ பெறக்‌ கேள்‌. 
அப்போது இயேசு கிறிஸ்துவுக்குள்‌ உறுதியான நம்பிக்கையோடிருந்து நீடிய 
பொறுமையைக்‌ காத்துக்‌ கொள்வாய்‌. 


151 


தலைசிறந்த உண்மை 


நாள்‌ 152 


நாம்‌ 
உண்மையில்லாதவர்‌ 
களாயிருந்தாலும்‌, 
அவர்‌ உண்மை 


யுள்ளவராயிரக்கிறார்‌; 


அவர்‌ தம்மைத்தாம்‌ 
மறுதலிக்கமாட்டார்‌. 
2 தீமோத்தேயு 213 


152 


லாவோஸ்‌ - எசேக்கியா 


19ம்‌ ஆண்டில்‌ எசேக்கியா கிறிஸ்தவன்‌ ஆனபோது, சீஷத்துவம்‌ மற்றும்‌ 
ஊழியபயிற்சி பெற “புனிதமான இடத்துக்கு சென்றான்‌. அதன்‌ பின்‌ தகப்பன்‌ 
வீட்டிற்கு திரும்பினபோது, உறவினர்கள்‌ முப்பத்தி ஐந்து பேர்களும்‌, 
கிராமத்தினரும்‌ அவன்‌ கிறிஸ்தவனாய்‌ மாறியதை அறியும்படி அருகில்‌ 
வந்தார்கள்‌. “அதற்கு பிரதியுத்தரமாக “இயேசு மாத்திரம்‌ என்னை 
பாவத்திலிருந்து மீட்டு மறுவாழ்வு தந்தார்‌” என்றான்‌. 


ஜனக்கூட்டத்தின்‌ கோபம்‌ அதிகரித்தபோது எசேக்கியா விவாதிக்க 
துவங்கினான்‌. முடிவோ மயக்கம்‌ அடையும்‌ வரையில்‌ அவன்‌ தலைமயிரை 
பிடித்துக்கொண்டு முகத்தில்‌ அறைந்தார்கள்‌. 

எசேக்கியாவின்‌ நண்பன்‌ தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து காயங்கள்‌ 
ஆற நான்கு நாட்கள்‌ படுக்கையில்‌ இருந்தான்‌. எகேக்கியாவிற்கு பின்‌ தன்‌ 
வீட்டிற்கு வர முடியவில்லையாயினும்‌ தொடர்ந்து லாவோஸின்‌ கிராமங்களில்‌ 
இரட்சிப்பின்‌ நற்செய்தியை அறிவித்து வந்தான்‌. 

இதோடு எசேக்கியா பத்து வெவ்வேறு நேரங்களில்‌ அடிக்கப்பட்டு 
இருந்தான்‌. தொடர்ந்து வந்த பாடுகளினால்‌ மரணத்தை கூட சில சமயங்களில்‌ 
விரும்பினான்‌. 

“எனக்கு கிறிஸ்துவோடு நடப்பதில்‌ பூரணமும்‌, துன்பங்களை சகிப்பதில்‌ 
அதிக விசுவாசமும்‌ உண்டு. கடந்து சென்ற என்‌ பாடுகளில்‌ விசுவாசத்தை 
நிலைநிறுத்த, தேவன்‌ என்னை விடுவிக்க உண்மையுள்ளவரானார்‌. 
அறியும்‌ அறிவில்‌ முப்பது பேரை வழி நடத்தி உதவிய தேவனுக்கு நன்றி 
செலுத்துகிறேன்‌. 


தேவ உண்மை தன்‌ பிள்ளைகளுக்கு பரஸ்பரம்‌ பகிர்ந்து கொள்ளுதலின்‌ 
அடிப்படையில்‌ அல்ல. அப்படியானால்‌ நாம்‌ எல்லோரும்‌ முன்னமே கைவிடப்‌ 
பட்டிருப்போம்‌. தேவன்‌ நம்‌ பலவீனங்களை அறிந்து கொண்டு நம்மை நேசித்தார்‌. 
தன்‌ பிள்ளைகளிடத்தில்‌ உள்ள தேவ உண்மை நாம்‌ இரத்த சாட்சிகளின்‌ சரித்திரம்‌ 
வாசிக்கும்போது தெரியும்‌. சரித்திரம்‌ தேவனுடையவையே. கிறிஸ்துவை 
மறுதலிக்காமல்‌ துன்பத்தை மனமுவந்து சகித்து கொள்ளும்‌ விசுவாசிகளை 
வாசித்தாலும்‌, வியப்படையும்‌ முடிவு ஒரு மனிதனின்‌ தலைசிறந்த உண்மை 
யல்லாமல்‌, தேவனுடைய உண்மையாகும்‌. உங்கள்‌ உண்மை தவறினாலும்‌ அவர்‌ 
உண்மை முடிவில்லாதது. தேவனுடைய உண்மைக்காக இன்று நன்றி 
செலுத்துவோமா। - 





தலைசிறந்த சூழ்நிலைகள்‌ 


நாள்‌ 153 


இவையெல்லா 
வற்றிலேயும்‌ நாம்‌ 
தம்மில்‌ அன்பு 
கூருகிறவராலே 
முற்றும்‌ 
ஜெயங்கொள்ளூ 
கிறவர்களா 
யிருக்கிறோம்‌. 
ரோமர்‌ 8:37 


ரூமேனியா - சபீனா உம்பிரான்ட்‌ 


இளம்‌ யூத மருத்துவர்‌ மிகவும்‌ துக்கத்துடன்‌ காணப்பட்டார்‌. “பூதா ஜனங்களுக்கு 
ஓளிம௰மான எதிர்காலம்‌ உண்டு என ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேவன்‌ 
கடல்கரை மணலைப்போலவும்‌ வானத்தின்‌ நட்சத்திங்களை போல 


இருப்பார்கள்‌ என சபினா உம்பிராண்டு ஆறுதல்‌ அளித்தாள்‌. 


கண்‌ கலங்கியபடி மருத்துவர்‌ “கரையின்‌ மணலைபோல்‌, கம்யூனிஸ 
காவலாளிகளால்‌ மிதிக்கபடுகிறோம்‌” என்றார்‌. இனிமேல்‌ உன்‌ கடவுளைபற்றி 
என்னிடத்தில்‌ பேசவேண்டாம்‌. 


நாட்கள்‌ சென்றபோது சபினா மிகவும்‌ வியாதியானாள்‌. மருத்துவமனையில்‌ 
மரணத்தருவாயில்‌ சிறை இயக்குனர்‌ வந்து, கம்யூனிஸவாதிகளான 
எங்களிடத்தில்‌ தேவனை விட சிறந்த மருந்தும்‌, மருத்துவமனையும்‌ உண்டு 
என்றார்‌. சபினா மாத்திரம்‌ துணிச்சலுடன்‌ தேவனை உயர்த்தினாள்‌. 


இந்நிலையில்‌ சபினாவை வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்தினார்கள்‌ . 
தேவ தொடுதலின்‌ மூலம்‌ அற்புத பூரண சுகத்தை பெற்றாள்‌. இச்செய்தி 
சிறைசாலை முழுவதும்‌ பரவியது. உன்‌ சரீரத்தை சுகப்படுத்தி பாதாள 
குழியிலிருந்து மெய்சமாதானத்தை தர கூடுமானால்‌, நான்‌ அவரை உண்மை 
கடவுள்‌ என நம்புகிறேன்‌. நான்‌ இரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்‌? 
என்றார்‌ மருத்துவர்‌. 


நம்முடைய வாழ்வும்‌ குழியில்‌ அனுபவம்போல்‌ இருக்கும்போது எப்படி நாம்‌ வெளியே 
வருகிறோம்‌ என்பதை மக்கள்‌ பார்க்கிறார்கள்‌. மக்கள்‌ நம்‌ விசுவாசத்தை குறுகிய 
கண்ணோட்டத்தில்‌ பார்க்கின்றனர்‌. சோதனை வேளைகளில்‌ விசுவாசத்தோடு 
வாழ்ந்தால்‌ நமது சாட்சி மக்களிடம்‌ நிரூபிக்கும்‌. நம்‌ வாழ்வு குழியின்‌ அனுபவம்‌ 
என்றால்‌ நாம்‌ சமாளிப்பதை மக்கள்‌ கவனிக்கிறார்கள்‌ என்பதை நினைவில்‌ 
கொள்ளுங்கள்‌. 


153 


154 


நாள்‌ 154 


வேதனைமிக்க ச.ம்‌.பவங்களும்‌, அனுபவங்களும்‌ 
துக்கத்திற்கு மரறாக இழுக்க முடியாது. 
லாழ்க்கையானது உற்சாகத்துடனும்‌ அன்புடனும்‌ 
மக்களை பேணிகாக்கவேண்டும்‌. ஏன்‌ தேவன்‌ 
ஆளுகை செய்வதினால்‌ மகிழ்ச்சியோடு சீரித்து 
கொண்டாடி தீய சக்தியை முறியடிப்பேன்‌. 
எல்லாவற்றிலும்‌ ஏன்‌ தேவன்‌ சிறப்பாக என்னில்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. 


போதகர்‌ : நோபல்‌ அலெக்ஸாண்டர்‌, கியூபாவின்‌ சிறையில்‌ 
இருபத்து இரண்டு ஆண்டுகள்‌ அடைக்கப்பட்டவர்‌. 


தலைசிறந்த வேண்டுகோள்‌ 


நாள்‌ 155 


அவர்‌ நீதிபிலும்‌ 
நியாயத்திலும்‌ 
பிரியப்படுதிறார்‌; 
பூமி கர்த்தருடைய 
காருணியத்தினால்‌ 
நிறைந்திருக்கிறது 


சங்கீதம்‌ 33:5 


சீனா : ஸாங்‌ ரோங்கிளியாங்‌ 


சுமார்‌ ஒரு கோடி விசுவாசிகள்‌ ஆராதிக்கும்‌ சபை தலைவர்‌ ஸாங்‌ ரோங்கிளியாங்‌ 
ஆவார்‌. வெளியரங்கமாய்‌ பதிவுசெய்யப்படாத சபைகள்‌ துன்பப்படுத்துவதை 
நிறுத்த கம்யூனிஸ அரசாங்கத்தை கேட்டு கொள்ளும்படி ஸாங்கும்‌ 
மற்றதலைவர்களும்‌ “வீட்டு சபையின்‌ விசுவாச அறிக்கை' என்னும்‌ ஆவணத்தில்‌ 
கையெழுத்திட்டனர்‌. 


இந்த ஆவணம்‌ வெளியாகிய சில மாதங்களில்‌ ஸாங்கும்‌ மற்ற சபை 
தலைவர்களும்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்டார்கள்‌. ஏழு ஆண்டுகள்‌ இவ்வித 
செயல்களில்‌ ஈடுபடுவதில்லை என்ற நிபந்தனையோடு வெளியே வந்தார்‌. 
தற்போது பிரயாணத்தோடு வேறு அநேகரோடு ஊழியம்‌ செய்கிறார்‌. கொடுத்த 
நிபந்தனையை மீறினதால்‌ தொடர்ந்து ஸாங்‌ ஒரே இடத்தில்‌ நித்திரை 
செய்வதில்லை. 


நாம்‌ மேலான அதிகாரத்திற்கு கீழ்படியவேண்டும்‌ என்று பவுல்‌ ரோமர்‌ 13- 
ல்‌ எழுதுகிறார்‌. ரோமர்கள்‌ அவனை துன்புறுத்தினபோதும்‌, சுவிசேஷத்தை 
ரோமாபுரிக்கு எடுத்து சென்றான்‌. ரோமாபுரிக்கு சுவிசேஷம்‌ விரைவில்‌ 
சென்றடைய தன்னுடைய கடைசி பிரயாணத்திலும்‌ கூட ரோமர்‌ பிரஜையாக 
விசாரணை செய்ய வேண்டுகோள்‌ விடுத்தான்‌. 


பவுலை போல, ஸாங்கும்‌ இப்படி ஒரு தலைசிறந்த துணிச்சலை 
மேற்கொண்டான்‌. அது அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தியது. 


தேவன்‌ தான்‌ அதிகாரங்களை நிலைபடுத்துகிறார்‌. அதிகாரத்து அநீதிகளை தேவன்‌ 
காண்கிறார்‌ என்பதை சீனாவின்‌ எல்லா சபை தலைவர்களும்‌ அறிய வேண்டும்‌ 
பவுலின்‌ தலையை ரோமர்‌ துண்டித்ததுபோல கிறிஸ்துவிற்காக அநீதிகளை சீன 
விசுவாசிகள்‌ அனுபவிக்க வேண்டும்‌. நீதியை நிலைநாட்ட நம்முடைய வலிமை 
எப்படியுள்ளது? தேவ வார்த்தை தடையின்றி நிலைநாட்ட படவேண்டும்‌. தேவ 
நீதியை நாடும்‌ சீன விசுவாசிகளுக்காக ஜெபிப்போம்‌. தேவ இராஜ்யத்தை கட்டும்‌ 
பணியில்‌ உங்கள்‌ பங்கு என்ன!!! 


155 





தலைசிறந்த தீர்க்கதரிசனம்‌ 


நாள்‌ 156 


இன்னவிதமான 
மரணத்தினாலே 
அவன்‌ தேவனை 
மகிமைப்படுத்தப்‌ 
போகிறானென்பதைக்‌ 
குறிக்கும்படியாக 
இப்படிச்‌ சொன்னார்‌. 
அவர்‌ இதைச்‌ 
சொல்லியபின்பு, 
அவனை நோக்கி; 
என்னைப்‌ 
பின்பற்றிவா என்றார்‌. 
யோவான்‌ 21:19 


156 


ரோமாபுரி : பேதுரு 


மூன்றாம்‌ முறை அவர்‌ பேதுருவை நோக்கி “யோனாவின்‌ குமாரனாகிய 
சீமோனே, நீ என்னிடத்தில்‌ அன்பாயிருக்கிறாயா?” என்றார்‌. 


என்னை நேசிக்கிறாயா என்று அவர்‌ மூன்று தரம்‌ கேட்டபடியினாலே, 
பேதுரு துக்கப்பட்டு: “ஆண்டவரே நீர்‌ எல்லாவற்றையும்‌ அறிந்திருக்கிறீர்‌, 
நான்‌ உம்மை நேசிக்கிறேன்‌ என்பதையும்‌ நீர்‌ அறிவீர்‌” என்றான்‌. 


இயேசு: “என்‌ ஆடுகளை மேய்ப்பாயாக” என மூன்றாவது முறை உரைத்தார்‌. 
“நீ இளவயதுள்ளவனாயிருந்தபோது உன்னை நீயே அரைகட்டிக்கொண்டு 
உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய்‌, நீ முதிர்‌ 
வயதுள்ளவனாகும்போது உன்‌ கைகளை நீட்டுவாய்‌; வேறொருவன்‌ உன்‌ 
அரையைக்‌ கட்டி, உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னைக்‌ 
கொண்டுபோவான்‌ என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌” என்றார்‌. “என்னைப்‌ பின்பற்று” என்று இயேசு மறுபடியும்‌ 
சொன்னார்‌. 


பேதுரு எழுபது வயதானபோது நீரே ராய பேதுருவை துன்பப்படுத்தியதால்‌ 
அவனோடு இருந்தவர்கள்‌ ரோமாபுரியை விட்டு தப்பி ஓட செய்தார்‌. பேதுரு 
தப்பித்துகொள்ள நகர வாசல்‌ அருகாமையில்‌ வந்தபோது “இயேசு நகரத்தின்‌ 
உள்ளே வருவதை தரிசனமாக கண்டான்‌. உடனே அவர்‌ பாதத்தில்‌ விழுந்து 
wi தொழுதுகொண்டு 'ஆண்டவரே நீர்‌ எங்கே போகிறீர்‌? என்று 
கட்டான்‌. 


இந்த தரிசனத்தைக்‌ கண்ட பிறகு பேதுரு நீரோவினிடத்திற்குத்‌ திரும்பி 
வந்தான்‌. என்னைத்‌ தலைகீழாக சிலுவையில்‌ அறையுங்கள்‌ என வேண்டி 
கொண்டான்‌. 


இரண்டாம்‌ முறை கிறிஸ்து சிலுவையில்‌ அறையப்படவில்லை. ஒரே தரம்‌ மரித்து 
இயேசு உயிர்த்தெழுந்ததாக நம்முடைய வேதனைகள்‌ மற்றும்‌ பாடுகளில்‌ கடந்து 
செல்லும்‌ போது அவர்‌ நம்மோடு இருப்பதை இக்கதை நினைவுபடுத்துகிறது. 
முந்தின தீர்க்கதரிசனம்‌ பேதுருவின்‌ சிலுவை மரணத்தை குறிக்கிறது. பேதுருவின்‌ 
அனுபவம்‌ வேறு, கிறிஸ்துவின்‌ அனுபவம்‌ வேறு. பாவிகள்‌ மூலம்‌ என்ன வரும்‌ 
என்பது கிறிஸ்துவுக்கு தெரியும்‌. உங்கள்‌ பாரங்களையும்‌, துக்கத்தையும்‌ நினைத்து 
அவர்‌ மன்றாடுகிறார்‌. அவரோடுகூட ஜெபிப்போமா! 








தலைசிறந்த போதகரின்‌ மனைவி 


நாள்‌ 157 


இந்த உபத்திரவங்‌ 
களினாலே ஒரு 
வனும்‌ அசைக்கப்‌ 
படாதபடிக்கு உங்‌ 
களைத்‌ திடப்படுத்‌ 
தவும்‌, உங்கள்‌ விசு 
வாசத்தைப்‌ பற்றி 
உங்களுக்குப்‌ புத்தி 
சொல்லவும்‌, 
நம்முடைய சகோத 
ரனும்‌ தேவ ஊழியக்‌ 
காரனும்‌ கிறிஸ்து 
வின்‌ சுவிசேஷத்தில்‌ 
எங்கள்‌ உடன்‌ 
வேலையாளுமாகிய 
தீமோத்தேயுவை 
அனுப்பினோம்‌. 
1 தெசலோனிக்‌ 
கேயர்‌ 3:2 


ரூமேனியா : சபினா உம்பிராண்ட்‌ 


ரூமேனியா, எழில்மிகு நாட்டுப்புறத்தும்‌ படையெடுக்கும்‌ நாசிய மற்றும்‌ 
கம்யூனிஸவாதிகளின்‌ கைகளில்‌ கிறிஸ்தவர்களும்‌, யூதரும்‌ அனுபவித்த 
பாடுகளில்‌ ஒரு விலக்கத்தக்க வேற்றுமையை காணலாம்‌. சபினா உம்பிரான்டு 
கிறிஸ்தவள்‌, யூத மதத்தை சார்ந்தவள்‌, பேர்பெற்ற போதகரின்‌ மனைவியும்‌ 
என்றபடியால்‌ மூன்று விதத்தில்‌ கஷ்டங்கள்‌ அனுபவித்தாள்‌. 


தன்னுடைய குடும்பம்‌ முழுவதையும்‌ அரசியல்‌ கைதிகளின்‌ இடத்தில்‌ 
வைத்து கொடூரமாக கொன்றனர்‌. ஆனாலும்‌ சபினாவின்‌ விசுவாசம்‌ 
மிகப்பெரிதான து. 

தேவ கிருபை நிரம்பியதால்‌ சபினா துக்கத்துடன்‌ காணப்படவில்லை. 
உற்சாகம்‌ உள்ள விசுவாசியாகவும்‌, வலிமையான சபைக்கு உதாரணமாகவும்‌, 
கணவனுக்கு களங்கமற்ற மனைவியாயும்‌ காணப்பட்டாள்‌. 

தன்‌ சுய வாழ்க்கை மற்றவர்களை உற்சாகபடுத்துவதில்‌ தடையாக 
சபினாவிற்கு இல்லை. போதகரின்‌ மனைவியாக இருந்தும்‌ தன்னை 
மேன்மையாக கருதாமல்‌ அநேகருக்கு பயன்‌ உள்ளவளாய்‌ இருந்தாள்‌ திட 
நம்பிக்கையோடு செயல்பட்டாள்‌. 

மூன்று வருடம்‌ சிறைவாசமும்‌, இழிவான மற்றும்‌ கொடூரமான 
செயல்களுக்கு ஆளானபோதும்‌ அங்கும்‌ எல்லோரின்‌ நண்பராக அன்போடு 
காணப்பட்டாள்‌. 

ருமேனியாவிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பதாக தேவன்‌ சபினாவிற்கு 
பரிசை கொடுத்தார்‌. தன்‌ கணவனோடு குடும்பத்தாரைக்‌ கொலை செய்தவனை 
கிறிஸ்துவுக்குள்‌ வழிநடத்தினாள்‌. 


தேவன்‌ ஒருபோதும்‌ கிறிஸ்தவளை தனித்து வாழவும்‌ ஊழியம்‌ செய்யவும்‌ 
அழைப்பதில்லை. மேய்ப்பன்‌ ஊழியத்திலும்‌ மனைவியோடு சேர்ந்து செய்வது 
தேவைபடும்‌ நேரத்தில்‌ ஊழியத்திற்கு ஏற்ற ஞானமும்‌ உற்சாகத்தையும்‌ தரும்படி 
ஒரு சமுதாயமாக அழைக்கிறார்‌. உங்கள்‌ ஊழியத்தின்‌ பங்காளி யார்‌? வேலை 
செய்யும்‌ இடத்தில்‌ சாட்சியை நிலைநிறுத்த யார்‌ ஜெப்பிக்கிறார்கள்‌? ஊழியத்தில்‌ 
ஆறுதல்படுத்த, பெலப்படுத்த நல்ல கிறிஸ்தவ துணையை தேவனிடத்தில்‌ கேட்டு 
பெற்றுக்கொள்ளுவோமா? 


157 


தலைசிறந்த வலிமை 


நாள்‌ 158 


உங்களிலிருக்கிற 
நம்பிக்கையைக்‌ 
குறித்து உங்களி 
டத்தில்‌ விசாரித்துக்‌ 
கேட்கிற யாவருக்கும்‌ 
சாந்தத்தோடும்‌ 
வணக்கத்தோடும்‌ 
உத்தரவுசொல்ல 
எப்பொழுதும்‌ 
ஆயத்தமாயிருங்கள்‌. 
! பேதுரு 3:15 


158 


இந்தோனேஷியா : ஃபிரிட்ஸ்சு 


பிரிட்ஸ்சு அடிப்பட்ட ஒவ்வொரு முறையும்‌ தேவனிடத்தில்‌ பெலம்‌ வேண்டி 
ஜெபித்தான்‌. எதிராளிகள்‌ ஒன்றன்‌ பின்னாக அவரை முகத்தில்‌ அறைந்தும்‌ 
கத்தியை காட்டியும்‌ பயமுறுத்தினார்கள்‌. ஒவ்வொரு முறையும்‌ கத்தி தன்‌ 
சரீரத்தை தாக்கியபோதும்‌ இயேசுவே என உரத்த குரலில்‌ அலறினார்‌. கிறிஸ்தவ 
போதகரை ஒழித்து கட்டலாம்‌ என்ற எண்ணம்‌ எதிராளிகளுக்கு ஏமாற்றத்தை 
தந்தது. 


தீவிரவாத முஸ்லிம்கள்‌ சபையின்‌ பொருட்களை தீ வைத்தனர்‌. இந்த 
எரியும்‌ தீயில்‌ பிரிட்ஸ்சையும்‌ எறிந்துவிட்டு ஓடினர்‌. பிரிட்ஸ்சுக்கு ஓரு சிறிய 
தீப்புண்கூட இல்லை என்பதை பின்பு உணர்ந்தனர்‌. 


அதன்‌ பிறகு, பிரிட்ஸ்சை இன்தோனேஷியாவின்‌ பிரசித்தபெற்ற 
மருத்துவமனையில்‌ கொண்டு வந்தனர்‌. கிறிஸ்தவன்‌ என்ற ஒரே 
காரணத்தினால்‌ மருத்துவம்‌ செய்ய மறுத்துவிட்டனர்‌. அந்த இரவு முழுவதும்‌ 
உயிரோடு இருந்தால்‌ அவர்‌ மூளை கூட சேதமடைந்திருக்கலாம்‌ என வேறொரு 
மருத்துவர்‌ சொன்னார்‌. 


பரிபூரண சுகம்‌ அடைந்த பின்‌ மற்றொரு சபையில்‌ பிரிட்ஸ்சு பிரசங்கம்‌ 
செய்ய துவங்கினார்‌. ஆச்சரியமாக, பிரிட்ஸ்சை தாக்கின முஸ்லீம்‌ ஒருவன்‌ 
இயேசு யார்‌ என்ற கேள்வியை கேட்க ஆவலோடு இருந்தான்‌. 


வேலை செய்யும்‌ இடங்களில்‌ திறமையுள்ளவரை எல்லோராலும்‌ புகழப்படுவார்கள்‌. 
ஒவ்வொருவரும்‌ மெக்கானிக்‌, கணிதம்‌, கருவிகள்‌, தச்சுவேலை, கலை, ஸ்டாம்பு 
சேகரித்தல்‌, விளையாட்டு என ஏதாவது துறையில்‌ வல்லுனராக இருக்கலாம்‌; 
அறிந்த துறைகளில்‌ எதில்‌ வேண்டுமென்றாலும்‌ கேள்விகளுக்குப்‌ 
பதிலளிக்கமுடியும்‌. அதைபோல “யார்‌ இந்த இயேசு” என கேட்கும்‌ போது ஒரு 
வல்லுனர்‌ போல நாம்‌ காணப்படவேண்டும்‌. நாம்‌ எல்லாரும்‌ சுவிசேஷகராக 
இல்லாவிட்டாலும்‌ சந்தர்ப்பம்‌ வரும்போது கிறிஸ்தவன்‌ ஒவ்வொருவனும்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பகிர்ந்து கொள்ள வேண்டும்‌. விசுவாசி அல்லாத நண்பன்‌ 
இந்த கேள்வியை கேட்டால்‌ அறிந்த ஒருவரிடத்தில்‌ கேட்டு பதிலளியுங்கள்‌. 





திறமைமிக்க வாலிபக்‌ குழு 


ரஷியா : போதகர்‌ செரிபெனிக்கோவ்‌ 


நாள்‌ 159 


நீங்கள்‌ உலகத்துக்கு 
வெளிச்சமாயிருக்‌ 
கிறீர்கள்‌; மலையின்‌ 
மேல்‌ இருக்கிற 
பட்டணம்‌ மறைந்‌ 
திருக்க மாட்டாது. 
விளக்கைக்‌ 
கொளுத்தி மரக்‌ 
காலால்‌ மூடிவைக்‌ 
காமல்‌, விளக்குத்‌ 
தண்டின்மேல்‌ வைப்‌ 
பார்கள்‌; அப்பொழுது 
அது வீட்டிலுள்ள 
யாவருக்கும்‌ வெளிச்‌ 
சம்‌ கொடுக்கும்‌. 
மத்தேயு 14-15 


உள்ளூர்‌ செய்திதாள்கள்‌ இக்காட்சியை “கொடூரமானது” என விளக்கம்‌ 
அளிக்கிறது. இது ஒரு கொலைகாட்சியும்‌ அல்ல, வாகன சேதமும்‌ அல்ல, ஒரு 
வேதாகம பயிற்சியாகும்‌. 


“வாலிப ஆண்களும்‌, பெண்களும்‌ ஆவிக்குரிய பாடல்களைப்‌ பாடுகிறார்கள்‌” 
என்ற கதை 1960-ம்‌ ஆண்டு ரஷ்ய கம்யூனிஸ செய்திதாளில்‌ வந்தது. 
“சடங்குகளும்‌, ஞானஸ்தானமும்‌, தீங்கான காரியங்களையும்‌, துரோகமான 
அன்பின்‌ உபதேசங்களையும்‌ பெற்று கொள்கிறார்கள்‌. அநேக மக்கள்‌ இரகசிய 
கிறிஸ்தவர்களாக கம்யூனிஸ சங்கத்தில்‌ உள்ளனர்‌” என்ற உண்மை 
வெளியிடப்பட்ட து. 

“ஆதி கிறிஸ்தவர்களை போல இரட்சகரை விசுவாசிக்க வேண்டும்‌” என 
போதகர்‌ செரிபெனிக்கோவ்‌ வாலிப குழுவினிடத்தில்‌ கூறினார்‌. வேதாகமத்தை 
தவிர மற்ற எதையும்‌ நீதியாக அங்கீகரிக்கமுடியாது. பாவத்தில்‌ இருக்கும்‌ 
வாலிபர்களை விரைவாக இரட்சிக்க வேண்டும்‌. 

'நான்‌ அன்புள்ள ஆண்டவரின்‌ ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிறேன்‌ 
என்ற கடிதத்தை புது வாழ்வைப்‌ பெற்ற பெண்மணி போதகருக்கு எழுதினாள்‌. 
இந்த கண்ட கம்யூனிஸவாதி அவரை சிறையில்‌ அடைத்தான்‌. கம்யூனிஸ 
பள்ளிகள்‌ சக்தியையும்‌, வெளிச்சத்தையும்‌ இழந்து காணப்படுகிறார்கள்‌. 
கிறிஸ்தவமானது தன்னுடைய சீஷர்களை எந்த துர்‌உபதேசங்களிலிருந்து மீட்டு 
கொண்டுவர முடியும்‌. 

போதகர்‌ செரிபெனிக்கோவும்‌ வாலிப குழுவின்‌ அங்கத்தினரும்‌ கிறிஸ்துவின்‌ 
அன்பினால்‌ இருளான தேசத்தில்‌ தங்கள்‌ வெளிச்சத்தைப்‌ பிரகாசிக்க 
செய்கிறார்கள்‌. 


என்னுடைய இந்த சிறிய விளக்கு நான்‌ போன பிறகும்‌ வெளிச்சம்‌ கொடுக்கும்‌. 
அதிக வார்த்தைகள்‌ இல்லாத சாதாரண இசையோடு கூடிய பாடல்‌ மனதில்‌ 
எளிதில்‌ பதிந்துவிடும்‌. நமக்கு விளக்குகள்‌ வெளிச்சம்‌ கொடுக்கவும்‌ தேவனை 
நான்‌ மகிமைபடுத்தவும்‌ எவ்வளவு சந்தர்ப்பங்கள்‌ கிடைக்கின்றன? ஒன்றா 
இரண்டா? பத்தா? இருபதா? எண்ணிக்கை அல்ல முக்கியம்‌. தம்முடைய 
பிரதிபலிப்புகள்‌ முக்கியமாகும்‌. யாருக்குத்‌ தெரியும்‌? உங்கள்‌ வெளிச்சம்‌ பிறருக்கு 
வழியை காட்டும்‌. 


159 


தலைசிறந்த “விற்பனை” 


ரூமேனியா : சபீனா உம்பிராண்டு 


மறுபடியும்‌ மறுபடியும்‌ செய்த காரியங்கள்‌ சபினாவை தளர செய்து 
பைத்தியமாக்கியது. அதிகாரியின்‌ விரும்பாதவைகளை பேச செய்யும்‌ வழிகள்‌ 


நேரத்தை வீணாக்கின. 
நாள்‌ 160 


துன்பம்‌ வரும்போது விசுவாசத்தில்‌ தைரியமாக இருக்க வேண்டும்‌ என 
உற்சாகபடுத்தி, மற்ற கிறிஸ்தவர்களின்‌ பெயர்களை சொல்ல வைப்பது அவர்கள்‌ 
நோக்கமாகும்‌. தைரியமாய்‌ இருக்க வேண்டிய நேரத்தில்‌ இன்னொரு கேள்வியை 


அவள்‌ நினைக்கவில்லை. 


“36 வயது நிரம்பிய அருமை பெண்ணே, உங்கள்‌ வாழ்வை நீங்கள்‌ 
முழுமையாக வாழவேண்டும்‌. அதிகாரிகள்‌ சாந்தமாக, தந்திரமாக நம்பிக்கை 
துரோகிகளின்‌ பேரை கொடுங்கள்‌.” சபினா மவுனமாக இருந்தாள்‌. 

“நடைமுறையாய்‌ பேசுவோம்‌, ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு விலை உண்டு, 
உங்கள்‌ விலையை சொல்லுங்கள்‌ உங்கள்‌ தேவை எதுவானாலும்‌ 

நீங்கள்‌ இரயத்துக்குக்‌ சொல்லுங்கள்‌. நன்கு உங்கள்‌ குடும்பத்தை கவனிப்போம்‌.” “நன்றி, ஆனால்‌ 


என்னை ஏற்கனவே விற்றுவிட்டேன்‌” என்றாள்‌ சபினா. 


த்‌ “யாரிடத்தில்‌ விற்கப்பட்டர்கள்‌?” “துன்பமடைந்த தேவகுமாரன்‌ மூலமாய்‌ 
மனுஷருக்கு நான்‌ பரலோகத்திற்கு செல்லும்படி விற்கபட்டேன்‌. உன்னால்‌ இதைவிட 
அடிமைகளா மேலான விலை தர முடியுமா?” 

காதிருங்கள்‌. 

1 கொரிந்தியர்‌ 7:23 


நம்முடைய கொள்கைகளை விட்டுக்‌ கொடுக்கும்‌ சோதனை சில நேரங்களில்‌ 
ஏற்படும்‌. இவைகள்‌ முடிந்த பிறகு நாம்‌ நம்மை இன்னொருவரிடத்தில்‌ 
அடிமையாக்கிகொள்கிறோம்‌. நம்மை குறித்த விலையை அற்பமாக எண்ணி 
சுயத்தை காட்டி கொடுக்கலாம்‌. கிறிஸ்து நம்மை நேசித்தபடியால்‌ விலைமதிப்பற்ற 
விலையை கொடுத்து நம்மை வாங்கினார்‌. இன்றைக்கு நீ ஒன்றை மாத்திரம்‌ 
நினைத்துக்கொள்‌, நீங்கள்‌ யாவரும்‌ ஏற்கனவே விலை கொடுத்து 


வாங்கப்பட்டீர்கள்‌. 


160 


நாள்‌ 161 


“துன்பப்படுத்தப்பட்ட சகோதரனை நினைவு 
கூறாத சபை ஒருபோதும்‌ சமை அல்ல. 


-இரகசிய சபையில்‌ இருந்த அங்கத்தினரைப்‌ பாதுகாக்க 
மிகக்கொடிய துன்பங்களைச்‌ சகித்த லூத்தரன்‌ போதகர்‌ ஒருவர்‌. 





161 





மிகப்‌ பரிய கருவிகள்‌ 


நாள்‌ 162 


அவரை 
விசுவாசியாதவர்கள்‌ 
எப்படி அவரைத்‌ 
தொழுது 
கொள்ளுவார்கள்‌? 
அவரைக்‌ குறித்துக்‌ 
கேள்விப்படாதவர்கள்‌ 
எப்படி விசுவாரிப்‌ 
பார்கள்‌? பிரசங்கிக்‌ 
கிறவன்‌ இல்லா 
விட்டால்‌ எப்படிக்‌ 
கேள்விப்படுவார்கள்‌? 
ரோமர்‌ 10:14 


162 


அமெரிக்க ஐக்கிய நாடுகள்‌ 


-சேதமடைந்த அந்த இரயில்‌ பெட்டிகளின்‌ நடுவிலிருந்து புகை மேலேறிக்‌ 
கொண்டிருந்தது. திரளான பிரயாணிகள்‌ வேதனையோடு கூச்சலிட்டுக்‌ கொண்‌ 
டிருந்தனர்‌. நாசமடைந்த ரயில்‌ பெட்டியின்‌ மத்தியில்‌ இரத்தம்‌ வடிந்துக்‌ கொண்‌ 
மருந்த பிரயாணிகளும்‌, சிதறடிக்கப்பட்ட பிணங்களும்‌ இருந்தன. அவர்கள்‌ 
மத்தியிலிருந்து சேதமடையாத இரண வைத்தியன்‌ ஒருவன்‌ எழுந்து வந்தான்‌. 
அந்த விபத்தில்‌ அவனுடைய மூட்டை முடிச்சுகளை இழந்துப்‌ போயிருந்தாலும்‌, 
அவன்‌, “என்னுடைய கருவிகள்‌! என்னுடைய கருவிகள்‌! என்னுடைய கருவிகள்‌ 
இருந்திருந்தால்‌ நலமாயிருக்கும்‌” என்று சத்தம்போட்டான்‌. 

அந்த மருத்துவ சாதனங்கள்‌ மூலம்‌ அந்த மனிதன்‌ அநேக உயிர்களைக்‌ 
காப்பாற்றியிருந்திருப்பான்‌. அநேகர்‌ மரித்துக்‌ கொண்டிருப்பதைப்‌ பார்ப்பதை 
தவிர வெறுங்கையாக நின்ற அவனுக்கு வேறொன்றும்‌ செய்யமுடியவில்லை. 

இன்று உபத்திரவம்‌ அடைந்த சபையும்‌ கூட அந்த இரண வைத்தியனைப்‌ 
போல்தான்‌ உள்ளது. சேதமடைந்த கம்யூனிசம்‌ மற்றும்‌ கிறிஸ்து அற்ற இஸ்லா 
முக்களை பிடிப்பட்ட அநேக ஆத்துமாக்களைக்‌ காப்பாற்றும்‌ அறிவும்‌ நோக்கமும்‌ 
அவர்களிடம்‌ இருக்கிறது. ஆனால்‌ கருவிகள்‌ இல்லாது தவிக்கிறார்கள்‌. 

போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிராண்ட்‌ முதலாவது அமெரிக்காவுக்கு வந்தபோது, 
“சிறைபிடிக்கப்பட்ட நாடுகளிலிருக்கிற உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய 
கூக்குரலை கவனியுங்கள்‌” என்று எழுதினார்‌. “அவர்கள்‌ ஓடிப்போகவேண்டும்‌ 
என்று கேட்கவில்லை. பாதுகாப்பையோ சுலபமான வாழ்க்கையையோ அவர்கள்‌ 
கேட்கவில்லை. அடுத்த தலைமுறை வாலிபர்கள்‌ விஷமூட்டும்‌ நாஸ்திகத்தி 
லிருந்து தடுப்பதற்கான கருவிகளை கேட்கிறார்கள்‌. வேதாகமத்தைக்‌ 
கேட்கிறார்கள்‌. அவை இல்லாமல்‌ அவர்கள்‌ எப்படி தேவனுடைய வார்த்தையைப்‌ 
பரப்புவார்கள்‌?” 

கட்டுப்பாட்டுக்குள்‌ இருக்கிற கிறிஸ்தவர்கள்‌ அந்த தேசங்களில்‌ சொந்தமான 
கருவிகளை அளிக்கமுடியாது. சுதந்திரம்‌ பெற்ற நாடுகளில்‌ இருக்கிற கிறிஸ்த 
வர்கள்‌ அதைக்‌ கொடுப்பார்கள்‌ என்று அவர்கள்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருப்‌ 
பார்கள்‌. ஒரு கிறிஸ்தவன்‌ இப்படி சொன்னான்‌. “எங்களுக்குத்‌ தேவையான 
கருவிகளைக்‌ கொடுங்கள்‌. அவைகளை உபயோகிப்பதற்குக்‌ கிரயத்தைச்‌ 
செலுத்துவோம்‌.” 


ஆசிரியனுக்கு சுண்ணாம்பு குச்சியும்‌, மருத்துவச்சிக்கு ஊசியும்‌, பெற்றோருக்குப்‌ 
பொறுமையும்‌, விவசாயி உழுவதற்கு ஒரு கலப்பையும்‌ தேவை. ஒவ்வொரு மனிதனும்‌ 
அவனுடைய அழைப்புக்கு ஏற்றபடி கருவிகளை உபயோகிக்கிறான்‌. ஒருவேளை 
அவைகள்‌ கம்ப்யூட்டரைப்‌ போல சிக்கலானதாகவும்‌ இருக்கலாம்‌, அல்லது நம்முடைய 
கரங்களைப்போல பழைய காலத்தைச்‌ சார்ந்ததாகவும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ நம்முடைய 
வாழ்க்கை அந்த கருவிகளைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ தீவிரமாய்‌ மாறும்‌. ஆவிக்குரிய 
கருவிகளைக்‌ கிறிஸ்தவர்களாகிய நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. ஏனென்றால்‌ நாம்‌ 
சத்தியவேதத்திலுள்ள தேவ வார்த்தைகளில்‌ வாசிக்கிறோம்‌. ஆனால்‌, தேவன்‌ 
அருளுகிற தயவு, மன்னிப்பு, அன்பு, பங்கெடுப்பு, ஈவுகள்‌, தாலாந்துகளைப்‌ போன்ற 
கருவிகளைப்‌ பற்றி வாசிக்காத மக்கள்‌ என்னச்‌ செய்வார்கள்‌? ஒரு உலோபி பொன்னை 
இரகசியாக சேமித்துவைப்பதுப்‌ போல நீங்கள்‌ ஆவிக்குரிய உண்மைகளை மறைத்து 
வைக்கமுடியாது. தேவை நிறைந்தவர்களிடம்‌ உங்களுடைய கருவிகளை மனபூர்வமாய்‌ 
பகிர்ந்துகொள்ளுங்கள்‌. 











௧.ட௮.ம/யரன பிரயாணங்கள்‌ 


நாள்‌ 163 


நீ தேறுகிறது 
யாவருக்கும்‌ 
விளங்கும்படி 
இவைகளையே 
சிந்தித்துக்‌ கொண்டு, 
இவைகளிலே 
நிலைத்திரு. 

1 தீமோத்தேயு 415 


வியட்னாம்‌ 


இரயில்‌ வண்டியின்‌ சக்கரங்கள்‌ கீச்சென்று நின்ற ஓவ்வொரு சத்தம்‌ வியட்னாம்‌ 
நாட்டின்‌ கிறிஸ்தவத்துக்கு, பெண்ணின்‌ மெலிந்த சரீரம்‌ வலியினால்‌ துடித்து, 
ஒரு மரத்துண்டு இருக்கையின்‌ மேல்‌ உட்கார செய்தது. ஆனால்‌ அவள்‌ 
ஊழிய நோக்கத்தோடு இருந்தாள்‌. 

வட வியட்னாமிலே தான்‌ கிறிஸ்துவண்டையில்‌ நடத்தின கிறிஸ்தவர்களுக்கு 
கொடுக்கும்படி ஆவிக்குரிய ஆகாரம்‌ அவளுக்குத்‌ தேவைப்பட்டது. மற்ற சபை 
மக்கள்‌ தங்களுடைய தலைவர்‌ வெற்றிகரமாக தங்களுக்கு விலையேறப்பெற்ற 
வேதாகமத்தைக்‌ கொண்டுவரும்படி ஜெபித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 

ஆனால்‌ தன்‌ சொந்த தேசத்தில்‌ அவளுடைய வேலையோ களைப்பா 
யிருந்தது. அந்தப்‌ பகுதியில்‌ அவள்‌ ஒருத்தியே முதிர்ந்த கிறிஸ்தவளாயிருந்தாள்‌. 
அங்கே தன்‌ தனிப்பட்ட சாட்சியின்‌ மூலம்‌ ஓவ்வொரு ஆத்துமாவாக 
ஆதாயப்படுத்தி வெறுமையிலிருந்து மூன்று சபைகளை ஸ்தாபித்தாள்‌. 
அவளிடத்தில்‌ கார்‌ அல்லது சைக்கிள்‌ ஒன்றும்‌ இல்லை. நடந்து அல்லது ஒரு 
சிறிய படகை ஓட்டி சபைக்கு செல்வாள்‌. 

போலீசார்‌ அவளை மிரட்டுவார்கள்‌. அவளுக்கு இருந்த விசுவாசத்திற்காக 
புத்தமதத்தை சேர்ந்த அவளுடைய பெற்றோர்கள்‌ அவளைத்‌ தூரம்‌ 
தள்ளினார்கள்‌. ஒரு விசுவாசி உதவுவார்கள்‌ என்ற நம்பிக்கையோடு மூன்று 
நாள்‌ இரயில்‌ பிரயாணம்‌ செய்து 80௦ மைல்‌ தூரம்‌ வந்தாள்‌. கடைசியாக 
ஹோச்சிமின்ஹ்‌ நகரத்திற்கு வந்து சேர்ந்தாள்‌. 

அங்கே அவள்‌ மேற்கிலிருந்து வந்த சில கிறிஸ்தவர்களைச்‌ சந்தித்தாள்‌. 
அவர்கள்‌ அவளிடத்தில்‌ வடக்கிலுள்ள கிறிஸ்தவர்களுக்கென்று வேதாகமங்‌ 
களைக்‌ கொடுத்தார்கள்‌. இந்த மூன்று சபைகளுக்கும்‌ உதவும்படி ஒரு சைக்‌ 
கிளையும்‌ கொடுத்தார்கள்‌. அவள்‌ அங்கிருந்து விடைபெறும்‌ போது தேவனுடய 
ஆசீர்வாதம்‌ அவளுடைய பிரயாணத்திலும்‌ அவளுடைய ஊழியத்திலும்‌ 
இருக்கவேண்டுமென்று ஒன்றுகூடி ஜெபித்தார்கள்‌. 

அவள்‌ விடைபெறுவதற்கு முன்‌ அவர்களில்‌ ஒருவன்‌ அவளை நோக்கி, 
“உன்னுடைய வயதென்ன?” என்று கேட்டான்‌. 

அந்த பெண்‌ தன்னுடைய முகத்தின்‌ மேலிருந்த ஜடைமுடியை மேலே 
தள்ளி, “எனக்கு 22 வயது” என்று தாழ்ந்த குரலில்‌ சொன்னாள்‌. 


அறிவுள்ள சில சிறுவர்கள்‌ தங்களுடைய வயதுக்கு மேலாகத்‌ தாலாந்துகளைப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. சிலர்‌ 15 வயதிலேயே கல்லூரி படிப்பை முடித்திருப்பார்கள்‌. 
அல்லது 12 வயதிலேயே இலக்கியம்‌ எழுதியிருப்பார்கள்‌. அல்லது 16 வயதிலேயே 
விளையாட்டுப்‌ போட்டியில்‌ வெற்றிப்‌ பெற்றிருப்பார்கள்‌. நாம்‌ பொறாமைப்‌ 
படுகிறோம்‌; நம்முடைய வாலிபத்தில்‌ நாமும்‌ கூட அப்படி விசேஷமானதை செய்து 
அங்கீகாரம்‌ பெறவேண்டும்‌ என்று ஆசைப்படுகிறோம்‌. இந்த வியட்னாமிய 
பெண்ணும்‌ கூட அப்படியே செய்தாள்‌. ஆனால்‌ அவளுக்கு ஏதோ விசேஷ திற 
மைகள்‌ ஒன்றும்‌ இல்லை. அவள்‌ இயேசுவைப்‌ பின்பற்றி அவளுடைய தேசத்தின்‌ 
மக்களை அவரண்டையில்‌ கொண்டுவரவேண்டுமென்ற ஆசை இருந்தது. நாம்‌ 
கவனத்தோடு இருக்கவேண்டுமென்று இயேசு நம்மை அழைக்கிறார்‌. தேவனுடைய 
அன்பைப்‌ பகிர்ந்துக்‌ கொள்வதற்கு விசேஷமான திறமைகள்‌ ஒன்றும்‌ 
தேவையில்லை - நீங்கள்‌ மாத்திரம்‌ ஆயத்தமாமிருந்தால்‌ போதும்‌. 


163 





மிகப்‌ பெரிய புத்திமதி 


ப்ரான்ஸ்‌: ப்ரான்ஸ்‌ -ரரவென்னாஸ்‌ மற்றும்‌ மார்டின்‌ கில்‌ ஆபெர்ட்‌ 


நாள்‌ 164 


மரணமானாலும்‌, ஜீவ 
னானாலும்‌ தேவதூதர்‌ 
களானாலும்‌, அதிகாரங்‌ 
களானாலும்‌, வல்லமை 
களானாலும்‌ நிகழ்‌ 
காரியங்களானாலும்‌, 
வருங்காரியங்களா 
னாலும்‌, உயர்வானாலும்‌, 
தாழ்வானாலும்‌, 
வேறெந்தச்‌ சிருஷ்டியா 
னாலும்‌ நம்முடைய 
கர்த்தராகிய கிறிஸ்து 
இயேசுவிலுள்ள 
தேவனுடைய அன்பை 
விட்டு நம்மைப்‌ 
பிரிக்கமாட்டாதென்று 
நிச்சயித்திருக்கிறேன்‌. 
ரோமர்‌ 8:38-39 


“உன்‌ மரண தண்டனையான தீர்ப்பை நீ கேட்கும்போது, மகிமையுள்ள 
துத்‌ திருமண விருந்துக்கான அழைப்பு என்று நீ அதை ஏற்றுக்‌ 
ள்‌.” 

புத்திமதி கடினமாயிருந்தாலும்‌ மிகவும்‌ தெளிவாயிருந்தது. பிரென்ச்‌ 
எழுத்தாளர்‌ ப்ரான்ஸ்‌ ரேவென்னாஸ்‌ மற்றும்‌ மார்டின்‌ கில்‌அல்பொர்ட்‌ அவர்கள்‌, 
கிறிஸ்தவர்கள்‌ மரணத்‌ தீர்ப்பை எப்படி சந்திப்பது என்ற ஒரு சிறு ஆலோசனை 
புத்தகத்தை எழுதினார்கள்‌. ஃப்ரென்ச்‌ புரட்சியின்‌ நாட்களில்‌ சிறைச்சாலையின்‌ 
அறை அவர்களுக்கு வெளியீடு அலுவலகமாயிருந்தது. அந்த சிறு அறையே 
அவர்களுக்கு பரதேசமாயிருந்தது. 

அந்த சிறுபுத்தகத்தில்‌, “உனக்கான தீர்ப்பை வாசித்து முடித்தப்‌ பிறகு, 
உனக்கு முன்பாக சென்றிருக்கும்‌ இரத்தசாட்சிகளோடு சேர்ந்து நீயும்‌, “தேவனே 
நன்றி' என்று சொல்லி, மகிழ்ச்சியான பாடல்களைப்‌ பாடு. உன்னுடைய 
கைகளை சங்கிலியால்‌ கட்டும்போது, தூய பவுல்‌ சொன்னப்‌ பிரகாரம்‌ 
“கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்திற்கும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறேன்‌' என்று சொல்‌' என்று எழுதப்பட்டுள்ளது. 

“உன்னை தூக்கிலிடுபவர்களைப்‌ பார்த்து, இயேசுகிறிஸ்துவுக்காக 
மரிப்பதிலும்‌ உபத்திரவபடுவதிலுமுள்ள சந்தோஷத்தைப்‌ பற்றி சொல்லி, 
'கிறிஸ்துவின்‌ அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன்‌ யார்‌?' என்று சொல்‌ (ரோமர்‌ 
8:35) 

“தூக்கிலிடுபவரைப்‌ பார்க்கும்போது இரத்தசாட்சி இக்னேஷியஸின்‌ 
வார்த்தைகளை நினைத்துக்கொள்‌. 'என்னுடைய இரட்சகருக்காக நான்‌ 
வதைக்கப்படுகிற அந்த சந்தோஷமான நொடி எப்போது வரும்‌? இன்னும்‌ 
எவ்வளவு காலம்‌ நான்‌ காத்திருக்கவேண்டும்‌?' தூக்கிலிடுபவர்க்காக ஜெபிக்க 
மறக்காதே.” 

ரேவென்னாஸூம்‌ கில்‌ ஆபெர்டும்‌ தலை துண்டிக்கப்பட்டார்கள்‌. சுதந்தர 
நாடுகளிலிருக்கும்‌ கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய வார்த்தைகளைக்‌ 
கற்பனைச்‌ செய்வதற்கு முடியாது. ஆனால்‌ அவர்கள்‌ அவைகளைப்‌ 
பின்பற்றினார்கள்‌. சுதந்தரம்‌ அற்ற நாடுகளில்‌ இன்றைக்கும்‌ அதைப்‌ 
போலத்தான்‌ உள்ளது. 


நாம்‌ வாழ்கிற ஒவ்வொரு நாளும்‌ நமக்கு ஒரு எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
கவனமாயிருங்கள்‌! வாகனத்தை ஓட்டும்போதும்‌, சாலையைத்‌ தாண்டும்போது, 
நம்முடைய அனுதின வேலைகளிலும்‌, நாம்‌ பாதுகாக்கப்பட்டவர்கள்‌ அல்ல, 
ஆபத்தினாலோ, வியாதியினாலோ, சண்டையினாலோ நம்‌ உயிருக்கு ஆபத்து 
வரலாம்‌. இந்த உலகத்தின்‌ தீமையிலிருந்து நமக்குப்‌ பாதுகாப்பு இல்லாமல்‌ 
போகலாம்‌. ஆனால்‌ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி நாம்‌ வாழ வேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவிலுள்ள அன்பிலிருந்து நம்மை ஒன்றுமே பிரிக்கமுடியாது. 
உங்களுடைய நம்பிக்கையினிமித்தம்‌ நீங்கள்‌ மரிக்காமல்‌ போகலாம்‌, ஆனால்‌ 
நீங்கள்‌ வெறுக்கப்படுவீர்கள்‌, மற்ற வலிநிறைந்த உபத்திரவும்‌ உங்களைச்‌ 
சந்திக்கலாம்‌ இன்று உங்களுடைய வழியில்‌ உங்களுக்கு நேரிடும்‌ எல்லாவற்றையும்‌ 
நீங்கள்‌ எதிர்கொள்ளும்படி தேவனுடைய அன்பு உங்களுக்கு புத்திமதி அளிக்கும்‌. 











மிகத்‌ தேவையான கழுவிகள்‌ 


ஈரான்‌ ““நாங்கள்‌ களிமண்‌, அவர்‌ குயவன்‌.” 


நாள்‌ 165 


இப்பொழுதும்‌ 
கர்த்தாவே, நீர்‌ 
எங்களுடைய பிதா, 
நாங்கள்‌ களிமண்‌, 
நீர்‌ எங்களை 
உருவஅக்குதிறவர்‌, 
நாங்கள்‌ அனைவரும்‌ 
உமது கரத்தின்‌ 
திரியை. ஏசாயா 648 


ஜன்னல்‌ வழியாய்‌ அந்த விசுவாசி பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌, அந்த நடு 
இரவு வீதியில்‌, ஆராதித்துக்‌ கொண்டிருந்த அந்த ஜனங்களைப்‌ போலீசார்‌ 
தடுத்து நிறுத்தினார்கள்‌. ஈரானின்‌ தென்பகுதியில்‌ இரகசியமாய்‌ அந்த 
கிறிஸ்தவர்கள்‌ கூடியிருந்தார்கள்‌. அந்நிய நாட்டைச்‌ சேர்ந்த ஒருவர்‌ அங்கிருந்தது 
ஆபத்துக்குரியது, ஏனென்றால்‌ கிறிஸ்தவர்கள்‌ அந்நியர்களோடு ஐக்கியம்‌ 
வைத்தால்‌ ஈரான்‌ போலீசார்‌ வெந்துபோவார்கள்‌. 


சமீபத்தில்‌ ஒரு விசுவாசி போலீஸ்‌ பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டான்‌ , 
அவன்‌ சரீரத்தில்‌ இருந்த காயங்களைப்‌ பார்த்தாலே தெரியும்‌, அவர்கள்‌ எப்படி 
சிட்சிக்கிறார்கள்‌. என்று. போலீசார்‌ அவனை கவனித்துக்‌ கொண்டிருந்தபோதும்‌, 
அந்த கிறிஸ்தவன்‌ கிரியைகளை நடப்பித்துக்‌ கொண்டிருந்தான்‌. அவனை 
கைது செய்யப்படாதபோது அவன்‌ தன்னால்‌ முடிந்த அளவு ஊழியம்‌ 
செய்துக்கொண்டிருந்தான்‌. 

அவன்‌ ஆர்வமாய்ப்‌ பேசினான்‌, எப்படியானாலும்‌, கிறிஸ்துவைப்‌ போல்‌ 
எல்லாரும்‌ வளரவேண்டும்‌ என்று ஜனங்களை உற்சாகப்‌ படுத்தினான்‌. ஒரு 
கிறிஸ்தவன்‌ கைதுசெய்யப்பட்டால்‌ அவன்‌ அடிக்கப்படுவான்‌ அல்லது 
கொலைசெய்யப்படக்கடவன்‌ - இது அவர்கள்‌ அனைவருக்கும்‌ தெரிந்த 
விஷயமே. சிலர்‌ கண்‌ மறைத்துக்‌ கொண்டார்கள்‌. 

அன்று ஆராதனை வேளை மகிழ்ச்சியாகவும்‌ அதிக நேரமாகவும்‌ 
தொடர்ந்தது. பிறகு அந்த அந்நிய விருந்தாளி பிரசங்கியாரைப்‌ பார்த்ததும்‌ 
அவருடைய சிறைவாச அனுபவங்களையும்‌ பற்றி கேட்டார்‌, “உங்களுடைய 
உபத்திரவங்களின்‌ மத்தியிலும்‌ நீங்கள்‌ எப்படி நம்பிக்கையோடும்‌ 
சந்தோஷத்தோடும்‌ காணப்படுகிறீர்கள்‌?” 

அதற்கு அந்த இரானிய விசுவாசி, “இந்த உபத்திரவங்கள்‌ தேவனுடைய 
கரங்களில்‌ வெறும்‌ சாதனங்களாக இருக்கின்றன. என்னைப்‌ 
பரிசுத்தப்படுத்துவதற்காக தேவன்‌ உபயோகிக்கும்‌ கருவிகளைப்‌ பற்றி விமர்சனம்‌ 
செய்ய நான்‌ யார்‌?” என்று சொன்னார்‌. 


எதிர்காலத்தைப்‌ பற்றி மனிதர்களுக்கு ஒரு கவர்ச்சி உண்டு. நம்முடைய 
எதிர்காலத்தைக்‌ கண்டுபிடிக்க ஆதியிலிருந்தே நாம்‌ சோதிடர்களிடத்தில்‌ 

றாம்‌. எதிர்காலத்தைப்‌ பற்றி நாம்‌ புத்தகங்களை எழுதயிருச்‌ றோம்‌, 
திரைப்படங்களை வெளியிட்டிருக்கிறோம்‌. வாழ்க்கையின்‌ :ிரயாணத்தில்‌ நமக்கு 
முன்பு என்ன இருக்கிறது என்று அறிந்துகொள்ள விரும்புகிறோம்‌. களிமண்‌ 
குயவனைப்‌ பார்த்து, நான்‌ எப்படியிருப்பேன்‌ என்று கேட்காததுபோல நாமும்‌ 
நம்மை உண்டாக்கினவரைப்‌ பார்த்து, நாம்‌ எப்படியிருப்போம்‌ என்று 
கேட்கமுடியாது. ஆனால்‌, நம்முடைய வாழ்க்கையைத்‌ தேவன்‌ அழகாகவும்‌ 
பரிசுத்தமாகவும்‌ மாற்றும்படி நாம்‌ அவரில்‌ நம்பிக்கை வைக்கலாம்‌. நாய 
தேவனுடைய கரத்தால்‌ உற்பத்தியான பொருள்களா யிருக்கிறே-ம்‌. குயவனான 
ஆண்டவரை நீ இப்படித்தான்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 


165 








சிலுவையின்‌ மேல்‌ ஏராளமான அன்பு 


நாள்‌ 166 


அவர்‌ தமக்குமுன்‌ 
வைத்திருந்த 
சந்தோஷத்தின்‌ 
பொருட்டு, 
அவமானத்தை 
எண்ணாமல்‌ 
சிலுவையைச்‌ 
சகித்து, 
தேவனுடைய 
சிங்காசனத்தின்‌ 
வலது பாரிசத்தில்‌ 
வீற்றிருக்கிறார்‌. 
எபிரெயர்‌ 12:2 


166 


ரோம்‌: ஆண்ட்ரூ 


“ந இந்த இயேசுவை புறக்கணிக்காவிட்டால்‌, நீயும்‌ சிலுவையில்‌ சாவாய்‌,” 
என்று ஆளுநர்‌ அகெயு கொக்கரித்தான்‌. இந்த கிறிஸ்தவன்‌ கிரேக்க நாடெங்கும்‌ 
மற்றும்‌ தன்‌ சொந்த மனைவிக்கும்‌ கிறிஸ்தவத்தை பரப்புவதன்‌ மூலம்‌ ரோமர்‌ 
மத்தியில்‌ தனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினான்‌. 


“இந்த சிலுவையின்‌ மரணத்துக்கு நான்‌ பயப்பட்டிருந்தால்‌ கிறிஸ்துவின்‌ 
சிலுவையின்‌ மாட்சிமையையும்‌ அவருடைய மகிமையையும்‌ பிரசங்கித்திருக்க 
மாட்டேன்‌” என்று ஆண்ட்ரூ பதிலளித்தான்‌. 

எக்ஸ்‌ எழுத்தைப்‌ போன்ற சிலுவையை ஆண்ட்ரூ அணுகும்போது, அவன்‌ 
மகிழ்ச்சியாக உரைத்தான்‌, “ஓ அன்பான சிலுவையே! நீ இங்கே நாட்டப்‌ 
பட்டிருப்பதைப்‌ பார்த்து நான்‌ சந்தோஷமடைகிறேன்‌, சமாதானம்‌ நிறைந்த 
மனசாட்சியோடும்‌ சந்தோஷத்தோடும்‌, சிலுவையில்‌ அறையப்பட்டவருடைய 
சீஷனாகவும்‌, சிலுவையிலறையப்பட உன்னிடத்தில்‌ வருகிறேன்‌. சிலுவை 
யண்டை எவ்வளவு நெருங்குகிறேனோ அவ்வளவு தேவனண்டையில்‌ 
நெருங்குகிறேன்‌ .” 

ஆண்ட்ரூ அறையப்பட்டான்‌, மூன்று நாட்கள்‌ சிலுவையில்‌ 
கட்டப்பட்டவனாய்‌, தன்னுடன்‌ இருந்த ஜனங்களுக்குப்‌ பிரசங்கித்து அவர்களை 
உற்சாகப்படுத்தி, “உங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட வார்த்தையிலும்‌, 
உபதேசத்திலும்‌ நிலைத்‌ திருந்து, ஒருவரையொருவர்‌ புத்திமதி சொல்லி 
தாங்குங்கள்‌. அப்பொழுது நீங்கள்‌ தேவனோடு நித்தியத்தில்‌ வசிப்பீர்கள்‌, 
அவருடைய வாக்குத்தத்தத்தின்‌ பலனைப்‌ பெற்றுக்‌ கொள்வீர்கள்‌” என்றான்‌. 

ஆண்ட்ரூ, “கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்துக்காக 
இந்த மரத்தில்‌ அறையப்பட்ட உம்முடைய ஊழியனை மனிதர்கள்‌ மத்தியில்‌ 
வாழும்படியாக மீண்டும்‌ விட்டுவிடாதிரும்‌, என்னை உம்முடைய ராஜ்யத்துக்குள்‌ 
ஏற்றுக்கொள்ளும்‌” என்று உரைத்தான்‌. அவன்‌ அப்படி விண்ணப்பித்து தன்‌ 
ஆவியை தேவனிடத்தில்‌ ஒப்படைத்தான்‌. 

பீங்கான்‌, அசல்‌ வெள்ளி, 24 காரட்‌ தங்கம்‌. ப்லாடினர்‌ கூட, இன்றைக்கு 
அநேக தோற்றங்களில்‌ சிலுவையாக விற்கப்படுகிறது. ஆபரணங்கள்‌, சுவரில்‌ 
தொங்கவிடுவது. அலங்கார கண்ணாடியிலும்‌ கூட, சர்வ வியாபகமான சிலுவை. 
இவ்வளவு கீர்த்திப்‌ பெற்ற சிலுவை காட்சியளிப்பதின்‌ அர்த்தம்‌ என்ன என்று 
கிறிஸ்தவர்கள்‌ எததனை பேர்‌ யோசித்திருக்கிறார்கள்‌? ஒருவருக்கு, 
சிலுவையானது சித்திரவதையின்‌ சாதனமாகக்‌ காணப்படுகிறது - உங்கள்‌ 
வீட்டில்‌ தூக்குமேடை அல்லது மின்‌ நாற்காலி வைத்திருப்பதைக்‌ கற்பனை 
செய்துகொள்ளுங்கள்‌। 


சிலுவையானது, கிறிஸ்து மிகவும்‌ வேதனையோடு மரித்தார்‌ என்பதை நமக்கு 
நினைப்பூட்டுதிறது. அது மாத்திரமல்ல, தேவனையும்‌ அவருடைய ஜனங்களையும்‌ 
வேர்பிரித்த பாவத்தை அகற்றி ஒரு பாலத்தைக்‌ கட்டினது என்பதைக்‌ காட்டுகிறது. 
சிலுவையின்‌ மூலம்‌ இயேசு மீண்டும்‌ நம்மைத்‌ தேவனிடத்தில்‌ கொண்டுவந்தார்‌. 
இப்பொழுதே, சிலுவை உனக்கு எவ்வளவு அர்த்தமுள்ளது என்பதை 
யோசித்துப்பார்‌. 








நெதெர்லான்‌ட்‌ : டர்க்‌ வில்லியம்ஸ்‌ 


நாள்‌ 167 


உன்‌ சுயபுத்தியின்‌ 
மேல்‌ சரயாமல்‌, 
உன்‌ முழு 
இருதயத்‌ தோடும்‌ 
கர்த்தரில்‌ 
நம்பிக்கையாயிந... 
நீதிமொழிகள்‌ 3:5 


மலிவான பாதுகாப்புப்‌ பணி 


கத்தோலிக்க சபை ஸ்பெயின்‌ நாட்டு 16 வது நூற்றாண்டில்‌ நெதெர்லாண்டை 
டர்க்‌ ஆண்டபோது, வில்லியம்ஸூக்கு “அனாபாப்டிஸ்ட்‌” என்று பெயர்‌ கொடுத்து 
அவனைச்‌ சிறையிலடைத்தனர்‌. இப்பொழுது அவன்‌ ஜீவன்‌ தப்ப 
ஓடிக்கொண்டிருக்கிறான்‌. 

கந்தை துணிகளால்‌ உண்டுபண்ணின கயிறை ஜன்னல்‌ வழியாய்‌ 
தொங்கவிட்டு அங்கேயிருந்து தப்பி ஓடிப்போனான்‌. சிறைச்சாலை சுவரின்‌ 
பக்கத்தில்‌ இருந்த உறைந்துபோன குளத்தில்‌ இறங்கினான்‌. மெதுவாய்‌ 
நடந்துவந்தான்‌, மூழ்கிப்போவேனோ என்று பயந்தான்‌, சிறையில்‌ இருந்தபோது 
பசியினால்‌ அவனுடைய சரீரம்‌ மெலிந்துபோய்‌ வெறும்‌ 1௦௦ பவுண்டு 
எடையாயிருந்தான்‌. 

குளத்தின்‌ அப்புறம்‌ சென்றபோது “நில்‌” என்ற சத்தம்‌ வந்தது. காவலாளி 
அதே ஜன்னல்‌ வழியாய்‌ வந்திருந்தான்‌. டர்க்‌ மிகவும்‌ தூரம்‌ வந்திருந்தான்‌. 
அவன்‌ ஓடிக்கொண்டேயிருந்தான்‌. 

காவலாளி உரத்த சத்தம்‌ போட்டு பனிக்கட்டியின்‌ மேல்‌ கால்‌ வைத்தான்‌. 
டர்க்குக்கு பின்னே ஓடினான்‌. மூன்றாவது அடி வைக்கும்போது ஒரு பெரிய 
சத்தம்‌ வந்தது. காவலாளி அந்த பனிக்கட்டி நடுவில்‌ உடைந்து, விழுந்தான்‌. 
அவனுடைய கூக்குரல்‌ மாறினது, அவன்‌ “காப்பாற்று, தயவுசெய்து என்னைக்‌ 
காப்பாற்று” என்று கத்தினான்‌. 

டர்க்‌ கடந்து சென்று, விடுதலையை எதிர்ப்பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
பிறகு அவன்‌ திரும்பி அந்த குளத்தண்டையில்‌ திரும்பி வர ஆரம்பித்தான்‌. 
உறைந்து கொண்டிருந்த அந்த காவலாளியை தன்‌ வயிற்றின்‌ மேல்‌ படுத்துக்‌ 
கொண்டு தன்‌ கரங்களை நீட்டி, அவனைக்‌ காப்பாற்றினான்‌. கேலியாய்‌ 
நன்றியைத்‌ தெரிவித்த அந்த காவலாளி டர்க்கை பிடித்து சிறை அறைக்குள்‌ 
மீண்டும்‌ அடைத்தான்‌. 

ஒரு வீரச்‌ செயலைச்‌ செய்தபோதும்‌, டர்க்‌ தன்னுடைய நம்பிக்கைக்காக 
எரித்துக்‌ கொல்லப்பட்டான்‌. 


அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள்‌ பொது அறிவின்படி வாழமாட்டார்கள்‌. 
விளைவுகளின்‌ முழு அறிவோடு எண்ணத்திற்கு அப்பாற்பட்டதைச்‌ செய்வார்கள்‌. 
அசாத்தியமானதைப்‌ பொது இடங்களில்‌ செய்வதைப்‌ போல செய்வார்கள்‌. உயர்ந்த 
அழைப்புக்கு ஏற்றபடி விசுவாசிகள்‌ நடக்கவேண்டும்‌. அவர்களுடைய கிரியைகள்‌ 
தவறாகப்‌ புரிந்துகொள்ளப்படுகறெ விதமாக இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய்‌ இருக்கும்‌. 
டர்க்குடைய இந்த காப்பாற்றும்‌ பணி இயற்கைக்கு அப்பாற்ப்பட்ட தேர்ந்தெடுப்‌ 
பாயிருக்கலாம்‌. மூடத்தனமாகவும்‌ காணப்படலாம்‌. ஆனால்‌ டர்க்‌ வேதாகமத்தின்‌ 
அடிப்படையைப்‌ பின்பற்றினான்‌. அவனுடைய தேவையைக்‌ காட்டிலும்‌ பிறருடைய 
தேவையை தான்‌ அவன்‌ முக்கியமாக கருதினான்‌. நாம்‌ தியாகம்‌ செய்யும்போது 
இந்த உலகம்‌ அதைப்‌ புரிந்துகொள்ளாது. பரலோகத்தை முன்வைத்து நாம்‌ 
இந்த காரியங்களைச்‌ செய்கிறோம்‌ என்று நமக்குத்‌ தெரியும்‌. பொது அறிவை 
போலத்தான்‌ நீங்கள்‌ வாழ்கிறீர்கள்‌? எப்படியானாலும்‌ தேவனுடைய கட்டளையைக்‌ 
கைக்கொள்ளவேண்டுமென்று உங்களை அர்ப்பணித்தீர்களா? 


167 








நாள்‌ 16 


பொதுவுடைமைக்‌ கொள்கையை நான்‌ வெறுக்கிறேன்‌. 
ஆனால்‌ மனிதர்களை நரன்‌ நேசிக்கிறேன்‌. நான்‌ பாவத்தை 
வெறுக்கிறேன்‌, ஆனால்‌ பாவிகளை நேசிக்கிறேன்‌. 
பொதுவுடைமைக்‌ கொள்கையினரை நான்‌ ஏன்‌ முழு 
இருதயத்தோடு நேசிக்கிறேன்‌, பொதுவுடைமைக்‌ 
கொள்கியினர்‌ கிறிஸ்தவர்களைக்‌ கொல்கின்றனர்‌, ஆனால்‌ 
அவர்களைக்‌ கொல்கின்றவர்கள்‌ மேலிருக்கும்‌ கிறிஸ்தவ 
அன்மை அவர்களால்‌ அழிக்க முடியாது. பொதுவுடைமை 
கொள்கையீனர்‌ அல்லது சித்திரவதை செய்கிறவர்களுக்கு 
விரோதமாக எனக்குக்‌ கொஞ்சம்‌ கூட கசம்பேோ அல்லது 
கோயமேோ இல்லை. 


பொதுவுடைமைக்‌ கொள்கையிலிருந்து மாறின 
முன்னாள்‌ சிறைவாசியான விசுவாசி. 


168 








தலைசிறந்த பாதுகாப்பு 


நாள்‌ 169 


நீங்கள்‌ பிசாசின்‌ 
தந்திரங்களோடு 
எதிர்த்து நிற்கத்‌ 
'திராணிபுள்ளவர்‌ 
களாகும்படி 
தேவனுடைய 
சர்வாயுத 
வர்க்கத்தையும்‌ 
தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 
எபேசியர்‌ 611 


எகிப்து : அஹமெத்‌ 


“ஏன்‌ உன்‌ பிள்ளைகளுக்கு அபாயத்தைக்‌ கொண்டுவருகிறாய்‌?” மூன்று எகிப்திய 
அதிகாரிகளில்‌ ஒருவன்‌ கேட்டான்‌. 


தன்னுடைய விசுவாசத்தைப்‌ பிறரிடத்தில்‌ பகிர்ந்துகொண்டதற்காகவும்‌, 
கிறிஸ்தவ கைப்பிரதிகளை விநியோகித்ததற்காகவும்‌ அஹமெத்‌ அநேக முறை 
கைதுசெய்யப்பட்டிருந்தான்‌. அவனை விசாரிக்கும்போதெல்லாம்‌ இயேசு 
கிறிஸ்துவைப்‌ பற்றி சாட்சி கொடுக்கிற ஓரு தருணமென்று அவன்‌ 
எண்ணினான்‌. 

அந்த அதிகாரிகளிடம்‌ அவன்‌, “என்னுடைய பிள்ளைகளைப்‌ பாதுகாப்பது 
என்‌ பொறுப்பல்ல, அது தேவனுடையது” என்று அமைதியாகப்‌ பதிலளித்தான்‌. 

மேலதிகாரி அவனிடம்‌, “அரசாங்கத்திற்கு ஏன்‌ நீ கீழ்ப்படியமாட்டாய்‌?” என்று 
கேட்டான்‌. அதற்கு அஹமெத்‌, “இயேசுவைப்‌ பற்றி சாட்சி சொல்வதை நான்‌ 
விடமாட்டேன்‌, ஏனென்றால்‌ அவர்தான்‌ சத்தியத்தின்‌ வழியாயிருக்கிறார்‌. அவர்‌ 
என்னுடைய இருதயத்தை மாற்றிவிட்டார்‌” என்று பதிலளித்தான்‌. 

இரகசியமாய்‌ வெளியிட்ட கிறிஸ்தவ கைப்பிரதிகளைப்‌ பற்றி அவனிடத்தில்‌ 
கேள்விகளைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌ . சில கிறிஸ்தவர்களைப்‌ பற்றியும்‌ 
அவர்களுடைய கிரியைகளைப்‌ பற்றியும்‌ கேள்விகள்‌ எழுப்பினர்‌. ஆனால்‌ 
அஹமெத்‌ அமைதியாயிருந்தான்‌ . 

வெளியே வந்த பிறகு அவன்‌, “நான்‌ அவர்களுக்கு ஒன்றும்‌ 
சொல்லவில்லை. கிறிஸ்துவின்‌ சரீரத்திற்கு நான்‌ ஒரு நம்பிக்கைத்‌ 
துரோகியாயிருக்கமாட்டேன்‌” என்று சொன்னான்‌. பிற கிறிஸ்தவர்களை வேவு 
பார்த்து போலீசாருக்குப்‌ புகார்‌ செய்‌ என்று கேட்டபோது அவன்‌, “அது 
என்னுடைய உத்தியோகம்‌ அல்ல” என்றான்‌. மற்றொரு முறை, துருக்கியில்‌ 
அஹமெத்‌ ஒரு பை நிறைய கிறிஸ்தவ கைப்பிரதிகளை வைத்திருக்கும்போது 
அவனைப்‌ பிடித்து, “எங்களுடைய கேள்விகளுக்குப்‌ பதில்‌ கொடாவிட்டால்‌, 
துருக்கி அரசாங்கத்துக்குப்‌ பிரச்சனைகளை உண்டுப்பண்ணினாய்‌ என்று 
உன்னைக்‌ கைது செய்து உள்ளே வைப்போம்‌” என்றார்கள்‌. 

அதற்கு அஹமெத்‌, “அரசாங்கத்துக்குப்‌ பிரச்சனைகளை உண்டுபண்ண 
வேண்டுமென்று இயேசு எங்களுக்குச்‌ சொல்லவில்லை. அவருடைய அன்பு 
மற்றும்‌ மன்னிப்பு பற்றி சாட்சி சொல்லத்தான்‌ சொன்னார்‌” என்று 
பதிலளித்தான்‌. 


பிரச்சனைகளை உண்டுபண்ணுகிறவர்கள்‌, வகுப்பில்‌ பேச்சு நிறுத்தாத பிள்ளை 
கள்‌. பள்ளிக்‌ கூடத்தின்‌ உணவு அறையிலிருந்து பணத்தைத்‌ திருடி பயமூட்டு 
கிறவர்கள்‌. தொற்றுநோயைப்‌ போல வீண்பேச்சு பேசி வதந்தியைப்‌ பரப்பு 
கிறவர்கள்‌. கிறிஸ்தவர்கள்‌ பிரச்சனைகளை உண்டுபண்ணுவதற்காக அழைக்‌ 
கப்படவில்லை. உண்மையில்‌ இயேசு நம்மைச்‌ சமாதானம்‌ பண்ணுகிறவர்களாக 
அழைத்தார்‌. ஆனால்‌ சாத்தானுக்கும்‌ அவனுடைய தந்திரங்களுக்கும்‌ பிரச்சனை 
உண்டுபண்ணியே ஆகவேண்டும்‌. அவனுடைய ராஜ்யத்துக்கு நாம்‌ சேதம்‌ 
பண்ணாதவர்களாக இருக்கக்கூடாது. ஜெபமே நம்முடைய வல்லமை வாய்ந்த 
ஆயுதம்‌. உன்னுடைய ஜெபம்‌ சாத்தானுடைய வேலையை எவ்வளவு நேரம்‌ 
தொந்தரவு செய்கிறது? உன்‌ சத்துருவின்‌ தந்திரங்களுக்கு விரோதமாக இயேசுவின்‌ 
நாமத்தில்‌ ஜெபித்து இன்றைக்கே நீ ஜெயம்பெறு. 


169 





மேன்மையான கீழ்ப்படிதல்‌ 


சீனா 


நாள்‌ 170 


கிறிஸ்துவின்‌ 
மதிமை வெளிப்‌ 
படும்போது நீங்கள்‌ 
களிகூர்ந்து 
மகிழும்படியாக 
அவருடைய 
பாடுகளுக்கு 
நீங்கள்‌ பங்காளி 
களானதால்‌ 
சந்தோஷப்படுங்கள்‌ 
॥ பேதுரு 4:13 


170 


ஒரு போதகரும்‌ அவருடைய தாயாரும்‌ 


அந்தப்‌ போதகர்‌ அடிக்கடி விசாரிக்கப்பட்டு அடிக்கப்பட்டார்‌, ஆனால்‌ இன்று 
அவரோடு பேசும்படி அந்த காவலாளி அவரை ஒரு அறைக்குள்‌ அழைத்துச்‌ 
“உன்னுடைய விசுவாசத்தைப்‌ பற்றி அறிய நான்‌ 
என்று 


சென்றான்‌. அவன்‌, 
ஆவலாயிருக்கிறேன்‌, பத்து கற்பனையை எனக்குச்‌ சொல்வாயா?” 


கேட்டான்‌. 


அதிர்ச்சியடைந்த அந்த போதகர்‌ கற்பனைகளைப்‌ பகிர்ந்துகொண்டார்‌. 
“உன்னுடைய தாயையும்‌ 
தகப்பனையும்‌ கனம்பண்ணுவாயாக, போதும்‌ நிறுத்து. கிறிஸ்தவர்களாகிய 
நீங்கள்‌ தேவன்‌ கொடுத்த இந்தக்‌ கட்டளையைப்‌ பின்பற்றுவது மிகவும்‌ முக்கியம்‌ 
என்று விசுவாசிக்கிறீர்கள்‌. அதோ அந்த மூலையில்‌ பார்‌” என்று சொன்னான்‌. 
ஓரு வயதான பெண்‌ கட்டப்பட்டு காயங்களோடு குப்பையின்‌ மத்தியில்‌ 
இருப்பதை அந்தப்‌ போதகர்‌ கண்டார்‌. அது அந்த போதகரின்‌ சொந்த தாயார்‌. 
அந்த காவலாளி, “உன்னுடைய தாய்‌ எவ்வளவு பாடுப்பட்டார்கள்‌ என்பதைப்‌ 

பார்‌. அந்த இரகசிய சபையைப்‌ பற்றி சொன்னப்பிறகு நீயும்‌ உன்னுடைய 
தாயாரும்‌ விடுவிக்கப்படுவீர்கள்‌. எங்களுடைய சித்திரவதையிலிருந்து அவள்‌ 
' மரித்தாள்‌ அவளை மதிக்கவேண்டுமென்கிற கட்டளையை பின்பற்றுவதில்‌ நீ 
தோல்வியடைவாய்‌, பிறகு அவளுடைய இரத்தப்பழி உன்‌ தலைமேல்‌ விழும்‌” 
என்றான்‌. அப்போதுதான்‌ தெளிவுக்கு வந்த தன்‌ தாயாரைப்‌ பார்த்து, “அம்மா 


அவனைத்‌ தடுத்து நிறுத்தின அந்த அதிகாரி, 


நான்‌ என்னசெய்யவேண்டும்‌?” என்று கேட்டான்‌. 


அந்த தாய்‌, “உன்‌ சிறுவயது முதல்‌ நீ கிறிஸ்துவையும்‌ அவருடைய 
சபையையும்‌ அன்புகூற வேண்டுமென்று நான்‌ உனக்குக்‌ கற்பித்தேன்‌. 
தேவனை நீ மறுதலிக்காதே. அந்த பரிசுத்த நாமத்திற்காக நான்‌ மரிக்கவும்‌ 


ஆயத்தமாயிருக்கிறேன்‌” என்று அன்பாய்ச்‌ சொன்னாள்‌. 


போதகர்‌ புதிய தைரியத்தோடு அந்த காவலாளியை பார்த்து, “நீங்கள்‌ 
சொன்னபடியே செய்கிறேன்‌. முதலாவது ஒரு மனிதன்‌ தன்‌ தாயாரைக்‌ 


கனம்பண்ணவேண்டும்‌ அல்லவா?” என்று சொன்னார்‌. 


“இந்த உலகத்தில்‌ ஏன்‌ இவ்வளவு பாடுகள்‌?” கிறிஸ்தவத்தைப்‌ பற்றி கீழாக 
பேசும்போது நாஸ்திகர்கள்‌ இப்படித்தான்‌ கேட்பார்கள்‌. குற்றமற்றவர்கள்‌ 
பாடுபடுவது என்றால்‌ அவர்களுக்குப்‌ பிடிக்காத காரியம்‌. கிறிஸ்தவர்கள்‌ 
பாடுபடும்போது தேவனுடைய சித்தங்கள்‌ கோணலானவை என்று எடுத்துச்‌ 
சொல்வார்கள்‌. பாடுபடுவது உண்மையாகவே தேவனுடைய சித்தமா? அதற்குப்‌ 
பதில்‌ வேண்டுமானால்‌, பூமியின்‌ மேல்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ வாழ்க்கையைக்‌ 
கவனிக்கவேண்டும்‌. சிலுவையின்‌ மேல்‌ அவருடைய பாடுகள்‌ தேவசித்தத்தின்‌ 


இதயத்துடிப்பாயிருந்தது - அது நமக்கு இரட்சிப்பையும்‌ அவருக்கு ம 


கொண்டுவந்தது. தேவசித்தத்தின்படி நீ பாடுப்பட்டால்‌, இயேசுவின்‌ 
அடிச்சுவடுகளை நீ பின்பற்றிக்‌ கொண்டிருக்கிறாய்‌ - சிலுவைக்கு, கல்லரைக்க, 
கடைசியாக ஆகாயத்திற்கு. உன்னுடைய வேதனையில்‌ தேவன்‌ என்ன செய்து 


கொண்டிருக்கிறார்‌ என்பதை அவர்‌ அறிவார்‌ என்று நீ விசுவாசிக்கிறாயா? 








தலைசிறந்த உதாரணங்கள்‌ 


அமெரிக்க ஐக்கிய நாடுகள்‌ : ஸோஃபியாவின்‌ தாய்‌ 


நாள்‌ 171 


ஏனெனில்‌ நீங்கள்‌ 
எங்கள்‌ ஊழியத்‌ 
தினால்‌ உண்டாகிய 
கிறிஸ்துவின்‌ நிருப 
மாய்‌ இருக்கிறீர்கள்‌ 
என்று வெளிய 
ரங்கமாயிருக்கிறது. 
அது மையினால்‌ 
அல்ல, ஜீவனுள்ள 
தேவனுடைய 
ஆவியினாலும்‌ கற்‌ 
பலகைகளிலல்ல, 
இருதயங்களாகிய 
சதையான 
பலகைகளிலேயும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
2 கொரிந்தியர்‌ 3:3 


“1996 வது ஆண்டில்‌, என்னுடைய மகள்‌ ஸோஃபியாவுக்கு இழுப்பு நோய்‌ 
வந்து அவளுடைய மூளை நிரந்தரமாகப்‌ பாதிக்கப்பட்டது. சில மாதங்களாக 
வலியை அனுபவித்து, இரண்டு அல்லது மூன்று நாட்கள்‌ தொடர்ந்து 
அழுதுக்கொண்டே இருப்பாள்‌. எங்களை அவள்‌ அறியவும்‌ இல்லை, 
எங்களுக்குப்‌ பதிலும்‌ கொடுக்கவில்லை.” 


தேவன்‌ எங்களுக்கு இதை அனுமதித்ததற்காக நாங்கள்‌ கோபப்படாததை 
அங்கிருந்த மருத்துவச்சிக்குப்‌ புரியாமல்‌ போய்விட்டது. நாங்கள்‌ அவருடைய 
ஊழியர்களென்றும்‌, அவருடைய குமாரனில்‌ எங்களுக்கு தேவன்‌ ஒரு பெரிய 
வெகுமதியைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்பதை நாங்கள்‌ மறக்கமுடியாது 
என்பதையும்‌ நான்‌ அவளுக்குச்‌ சொல்ல முயற்சித்தேன்‌. நான்கு மாதங்களுக்குப்‌ 
பிறகு ஸோ.-பியா மரித்துப்போனாள்‌. 

“அவள்‌ மரித்த அந்த நாள்‌, இரத்தசாட்சிகளின்‌ சத்தம்‌ என்ற 
பத்திரிகையிலிருந்து சுடான்‌ தேசத்துச்‌ சகோதரியின்‌ படத்தை பார்த்தேன்‌. 
அவள்‌ இரத்தசாட்சியாய்‌ மரித்திருந்தாள்‌, தன்னுடைய குழந்தையினருகே 
உட்கார்ந்திருந்தபோது அவளுடைய மார்பகங்களை வெட்டிப்போட்டார்கள்‌ 
தன்னுடைய குழந்தை பசியோடு சாவதை அவள்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கையில்‌ 
துன்புறுத்துகிறவர்கள்‌ அந்த பயங்கரமான காரியத்தைச்‌ செய்தார்கள்‌. ஆயிரம்‌ 
மைல்‌ தூரமாயிருந்தாலும்‌ அவளுடைய வலியை நான்‌ உணருகிறேன்‌, 
அழுதேன்‌, இரக்கத்தில்‌ மூழ்கிப்போகக்கூடாது என்று தீர்மானித்தேன்‌. 

நம்முடைய சகோதரரிடத்திலிருந்து நாம்‌ பெறும்‌ மருத்துவ உபசரிப்பு, 
ஐக்கியம்‌, அன்பு என்ற சலுகைகள்‌ அந்த சகோதரிக்கும்‌ அவளைப்போல 
அனேகருக்கும்‌ இல்லாமலிருந்தது. ஆனாலும்‌ அதைச்‌ சகித்தார்கள்‌ நானும 
தேவகிருபையால்‌ அதைச்‌ சகிப்பேன்‌. 

இயேசு ஜீவிக்கிறார்‌, இந்த உலகம்‌ என்னுடைய வீடு அல்ல என்ற 
உண்மையைத்‌ தெரிவிக்க இயேசு கிறிஸ்துவின்‌ இந்த ஜீவனுள்ள கடிதங்கள்‌ 
எனக்கு தேவை. 


பரிசுத்தாவியானவரின்‌ மூலம்‌ அவருடைய சமூகம்‌ நம்மோடு இருந்தாலும்‌, நம்முடைய 
விசுவாசத்தில்‌ நமக்கு உதவும்படி உணர்வுள்ள மனிதர்களின்‌ ஆவிக்குரிய உற்சாகம்‌ 
நமக்குத்‌ தேவை. ஆண்டாண்டு காலமாக இரத்தசாட்சிகளின்‌ மற்றும்‌ 
விசுவாசிகளின்‌ உதாரணங்கள்‌ அவர்களைப்‌ போல நாமும்‌ 
பதிலளிக்கவேண்டுமென்று நம்மை உற்சாகமூட்டுகிறது. ஒருவேளை 
அவர்களைப்போல அவர்களுடைய எதிர்ப்புகளில்‌ பங்குபெறாவிட்டாலும்‌ 
அவர்களுடைய தைரியத்தை நம்முடைய அனுதின வாழ்க்கையில்‌ நாம்‌ 
கடைபிடிக்கலாம்‌. நம்பிக்கையின்‌ ஒரு நிகழ்ச்சியை நீங்கள்‌ படித்து 
ஏவப்பட்டிருந்தால்‌ அதைப்‌ பிறரிடத்தில்‌ பகிர்ந்துக்கொள்ளுங்கள்‌. அந்த 
உதாரணங்களோடு முன்‌ செல்லுங்கள்‌. நமக்கு முன்‌ சென்றிருக்கும்‌ 
அவர்களிடத்திலிருந்த பெலத்தைப்‌ பிறருக்குப்‌ போதித்து, எல்லோருக்கு முன்பாக 
அவர்களைப்‌ போல மாதிரியாய்‌ வாழ உற்சாகப்படுத்துங்கள்‌. 


171 


ட ந 





க்டைத்தேர்ந்து மறுப்பு 


நாள்‌ 172 


கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ 
நம்மைத்‌ தமது 
நித்திய மகிமைக்கு 
அழைத்தவராயிருக்கிற 
சகல கிருபையும்‌ 
பொருந்திய தேவன்‌ 
தாமே கொஞ்சக்‌ 
காலம்‌ பாடநுப 
விக்கிற உங்களைச்‌ 
சீர்ப்படுத்தி, 
ஸ்திரப்படுத்தி, 
பலப்படுத்தி, நிலை 
திறுத்துவாராக. 

1 பேதுரு 5:10 


172 


ரஷியா செர்கெய்‌ மெக்கென்‌ 


மாஸ்கோவின்‌ மரோசெய்கா திருச்சபை தலைவரான செர்கெய்‌ மெக்கென்‌, 
“கிறிஸ்தவம்‌ என்பது ஓருவர்‌ நூல்களிலிருந்தும்‌ போதனைகளிலிருந்தும்‌ 
பெறக்கூடிய அறிவு அல்ல” என்று பிரசங்கித்தார்‌. “இயேசு கூறினார்‌, “நானே 
சத்தியம்‌. கிறிஸ்துவைப்‌ பின்தொடருகிறதின்‌ மூலம்‌ நீ கடைப்பிடிக்கும்‌ வாழ்க்கை 
முறையே சத்தியமாகும்‌.” 


1925-ல்‌ ரஷியாவில்‌ புதிய கம்யூனிஸ்டு அரசாங்கம்‌ ஒரு நூதன திட்டத்திற்காக 
கிறிஸ்தவம்‌ என்ற நிழலில்‌ பொதுவுடைமை கொள்கையை வளர்க்கும்படி 
“ஜீவிக்கிற சபை” என்று பல திருச்சபைகளை அறிமுகப்படுத்தினர்‌. பாஸ்டர்‌ 
செர்கெய்‌, தமது அரசாங்கம்‌ தங்களிடம்‌ எழுதி கொடுத்த கட்டாய ஜெபங்களை 
செய்யவும்‌ தேவன்‌ இல்லை என்ற கருத்தில்‌ செய்யும்படி கூறின 
போதனைகளை தரவும்‌ மறுத்தார்‌. இதற்காகத்‌ தனக்குத்‌ துன்பம்‌ வரும்‌ என்று 
அறிந்திருந்தும்‌ தனது மந்தைக்குச்‌ சத்தியத்தை ஆழமாகப்‌ போதித்தார்‌. 

ஐந்து வருடங்களுக்கு செர்கெய்‌ சிறைத்‌ தண்டனை அநுபவித்தார்‌. 
கம்யூனிஸ்டுகள்‌ அவர்‌ நடத்தின திருச்சபையை மூடிவைத்தனர்‌. ஆனால்‌ 
செர்கெய்‌ சிறையிலடைக்கப்பட்டிருந்த நாட்களில்‌ தமது எதிர்கால 
ஊழியத்திற்கென்று ஆயத்தமாகியிருந்தார்‌. தனது விடுதலையைத்‌ தொடர்ந்து 
மறைமுகத்‌ திருச்சபையை ஆரம்பிக்கத்‌ தீர்மானித்தார்‌. தனது மந்தைக்குப்‌ 
பல மணி நேரங்கள்‌ சத்தியத்தைப்‌ போதித்த அவர்‌ தனக்குமுன்‌ பாஸ்டர்‌ 
உத்தியோகஞ்‌ செய்தவனால்‌ காட்டிக்‌ கொடுக்கும்வரை தனது முயற்சியில்‌ 
உண்மையாக இருந்தார்‌. முன்னாள்‌ உத்தியோகஸ்தன்‌ தேவனை மறுதலித்து 
நடந்து கொண்டதற்குப்‌ பரிசாக அரசாங்க வேளையில்‌ பேராசிரியனாகப்‌ 
பணியமர்த்தப்பட்டான்‌. 

செர்கெய்‌ அடிக்கடி, “நல்ல மேய்ப்பன்‌ தன்‌ ஆடுகளுக்காகத்‌ தன்‌ ஜீவனைக்‌ 
கொடுக்கிறான்‌” என்ற வசனத்தை வாசித்து வந்தார்‌. அவர்‌ தனது 
சகோதரர்களை என்றும்‌ காட்டிக்‌ கொடுக்கக்‌ கூடாது என்றிருந்தார்‌. அவர்‌ 
தொடர்ந்து கிறிஸ்தவ பணிகளைத்‌ தொடர்ந்ததன்‌ விளைவாக செர்கெய்‌ 
மெக்கென்‌ 1941 சுட்டுக்‌ கொல்லப்பட்டார்‌. அவர்‌ வாழ்க்கை முடிந்தது. ஆயினும்‌, 
“சத்தியம்‌ என்பது ஒருவனுடைய சுயலாபத்திற்காகத்‌ தனது சுயரூபத்தை 
இழக்காது” என்று போதித்த செய்தி மாறாமல்‌ நிலைத்திருக்கிறது. 


தேவன்‌ ஒரு பெட்டியில்‌ கிடைப்பதில்லை. அவர்‌ தமது மகிமையிலும்‌ நிறைவிலும்‌ 
காணப்படுகிறார்‌. இல்லையென்றால்‌ அவர்‌ தேவனாக இருக்க முடியாது. நாங்கள்‌ 
தேவனை எதிர்ப்பதில்லை என்று சிலர்‌ துரிதமாகப்‌ பேசிவிடலாம்‌, அவர்கள்‌ 
உண்மையான தேவனைப்‌ போதிக்கிறார்களா என்பதே கேள்வி. அவர்கள்‌ 
தேவனைப்‌ பற்றின அறிவாலயத்தில்‌ தங்களுக்கு ருசியான குறிப்புகளை மட்டும்‌ 
எடுத்து மீதியைத்‌ தூர எரியும்‌ துணிக்கைகளாக விட்டுவிடுகிறார்கள்‌. தேவனுடைய 
குணாதிசயங்களும்‌ தன்மையும்‌ மனிதனின்‌ வசதிக்கேற்ப மாறுவதில்லை. நாம்‌ 
தேவனைக்‌ காட்ட எந்த இஷ்ட வடிவில்‌ முயன்றாலும்‌ தவறிவிடுவோம்‌. என்றும்‌ 
எங்கேயும்‌ யாராவது தேவனுடைய குணாதிசயத்தையும்‌ தன்மையையும்‌ குறைத்துப்‌ 
பேசினால்‌ அதை விட்டுக்‌ கொடாதே. நீ மாய்மாலத்தைக்‌ காணும்போது அதைக்‌ 
கண்டுபிடித்து எதிர்க்க உன்னால்‌ ஆகுமா? 








தலைசிறந்த சமாதானம்‌ 


நாள்‌ 173 


உம்மை உறுதியாய்ப்‌ 
பற்றிக்‌ கொண்ட 
மனதையுடையவன்‌ 
உம்மையே 
நம்பியிருக்கிறபடியால்‌, 
நீர்‌ அவனைப்‌ பூரண 
சமாதானத்துடன்‌ 
காத்துக்‌ கொள்வீர்‌. 
ஏசாயா 263 


ருமேனியா 


போதகர்‌ தமது மனைவி மற்றும்‌ தங்களுடைய ஆறு பிள்ளைகளுடன்‌ சங்கீதம்‌ 
23-ஐ அப்போதுதான்‌ படித்து விட்டு காலை உணவிற்காக அமர்ந்தார்கள்‌. 
திடீரென போலீஸார்‌ வீட்டுக்குள்‌ அத்து மீறி நுழைந்து, வீட்டைச்‌ சோதனை 
செய்ததுடன்‌ போதகரைக்‌ கைது செய்ய எத்தனித்தார்கள்‌. 


போலீஸார்‌ அவரைப்‌ பார்த்து, “நீ சொல்ல வேண்டியது எதுவும்‌ உண்டா? 
உனக்குத்‌ திகிலும்‌ பயமும்‌ இல்லையா?" என்று கேட்டனர்‌. போதகர்‌ மிகவும்‌ 
கவனமாகப்‌ பதில்‌ கூறினார்‌.” நாங்கள்‌ ஜெபித்ததற்குப்‌ பதிலாக நீங்கள்‌ 
வந்துள்ளீர்கள்‌. இப்போதான்‌ சங்கீதம்‌ 23 வாசித்தோம்‌. அதில்‌ என்‌ 
சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர்‌ என்றிருந்தது. 
அதன்படி எங்களுக்கு முன்‌ பந்தி இருந்தது. ஆனால்‌ சத்துரு இருக்கவில்லை. 
நீங்கள்‌ வந்து அந்தக்‌ குறையைத்‌ தீர்த்தீர்கள்‌. பந்தியில்‌ ஏதாவது 
விருப்பப்பட்டதை நீங்கள்‌ உண்ணலாம்‌. உங்களோடு அதைப்‌ பகிர்ந்து 
எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள்‌ தேவனால்‌ அனுப்பப்பட்டீர்கள்‌.” 

“உன்னால்‌ எப்படி இவ்வளவு மதியீனமாகப்‌ பேசமுடிகிறது? நாங்கள்‌ 
உன்னைச்‌ சிறைப்படித்துக்‌ கொண்டபின்‌ நீ அங்கேயே சாவாய்‌. நீ மீண்டும்‌ 
உன்‌ பிள்ளைகளைப்‌ பார்க்கமுடியாதே” என்று கூறினர்‌. இன்னும்‌ தொடர்ந்து, 
போதகர்‌ நிதானமான பதிலைக்‌ கூறினார்‌: “இன்று அதைக்‌ குறித்தும்‌ 
வாசித்தோம்‌. 'நான்‌ மரண இருளின்‌ பள்ளத்தாக்கில்‌ நடந்தாலும்‌ 
பொல்லாப்புக்குப்‌ பயப்படேன்‌' என்று கூறினார்‌. 

அதிகாரி கோபமாக, “எல்லோருமே மரணத்துக்குப்‌ பயப்படுகிறார்கள்‌. 
ஏனெனில்‌ அவர்கள்‌ முகங்களில்‌ அதைப்‌ பார்த்திருக்கிறேன்‌,” என்றான்‌. 

“ஒரு நாயின்‌ நிழல்கூட உன்னைக்‌ கடிக்காது. மரண நிழலும்‌ உன்னைக்‌ 
கொல்லாது. நீ எங்களைக்‌ கொலை செய்யலாம்‌. அல்லது சிறையில்‌ 
அடைக்கலாம்‌. ஆனால்‌ எங்களை எதுவும்‌ தீண்டாது. நாங்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
இருக்கிறோம்‌. நாம்‌ மரித்தால்‌, அவர்‌ எங்களைத்‌ தமது உலகிற்கு அழைத்துச்‌ 
செல்லுவார்‌.” 


சமாதானம்‌, இன்றைய வன்முறைகளும்‌ போர்களும்‌ மிகுந்த சூழ்நிலையில்‌ அதுவே 
தமக்கு அத்தியாவசியமாகிறது. அதிருஷ்டவசமாக, அனைத்து விசுவாசிளும்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ தேவனுடைய ஈவைப்‌ பகிர்ந்துக்‌ கொள்ளுகிறோம்‌. ஆனால்‌ 
அநேகம்‌ பேர்‌ இந்தச்‌ சமாதானம்‌ இல்லாதவர்களாய்‌ வாழுகிறார்கள்‌. சிலர்‌ அதற்கு 
மாற்று வழிகளைக்‌ கண்டு பிடித்தும்‌ கவலையினால்‌ வாடி தவிக்கிறார்கள்‌. 
தேவனைவிட்டு வேறு இடங்களில்‌ சமாதானத்துக்காக அலைகிறார்கள்‌. நமக்கோ 
தேவ சமாதானம்‌ தலைசிறந்த அமைதியை நமது உபத்திரவங்களினூடே தருகிறது. 
அவரில்‌ நீ வைத்துள்ள விசுவாசம்‌ நம்பிக்கையை யாராலும்‌ பிரிக்கமுடியாது. 
மேற்கண்ட சம்பவத்தைப்‌ போல எதிர்பாராமல்‌ கலக்கம்‌ உன்னைச்‌ தழலாம்‌. 
ஆனால்‌ தேவன்‌ தருகின்ற பரிபூரண சமாதானம்‌ உன்னைக்‌ காக்கும்‌. 


173 





தலை சிறந்த எண்ணங்கள்‌ 


நாள்‌ 174 


அப்பொழுது, 
எல்லாப்‌ புத்திக்கும்‌ 
மேலான தேவ 
சமாதானம்‌ உங்கள்‌ 
இருதயங்களையும்‌ 
உங்கள்‌ சிந்தை 
களையும்‌ கிறிஸ்து 
இயேசுவுக்குள்ளாகக்‌ 
காத்துக்கொள்ளும்‌. 
பிலிப்பியர்‌ 4:7 


174 





ரஷியா : பிரின்ஸ்‌ வ்லாடிமர்‌ 


“அதை நகர்த்து பிரின்ஸ்‌,” சிரித்துக்‌ கொண்டே அந்த காவலாள்‌ இளைஞனின்‌ 
கையைப்‌ பற்றிக்‌ கொண்டு, “உன்‌ புது இருப்பிடத்தை நீ எப்படி இஷ்டப்‌ 
படுகிறாய்‌ என்பதைப்‌ பார்ப்போம்‌” என்றான்‌. காவலாள்‌ காவின்‌ அரன்மனை 
யிலிருந்த பிரின்ஸ்‌ வ்லாடிமரை அந்தக்‌ கொடூரமான சிறைச்சாலைக்குள்‌ 
தள்ளினான்‌. ஓரு மூலையில்‌ அவன்‌ பார்த்தபோது, மெலிந்து சேத்துப்போன 
ஒரு கைதியின்‌ மேலிருந்த வஸ்திரத்தையும்‌ துப்பட்டியையும்‌ நீக்கிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. பின்பகுதியில்‌ சித்திரவதையினால்‌ கூக்குரலிட்டுக்‌ 
கொண்டிருந்தவர்களின்‌ சத்தத்தை அவனால்‌ கேட்க முடிந்தது. 


அவனுடைய வீட்டின்‌ சுகவாழ்வுடன்‌ இதை ஓப்பிடும்போது இது மிகவும்‌ 
மோசமாயிருந்தது. ஆனாலும்‌ பிரின்ஸ்‌ வ்லாடிமர்‌ சிறைச்சாலையின்‌ 
கொடூரத்தைச்‌ சகித்தான்‌, தன்னை ஆறுதல்படுத்தி வழிநடத்தின இயேசு 
கிறிஸ்துவில்‌ தன்னுடைய விசுவாசத்தைக்‌ காத்துக்‌ கொண்டான்‌. சிறைச்‌ 
சாலையின்‌ ஒரு சககைதி ஒருமுறை, “கம்யூனிஸ்ட்‌ சிறைச்சாலைகளில்‌ கேட்கிற 
வல்லமையான ஜெபமும்‌ நித்தியத்துக்குரிய எண்ணங்கள்‌ வேறெங்கும்‌ 
கேட்கப்படாது” என்றுச்‌ சொன்னான்‌. 

வ்லாடிமரின்‌ நித்தியத்துக்குரிய எண்ணங்களெல்லாம்‌ ஒரு வல்லமையான 
புத்தகத்தில்‌ வெளியிடப்பட்டன. அவன்‌, “தன்‌ சொந்த உபத்திரவங்கள்‌ மூலம்‌ 
உண்டாகும்‌ சந்தோஷத்தை பரப்புகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. பிறருக்காக 
தன்னை வெறுக்கிறவன்‌ கிறிஸ்துவை தரித்துக்‌ கொள்ளுகிறான்‌. உங்களை 
அணுக இயலாதவர்களைத்‌ தேடிச்‌ செல்லுங்கள்‌. கேட்காதவனுக்கு 
உங்களுக்குள்ளதைக்‌ கொடுங்கள்‌. உங்களைப்‌ புறம்பே தள்ளுகிறவனை 
நேசியுங்கள்‌. பிறனுடைய உபத்திரவத்தினால்‌ எனக்கு சந்தோஷமே வேண்டாம்‌. 
என்னுடைய உபத்திரவம்‌ பிறருக்கு சந்தோஷத்தைக்‌ கொண்டுவரட்டும்‌” என்று 
எழுதினான்‌. 

கம்யூனிஸ்ட்‌ கொடூரத்தைச்‌ சகித்து, சிங்காசனத்தை இழந்த இளவரசன்‌ 
மூலம்‌ இந்த “சுத்த ஜெபங்களும்‌, நித்தியத்துக்குரிய எண்ணங்களும்‌" 
வருமென்று யார்தான்‌ நினைத்துப்‌ பார்த்திருப்பார்கள்‌? 


எதிர்மறையான எண்ணங்கள்‌ நம்மை அதிகமாய்‌ பாதிக்கும்‌, நம்முடைய 
உபத்திரவங்களில்‌ நம்முடைய மனதை மையப்படுத்தினால்‌ நாம்‌ கசப்பாய்‌ 
மாறுவோம்‌. கவலைக்கிடமான நேரங்களில்‌ சாதகமாய்‌ சிந்திக்கும்போது நாம்‌ 
சூழ்நிலைகளை மேற்கொள்வோம்‌. சோர்விலிருந்து நம்மை நாம்‌ இரட்சித்துக்‌ 
கொள்வது மாத்திரமல்ல, பிறருக்கும்‌ நாம்‌ உதவியாயிருப்போம்‌. வ்லாடிமர்‌ 
தன்னுடைய உபத்திரவங்களிலும்‌ சந்தோஷத்தை அனுபவித்தான்‌. சோதனைகள்‌ 
வரும்போது நீ பெலனற்றவனாய்‌ காணப்படுகிறாயா? வாழ்க்கையில்‌ நடக்கும்‌ 
காரியங்களை நீ கட்டுப்படுத்த முடியாது. எதிர்மறையாய்‌ சிந்தியாதிரு. உன்‌ 
சோதனைகளிலிருந்து நல்ல கரரியங்களைக்‌ காணவேண்டுமென்றும்‌, பிறருக்கு 
உதவும்படி உன்‌ கண்களைத்‌ திறக்கவேண்டுமென்றும்‌ தேவனை நோக்கி ஜெபி. 


நாள்‌ 175 


உம்மில்‌ நரன்‌ இளைம்பரறு மட்டும்‌ 
ஏன்‌ இதயம்‌ அமைதி பெறாது. 


-தூய அகஸ்டின்‌ 


175 








மகத்துவ தூயன்‌ 


நாள்‌ 176 


கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ளே, 
நீங்களெல்லாரும்‌ 
அவரில்‌ 
அன்புகூருங்கள்‌, 
உண்மையானவனைக்‌ 
கர்த்தர்‌ தற்காக்கிறார்‌. 
சங்கீதம்‌ 31:23 


176 


ரோம்‌ : தூய நிகோலாஸ்‌ 


“நிறுத்து” என்று மரண தண்டனையை நிறைவேற்றுபவனைப்‌ பார்த்து 
நிகோலாஸ்‌ கத்தினான்‌. “அந்தத்‌ தண்டனைக்கு அவன்‌ பாத்திரவானல்ல” 
என்றான்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ மேல்‌ வைத்த விசுவாசத்திற்காக அவனுக்கு 
இந்தத்‌ தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்தக்‌ கைதியின்‌ மாம்சத்துக்குள்‌ 
பாய்ச்சு முன்‌ நிகோலாஸ்‌ தைரியமாக அவனுடைய கத்தியைப்‌ பிடித்தான்‌. 


அவன்‌, “நிகோலாஸ்‌, தொந்தரவுச்‌ செய்யாதே... இன்னும்‌ அநேகரை 
நான்‌ கொல்லவேண்டியதாய்‌ இருக்கிறது” என்று சொல்லிவிட்டு துப்பி, 
தன்னுடைய வேலையைத்‌ தொடர்ந்தான்‌. ்‌ 

சரித்திரத்தில்‌ மிகவும்‌ கடினமான நேரங்களில்‌ நிகோலாஸ்‌ கிறிஸ்துவைப்‌ 
பற்றி அறிவித்தான்‌. 303வது வருடத்தில்‌ சக்கரவர்த்தி டியோக்லேடியான்‌ 
கிறிஸ்தவர்களை மிகவும்‌ முரட்டுத்தனமாய்‌ கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான்‌. 
கணக்கற்ற கிறிஸ்தவர்கள்‌ கொலைச்‌ செய்யப்பட்டார்கள்‌, அதினிமித்தம்‌ 
தண்டனையை நிறைவேற்றுபவர்கள்‌ களைப்படைந்து தங்கள்‌ வேலைகை 
கைமாற்ற வேண்டியதாயிருந்தது. 

நிகோலாஸ்‌ பழுக்க காய்ச்சின இரும்பினால்‌ சூடுபோடப்பட்டார்‌. காவலாட்கள்‌ 
அவரை மோசமாக அடித்தார்கள்‌. இயேசு தேவனுடைய குமாரனல்ல என்று 
சொல்லாததற்காக இன்னும்‌ அதிகமாய்‌ சித்திரவதைப்‌ பண்ணப்பட்டார்கள்‌. 
அவருக்கு எல்லாவற்றுக்கும்‌ எல்லாமுமாயிருந்த ஒருவரை அவர்‌ எப்படி 
மறுதலிக்கலாம்‌? மிகவும்‌ மோசமான அநியாயத்தின்‌ மத்தியிலும்‌ நிகோலாஸ்‌ 
உறுதியாக இருந்தார்‌. 

அவர்‌ சிறைச்சாலையிலிருந்து விடுதலையான பிறகு, அநாதை விடுதிகளை 
ஏற்படுத்துவதிலும்‌ ஏழை பிள்ளைகளை ஆதரிப்பதிலும்‌ தம்முடைய நாட்களை 
அவர்‌ செலவு செய்தார்‌. கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை வித்தியாசமாய்‌ 
பரப்புவதற்காக தன்னை அர்ப்பணித்திருந்தார்‌. ஒருமுறை அவர்‌, இரண்டு 
பெண்பிள்ளைகளை விபச்சாரத்திற்கு விற்கக்கூடாது என்று ஒரு பணப்பையை 
அந்த வீட்டனுடைய ஜன்னலில்‌ போட்டுவந்தார்‌. 


அவர்‌ மரித்த அநேக நாட்களுக்குப்‌ பிறகு அன்பாக அவரைத்‌ தூய நிகோலாஸ்‌ 
என்று அழைத்தார்கள்‌. அநேக பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துமஸுக்கு முந்தின 
ராத்திரி ஒரு வினோதமான ராத்திரியாகும்‌, தூய நிகோலாஸை வர்ணிக்கிற ஸான்டா 
க்லாஸ்‌ தாத்தா தங்களை சந்திப்பார்‌ என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. தூய 
நிகோலாஸூடைய உண்மையான வாழ்க்கை சரித்திரம்‌ இன்னும்‌ வீரமுள்ளது, 
அன்பு நிறைந்தது, பிள்ளைகள்‌ அதைக்‌ கனவிலும்‌ காணமுடியாது. உன்‌ சொந்த 
வாழ்க்கை சரித்திரத்தை நினைத்துப்பாருங்கள்‌. நீ இயேசுகிறிஸ்துவின்‌ மேல்‌ 
வைத்திருக்கிற விசுவாசம்‌ பிறர்‌ அறிவார்களா? அல்லது நீ ஒரு அன்பானவன்‌, 
அல்லது வித்தியாசமான நீதிமான்‌ என்று மாத்திரமே அறிந்திருக்கிறார்களா? 
ஸான்டா க்லாஸ்‌ உண்மையான சரித்திரமல்ல, தூய நிகோலாஸுடையது உண்‌ 
மையான சரித்திரம்‌, உங்களுடையதும்‌ கூட உண்மையுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 
உன்னை ஒரு பரிசுத்தனைப்‌ போல எண்ணாமலிருக்கலாம்‌, ஆனால்‌ இந்த 
உலகத்துக்கு உண்மையான கிறிஸ்தவர்களுடைய மாதிரி தேவையாயிருக்கிறது. 
உன்‌ விசுவாசம்‌ உண்மையானதாக காணப்பட நீ இன்றைக்கு என்ன செய்வாய்‌? 








மிகப்பெரிய சம்மதம்‌ 


பெத்லெஹேம்‌ : இயேசுவின்‌ தாயாகிய மரியாள்‌ 


நாள்‌ 177 


அதற்கு மரியாள்‌, 
இதோ நான்‌ 
ஆண்டவருக்கு 
அடிமை, உம்முடைய 
வார்த்தையின்‌ 

படி எனக்கு 
ஆகக்கடவது 
என்றாள்‌. 

லூக்கா 1:38 


நெருக்கடியான சூழ்நிலையில்‌ அந்த இளம்‌ பெண்‌ “நம்முடைய முதல்‌ குழந்தை 
இங்கேத்தான்‌ பிறக்கும்‌ என்று நான்‌ நினைத்ததில்லை” என்று சொன்னாள்‌. 
தன்னை மணக்கப்‌ போகிற யோசேப்பைப்‌ பார்த்து அவள்‌, “இந்த இடம்‌ 
தேவையான அளவு சுத்தமாயிருக்கிறதா?” என்று கேட்டாள்‌. 

கவலைப்பட்ட அவன்‌, “எனக்குத்‌ தெரியாது, ஆனால்‌ நமக்கு 
கொடுக்கப்பட்ட இந்த இடம்‌ அவர்‌ சித்தம்‌, இந்த குழந்தையைத்‌ தேவன்‌ 
பாதுகாப்பார்‌ என்று நமக்குத்‌ தெரியும்‌.” என்றான்‌. 

பிரசவ வேதனை வரும்போது அவன்‌ அவளுக்கு ஆலோசனையாக, 
“சுவாசிக்க முயற்சி செய்‌,” என்று சொல்லி கந்தை துணியால்‌ அவளுடைய 
முகத்தைத்‌ துடைத்தான்‌. “பொறுத்துக்கொள்‌... இன்னும்‌ சில விநாடிகள்‌ 
தான்‌...” என்று சொன்னான்‌. 

பற்களைக்‌ கடித்துக்‌ கொண்டு அவள்‌, “என்‌ தாய்‌ வீட்டிலே இந்த குழந்தை 
பிறக்கும்‌ என்று எதிர்பார்த்தேன்‌. எனக்கு உதவும்படி என்‌ தாய்‌ 
என்னோடிருப்பார்கள்‌ என்று எண்ணினேன்‌” என்றாள்‌. 

யோசேப்பு அவளிடம்‌, “நான்‌ உனக்கு உதவுவேன்‌, நமக்கு நாமேதான்‌ 
உதவிசெய்துகொள்ளவேண்டும்‌. தேவன்‌ இங்கேயும்‌ இருக்கிறார்‌ என்று 
நம்மிருவருக்கும்‌ தெரியும்‌” என்று சொன்னான்‌. அவன்‌, “இன்னு 
தேவைப்பட்டால்‌ நமக்கு அருகிலுள்ள ஆடுமாடுகளை உதவிக்கு கூப்பிடுவோம்‌” 
என்று சொல்லி மெதுவாக சிரிக்கவைத்தான்‌. 

மனவேதனை கடந்துபோனது, தன்னை மணக்கிற யோசேப்பைப்‌ பார்த்து 
புன்சிரித்தாள்‌. மீண்டும்‌ பிரசவ வேதனை, மரியாள்‌ முயல ஆரம்பித்தாள்‌. 
சீக்கிரம்‌, ஒரு மகன்‌ இந்த உலகத்துக்குள்‌ நுழைந்தார்‌. தேவதூதன்‌ 
கற்பித்தபடியே அவருக்கு இயேசு என்ற பெயரிட்டார்கள்‌. 

ராஜாதி ராஜாவுக்குப்‌ பிறப்பைத்‌ தந்த நேரத்தில்‌ மரியாளும்‌ யோசேப்பும்‌ 
கடந்துசென்ற சிரமங்களை நாம்‌ ஒருவேளை மறந்துபோகலாம்‌; பிரசவ 
அறையை தேடுதல்‌, எகிப்துக்கு ஓடிப்போவது, வறுமை, வசைச்‌ சொல்‌, 
ஆனாலும்‌ தேவன்‌ மேலிருந்த அன்புக்காக இவைகளையெல்லாம்‌ அவர்கள்‌ 
மனப்பூர்வமாய்‌ சகித்தார்கள்‌. 


நாம்‌ வேதாகமத்தை வாசிக்கும்போது, ஒரு தேவதூதன்‌ சில அடையாளங்களை 
நமக்கு கொடுப்பதன்‌ மூலம்‌ தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பது 
சுலபம்‌ என்று நினைக்கலாம்‌. ஆனாலும்‌ மரியாள்‌ அப்படிப்பட்ட ஒரு 
அடையாளத்தைப்‌ பெற்றும்‌ சந்தேகித்தாள்‌. காபிரியேல்‌ தூதன்‌ மரியாளைப்‌ 
பார்த்து, “தேவ குமாரனை நீ பெறுவாய்‌” என்று உரைத்தபோது அது அவளுடைய 
மூளைக்கு அப்பாற்பட்டதாயிருந்தது. காபிரியேலைப்‌ பார்த்து, “நான்‌ புருஷனை 
அறியாதவள்‌.. எனக்கு இது எப்படி ஆகும்‌?'” அவளுக்கு கவலையாயிருந்தாலும்‌, 
மரியாள்‌ தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மனப்பூர்வமாய்‌ விசுவாசித்து 
அவைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்தாள்‌. அவளுடைய அந்த அற்பமான சம்மதம்‌ இந்த 
உலகத்துக்குத்‌ தேவனுடைய இரட்சிப்பின்‌ திட்டத்தைக்‌ கொண்டுவந்தது. 
சந்தேகமிருந்தும்‌ உன்னைச்‌ சம்மதிக்கத்‌ தேவன்‌ அழைக்கிறாரா? மரியாளைப்‌ 
போல, நீ சம்மதித்தால்‌ தேவ ராஜ்யத்தில்‌ ஒரு நிரந்தர மாற்றத்தைக்‌ 
கொண்டுவருவாய்‌. 


177 





தலைசிறந்த கவிதை 


நாள்‌ 178 


நான்‌ எந்த 
நிலைமையி 
லிருந்தாலும்‌, 
மனரம்மியமாயிருக்கக்‌ 
கற்றுக்கொண்டேன்‌. 
பிலிப்பியர்‌ 411 


178 


ருமேனியா: டுமிட்ரு பாகு 


1950 - 60 வரை டுமிட்ரு பாகு ஒரு கிறிஸ்தவ கைதியாயிருந்தான்‌ . 
அநேகரைப்போல அவன்‌ கிறிஸ்தவனாயிருந்தது தான்‌ அவன்‌ செய்த குற்றம்‌. 
டுமட்ரு பாகு தன்‌ 2௦ வருட சிறைவாசத்தைத்‌ தேவ அன்பின்‌ கவிதைகளை 
எழுதுவதில்‌ செலவழித்தான்‌. பிறர்‌ அதை கற்று, அறையிலிருந்து அறைக்கு 
அனுப்பவேண்டுமென்று அந்த பாடல்கள்‌ சோப்பு துண்டில்‌ மிகவும்‌ 
ஜாக்கிரதையாக மோர்ஸ்‌ பாஷையில்‌ இரகசியமாய்‌ எழுதப்பட்டன. 


விடுதலையான பிறகு, “நம்முடைய சரீரங்களைப்‌ பெலவீனபடுத்தின 
நோவுகள்‌, எங்களுடைய இருதயங்களை நோக செய்ய முடியவில்லை” என்றான்‌ 
பாகு. “வெறுப்புக்குப்‌ பதிலாக, நாங்கள்‌ அன்பு, அறிவு, ஞானம்‌ இவைகளைப்‌ 
பயிரிட்டோம்‌.” 

எலி, மூட்டைப்பூச்சி, பேன்களால்‌ நிறைந்திருந்த அறையின்‌ 
தனிமையிலிருந்து எழுதின ஒரு கவிதையை இங்கு தருகிறோம்‌: 

கடந்த இரவு இயேசு என்னுடைய அறைக்குள்‌ தரிசனமானார்‌; அவர்‌ 
உயரமாயிருந்தார்‌, துக்கமாயிருந்தார்‌, ஓ, அவர்‌ பிரகாசித்தார்‌. பொன்னான 
நிலாவின்‌ ஒளி திடீரென மங்கினது. திடுக்கிட்ட நான்‌ சந்தோஷமடைந்தேன்‌, 
அவரை நான்‌ பார்த்தேன்‌. குழப்பமடைந்த என்னிடத்தில்‌ அவர்‌ வந்து 
என்னுடைய பாயினருகே நின்றார்‌. அவருடைய பாடுகளின்‌ விலை என்ன 
என்பதை அமைதியாய்‌ என்னிடம்‌ காட்டினார்‌. அவருடைய கையிலும்‌ காலிலும்‌ 
காயங்களிருந்தன. அவருடைய இதய துடிப்பில்‌ அவருக்கு காயம்‌ இருந்தது. 
அவர்‌ புன்சிரித்து போய்விட்டார்‌. நான்‌ கல்லின்‌ மேல்‌ விழுந்தேன்‌. கதறினேன்‌, 
“அன்புள்ள இயேசுவே, என்னைத்‌ தனியே விட்டுவிடாதேயும்‌.” இரும்புத்‌ 
துண்டைப்‌ பிடித்தேன்‌, என்னுடைய கரங்களைத்‌ துளைத்தது. 
ஆசீர்வதிக்கப்பட்ட வெகுமதிகள்‌, ஆசீர்வதிக்கப்பட்ட காயங்கள்‌. 


அழுக்கடைந்த சிறையறையும்‌, சுதந்தரமற்ற நிலையும்‌ நம்மைக்‌ காவியம்‌ எழுதும்படி 
ஏவுவதில்லை. டுமிட்ரு தன்‌ பாடுகளை வாய்ப்பாக மாற்றி தேவனைத்‌ துதித்தான்‌, 
பிறருடைய வாழ்க்கையை இயேசுகிறிஸ்துவினண்டை திருப்பினான்‌. தனக்குப்‌ 
பதிலாக கிறிஸ்து பாடுபட்டதை அவன்‌ நினைத்தபோது தன்னுடைய பாடுகளுக்கு 
வேலியடைத்தான்‌. டுமிட்ரு சந்தித்த அனுபவங்களை அநேக விசுவாசிகள்‌ 
அனுபவித்து, அவமானப்பட்டும்‌, சோர்ந்தும்‌ போயிருக்கிறார்கள்‌. தேவன்‌ நம்மைப்‌ 
பற்றி கவலைபடுகிறாரா என்றும்‌ கூட சிலர்‌ சந்தேகிக்கிறார்கள்‌. தேவ துதிப்‌ 
பாடல்களை எழுதுவது என்றால்‌ அவர்களுடைய மூளைக்கு அப்பாற்பட்டதாகும்‌. 
ஆனாலும்‌ டுமிட்ரு தன்னுடைய சிறையறையின்‌ மேல்‌ நோக்கமாயிராமல்‌ 
கிறிஸ்துவின்‌ மேல்‌ நோக்கமாயிருந்தான்‌. துதியின்‌ சத்தத்தால்‌ நிறைந்திருந்தான்‌. 
பாடுகள்‌ வரும்போது நீங்கள்‌ எப்படி சந்திக்கிறிர்கள்‌? பாடுகளை அனுபவிக்க நீ 
அழைக்கப்பட்டிருக்கும்போது, அதை உன்னுடைய சந்தோஷத்துக்கு தடையென்று 
நினைக்கிறாயா? அல்லது துதிபாடலுக்கான வாய்ப்பு என்று நினைத்து தேவனைச்‌ 
சேவிக்கிறாயா? 


மாபெரும்‌ வக்கீல்‌ 


நாள்‌ 179 


உங்கள்‌ 
சத்தருக்களைச்‌ 
சிநேகியுங்கள்‌, 
உங்களைப்‌ 
பகைக்கிறவர்களுக்கு 


நன்மை செய்யுங்கள்‌. 


லூக்கா 6:27 


ருமேனியா : அநுட்ஸா மோய்ஸ்‌ 


சோவியத்‌ கம்யூனிஸ்டுகள்‌ ருமேனியாவைக்‌ கைப்பற்றியபோது, நாஸியை 
ஆதரிக்கிறவர்களென்று ஜெர்மானியர்களை வேட்டையாட ஆரம்பித்தார்கள்‌. தான்‌ 
ஒரு யூத-கிறிஸ்தவளானபடியால்‌ தன்னை வெறுத்த அந்த ஜனங்களுக்கே 
அவள்‌ தஞ்சம்‌ அளிக்க அநுட்ஸா மோய்ஸ்‌ தீர்மானித்தாள்‌. 
கம்யூனிஸ்டுகளிடமிருந்து இந்த மனிதர்களை அவள்‌ மறைக்க உதவினபோது, 
அந்த உதவி உண்மையுள்ளது என்பதை அவர்களால்‌ நம்பவும்‌ முடியவில்லை. 


அவர்களில்‌ ஒருவன்‌, “நாங்கள்‌ உன்னை சிறைச்சாலைக்குள்‌ 
அனுப்பினோம்‌ என்பதை நீ மறந்தாயா?” என்று கேட்டான்‌. 

அதற்கு அநுட்ஸா, “கண்டிப்பாய்‌ ஞாபகமுண்டு, ஆனால்‌ நான்‌ ஒரு 
கிறிஸ்தவள்‌, உங்கள்‌ மேல்‌ வைராக்கியம்‌ வைக்க தேவன்‌ என்னை 
அனுமதிப்பதில்லை. நான்‌ உங்களை மன்னித்திருக்கிறேன்‌, இப்பொழுது நான்‌ 
உங்களுக்கு உதவ எனக்கு வாய்ப்புக்‌ கிடைத்துள்ளது. ஆதலால்‌ நான்‌ 
உங்களையும்‌ நேசிக்கிறன்‌" என்றாள்‌. 

அவளுடைய அன்பு அவர்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது, அவளுடைய 
மாதிரியான வாழ்க்கையினிமித்தம்‌ அநேகர்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள்‌. 
அவளும்‌, ரிச்சர்டும்‌, ஸபினாவும்‌ ப்ராண்டும்‌ மற்ற அனைவரும்‌ சேர்ந்து, நாஸி 
மரண முகாம்களில்‌ மரணமடைந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகளை வாங்கி 
வளர்த்தார்கள்‌. 

பிறகு, அநுட்ஸா நார்வே தேசத்துக்குப்‌ போய்‌ அங்கே குடியேறினாள்‌, 
அங்கே அவள்‌ யூத விசுவாசிகள்‌ மத்தியில்‌ ஊழியம்‌ செய்தாள்‌. இந்த 
ஊழியத்தில்‌, ர௬ுமேனிய சிறையிலிருந்த தன்னுடைய முன்னாள்‌ போதகர்‌ ரிச்சர்‌ 
வும்ப்ரன்டை விடுவிக்க 10,000 டாலர்‌ பணத்தைச்‌ சேகரித்தாள்‌. போதகரையும்‌ 
அவருடைய மகன்‌ மிஹை அவரையும்‌ மேல்நாடுகளுக்குக்‌ 
கொண்டுவருவதற்கான பிரயாண செலவையும்‌ சேகரித்தாள்‌. அநுட்ஸாவின்‌ 
அன்பு மற்றும்‌ பரிந்துபேசுதல்‌ இல்லாமலிருந்தால்‌, இந்தப்‌ பெரிய போதகரும்‌, 
இரத்தசாட்சிகளின்‌ சததம்‌ என்ற பத்திரிக்கையின்‌ ஸ்தாபகருமான ரிச்சர்ட்‌ 
அவர்கள்‌ கம்யூனிஸ்ட்‌ சிறைச்சாலையில்‌ மரணமடைந்திருப்பார்‌. 


தேவன்‌ நம்மை அழைக்கும்போது நாம்‌ ஏற்றால்‌ அவரை எல்லா இடங்களிலும்‌ 
பின்பற்றுவது என்றும்‌ அவர்‌ சொல்வதையெல்லாம்‌ செய்வது என்றும்‌ அர்த்தம்‌. 
அநுட்ஸா அவருடைய அழைப்பைக்‌ கவனமாக ஏற்றுக்‌ கொண்டாள்‌, அப்போது, 
தன்னுடைய சத்துருக்களை மன்னித்து அவள்‌ ஈடுபட்டு, தன்னை 
இடுக்கினவர்களை ஆதரிப்பதை மறக்கமுடியாது, ஆனால்‌ அநுட்ஸாவால்‌ அதைச்‌ 
செய்யமுடிந்தது. கசப்பு மற்றும்‌ பழிவாங்குதலுக்குப்‌ பதிலாக மன்னிப்பை அவள்‌ 
கீழ்ப்படிந்து தேர்ந்தெடுத்தாள்‌, இயேசுகிறிஸ்துவின்‌ அன்பின்‌ மாதிரியை அவள்‌ 
பின்பற்றினாள்‌. தேவன்‌ உன்னை என்ன செய்ய கட்டளையிட்டிருக்கிறார்‌? நித்திய 
வாழ்க்கைக்குரிய மாற்றத்தைக்‌ கொண்டுவருவதற்கு அந்த தருணத்தை 
இழந்துவிடாதே. 


179 








நீண்டகால காத்திருப்பு 


ஈரான்‌: 


நாள்‌ 180 


அதிசீக்கிரத்தில்‌ 
நீங்கும்‌ இலேசான 
நம்முடைய 
உபத்திரவம்‌ மிகவும்‌ 
அதிகமான 
கனமகிமையை 
உண்டாக்குகிறது. 


2 கொரிந்தியர்‌ 4:7 


180 


சித்திரவதை அநுபவித்த ஒரு போதகர்‌ 


“சித்திரவதையின்‌ அந்த நாட்களை சில நேரங்களில்‌ நான்‌ இழந்துவிடுகிறேன்‌.” 


இவை மேல்‌ நாடுகளுக்கு தப்பி ஓடிப்போன ஒரு இரானிய போதகருடைய 
வார்த்தைகள்‌. ஈரானில்‌, கைது மற்றும்‌ போலீஸ்‌ மிரட்டல்கள்‌ பொதுவான 
அனுபவங்களாகும்‌. விசுவாசத்திற்காக தன்னுடைய வீட்டையும்‌ வேலையையும்‌ 
இழந்தார்‌. ஆனால்‌ இப்பொழுது அவருக்கு இஷ்டமான இடத்தில்‌ அவர்‌ 
வாழலாம்‌, இஷ்டமான இடத்தில்‌ அவர்‌ ஆராதிக்கலாம்‌. அந்த சித்திரவதையின்‌ 
நாட்கள்‌ வேண்டுமென்று அவர்‌ எப்படி எதிர்ப்பார்க்கலாம்‌? 

அவர்‌, “அந்நாட்களை நான்‌ இழந்தவனாய்‌ காணப்படுகிறேன்‌, ஏனென்றால்‌ 
நான்‌ உயிருள்ளவனாயிருந்தேன்‌, இயேசுகிறிஸ்து எப்போதும்‌ என்னோடு 
இருக்கிறார்‌ என்று உணர்ந்தேன்‌” என்றார்‌. 

ஈரான்‌ ஈராக்‌ யுத்தத்தின்‌ நாட்களில்‌ அந்த போதகர்‌ ஒரு சபையை 
ஸ்தாபித்தார்‌. டாக்ஸி காரை ஓட்டி பணம்‌ சம்பாதித்தார்‌, பிரயாணிகளிடம்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பற்றிச்‌ சொல்லி தன்னுடைய சபையை பெருகச்‌ செய்தார்‌. 
இரண்டு வருடங்‌ களிலேயே ஒன்பது மொழிகளைப்‌ பேசும்‌ மக்கள்‌ குழுவை 
ஆதாயப்படுத்தினார்‌. ஓவ்வொரு வாரமும்‌ அநேக சேனை வீரர்கள்‌ 
ஆராதனையில்‌ பங்குபெறுவார்கள்‌, பதினைந்து இஸ்லாமியர்களை மனமாறச்‌ 
செய்தார்‌. 

அவரும்‌ அவருடைய மனைவியும்‌ எல்லா தேவைகளுக்காக தேவனைச்‌ 
சார்ந்திருந்தார்கள்‌. யுத்தத்தின்‌ வெடிகுண்டுகள்‌ அவர்கள்‌ பக்கத்தில்‌ 
விழும்போது, தங்கள்‌ பாதுகாப்புக்காக ஜெபித்தார்கள்‌. போதுமான பணம்‌ 
இல்லாதபோது, தங்களுடைய தேவைகளை அவர்‌ சந்திக்கும்படி ஜெபிப்பார்கள்‌. 
ஓவ்வொரு நாளும்‌ தேவன்‌ அவர்களுக்கு உதவினார்‌. 

அவருடைய ஊழியத்திற்குப்‌ பலன்‌ கிடைத்தது. அவருடைய சபையிலிருந்து 
பத்து நபர்கள்‌ போதகர்களாக மாறினார்கள்‌. யுத்தம்‌ நடந்துக்‌ கொண்டிருந்த 
இந்நாட்களிலும்‌ கூட அவருடைய ஊழியத்தின்‌ பலனை அவர்‌ காணமுடிந்தது. 


நீங்கள்‌ ஒருவரிடம்‌ அன்புகூராவிட்டால்‌, உடைந்த உள்ளம்‌ என்றால்‌ என்ன 
என்று உங்களுக்கு புரிந்துகொள்ளமுடியாது. உன்‌ அன்புக்குரியவர்களை நீ 
இழந்துபோகாவிட்டால்‌ துக்கப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறவர்களோடு சம்பந்தம்‌ 
கலக்கமுடியாது. நீ அனுபவிக்காத ஒன்றைப்‌ பற்றி காத்திருப்பது என்பதை நீ 
புரிந்துகொளளமுடியாது. தங்களுடைய விசுவாசத்திற்காக பாடுபட்டவர்கள்‌ ஒரு 
வித்தியாசமான காத்திருக்குதலை வர்ணிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பாடுகளுக்காக 
ஏங்கவில்லை, ஆனால்‌ அந்த பாடுகள்‌ கொண்டுவந்த ஐக்கியத்தின்‌ அர்த்தத்திற்காக 
அவர்கள்‌ ஏங்குகிறார்கள்‌. சித்திரவதையை அவர்கள்‌ இழந்து போகவில்லை, 
ஆனால்‌ அந்த சித்திரவதைகள்‌ அவர்களுக்குக்‌ கொண்டுவந்த மேன்மைகளை 
அவர்கள்‌ இழந்திருக்கிறார்கள்‌. பாடுகளால்‌ கிடைக்கிற விளைவுகள்‌ 
பாடுகளைக்காட்டிலும்‌ மதிப்புள்ளது. இயேசுகிறிஸ்துவோடு நீ தொடர்ந்து 
நடக்கவேண்டுமா? அவருக்கு நீ மனப்பூர்வமாய்‌ தீழ்ப்படியவேண்டும்‌. அதுவும்‌ 
கூட ஒருவிதமான பாடு ஆகும்‌. 





மரபெரும்‌ உறுதிமொழி 


நாள்‌ 181 


ஏற்ற சமயத்தில்‌ 
சொன்ன வார்த்தை 
வெள்ளித்‌ தட்டில்‌ 
வைக்கப்பட்ட 
பொற்‌ பழங்களுக்குச்‌ 
சமானம்‌. 


நீதிமொழிகள்‌ 25:11 


ரஷியா : பீட்டர்‌ ஸீமென்ஸ்‌ 


ரஷிய சிறைச்சாலையின்‌ குளிர்ந்த தரையில்‌ பீட்டர்‌ ஸீமென்ஸ்‌ மூன்று நாட்களாய்‌ 
உணர்வில்லாதவராய்‌ விழுந்துகிடந்தார்‌. பிள்ளைகளுக்குச்‌ சுவிசேஷத்தைப்‌ 
போதித்ததற்காக அவர்‌ கைதுசெய்யப்பட்டிருந்தார்‌. காவலாளர்கள்‌ தங்களை 
வெளியே சென்றுவர வாக்குக்‌ கொடுத்தபடியால்‌ உள்ளே இருந்த மற்ற கைதிகள்‌ 
அவரைப்‌ பயங்கரமாய்‌ அடித்தார்கள்‌. அவரை தாக்கும்போதெல்லாம்‌ பீட்டர்‌ 
அமைதியாயிருப்பார்‌. 


அவருக்கு உணர்வு வந்தபோது, அவர்களில்‌ ஒருவன்‌ கேட்டான்‌, “நாங்கள்‌ 
உன்னை அடிக்கும்போது நீ ஏன்‌ சத்தம்போட மாட்டாய்‌?” 

அதற்கு அவர்‌, “காவலாளர்களுடைய அனுமதியில்லாமல்‌ நீங்கள்‌ என்னை 
அடிக்கும்போது நான்‌ சத்தம்போட்டால்‌, சிறைச்சாலையில்‌ தவறாக நடந்துக்‌ 
கொண்டீர்களென்று நீங்கள்‌ சிட்சிக்கப்படுவீர்கள்‌. நீங்கள்‌ சிட்சை அனுபவிக்க 
நான்‌ இஷ்டப்படவில்லை, ஏனென்றால்‌ இயேசு உங்களை நேசிக்கிறார்‌, 
நானும்‌ கூட உங்களை நேசிக்கிறேன்‌" என்றுச்‌ சொன்னார்‌. 

பீட்டருடைய நேர்த்தியான உறுதிமொழியானது சிறைச்சாலையிலிருந்த 
முரட்டுக்‌ கைதிகளின்‌ இருதயங்களை வெல்லசெய்தது. அந்த போதகர்‌ எங்குப்‌ 
போனாலும்‌ காவலாளர்கள்‌ என்ன கொடுத்தாலும்‌ எவ்வளவு ஊதியம்‌ 
கொடுத்தாலும்‌ யாரும்‌ அந்த போதகரைத்‌ தொடக்‌ கூடாது என்று எல்லாரிடமும்‌ 
சொல்லச்‌ சொன்னார்கள்‌. 

மரண தண்டனைக்குக்‌ காத்திருந்த கைதிகள்‌ பீட்டரின்‌ கதையைக்‌ கேட்டு 
தங்களுக்கு அவர்‌ உதவவேண்டும்‌ என்று சொல்லி அனுப்பினார்கள்‌. பீட்டரும்‌ 
பதிலளித்தான்‌, இரக்கம்‌ காட்டிய காவலாளர்கள்‌ மூலம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
அன்பின்‌ கதையை பகிர்ந்துக்‌ கொண்டான்‌. பீட்டரின்‌ ஊழியத்தின்‌ மூலம்‌ 
அநேகர்‌ தங்களுடைய தலைவெட்டப்படுவதற்கு முன்‌ இயேசுகிறிஸ்துவை 
ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. கிறிஸ்துவின்‌ அன்பை மாதிரியாய்‌ கொண்ட அவருடைய 
வாழ்க்கை பிறருக்கு ஒரு முக்கியமான தருணத்தைக்‌ கொண்டுவந்தது. 
வேறெங்கும்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்காதவர்கள்‌ அங்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. 


நாம்‌ பேசுகிற வார்த்தை வல்லமை வாய்ந்தது, ஏற்ற நேரத்தில்‌ பேசப்படும்‌ 
ஆலோசனை, நாம்‌ காட்டும்‌ அன்பு அல்லது உற்சாகம்‌ தேவையானவர்களுக்குத்‌ 
தேடிச்‌ சென்று கிடைக்கும்‌. ஆவிக்குரிய வாழ்க்கையில்‌ தேவையுள்ளவர்களைப்‌ 
பற்றி எப்படி? கிறிஸ்துவின்‌ மேலிருந்த அன்பு பீட்டர்‌ ஸீமென்ஸுடைய 
வார்த்தைகளை வரச்‌ செய்தது. அவர்கள்‌ கேட்கவேண்டிய நேரத்தில்‌ தன்னுடைய 
சத்துருக்களுக்குக்‌ கிறிஸ்துவின்‌ அன்பைப்‌ பற்றி தைரியமாகச்‌ சொல்லும்படி 
அந்த அன்பு அவருக்கு உதவினது. தேவ வழிநடத்துதலுக்குப்‌ பீட்டர்‌ கீழ்ப்‌ 
படிந்தான்‌, அவனோடிருந்த அநேக கைதிகளுடைய முடிவை மாற்றும்படி தேவன்‌ 
பீட்டருடைய வார்த்தைகளை உபயோகித்தார்‌. யாரோ ஒருவர்‌ பேரின வார்த்தைகள்‌ 
உன்னை இயேசுவினண்டை கொண்டுவந்ததா? வேறு யாரிடமாவது இயேசுவைப்‌ 
பற்றி நீ சொல்ல வேண்டுமென்று தேவன்‌ உன்னை அழைக்கும்போது நீ அந்த 
நேரத்தில்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையின்‌ மாதிரியும்‌ 
உன்னுடைய வார்த்தையும்‌ கொண்டுவருகிற நிரந்தர முடிவைச்‌ சிந்தித்துப்பார்‌. 


181 





நாள்‌ 182 


பாடுகள்‌ நம்முடைய வீட்டிலிருந்து நம்மை 
தூரமாய்‌ கொண்டுச்‌ செல்லாது. பரடிகள்‌ 

நம்முடைய உண்மையான “வீட்டுக்கு” 

நம்மை அழைத்துச்‌ செல்ல உதவுகிறது. 


போதகர்‌ ஜெ. கோலாவ்‌ 


182 





மிகப்பெரிய ஏமரற்றம்‌ 


கிழக்கு ஐரோப்பா 


நாள்‌ 183 


பகற்காலமிரக்கு 
மட்டும்‌ நான்‌ 
என்னை 
அனுப்பினவருடைய 
கிரியைகளைச்‌ 
செய்யவேண்டும்‌. 
ஒருவனும்‌ கிரியை 
செய்யக்‌ கூடாத 
இராக்காலம்‌ 
வருகிறது. 
யோவான்‌ 9:4 


ஒரு புகழ்பெற்ற சுவிசேஷகர்‌ 


இளைஞன்‌ மீண்டும்‌ திரும்பிவரவில்லை : 


சிறைச்சாலையின்‌ கம்பிகளுக்குப்‌ பின்‌ இருந்து அந்த புகழ்பெற்ற 
சுவிசேஷகர்‌ பேசினார்‌. ஒரு வல்லமை வாய்ந்த பிரசங்கியார்‌, கிழக்கு 
ஐரோப்பாவில்‌ எங்கும்‌ அறியப்பட்டவர்‌, தன்‌ சமாதானம்‌ எப்படி கிடைக்கவில்லை 
என்பதைப்‌ பற்றி சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. ஆயிரக்‌ கணக்கானோரை 
இயேசுகிறிஸ்து வினண்டை நடத்தின மனிதன்‌, சிறைச்சாலையிலிருந்த பிற 
கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய தோல்வியின்‌ காரணத்தைப்‌ புரிந்துகொள்ள 
முடியவில்லை. 

அவர்‌ சொன்னார்‌, “ஒரு சுவிசேஷ கூட்டத்தில்‌ பிரசங்கித்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌. என்னுடைய பிரயாசம்‌ முழுவதும்‌ உபயோகித்தேன்‌. முடிவில்‌ 
200 மக்கள்‌ இயேசுகிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொள்ள முன்‌ வந்தார்கள்‌. நான்‌ 
உற்சாகம்‌ கொண்டேன்‌. அதனால்‌ நான்‌ அதிக களைப்படைந்திருந்தேன்‌. 
நான்‌ முடித்து வெளியே சென்றுக்கொண்டிருந்தேன்‌, ஒரு இளைஞன்‌ என்னிடம்‌ 
வந்தான்‌, அவன்‌ என்னிடம்‌, 'போதகரே, நான்‌ உங்களிடம்‌ பேசவேண்டும்‌' 
என்றான்‌. நான்‌ மிகவும்‌ களைப்பாயிருக்கிறேன்‌. நாளைக்கு காலையில்‌ என்னை 
வந்து பாரும்‌ என்றேன்‌. அவன்‌ திரும்பி வரவில்லை. அந்த மாலையில்‌ 
கம்யூனிஸ்டுகள்‌ என்னைக்‌ கைது செய்தார்கள்‌. ஓய்வில்லாமல்‌ என்னைக்‌ 
கேள்விகள்‌ கேட்டார்கள்‌. சித்திரவதைக்கும்‌ அவர்களுடைய அடிக்கும்‌ பயந்து 
நான்‌ அவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம்‌ பதிலளித்தேன்‌. 
கம்யூனிஸ்டுகளுக்குப்‌ பயந்த நான்‌, ஐந்து நாள்‌ இரவும்‌ பகலும்‌ இடைவிடாமல்‌ 
பேசினேன்‌.” 

“எப்படியானாலும்‌, தேவன்‌ மேலிருந்த அன்பினிமித்தம்‌, வாழ்க்கைக்கு 
வழியைத்‌ தேடிவந்த அந்த வாலிபனோடு ஐந்து நிமிடம்‌ அதிகமாய்‌ பேச 
என்னால்‌ முடியவில்லையே. அந்த நாளில்‌ தேவனுக்கு முன்பாக நின்றுக்‌ 
கொண்டு 201 மக்களுக்காக கணக்குக்‌ கொடாமல்‌ 2௦௦ மக்களுக்கு மாத்திரம்‌ 
நான்‌ எப்படி கணக்குக்‌ கொடுப்பேன்‌” என்று விவரித்தார்‌. 


பிறரோடு கிறிஸ்துவைப்‌ பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுக்கும்‌ தருணங்களை நாம்‌ பார்த்தும்‌ பார்க்காதவர்களைபோல நடிக்கிறோம்‌. 
வேறே ஏற்ற தருணம்‌ வரும்‌ என்று நினைக்கிறோம்‌. ஆனால்‌ மற்றொரு வாய்ப்பு 
நமக்குக்‌ கிடைக்காது தெய்வீகத்‌ தருணங்களை நாம்‌ நிராகரிக்கும்போது, அந்த 
சுவிசேஷகர்போல, நமக்கும்‌ அந்த தருணம்‌ வழுவிப்‌ போய்விடும்‌, வாழ்க்கையில்‌ 
ஒருமுறை கிடைக்கும்‌ வெகுமதி. அது, தேவனுடைய குமாரன்‌ இயேசுவின்‌ மூலம்‌ 
கிடைக்கும்‌ அவருடைய தானமான நித்திய: ஜீவனைப்‌ பற்றிக்‌ கேட்பதற்குக்‌ 
கிடைத்த ஒரே தருணமாயிருப்பது வருத்தத்துக்குரியதாகும்‌. பரலோகத்தில்‌, தேவன்‌ 
உன்னைப்‌ பார்த்து உனக்குத்‌ தருணம்‌ கிடைத்த நேரத்தில்‌ சுவிசேஷத்தை 
அந்த மனிதனுக்கு நீ ஏன்‌ சொல்லவில்லை என்று உன்னிடத்தில்‌ கேட்கலாம்‌. 
நீ என்ன பதில்‌ சொல்வாய்‌? 


183 











தலைசிறந்த வெகுமதி 


நாள்‌ 184 


என்‌ சகோதரரே, 
நீங்கள்‌ பலவிதமான 
சோதனைகளில்‌ 
அகப்படும்போது, 
அதைமிகுந்த 
சந்தோஷமாக 
எண்ணுங்கள்‌. 
யாக்கோபு 1:2-3 


184 


சீனா: ஓர்‌ இளம்‌ மகள்‌ 


“நான்‌ உன்னிடம்‌ தலைசிறந்த ஓர்‌ வெகுமதி பற்றிக்‌ கூறவேண்டும்‌” என்று 
தந்தை தனது கருங்கூந்தலழகியான மகளிடம்‌ கூறினார்‌. அவள்‌ ஆசையோடு 
ஏறிட்டு நோக்கினாள்‌. அவள்‌ தனது ஞானமுள்ள தகப்பன்‌ தேவனைக்‌ குறித்த 
முக்கிய பாடம்‌ போதிப்பதை விரும்பினாள்‌. அவர்‌ கிறிஸ்துவை நேசித்தபடியால்‌, 
அவரிடம்‌ வந்த அனைவரும்‌ இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ உணர்ந்தனர்‌. 


அவர்‌ பழமையாய்ப்‌ போன ஒரு வேதாகமத்தைக்‌ கையில்‌ எடுத்து, வாசிக்க 
ஆரம்பித்தார்‌. “அந்த வெகுமதி பற்றி பிலிப்பியர்‌ 1:29-ல்‌ எழுதியுள்ளது: ஏனெனில்‌ 
கிறிஸ்துவினிடத்தில்‌ விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர்‌ நிமித்தமாகப்‌ 
பாடுபடுகிறதற்கும்‌ உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதில்‌ எழுதியுள்ளபடி 
நமக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள இரு வெகுமதிகளில்‌ ஒன்று விசுவாசம்‌, மற்றது 
பாடுகள்‌. இந்தப்‌ பாடுகள்‌ நாம்‌ தேவனில்‌ வைத்த விசுவாசத்திற்குப்‌ பின்‌ 
தொடருகிற வெகுமதியாகும்‌. அது விலையுயர்ந்த ஈவு. அதன்‌ முழு மகிமையும்‌ 
நாம்‌ பரலோகத்துக்குச்‌ செல்லும்போதுதான்‌ தெரியும்‌.” 

மகள்‌ தகப்பனை கட்டியணைத்து, “மிக்க நன்றி, அப்பா. அதைப்‌ புரிந்துக்‌ 
கொண்டேன்‌” என்றாள்‌. 

அந்த இளம்‌ பெண்‌ வளர்ந்து, போதகர்‌ லி டெக்ஸியன்‌ அவர்களின்‌ 
மனைவியானாள்‌. அவர்‌ தனது விசுவாசத்தினிமித்தம்‌ சுமார்‌ 1௦ முறைக்குமேல்‌ 
சிறைக்குச்‌ சென்று, மரணவாசலை எட்டிப்‌ பார்க்கும்வரை அடிக்கப்பட்டார்‌. 
அவள்‌ அவருடன்‌ சேர்ந்து ஊழியத்தைத்‌ தொடருவதன்‌ முகாந்தரம்‌ 
என்னவெனில்‌, தனது சிறு பிராயத்திலேயே தேவனை நேசிப்பதினால்‌ வரும்‌ 
பாடுகளைத்‌ தாங்குவது அவர்‌ கொடுக்கும்‌ பெரிய வெகுமதிகளில்‌ ஒன்று 
என்பதைக்‌ கற்றதினாலேயே, போதகர்‌ லீ யும்‌ அவர்‌ மனைவியும்‌ சேர்ந்து 
கம்யூனிஸ சீனாவில்‌ எண்ணற்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியுள்ளார்கள்‌. 
என்றாலும்‌ அவர்களுக்கு சிறைவாசம்‌, கைது என்பது பழக்கமானதே. 


வெகுமதிகளான விசுவாசம்‌ மற்றும்‌ உபத்திரவம்‌ ஒரே கட்டைச்‌ சேர்ந்தவை. 
அவைகள்‌ ஒன்றைவிட்டு மற்றொன்றைப்‌ பிரிக்கமுடியாததுபோல, ஒன்றுக்கொன்று 
பலம்‌ பெறவும்‌ ஆதரவாக இருக்கின்றன. நாம்‌ இயேசு கிறிஸ்துவை 
விசுவாசிக்கும்படி வெகுமதி பெற்றிருந்தால்‌ நாம்‌ அவரைப்‌ பின்பற்றுவோம்‌. 
அவரைப்‌ பின்பற்றுவது என்றால்‌, ஆபத்தை எதிர்பார்த்து, பாரம்பரியங்களை 
எதிர்த்து, பிறரால்‌ சந்தேகிக்கப்பட்டு, முடிந்தால்‌ சரீரத்தாலும்‌ மனதாலும்‌ 
உபாதைகளை அநுபவிப்பது ஆகும்‌. விசுவாசம்‌ அடிக்கடி உபத்திரவும்‌ அநுபவிக்க 
வழி நடத்தும்‌. நாம்‌ இன்னும்‌ அதிகமாக இயேசுவைப்‌ போலப்‌ பாடுகளை 
அதுபவித்தால்‌ அவரைக்குறித்த ஆழமான அறிவின்‌ செல்வத்தைப்‌ பெறக்‌ கடந்துச்‌ 
செல்வோம்‌. இந்த உபத்திரவும்‌ நமது விசுவாசத்தை உறுதிபடுத்துவதால்‌ அந்தச்‌ 
சக்கரம்‌ சுழலுகிறது. உனது பாடுகளின்றி கிறிஸ்துவில்‌ வைத்த விசுவாசத்தில்‌ 
வளரும்படி உன்னால்‌ முடியாது. 











தலைசிறந்த நூலாசிரியர்‌ 


நாள்‌ 185 


இயேசு சமீபத்தில்‌ 
வந்து, அவர்களை 
நோக்கி, 
“வானத்திலும்‌ 
பூமியிலும்‌ சகல 
அதிகாரமும்‌ எனக்குக்‌ 
கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. 
ஆகையால்‌, 
நீங்கள்‌ போய்‌, 
சகல ஜாதிகளையும்‌ 
சீஷராக்குங்கள்‌ ” 
என்றார்‌. 

மத்தேயு 28:18-19 


இந்தியா : வில்லியம்‌ கேரி 


“அவர்கள்‌ அப்படிச்‌ செய்யக்கூடாது. அது தவறாக அவர்கள்‌ கண்களில்‌ 
படுகிறதில்லையா?” என்று கூறினார்‌ வில்லியம்‌. 


அந்த மூத்த அரசாங்க அதிகாரி அவருக்குப்‌ பதிலாக, “பாருங்கள்‌, இந்த 
ஊரிலுள்ள பெரும்பாலோர்‌ அதைச்‌ செய்வதைச்‌ சரியென்று நினைக்கிறார்கள்‌. 
அது அவர்கள்‌ மதச்‌ சடங்குகளில்‌ ஓன்று” என்றான்‌. 

வில்லியம்‌, “ஒரு பெண்ணை உயிரோடு அவளுடைய மரித்த கணவனோடு 
இணைத்து எரிப்பது எப்படி நியாயமாகும்‌?” என்று வினவினார்‌. 

அந்த அதிகாரி தன்‌ கைகளை விரித்து, “ஒரு தனி மனிதனாக உங்களால்‌ 
இதை எதிர்த்துப்‌ போராடமுடியாது. நீங்கள்‌ போய்‌ உங்களுக்குண்டான 
மந்தையை விசாரியுங்கள்‌” என்றான்‌. 

வில்லியம்‌ கேரியின்‌ சபைப்‌ பிரிவு அவரிடம்‌ “தேவன்‌ ஒருவரால்‌” மட்டும்‌ 
புறஜாதிகளை விக்கிரக வணக்கம்‌ நிறைந்த தேசங்களில்‌ மாற்றமுடியும்‌ என்று 
சொல்லியனுப்பினார்கள்‌. ஆனால்‌ வில்லியம்‌ இந்த சிந்தையை உதறித்‌ 
தள்ளிவிட்டு, திருச்சபை சரித்திரத்தில்‌ இடம்‌ பெறுமளவுக்கு கப்பல்‌ யாத்திரை 
மேற்கொண்டார்‌, அவர்‌ பல மொழிகளைக்‌ கற்றதுடன்‌, நவீன ஊழியர்‌ ்‌ 
நூல்‌ ஒன்றைப்‌ பிரசுரித்தார்‌. அவர்‌ புதிய ஏற்பாட்டை 34 இந்திய மொழிகளிலும்‌, 
முழு வேதாகமத்தை 8 ஆசிய மொழிகளிலும்‌ மொழிபெயர்த்து பிரசுரித்தார்‌. 

வில்லியம்‌ கேரி, உடன்கட்டை ஏறுதலை அரசாங்கம்‌ ஆதரித்தாலும்‌, அதைத்‌ 
தனி மனிதனாக எதிர்த்துப்‌ போராடி, விதவைகள்‌ செத்த கணவனுடன்‌ 
உயிரோடு சிததிரவதைப்பட்டு எரிக்கப்படுவதை நிறுத்தும்‌ வகையில்‌ தடைச்‌ 
சட்டம்‌ கொண்டு வந்து, அந்த குரூர மரணத்தை நிறுத்தினார்‌. 

கேரி எப்போதுமே கிறிஸ்துவுக்காகப்‌ புதுமை வாதியாக இருந்து, 
மாற்றங்களைப்‌ புகுத்த பாடுபட்டார்‌. அவர்‌ எப்போதும்‌ பிறரை ஏசாயா 54:2,3- 
ன்படி, “தேவனிடம்‌ பெரிய காரியங்ளை எதிர்பார்‌. தேவனுக்கஅகப்‌ பெரிய 
காரியங்களைச்‌ சாதித்து காண்பி” என்று கூறி வந்தார்‌. வில்லியம்‌ கேரி 
சாதித்ததும்‌ அதைத்தான்‌. 


அநேகர்‌ செயல்வீரர்களாகும்போது, தங்கள்‌ விசுவாசத்தைப்‌ பகர செல்கையில்‌, 
“ஜவிரமாகச்‌ செல்‌, மெதுவாகச்‌ செல்‌, நடவாமல்‌ செல்‌”” என்ற மூன்று வகைகளில்‌ 
ஒன்றில்‌ அமைவர்‌. இயேசு தமது க்ஷர்களிடம்‌ சொன்னதைப்‌ போல்‌, நீங்கள்‌ 
பேய்‌ சர்வசிருஷ்டகளுக்கும்‌ சுவிசேஷம்‌ கூறுங்கள்‌ என்பதற்குக்‌ கீழ்ப்படிந்து 
செல்கிறவர்கள்‌ உற்சாகத்துடன்‌ அதைக்‌ கடைசிவரை செய்கிறார்கள்‌. வேறுசிலர்‌ 
கேட்டாலும்‌, அரை மனதுடன்‌, தங்கள்‌ வருமானம்‌ மற்றும்‌ வசதியைப்‌ பாதிக்காமல்‌, 
அதில்‌ பங்கு கொடுக்கிறார்கள்‌. ஆனால்‌ மீதிபேர்‌ கேட்டும்‌, பிறர்‌ அதை 
நிறைவேற்றுவார்கள்‌ என்ற எண்ணத்துடன்‌ சும்மா இருந்து விடுகிறார்கள்‌. 
இவர்களில்‌ யார்‌ இயேசுவின்‌ அறைகூவலுக்குச்‌ சிறந்த முறையில்‌ 
செவிசாய்க்கிறார்கள்‌? உனது விசுவாசத்தைப்‌ பிறரிடம்‌ கூறும்படி தேவன்‌ 
உன்னைத்‌ தூண்டும்படி இன்று ஜெபி. 


185 











தலைசிறந்த பழங்கால இரத்த சாட்சிகள்‌ 


நாள்‌ 186 


கர்த்தராகிய நீரோ 
என்றென்றைக்கும்‌ 
வீற்றிருக்கிறீர்‌. 
உம்முடைய பேர்‌ 


சங்கீதம்‌ 102:12 


186 


ரோம்‌ : கிர்சாந்தீஸ்‌ 


கிர்சாந்தீஸின்‌ தந்தை, “மகனே, இந்த இயேசு நிஜமானவர்‌ என்று உன்னால்‌ 
நம்பமுடியாது” என்றான்‌. 


அதற்கு கிர்சாந்தீஸ்‌ பதிலாக, “அப்பா, அது நிஜம்தான்‌. ஏனெனில்‌ இயேசு 
கிறிஸ்து உங்களையும்‌ என்னையும்‌ போன்ற பாவிகளை இரட்சிக்கும்படியாக 
இந்த உலகத்தில்‌ வந்தார்‌. அவர்‌ இந்த உலகத்துக்கு ஒளியானவர்‌. நீங்கள்‌ 
வணங்கி வருகிற அந்த விக்கிரகங்கள்‌ ஒன்றுக்கும்‌ உதவாதவை” என்றான்‌. 

அவனைத்‌ தண்டிக்கும்படியாக, அவன்‌ தகப்பனார்‌ கிர்சாந்தீஸைப்‌ பல 
நாட்களுக்கு ஒரு இருட்டறையில்‌ பூட்டி வயத்தான்‌. ஆனாலும்‌ அவ்வப்போது 
அவன்‌ பாடித்துதிக்கும்‌ சத்தத்தைக்‌ கேட்க நேரிட்டது. கிர்சாந்தீஸை அவன்‌ 
விசுவாசத்திலிருந்து வழுவச்‌ செய்யும்படி, அவன்‌ தந்‌ைத அவனைச்‌ சுற்றி 
ஆசாபாசங்களையும்‌ மது மாதுக்களையும்‌ அனுமதித்தார்‌. ஆனால்‌ அவன்‌ 
எதற்கும்‌ வணங்காமல்‌, உறுதியாக நின்றான்‌. பின்பு அவன்‌ தந்தை அவனைக்‌ 
கிறிஸ்துவின்‌ அன்பைவிட்டு மாற்றும்படி, விக்கிரக வணக்கம்‌ நிறைந்த ஓர்‌ 
அழகான பெண்ணான டேரியாவை அவன்‌ அறைக்குள்‌ அவனிடம்‌ அனுப்பி 
வைத்தார்‌. அவளிடம்‌ விழாமல்‌, கிர்சாந்தீஸ்‌ அவளைக்‌ கிறிஸ்துவின்‌ இரட்சிப்புக்கு 
வழி நடத்தி, அவள்‌ ஞானஸ்நானமும்‌ பெற்றாள்‌. 

பின்னால்‌, டேரியாவை கிர்சாந்தீஸ்‌ மணமுடித்து, இருவருமாக இணைந்து, 
பிறரைக்‌ கிறிஸ்துவினிடம்‌ வழிநடத்தும்‌ ஊழியத்தை வெற்றிகரமாகச்‌ செய்தனர்‌. 
ரோம சேவகர்கள்‌ அவர்களை சாட்சிகூறும்படி கட்ட முயன்றபோது, கயிறுகள்‌ 
அறுந்துபோயின. ரோம கவர்னர்‌ கிர்சாந்தீஸைத்‌ தூணில்‌ கட்டி முரட்டு 
கம்பிகளால்‌ அவனை அழிக்கும்படி உத்தரவிட்டான்‌. அப்போதும்‌ அவன்மேல்‌ 
எந்த தழும்பும்‌ காயமும்‌ ஏற்படவில்லை. அதன்‌ விளைவாக, சேவகரும்‌ 
கவர்னரும்‌ தேவவல்லமைக்கு அடங்கி, அதை அறிக்கை செய்யும்‌ விதமாக 
அவன்‌ பாதத்தில்‌ விழுந்து மன்னிப்பு கேட்டனர்‌. 

விக்கிரக வணக்கம்‌ நிறைந்த ஒரு தேசத்தில்‌, கிர்சாந்தீஸ்‌ கற்களாலும்‌ 
மரத்தாலும்‌ செதுக்கப்பட்ட விக்கிரகங்களை நம்பாமல்‌, ஜீவனுள்ள தேவனையே 
நம்பினதால்‌, தலை நிமிர்ந்து நிற்க அவனால்‌ முடிந்தது. அவன்‌ சகித்ததினால்‌ 
அநேகர்‌ ஜீவனுக்குள்‌ பிரவேசிக்க வழியாயிற்று. 


இயேசு கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ புதிய விஷயம்‌ ஒன்றுமல்ல. அது பல 
நூற்றாண்டுகளாக மக்களை மாற்றி வந்துள்ளது. அது கிறிஸ்து வரும்வரை 
இன்னும்‌ தொடரும்‌. பழங்கால கதையே இன்னும்‌ தொடருகிறது. தனது சொந்த 
கைகளால்‌ தைத்த வஸ்திரத்தை உடுத்தி செருப்புபோட்ட இரத்தசாட்சியும்‌, 
இன்றைய நீலநிறஜீன்ஸ்‌ அணிந்து தனது சாட்சியை கணினி தபாலில்‌ வெளியிடும்‌ 
நவீனகால விசுவாசியும்‌ ஒரே விதமான உள்ளம்‌ கொண்டவர்கள்‌. தங்கள்‌ 
விசுவாசத்தில்‌ நிலைத்து நின்று ஜீவித்து கடந்து சென்றவர்களைப்‌ போலவே, 
இன்றைய சரித்திர புருஷரும்‌ ஒரே௦வித சாட்சியை நிலைநாட்டுகிறார்கள்‌. இன்று 
வாழும்‌ நீ பழங்கால கிறிஸ்தவ சாட்சிகளின்‌ பட்டியலில்‌ இணையும்படி என்ன 
செய்கிறாய்‌? இன்று கிறிஸ்துவுக்காக முழுவதுமாக அர்ப்பணித்து வாழு. உனக்குப்‌ 
பின்‌ சரித்திரத்தில்‌ இடம்பெறு. உன்னால்‌ ஒரு குடும்பம்‌, அலுவலகம்‌, ஒரு 
பட்டணம்‌ அல்லது தேசம்‌ கிறிஸ்துவை முன்னிட்டு மாறக்கூடும்‌. 








தலைசிறந்த சீஷத்துவம்‌ 


எருசலேம்‌ 


நாள்‌ 187 


நான்‌ என்‌ 
விசுவாசத்தை 
என்‌ திரியை 
களினாலே 
உனக்குக்‌ 
காண்பிப்பேன்‌. 
யாக்கோபு 2:18 


: செபுதேயுவின்‌ மகனான யாக்கோபு 


யாக்கோபைக்‌ கொலை செய்யும்படி பணிக்கப்பட்ட சேவகன்‌ அப்படிச்‌ செய்ய 
மறுத்ததாகச்‌ சரித்திரம்‌ கூறுகிறது. ஏரோது ராஜா அவர்கள்‌ இருவருடைய 
தலைகளையும்‌ துண்டித்தான்‌. ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம்‌. 


தலை துண்டிப்பு பஸ்கா பண்டிகையின்‌ அடையாளமான வெள்ளியன்று 
இயேசு சிலுவையில்‌ மரித்து சுமார்‌ 14 ஆண்டுகளானபின்பு நடப்பதாகத்‌ 
திட்டமிட்டிருந்தனர்‌. செபுதேயுவின்‌ மகனான யாக்கோபு தலைதுண்டிக்கும்‌ 
இடத்துக்கு அழைத்துச்‌ செல்லப்பட்டான்‌. ஏற்கனவே அங்கு தேவையான 
சேவகர்கள்‌ நின்றிருந்தார்கள்‌. இதற்கு முன்னால்‌, இயேசுவைப்‌ பின்பற்றின 
எத்தனை பேரை அங்கு அழைத்து வந்தரோ? 

யாக்கோபு தன்னை அழைத்துவந்த சேவகனின்‌ கண்களில்‌ 
உற்றுநோக்கினான்‌. ஆனால்‌ சேவகனால்‌ பார்க்க முடியவில்லை, தலையைத்‌ 
திருப்பிக்‌ கொண்டான்‌, வேதனையுடன்‌. அதற்கு முன்‌ அடிக்கடி தன்னைக்‌ 
காத்துவந்த சேவகனிடம்‌, யாக்கோபு தன்‌ சிறைக்‌ கதவின்‌ சந்தினூடே, இயேசு 
அருளும்‌ இரட்சிப்பைக்‌ குறித்து சொல்லியிருப்பான்‌. அவன்‌ உள்ளமும்‌ மெதுவாக 
நற்செய்தியை ஏற்க ஆரம்பித்தது. ஆனால்‌ இப்போது, யாக்கோபின்‌ “நண்பன்‌” 
சிறைச்சேதம்‌ செய்ய வேண்டியதாயிற்று. 

யாக்கோபு தானாகவே மனமுவந்து முழங்காற்படியிட்டான்‌. அவனை 
வெட்டும்படி ஓங்கின பட்டயம்‌ விலகி, தரையில்‌ மோதியது. அதனால்‌ 
யாக்கோபின்‌ உயிர்‌ தப்பியது. கொலைசெய்யவேண்டிய சேவகன்‌ கதறி, 
“என்னால்‌ முடியாது. நான்‌ இவனைக்‌ கொல்ல மாட்டேன்‌. அவன்‌ இயேசுவைப்‌ 
பற்றி கூறியது சத்தியமானது. நான்‌ அவருடைய சீஷனைக்‌ கொலை செய்ய 
முடியாது.” 

ஏரோது சைகை காட்டினதின்‌ பேரில்‌, கொலைசெய்யத்‌ தவறின சேவகனின்‌ 
கைகளைப்‌ பின்னால்‌ கட்டி, யாக்கோபின்‌ அருகே முழங்காலில்‌ பணிய 
வைத்தனர்‌, மீதி சேவகர்கள்‌. அப்போது இருவரையும்‌ ஒன்றாக சிரச்சேதம்‌ 
பண்ணினார்கள்‌. 


ஆதரிப்பது என்பது தனி வாழ்விலும்‌, பொது மற்றும்‌ ஆவிக்குரிய வாழ்விலும்‌ 
சாதாரணமாகப்‌ பேசப்படுகிறது. இருவர்‌ நடுவில்‌ வளரும்‌ உறவின்‌ பலத்தைக்‌ 
குறித்து அநேகர்‌ கணித்துவிடுகின்றனர்‌. ஒருவர்‌ போதிக்க, மற்றவர்‌ கற்கின்றார்‌. 
ஒருவர்‌ கொடுக்கிறார்‌, மற்றவர்‌ லாபமடைகிறார்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுகிற 
ஒருவரைப்‌ பின்தொடருவது ஆதரிப்பதின்‌ ஆவிக்குரிய பாடமாகும்‌. சிநதனை 
தூண்டி முன்‌ மாதிரி காட்டுகிற ஒருவன்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றி நடப்பதின்‌ 
வழிமுறைகளைத்‌ தனது நண்பருக்குச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறான்‌. உங்கள்‌ வாழ்வில்‌ 
உங்களது ஆதரவாளர்‌ யார்‌? அவருடைய வாழ்வில்‌ எந்தக்‌ கிறிஸ்தவ 
குணலட்சணங்களைக்‌ கண்டு, அதைப்‌ பின்பற்ற நீ விரும்புகிறாய்‌? 


187 











ஜெயம்‌ என்பதன்‌ தலைசிறந்த விளக்கம்‌ 


நாள்‌ 188 


இதற்காகச்‌ சகாயங்‌ 
கிடைக்கும்‌ 
காலத்தில்‌ 
பக்தியுள்ளவ 
னெவனும்‌ உம்மை 
நோக்கி 
பண்ணுவான்‌. 
சங்கீதம்‌ 32:6 


188 


சீனா: செம்படையில்‌ ஓர்‌ சேவகன்‌ 


இந்த சுவாரஸியமான கடிதம்‌ கம்யூனிஸ சீனாவிலிருந்து கடத்தப்பட்டது. 


“நான்‌ இளைஞனான செம்படை வீரர்களில்‌ ஒருவன்‌. நான்‌ எந்த 
கடவுளையும்‌, எந்த மோட்சததையும்‌, எந்த நரகத்தையும்‌, எந்த இரட்சகரையும்‌ 
எதையும்‌ நம்பினதில்லை. ஒருநாள்‌ நான்‌ தற்செயலாக எனது வானொலியை 
முடுக்கும்போது, உங்கள்‌ கிறிஸ்தவ ஒலிப்பரப்பைக்‌ கேட்டேன்‌. முதலில்‌ 
கேட்டவுடன்‌ அதை அணைத்துவிட எண்ணினேன்‌. சரியான கம்யூனிஸ்டுகள்‌ 
கடவுளை நம்புவதில்லை. எனக்கு அந்த வானொலி நிகழ்ச்சி சுவாரஸியமாக 
இருந்ததால்‌, திரும்பத்‌ திரும்ப அதைக்‌ கேட்கலானேன்‌. நான்‌ இப்போது 
கிறிஸ்துவை நம்புகிறேன்‌. ஆனால்‌ எனக்கு இரண்டு சந்தேகங்கள்‌ உள்ளன. 

“முதல்‌ சந்தேகம்‌ : கடவுள்‌ கம்யூனிஸ சீனாவில்‌ பிறந்த யாரையாவது 
ஏற்றுக்‌ கொள்வாரா? நீங்கள்‌ உங்கள்‌ ஒலிப்பரப்பில்‌ திருச்சபை பற்றி 
பேசுகிறீர்கள்‌. எங்கள்‌ தேசத்தில்‌ திருச்சபையைப்‌ பார்ப்பது மிகவும்‌ அரிது. 
தேவன்‌ திருச்சபையில்‌ இல்லாத நபர்களைச்‌ சேர்ப்பாரா?” 

அந்த இளம்‌ சேவகனுக்குக்‌ கம்யூனிஸ சீனாவில்‌ எத்தனை ரகசிய 
திருச்சபைகள்‌ உள்ளன என்றும்‌, கிறிஸ்துவை நேசிக்கிற அத்தனைபேரும்‌ 
திருச்சபை அங்கத்தினர்‌ என்றும்‌ தெரியவில்லை, மேலும்‌ அவன்‌ தொடர்ந்தான்‌: 

“எனது இரண்டாம்‌ கேள்வி : எனக்கு ஜெபிக்கக்‌ கற்றுத்‌ தரமுடியுமா? 
நீங்கள்‌ ஒவ்வொரு வானொலி நிகழ்ச்சியையும்‌ ஜெபித்து ஆரம்பித்து, ஜெபித்து 
முடிக்கிறீர்கள்‌. எனக்கும்‌ ஜெபிக்க விருப்பம்தான்‌. ஆனால்‌ நான்‌ எப்படி 
ஜெபிப்பது? என்று வழிகாட்டுங்கள்‌.” 

அந்தச்‌ சேவகன்‌ எந்தத்‌ திருச்சபை ஆராதனையிலும்‌ பங்கேற்றதில்லை. 
ஆனால்‌ அவன்‌ ஜெபத்தைக்‌ குறித்து என்ன நினைத்தான்‌ என்றால்‌, “நாள்‌ 
முழுவதும்‌ பேசி, பேசினவற்றை செய்துமுடித்தபின்‌, அன்று மாலையில்‌ 
“ஆமென்‌” என்று சொல்வதாகும்‌.” 

ஜெபத்தைப்‌ பற்றி எவ்வளவு அருமையான விளக்கம்‌ இது। 


ஜெபம்‌ இயல்பாக வருவது அல்ல. அது உண்மையில்‌ இயற்கைக்கு 
அப்பாற்பட்டதால்‌ அது யாருக்கும்‌ தானாக வராது. தேவன்‌ தம்மோடு நாம்‌ 
பேசும்படியான விருப்பத்தைத்‌ தூண்டுகிறார்‌. ஒரு கணக்கு அல்லது மறுமொழியைக்‌ 
கற்பதுபோல்‌, ஜெபமானது கற்கும்‌ திறனால்‌ வளர்க்கும்‌ கலையாகும்‌. எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு நாம்‌ ஜெபிக்க முயலுகிறோமோ, அவ்வளவுக்கவ்வளவு ஜெபம்‌ 
இயல்பாக வரும்‌. இந்தக்‌ கதையிலுள்ள வாலிபன்‌ தனது வாழ்வின்‌ அனைத்து 
பகுதிகளையும்‌ ஜெபம்‌ பாதிப்பதாகப்‌ பாவித்ததால்‌, தனது முழு வாழ்வையும்‌ 
தேவனுக்கென்று வாழ நினைத்தான்‌. உனது ஜெபவாழ்க்கையில்‌ வளர்ச்சி 
காணப்படுகிறதா? அல்லது ஜெப வாழ்க்கை மங்கிவிட்டதா? இன்றுமுதல்‌ 
அர்த்தத்துடன்‌ தேவனிடம்‌ பேசும்படி வாஞ்சிக்கவும்‌, ஜெபத்தை தினசரி வாழ்வின்‌ 
அங்கமாக்கவும்‌ ஜெபித்துக்கேள்‌. உனது வாழ்வை ஜெபமாக மாற்றிக்கொள்‌. 





நாள்‌ 189 


சிறைவாசத்துக்கு முன்பு நாங்கள்‌ 
கேவனைம்‌ பற்றி கேள்விபட்டேரம்‌. 
சிறைவரசத்திற்குள்‌ நாங்கள்‌ 
தேவனை அநுபவிக்கிறோம்‌. 
போதகர்‌ த்ஸீ - சீனாவில்‌ ரகசிய திருச்சபை தலைவர்‌, தனது 
விசுவாசத்தினிமித்தம்‌. சிறை சென்றவர்‌, இவர்‌ பஞ்சத்திலும்‌, சரீர 


நோய்‌, பலவீனத்திலும்‌, கட்டாயமாக நிலக்கரி சுரங்கத்தில்‌ வேலை 
செய்தபோது வெடிவிபத்திலும்‌ உயிர்தப்பினார்‌. 


189 





மிகக்‌ கொடுர பைத்தியம்‌ 


ரஷியா : அன்னா செர்டோ கோவா 


அன்னா செர்டோகோவாவுக்கு அணிவிக்கப்பட்ட நேர்‌ கைசட்டைகள்‌ அவளுக்கு 
வசதியற்றதாக இருந்தது. அவள்‌ தனது கைகளை மூடி சரீரத்தோடு இணைத்து 
கட்டப்பட்டிருந்தாள்‌. காவலாளிகளைப்‌ பொறுத்த மட்டில்‌ அன்னா ஒரு கட்டப்பட்ட 


நாள்‌ 190 மிருகமாகத்‌ தவிர வேறொன்றும்‌ இல்லாதிருந்தாள்‌. 


அன்னா இவ்வாறு கட்டப்பட்ட நிலையில்‌ ரஷிய சிறையில்‌ பைத்தியக்காரர்‌ 
அறையினுள்‌ பத்தாண்டுகள்‌ அடைபட்டிருந்தாள்‌. ஆனால்‌ அவள்‌ சற்று கூட 
பைத்தியமாக இருக்கவில்லை. கிறிஸ்துவை அன்னா மறுதலிக்க மாட்டேன்‌ 
என்றதால்‌ நீதிபதி அவளை புத்தி கெட்டவள்‌ என்று அந்தத்‌ தண்டனையை 


வழங்கியிருந்தார்‌. 


அப்படி பைத்தியம்‌ பிடித்தவர்கள்‌ நடுவில்‌ ஒருத்தியாக இருந்த அவள்‌, 

தான்‌ பயத்தியக்காரியா என்ற கேள்வி அவளுக்குள்‌ எழும்பியது. இரவில்‌ 

தன்னைச்‌ சுற்றியிருந்தவர்கள்‌ கோபத்தினாலும்‌ பயத்தினாலும்‌ 

கூக்குரலிடும்போது அன்னா தேவனுடன்‌ போராடி நீண்ட நேரம்‌ ஜெபிப்ப 6 

நான்‌ எந்த ஆனால்‌ அவள்‌ ஒருபோதும்‌ கோபப்பட்டதில்லை. நீதிபதி முன்‌ தன்‌ 
நிலைமையி விசுவாசத்தை மறுதலியாத அவள்‌ பைத்தியர்‌ அறைக்குள்‌ தனது விசுவாசத்தைக்‌ 
காத்துக்‌ கொண்டாள்‌. சற்று தெளிந்த மனமுடையவர்களோடு அன்னா 


லிருந்தாலும்‌ மன கிறிஸ்துவின்‌ அன்பைப்‌ பகர்ந்தாள்‌. 


ரம்மியமாயிருக்கக்‌ பைத்தியக்காரர்‌ அறையிலிருந்து அன்னா ஒரு கடிதம்‌ எழுதினாள்‌. அதில்‌ 
கற்றுக்‌ கொண்டேன்‌. : “நமது கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ உங்களுக்கு என்‌ அன்பின்‌ 


பிலிப்பியர்‌ 4:11 


வாழ்த்துதல்கள்‌. தேவன்‌ நம்மை அழகுள்ளவர்களாக மாற்றி, கிறிஸ்துவில்‌ 
பரிபூரணராக்கும்படி அவரிடம்‌ ஜெபித்து வருகிறேன்‌. அவர்‌ நமது அனைத்து 


காரியங்களையும்‌ நன்றாய்‌ பொறுப்பெடுப்பார்‌. எல்லோருடைய இருதயங்களையும்‌ 
உருவாக்கின தேவன்‌ எல்லா மனிதரின்‌ கிரியைகளையும்‌ அறிகிறார்‌. 
நாஸ்தீகமாகிய விக்கிரகத்தைப்‌ பேணிவரும்‌ மனிதருக்கு எதிரான எனது 
போராட்டத்தில்‌ அவர்‌ நீதியையும்‌ நியாயத்தையும்‌ நிலைநாட்டுவார்‌ என்று 


நம்புகிறேன்‌.” 


சில வேளைகளில்‌ கிறிஸ்தவர்களுக்கு ஆத்திரமூட்டும்‌ வகையில்‌ பைத்தியக்காரராக 
ஒதுக்கி வைப்பதனால்‌ அவர்கள்‌ பொறுமையைச்‌ சோதிக்க நேரிடுகிறது. 
அவர்களுக்கு இக்கட்டான வாழ்க்கை சூழ்நிலை உருவாகிறது. குழப்பமான 
அலுவலகப்‌ பணிகள்‌, முரட்டாட்டமுள்ள பிள்ளை, வேண்டாத சம்பாஷணை 
கேட்குதல்‌ போன்ற சூழ்நிலைகளில்‌ தேவன்‌ மேலுள்ள பற்றுதலோடு இருக்க 
உன்னால்‌ முடியுமா? நமக்கு மனரம்மியத்தின்‌ இரகசியம்‌ தெரிந்திருக்குமானால்‌ 
அது முடியும்‌. வெளியிலுள்ள காரியங்கள்‌ உன்னை மேற்கொள்ளும்‌ நேரத்தில்‌, 
உள்ளத்தில்‌ தேவசமாதானம்‌ ஆளும்படி. அநுமதிக்க வேண்டும்‌. நம்மைச்‌ சுற்றி 
நடக்கும்‌ சம்பவங்கள்‌ உன்னை ஆள அநுமதியாதே. அப்படி செய்தால்‌ 
சூழ்நிலைகளால்‌ குழப்பம்‌ ஏற்படும்‌. உனக்கு நடக்கும்‌ சம்பவங்களை மீறி 


தேவசமாதானம்‌ உன்னை ஆளட்டும்‌. 











தலைசிறந்த பணி 


நாள்‌ 191 


எப்படியாகிலும்‌ 
சிலரை 
இரட்சிக்கும்படிக்கு 
நான்‌ எல்லாருக்கும்‌ 
எல்லாமானேன்‌. 


1 கொரிந்தியர்‌ ௨22 


ருமேனியா: டாக்டர்‌ கார்லோ 


விண்ணப்பப்‌ படிவங்களை அலசி ஆராயுமுன்‌ போதும்‌ என்றாகிவிட்டது. 
அவற்றின்‌ பின்னணியை அலசி ஆராய்ந்து வருகையில்‌ டாக்டர்‌ கார்லோவின்‌ 
விண்ணப்பப்படிவம்‌ ஏறக்குறைய தள்ளூபடியானதற்குக்‌ காரணம்‌, அவர்‌ 
“கிறிஸ்தவர்‌' என்பதனாலேயே. எனினும்‌ கடினமான அலசலுக்குப்‌ பின்‌ ரகசிய 
போலீஸ்‌ பிரிவின்‌ வைத்தியராக நியமனம்‌ பெற்றார்‌. தான்‌ ஒரு இறிஸ்தவன்‌ 
என்று சொல்வதைத்‌ தவிர்த்து வந்தார்‌. 


டாக்டர்‌ கார்லோவின்‌ குடும்பத்தினர்‌ அவர்‌ கம்யூனிஸ்டாகி விட்டார்‌ என்று 
பயந்து அவரை ஒதுக்க ஆரம்பித்தனர்‌. ஒவ்வொருவராக குடும்பத்திலிருந்தும்‌ 
திருச்சபையிலிருந்தும்‌ அவருக்கு நெருங்கினவர்கள்‌ முதுகு காண்பித்தனர்‌. 
ஒரு போதகரைத்‌ தேடும்‌ பணியில்‌ அவர்‌ ஈடுபட்டிருக்கிறார்‌ என்று யாருக்கும்‌ 
தெரியாது. 

ஓர அரசாங்க அதிகாரி என்ற அளவில்‌ ரகசிய போலீஸ்‌ பிரிவின்‌ டாக்டராக 
அவர்‌ எந்த வேளையிலும்‌ சிறைச்சாலைக்குள்‌ போய்வர அநுமதி இருந்தது. 
ஓவ்வொரு காவற்கூடத்துக்கும்‌ சென்று பார்த்தார்‌. கடைசியாக ஒரு 
இருட்டறையில்‌ அந்தப்‌ போதகரைக்‌ கண்டுபிடித்தார்‌. 

டாக்டர்‌ கார்லோ பிற கிறிஸ்தவர்களிடம்‌ தகவல்‌ தர, அது வேகமாக 
வெளியுலகத்துக்குத்‌ தெரியவந்தது. அவர்‌ மரித்துவிட்டார்‌ என்று 
அறிவிக்கப்பட்டிருந்தாலும்‌, போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்ப்ரான்ட்‌ உயிரோடு இருப்பதற்கு 
ஆதாரம்‌ சிக்கிவிட்டது. குருஷ்சேவ்‌ மற்றும்‌ ஐசர்ஹவர்‌ நடுவில்‌ 1956-ல்‌ நடந்த 
பேச்சு வார்த்தையின்போது, உலகமெங்குமுள்ள கிறிஸ்தவர்களின்‌ 
வேண்டுகோளுக்‌ கிணங்க வும்பிரான்ட்‌ வெளியே வந்தாக வேண்டும்‌ என்று 
வலியுறுத்தப்பட்டது. அதன்படி அவருக்கு மீட்புத்தொகையாக 10,000 டாலர்கள்‌ 
கொடுத்து அவரை மீட்டனர்‌. 

பின்னால்‌ போதகர்‌ வும்பிரான்ட்‌ எழுதியது, “அந்த டாக்டர்‌ ரகசிய போலீஸ்‌ 
தொண்டனாகச்‌ சேராமலிருந்திருந்தால்‌, என்னைப்‌ பற்றி தகவலும்‌ கிடையாமல்‌, 
நான்‌ விடுதலையடையாமலும்‌ இருந்திருப்பேன்‌. நான்‌ சிறையிலேயே ரகசியமாக 
மரித்து, சிறையின்‌ கல்லரையில்‌ அடக்கம்பண்ணப்பட்டிருப்பேன்‌” என்பதே. 


ரகசிய வீரர்கள்‌ பெரிய திரையின்‌ நட்சத்திரங்கள்‌. அவர்களின்‌ வீர்ச்செயல்கள்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக தலைமையகத்தின்‌ தேவைக்கேற்ப சேவையாக இருக்கும்‌. 
தலைமறைவான திருச்சபைகளின்‌ ரகசிய வீரர்களின்‌ பணியும்‌ அப்படியே 
இருக்கிறது. அவர்களின்‌ நித்திய காலத்துக்கு மறைவாக இருந்தாலும்‌ போற்றக்‌ 
கூடியதாக இருக்கும்‌. அவர்கள்‌ செய்யும்‌ பணி, கிறிஸ்துவின்‌ நற்செய்தியைப்‌ 
பரப்பும்‌ பணிக்குப்‌ பேராதரவாக உள்ளது. தங்களது இடம்‌, நிலைமை எதுவாக 
இருந்தாலும்‌, தேவன்‌ நம்மொவ்வொருவரையும்‌ தமது சேவையில்‌ பங்குபெற 
அழைக்கிறார்‌. வெளியரங்கமஅக இல்லாவிட்டாலும்‌ ரகசியமாகவும்‌ ஆவிக்குரிய 
பணிசெய்யவும்‌ பரலோக தந்தையிடம்‌ அறிக்கை சமர்ப்பிக்கவும்‌ நாம்‌ 
கடமைப்பட்டுள்ளோம்‌. தேவனுடைய அன்பை எந்த வழியிலாவது அநுதினம்‌ 
நாம்‌ வெளிப்படுத்தியாக வேண்டும்‌. நாம்‌ செய்யும்‌ அந்தப்‌ பணியில்‌ எந்தப்‌ 
பாதுகாப்பும்‌ நமக்க அளிக்கப்படவில்லை. ஆனாலும்‌ ஒன்றுமட்டும்‌ நிச்சயம்‌, அது 
நித்தியத்தில்‌ நாம்‌ அறுக்கும்‌ பலனாகும்‌. 


191 








தலைசிறந்த இரத்தசாட்சி 


நாள்‌ 192 


நாங்கள்‌ 
எப்பொழுதும்‌ 
உங்களுக்காக 
தேவனை 
ஸ்தோத்தரிக்கக்‌ 
கடனாளிகளா 
யிருக்கிறோம்‌. 
உங்கள்‌ விசுவாசம்‌ 
மிகவும்‌ 
பெருகுகிறபடி 
யினாலும்‌, அப்படிச்‌ 
செய்கிறது 


தகுதியாயிருக்கிறது. 


2 தெசலோனிக்‌ 
கேயர்‌ 1:3 


192 


ரோம்‌ : பிஷப்‌ போலீகார்ப்‌ 


போலீகார்ப்‌ அப்போஸ்தலனாகிய யோவானின்‌ மாணாக்கனாக இருந்தவர்‌. 
என்றாலும்‌ தனது வயதான காலம்‌ வரை இன்னும்‌ ஓடினார்‌. அவர்‌ ஒருமுறை 
பிரயாணஞ்‌ செய்தபோது, ஒரு சிறுபிள்ளை அவரைப்‌ போலீஸிடம்‌ சுட்டிக்‌ 
காட்டியது. அச்சமயம்‌ போலகார்ப்‌ உணவருந்திகொண்டிருந்ததால்‌, தன்னைப்‌ 
பிடிக்க வந்த போலீஸாரை உணவருந்தும்படி அழைத்தார்‌. 


அவர்களுடன்‌ உணவருந்தினபின்‌, போலீகார்ப்‌ அவர்களிடம்‌, தான்‌ 
ஜெபிக்கும்படி ஒருமணிநேரம்‌ காத்திருக்க முடயுமா என்று கேட்டார்‌. அவர்கள்‌ 
அதற்கு சம்மதித்தாலும்‌ பின்பு அதற்காக மனம்‌ வருந்தினர்‌. போலீகார்ப்‌ 
தன்னைப்‌ பிடிக்கவந்த சேவகர்கள்‌ பாவ உணர்வு பெற்று மனந்திரும்பும்படி 
ஊக்கமாக ஜெபித்தார்‌. 

இறுதியில்‌ போலீகார்ப்‌ கவர்னர்‌ முன்‌ நிறுத்தப்பட்டு, பொது கடைவீதியில்‌ 
எரிக்கப்பட வேண்டும்‌ என்ற தீர்ப்பு பெற்றார்‌. அவர்‌ இயேசுவை மறுதலித்தால்‌ 
விடுவிக்கப்படுவார்‌ என கவர்னர்‌ கூறினார்‌. போலீகார்ப்‌ அதற்கு மறுப்பு 
தெரிவித்து, “என்பத்தாறு ஆண்டுகள்வரை நான்‌ அவரைச்‌ சேவித்துவிட்டேன்‌. 
எனக்காக இரட்சிப்பளித்த அந்த ராஜாவை நான்‌ எப்படி மறுதலிக்க முடியும்‌?” 
என்று கேட்டார்‌. 

அவர்கள்‌ போலீகார்ப்பைச்‌ சுற்றி விறகு கட்டைகளை அடுக்கி அவரை 
அதன்‌ மையத்தில்‌ ஒரு கம்பத்தில்‌ கட்டினார்கள்‌. பின்பு சிதையை தீ 
மூட்டுவதுபோல்‌ அவரைச்‌ சுற்றி அக்கினி எரிந்தாலும்‌ அவருடைய சரீரத்தில்‌ 
ஒருமுடியும்‌ கருதாம லிருப்பதைக்‌ கவர்னர்‌ கண்டான்‌. கோபாவேசத்துடன்‌ 
அவரை ஈட்டியால்‌ குத்தி கொல்லும்படி ஆணையிட்டான்‌. போலீகார்ப்பைக்‌ 
கொன்றாலும்‌ அவருடைய விசுவாசத்தையும்‌ தைரியமான ஆவியையும்‌ யாராலும்‌ 
அவிக்க முடியாமற்போயிற்று. 

போலீகார்ப்‌ செய்த கடைசி ஜெபம்‌ இது: “இந்த நாளில்‌, இந்த நேரத்தில்‌ 
இரத்தசாட்சிகளின்‌ பட்டியலில்‌ நான்‌ இணையுமாப்போல்‌ எனக்கு இப்படிப்பட்ட 
சாவைக்‌ கட்டளையிட்ட அன்பு தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்‌. நான்‌ 
இவ்வாறு கிறிஸ்துவின்‌ மரணத்திலும்‌ உயிர்த்தெழுதலிலும்‌ பங்குபெறச்‌ 
செய்தீரே. உமக்கு நன்றி” 


போலீகார்ப்‌ “வீரசேவை”' க்கு நல்ல அர்த்தம்‌ காண்பித்தார்‌. நீண்ட நாள்‌ 
வாழ்ந்தாலும்‌, தன்‌ எதிரிகள்‌ கிறிஸ்துவின்‌ மேல்‌ வைத்திருந்த விசுவாசத்தைக்‌ 
குறித்து என்ன நினைத்தார்கள்‌ என்பதை அவர்‌ சற்றும்‌ பொருட்படுத்தவில்லை. 
ஆனால்‌ இதற்கு நேர்மாறாக சில இளைஞர்கள்‌ சத்துருவிடம்‌ என்னவரும்‌ என்று 
எதிர்பாராமல்‌ சாடுகிறார்கள்‌. அநேக விசுவாசிகள்‌ இந்த இரண்டு வகைகளின்‌ 
மத்தியில்‌ இடறுகிறார்கள்‌. நமது இளமை துடிப்பினிமித்தம்‌ கிறிஸ்துவுக்காக 
வாழ்வதை மறந்துவிடுகிறோமா? அல்லது நீண்ட நாட்கள்‌ அவருக்கென்று 
சாட்சியாக வாழ்வதனால்‌ . நமது விசுவாசத்தைப்‌ பிறர்‌ ஏற்றுக்‌ கொள்ள வாய்ப்‌ 
பளிக்கிறோமா? நல்ல வேளையாக, நாம்‌ இருக்கிறவண்ணமாக இயேசு நம்மை 
ஏற்றுக்கொள்வதால்‌, நாம்‌ எவ்வாறு முடிக்கிறோம்‌ என்பது முக்கியமாகாதிருந்து 
விடுகிறது. இன்று அவரில்‌ நீ வைத்துள்ள விசுவாசத்தில்‌ வளர்ந்து, பிறர்‌ அதை 
அறிய நீ நாளை வாழக்கூடாதா? 








தலைசிறந்த பணிவிடை 


நாள்‌ 193 


உங்களில்‌ 
எவனாகிலும்‌ 
பெரியவனாயிருக்க 
விரும்பினால்‌, அவன்‌ 
உங்களுக்குப்‌ 
பணிவிடைக்கார 
னாயிருக்கக்கடவன்‌. 
மத்தேயு 20:26 


பாகிஸ்தான்‌ : ஸீபா 


“இந்த வசனங்களைத்‌ திரும்பச்‌ சொல்‌” என்று ஸீபாவுக்கு உத்தரவானது. 
“நான்‌ அந்த வசனங்களைத்‌ திரும்பச்‌ சொல்லமாட்டேன்‌. நான்‌ ஓர்‌ கிறிஸ்தவள்‌. 
தொடர்ந்து எப்போதுமே கிறிஸ்தவளாக ஜீவிப்பேன்‌.” 


அவளது குடும்பம்‌ கஷ்டத்தில்‌ இருந்ததால்‌, ஸீபா ஓரு பணக்கார முஸ்லீம்‌ 
குடும்பத்தில்‌ வீட்டுவேலை செய்தாள்‌. அவள்‌ வேலைசெய்யும்போது, அந்த 
வீட்டுத்‌ தலைவன்‌ அவளுக்கு இஸ்லாம்‌ பற்றி கற்றுக்‌ கொடுக்கவும்‌, 
குரானிலிருந்து வசனங்களை மனப்பாடம்‌ செய்விக்கவும்‌ முயன்றான்‌. மூன்று 
வெவ்வேறு சந்தர்ப்பங்களில்‌ ஸீபா “நான்‌ ஒரு கிறிஸ்தவள்‌” என்று கூறி 
மனப்பாட வசனம்‌ கூற மறுத்ததால்‌, அவர்களால்‌ அடிப்பட்டாள்‌. 

பின்பு அந்தக்‌ குடும்பத்தார்‌ அவள்மேல்‌ பொய்யாகத்‌ திருட்டு குற்றஞ்சாட்டி 
அவளைச்‌ சிறைச்சாலைக்கு அனுப்பினர்‌. சிறையிலிருந்து ஸீபாவை விடுவித்து 
வந்த தாய்‌ அவள்‌ வேலைசெய்த முஸ்லீம்‌ எஜமானிடம்‌ தனது மகளைக்‌ 
குறித்துப்‌ பேசினாள்‌. அதை அவர்கள்‌ விரும்பவில்லை. 

அந்தக்‌ குடும்பத்தில்‌ ஒருவர்‌ உரத்த சத்தமாக, “நீ படிக்காதவள்‌, நீயும்‌ 
உன்‌ மகள்‌ இருவரும்‌ படிப்பறிவு இல்லாதவர்கள்‌. நீங்கள்‌ உயிருடன்‌ இருக்கக்‌ 
கூடாது" என்றார்கள்‌. அவர்கள்‌ ஸீபாவின்‌ தாயார்மேல்‌ சீமெண்ணெய்‌ ஊற்றி 
தீ கொளுத்திவிட்டனர்‌. ஸீபா அதற்குப்பின்‌ தன்‌ தாயை உயிரோடு 
பார்க்கவில்லை. இந்த சோக சம்பவம்‌ நடந்த பின்பும்‌ ஸீபா கிறிஸ்துவிடம்‌ 
தொடர்ந்து அன்பு செலுத்தி, அவரோடு நடந்தாள்‌. இப்பொழுது ஸீபா 
ஞானஸ்நானம்‌ பெற்றிருக்கிறாள்‌. 

இன்று பாகிஸ்தானில்‌, ஸீபா போன்ற கிறிஸ்தவ இளம்பெண்கள்‌ தங்கள்‌ 
குடும்பத்தை தாங்குவதற்காக வீட்டு வேலைகளுக்குச்‌ செல்ல 
வேண்டுவதில்லை. அவர்களுக்கென்று ஓர்‌ தையல்‌ பள்ளிக்கூடம்‌ 
ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தனது மனதில்‌ வேதனைப்பட்டாலும்‌, ஸீபா அந்த 
முஸ்லீம்‌ குடும்பத்தினர்மேல்‌ வைராக்கியம்‌ வைக்கவில்லை. அவள்‌ தனது 
தேசத்தில்‌ பிறரிடம்‌ தனது விசுவாசத்தைப்‌ பகரும்படி காத்திருக்கிறாள்‌. அவள்‌ 
ஓர்‌ வேதாகம ஆசிரியையாகப்‌ பணிவிடை செய்ய விரும்புகிறாள்‌. 


தேவனுடைய ராஜ்யம்‌ தலைதழாகும்போது நிமிர்ந்து நிற்கிறது. அநேகர்‌ உலகக்‌ 
கண்ணோட்டத்தில்‌ படிப்பு, அழகு, ஐசுவரியத்தில்‌ மேல்‌ நிலையில்‌ 
காணப்பட்டாலும்‌, தாழ்மையான ஊழியர்கள்‌ ராஜ்யத்தில்‌ புகழேணியில்‌ உயர 
ஏறி நிற்பர்‌. ஸீபா உலகப்‌ பார்வையில்‌ ஒன்றுமில்லை. என்றாலும்‌, அவள்‌ 
தேவனுடைய ராஜ்ய பணிவிடை செய்கிறபடியால்‌ உயர்ந்தவள்‌. ஒரு பணியாள்‌ 
சிறந்த திறமைகள்‌ இல்லாதிருக்கலரம்‌. ஆனால்‌ வேலைசெய்யும்படி அவர்கள்‌ 
சேவை கிட்டுகிறது. ஒரு வேலையாள்‌ பிறருடைய கண்களில்‌ உதாசீனமாகக்‌ 
காணப்படலாம்‌. ஆனால்‌, தேவனுடைய பார்வையில்‌ அவன்‌ மேலானவன்‌. 
உலகத்துக்கு மாறாக நடந்தால்‌ என்ன? தேவ பணிக்கென்று உன்னை அர்ப்‌ 
பணித்தால்‌, அதை உன்‌ உள்ளத்தில்‌ நீ உணர ஆரம்பிப்பாய்‌, நீ நற்செய்தியைப்‌ 
பரப்பும்படி என்ன வேண்டுமானாலும்‌ செய்யும்‌ ஒரு வேலைக்காரனாக உன்னை 
தாழ்த்த விருப்பமா? 


193 








தலைசிறந்த மனந்திரும்புதல்‌ 


நாள்‌ 194 


அந்தப்படி, முந்தின 
நடக்கைக்குரிய 
மோசம்போக்கும்‌ 
இச்சைகளாலே 
கெட்டுப்போகிற 
பழைய மனுஷனை 
நீங்கள்‌ களைந்து 
போட்டு, உங்கள்‌ 
உள்ளத்திலே புதி 
தான ஆவியுள்ளவர்‌ 
களாகி, மெய்யான 
நீதியிலும்‌ பரிசுத்தத்‌ 
திலும்‌ தேவனுடைய 
சாயலாக சிருஷ்டிக்‌ 
கப்பட்ட புதிய மனு 
ஷனைத்‌ தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 


எபேசியர்‌ 4:22-24 


194 





சீனா : சாங்‌ ஷென்‌ 


தனது மனந்திரும்புதலுக்குமுன்‌ சாங்ஷென்‌ ஒரு சீட்டாட்டக்காரனாகவும்‌, 
பெண்பித்தனாகவும்‌ திருடனாகவும்‌ அறியப்பட்டிருந்தான்‌. வாழ்வின்‌ நடுபாதியில்‌ 
கண்பார்வை இழந்தபோது, அவன்‌ செய்த கர்மத்துக்காக தேவர்கள்‌ அவனை 
தண்டித்துவிட்டன என்று அயலகத்தார்‌ பேசினர்‌. 


1886-ல்‌, சாங்‌ பல நூறுமைல்கள்‌ தூரம்‌ பயணஞ்செய்து ஒரு மிஷன்‌ 
ஆஸ்பத்திரிக்குச்‌ சென்றார்‌. அங்கு அநேகர்‌ பார்வை பெற்றார்கள்‌. அங்கு 
அவனுக்கு அரைகுறையான பார்வை கிடைத்ததுடன்‌, அவன்‌ முதல்‌ முறையாக 
இயேசு கிறிஸ்துவைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டான்‌. “எங்களிடம்‌ பார்வை 
பெற்றவர்களில்‌ அவனைப்போல சந்தோஷத்தோடு நற்செய்தியை யாரும்‌ ஏற்றுக்‌ 
கொண்டதில்லை” என்று வைத்தியர்‌ கூறினார்‌. 

சாங்‌ ஞானஸ்நானத்துக்காகக்‌ கேட்டபோது, மிஷனெரி ஜேம்ஸ்‌ வெப்ஸ்டர்‌ 
அவனைப்‌ பார்த்து, முதலாவது உன்‌ குடும்பத்திடம்‌ சென்று அங்குள்ள அக்கம்‌ 
பக்கத்தில்‌ 'நான்‌ மாறிவிட்டேன்‌' என்று கூறிவா, அதன்பின்‌ இன்னும்‌ நீ 
இயேசுவைப்‌ பின்பற்றினால்‌, மறுபடி நான்‌ வரும்போது, அவர்கள்‌ சொல்லக்‌ 
கேட்டு, உனக்கு ஞானஸ்நானம்‌ கொடுப்பேன்‌” என்றார்‌. ஐந்து மாதம்‌ சென்று 
வெப்ஸ்டர்‌ திரும்பி வந்தபோது நூற்றுக்‌ கணக்கான விசுவாசிகளைக்‌ கண்டார்‌. 
அவர்‌ புதிய ஊழியருக்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன்‌ ஞானஸ்நானம்‌ கொடுத்தார்‌. 

சற்றுப்‌ பின்பு, வேறே ஓர்‌ சீன கண்வைத்தியன்‌ சாங்கின்‌ அரைகுறை 
பார்வையைக்‌ குலைத்துப்போட்டான்‌. ஆனாலும்‌ சாங்‌ இன்னும்‌ வெவ்வேறு 
கிராமபகுதிகளில்‌ சென்று சுவிசேஷ பிரபல்யம்‌ செய்துவந்தார்‌. சிலர்‌ அவர்‌ 
முகத்தில்‌ துப்பி அவமதித்துத்‌ தள்ளினாலும்‌, இன்னும்‌ நூற்றுக்‌ 
கணக்கானோரைக்‌ கிறிஸ்துவுக்காக ஆதாயம்‌ பண்ணினார்‌. 

சீனாவில்‌ பாக்ஸர்‌ கலகம்‌ வந்தபோது, கிறிஸ்தவர்கள்‌ சாங்கை பத்திரமாக 
மலையின்‌ ஒரு கெபியில்‌ ஒளித்து வைத்தனர்‌. பாக்ஸர்‌ கலகக்காரர்‌ 
கிறிஸ்தவர்களைக்‌ கலைக்கும்படி, அருகிலுள்ள ஒரு பட்டணத்திலிருந்து 5௦ 
கிறிஸ்தவர்களைப்‌ பிணைக்கைதிகளாகப்‌ பிடித்துக்‌ கொண்டு போனார்கள்‌. 
பின்பு, 'சாங்‌ முன்வந்தால்‌ உங்களை விட்டு விடுவோம்‌' என்று பறைசாற்றினர்‌. 
அதைக்‌ கேள்விப்பட்ட சாங்‌ தப்பி ஓடி வந்து அவர்கள்‌ எதிரில்‌ நின்று, “நான்‌ 
அவர்களுக்காகச்‌ சந்தோஷமா றன்‌” என்றான்‌. மூன்று நாட்கள்‌ சென்று 
சாங்‌ தலைவெட்டப்பட்டு மரித்தான்‌. மீதியான அந்த ஊர்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
விடுவிக்கப்பட்டார்கள்‌ . 


பெரிய பரிமாற்றம்‌ என்னவெனில்‌, பெரிய சுவிசேஷத்தினால்‌ வரும்‌ மன 
மாற்றமாகும்‌. இயேசு நமது பழைய ஜீவியத்தை மாற்றி புதிதாக்குகிறார்‌. அவர்‌ 
சாங்கை எப்படி மாற்றினார்‌ என்று பார்த்தீர்களே. சாங்‌ தனக்கென வாழ்வதை 
விட்டு முழுவதுமாக கிறிஸ்துவுக்கென்று வாழ்ந்தார்‌. நமது பழைய வாழ்வில்‌ நாம்‌ 
எத்தனை பேருக்குக்‌ கேடு விளைவித்திருந்தாலும்‌, நம்மை உபயோகமான 
பாத்திரமாக மாற்றத்‌ தேவனாலே ஆகும்‌. அது நமது இரட்சிப்பு ஈடேற நம்மைத்‌ 
தகுதிபடுத்துகிறது. நாம்‌ முன்பு பேசினவிதமாக இப்போது பேசுவதில்லை. முன்பு 
நடந்தவிதமாக இப்போது நடப்பதில்லை. இப்படி நம்மில்‌ உண்டான 
மனமாற்றத்தைக்‌ கிறிஸ்து உண்டாக்கினார்‌ என்று யார்‌ காண்கிறார்கள்‌? 





Waifs பரம்‌ 


நாள்‌ 195 


என்‌ நுகம்‌ 
மெதுவாயும்‌, என்‌ 
சுமை இலகுவாயும்‌ 
இருக்கிறது. 
மத்தேயு 11:30 


கொலம்பியா : ஜூவான்‌ 


கொலம்பியாவில்‌ போதை மருந்து கடத்தலும்‌ உள்நாட்டு கலகமும சுவிசேஷம்‌ 
பரவுவதைத்‌ தடுக்கவே முடியாது. 

ஜூவானும்‌ அவன்‌ மனைவி மரியாவும்‌ கொலம்பியாவின்‌ காலி கிராமத்தின்‌ 
வடபகுதியில்‌ வாழ்ந்த பூர்வீககுடிகள்‌ மத்தியில்‌ ஊழியஞ்செய்தனர்‌. காலி கிராமம்‌ 
கொலம்பிய கலகப்‌ படையின்‌ கட்டுப்பாட்டில்‌ இருந்தபடியால்‌, அங்கு ஊழியஞ்‌ 
செய்த அநேக ஊழியர்களும்‌ போதகர்களும்‌ அந்தப்‌ பகுதியிலிருந்து வெளியே 
ஓடிவிட்டனர்‌. மூன்று வருடங்களுக்குமுன்‌ ஜூவான்‌ கலகப்படைச்‌ சேர்ந்த சுமார்‌ 
5௦ பேரைச்‌ சந்தித்த போது, அவர்களில்‌ 20 பேர்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்‌ 
கொண்டனர்‌. அவன்‌ கூறினபடி, “நாங்கள்‌ நவீன ஆயுதங்களுக்குப்‌ பதிலாக 
நற்செய்தி பத்திரங்களை வாங்குகிறோம்‌.” 

இப்போது தேசீய விடுதலைப்‌ படை அந்தப்‌ பகுதியிலுள்ள கிறிஸ்தவ 
திருச்சபைகளைத்‌ தாக்கி வருகிறது. சமீபத்தில்‌ இருபது திருச்சபைகளுக்கு 
மேல்‌ பூட்டப்பட்டு அங்குள்ள போதகர்கள்‌ உயிருக்குப்‌ பயந்து தப்பி ஓடிவிட்டனர்‌. 
கொரில்லாக்கள்‌ அடிக்கடி வந்து தசமபாகம்‌, காணிக்கைகளை எங்களிடம்‌ 
கொடுத்துவிடு, இல்லையென்றால்‌ நாங்கள்‌ உன்னைச்‌ சாகடிப்போம்‌ என்று 
மிரட்டுகின்றனர்‌. இப்போது ஜூவானுக்கு வெளியிலிருந்து எந்த உதவியும்‌ 
வருகிறதில்லை. 

ஆனாலும்‌, ஜூவான்‌ மற்றும்‌ மரியா அங்கேயே தங்கி தொடர்ந்து 
ஊழியஞ்செய்யும்படி தீர்மானித்துள்ளனர்‌. அவர்கள்‌, “நாங்கள்‌ தேவ வசனத்தைப்‌ 
பிரசங்கிப்பதினால்‌ மரிக்க வேண்டுமென்றாலும்‌, திருச்சபையை விட்டு ஓடாமல்‌ 
இங்கே மடிவோம்‌,” என்று கூறுகிறார்கள்‌. 

ஜூவான்‌ அங்கிருந்து வெளியே சென்ற போதகர்கள்‌, மற்றும்‌ அங்கே 
பட்ட கஷ்டங்களைக்‌ குறித்து யாரையும்‌ குறைத்துப்‌ பேசுவதில்லை. அவர்‌ 
அவன்‌ செய்கிற காரியத்தையும்‌ அவருடைய ஊழிய பாரங்களையும்‌ பகிர்ந்துக்‌ 
கொள்ள பிரியப்படுகிறார்‌. அவர்‌ மனதில்‌ ஆபத்தைக்‌ குறித்த அச்சமில்லை. 
அதற்குப்‌ பதிலாக, கொலம்பியாவைக்‌ கிறிஸ்துவுக்காக ஆதாயம்‌ பண்ணுவதை 
நினைத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 


இயேசு, ஒரு மிருகம்‌ நுகத்தை ஏற்று சுமை சுமப்பதைச்‌ சுட்டிக்காட்டிப்‌ பேசினார்‌. 
தன்‌ மேல்‌ சுமத்தப்பட்ட பாரத்தைத்‌ தன்மேல்‌ வைத்த நுகத்தைக்‌ கொண்டு 
அது சுமந்து தீருகிறது. சுவிசேஷ ஊழியத்தைப்‌ பற்றின பாரம்‌ அதை ஏற்றுக்‌ 
கொண்டவர்களுக்குப்‌ பெரிய பாரமாக தோன்றுவதில்லை. சுவிசேஷ பாரம்‌ என்பது 
பிறருடைய ஆத்தும இரட்சிப்பை மையமாக வைத்திருப்பதால்‌ அது எளிதாக 
உள்ளது. ஜூவான்‌ ஆத்தும பாரத்தைக்‌ கொண்டு, கிறிஸ்துவின்‌ பிரமாணத்தைப்‌ 
பின்பற்றினான்‌. நாமும்‌ இவ்வாறு பிறருடைய ஆத்தும இரட்சிப்புக்கென்று 
உழைப்பதால்‌ நமது பாரம்‌ இலகுவாகிறது. நாம்‌ நற்செய்தியைக்‌ கூறாமல்‌ அந்தப்‌ 
பாரத்தைப்‌ பகராமல்‌ இருப்பது நியாயமற்றது. நீ கிறிஸ்துவைப்‌ பகர்ந்ததனால்‌ 
இதுக்கப்பட்ட நிலையில்‌ இருக்கிறாயா? ஒரு வேளை எதிர்ப்பினிமித்தம்‌ 
ஒதுங்கிவிடலாம்‌ என்று எண்ணுகிறாயா? நீ இயேசுவின்‌ நற்செய்தி அறிவித்தால்‌ 
அவருடைய பாடுகளில்‌ பங்கு பெறுகிறதினால்‌, அவர்‌ உன்‌ நுகத்தை உன்னோடு 
பகிர்ந்து கொள்ளும்படி நீ அனுமதிக்கிறாய்‌. 








கிறிஸ்தவர்களாகிய நரம்‌ சுவிசேஷத்தை அறிவிக்காமல்‌ 
தவறினால்‌, அந்தப்‌ பொறுப்பு நம்மைச்‌ சாரும்‌. நரம்‌ 
துன்மார்க்கரின்‌ சாவைக்‌ “கண்டும்‌” கரணாதவர்கள்போல ” 
இருந்தால்‌, அவர்களுக்கு ஏந்த சரட்சியும்‌ இல்லாமல்‌ 
மரிப்பாரர்கள்‌. இதனால்‌ நற்செய்தி பரவாமல்‌ நமக்குள்‌ 
அது மரித்துவிீடும்‌. 


ரேய்‌ தோரன்‌ - ரகசிய திருச்சபைகளின்‌ போதகர்‌ 


196 





தலைசிறந்த சுவிசேஷகர்‌ 


நாள்‌ 197 


ஒருவன்‌ உங்களைச்‌ 
சிறையாக்கினாலும்‌, 
ஒருவன்‌ உங்களைப்‌ 
பட்சித்தாலும்‌,... 
ஒருவன்‌ உங்களை 
முகத்தில்‌ அறைந்‌ 
தாலும்‌ சகித்திருக்‌ 
திறிர்களே. 

2 கொரிந்தியர்‌ 11:20 


சீனா : போதகர்‌ லீ டெக்ஸியன்‌ 


போதகர்‌ லீ டெக்ஸியன்‌ வீட்டை சமூக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்‌ 
முற்றுகையிடுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவர்‌ பிரசங்கித்திருந்தார்‌. 
அவர்கள்‌ போதகர்‌ லீ யை வீட்டிற்கு வெளியே இழுத்து வந்து, அவர்கள்‌ 
திருச்சபை அங்கத்தினரையும்‌ அவரையும்‌ நன்றாக அடித்தார்கள்‌. 


போலீஸ்‌ ஸ்டேஷனில்‌ மறுபடியும்‌ அவரை அடித்ததில்‌ அவர்‌ இரத்தம்‌ 
கக்கினார்‌. அந்த அதிகாரிகள்‌ அவருடைய பைபிளைக்‌ கொண்டு அவரை 
முகத்தில்‌ மாறி மாறி அடித்து காயப்படுத்தி, அவரை ஏறக்குறைய மயங்கிய 
நிலையில்‌ சிமென்ட்‌ தரையில்‌ வீசி எறிந்தனர்‌. 

அவர்‌ ஏழு மணிநேரம்‌ சென்று விடுவிக்கப்பட்டவுடன்‌ மீண்டும்‌ ஊழியத்தைத்‌ 
தொடர்ந்தார்‌. அவர்‌ தனது சபையில்‌ தேவசெய்தி அளிக்கையில்‌, மூர்க்க 
வெறிகொண்ட சமூக பாதுகாப்புத்துறையைச்‌ சேர்ந்த ஏழுபேர்‌ அத்துமீறி 
உள்ளே நுழைந்து, போதகர்‌ லீக்கு விரோதமாக பல குற்றச்‌ சாட்டுகளைக்‌ 
கூறினர்‌. அவர்‌ அருகில்‌ வெளிநாட்டு ஊழியர்கள்‌ இருந்ததனால்‌, ஒன்றும்‌ 
செய்யமுடியாமல்‌ திரும்பிப்‌ போனார்கள்‌. இன்னும்‌ 15 நிமிடங்களில்‌ தங்களுடன்‌ 
வலிமை மிக்க வேறு சிலரையும்‌ அழைத்து வந்தனர்‌. அவர்கள்‌ லீயை வெளியே 
இழுத்துக்‌ கொண்டுபோய்‌, அவர்‌ தலையை ஒரு கற்சுவரில்‌ படும்படி 
மோதியடித்தார்கள்‌. 

அருகிலிருந்த வெளிநாட்டவரில்‌ சிலர்‌ அவர்களைப்‌ பார்த்து, “ஏன்‌ இவ்வாறு 
குரூரமாய்‌ சித்திரவதை செய்கிறீர்கள்‌? சீனாவில்‌ மதச்‌ சுதந்தரம்‌ உண்டு என்று 
வெளிநாடுகளில்‌ பேசப்படுகிறதே, அது இதுதானா?” என்று கேட்டனர்‌. 

பாதுகாப்பு குழுவினர்‌ அந்த வெளிநாட்டவரையும்‌, வீட்டு உடமையாளரான 
சகோதரியையும்‌ போலீஸ்‌ ஸ்டேஷனுக்கு அழைத்துச்‌ சென்றனர்‌. - அந்தப்‌ 
போலீஸாரிடம்‌ புகார்கொடுத்தது அந்த வீட்டு உடைமையாளரின்‌ மகன்தான்‌. 

இந்தத்‌ தாக்குதலுக்குப்‌ பின்‌, சபைகூடுதல்‌ சிறுசிறு குழுக்களாக 

்குமிங்கும்‌ கூடுகின்றன. கிராம ஊழியம்‌ பெரியகூட்டம்‌ கூட்டாமல்‌, தொடர்ந்து 
அத்தியாவசியத்தைச்‌ சந்திக்குமளவில்‌ தொடர்நது எல்லோரையும்‌ தொடர்பு 
கொண்டு ஊழியஞ்செய்து வருகிறது. இப்போது சுமார்‌ 40 இட்ங்களில்‌ கூட்டம்‌ 
கூடுவதுடன்‌ ஒவ்வொரு கிளையிலும்‌, ஒவ்வொரு வாரமும்‌ புதிய ஆத்துமாக்கள்‌ 
சேருகின்றனர்‌. 


பாதரஸம்‌ சிந்தும்போது, அது பெருந்துளிகளாக உடைந்து புரண்டோடுகிறது. 
அது இன்னும்‌ சிதறினால்‌ சிறுதுளிகளாக மாறி ஓடுகிறது. கெடுபிடியுள்ள நாடுகளில்‌ 
வளருகிற திருச்சபைகள்‌ மேல்நாட்டு சபைகளைப்‌ போல அளவில்‌ பெரிதாக 
இல்லாவிட்டாலும்‌, வளர்ச்சியில்‌ மட்டும்‌ குன்றாது காணப்படுகின்றன. உதாரணமாக 
கொரியாவிலுள்ள ஒரு சபையின்‌ எண்ணிக்கை சுதந்தர நாடுகளிலுள்ள பெரிய 
சபைகளின்‌ கூட்டு எண்ணிக்கையை விட பெரிதாக உள்ளது. அதைப்‌ போல 
சீனாவில்‌ இருக்கும்‌ வீட்டுசபை விசுவாசிகளின்‌ இலக்கம்‌ கொரியா சபைகளின்‌ 
இலக்கத்தைவிட கூடுதலாக இருக்கிறது. இதற்குக்‌ காரணம்‌, எதிர்ப்பு 
கிளம்பும்போது வீரியம்‌ கூடுகிறது. உனக்குத்‌ தடைகள்‌ ஏற்பட்டால்‌ உன்‌ சுவிசேஷ 
ஊழியத்தின்‌ நிலைமை என்னவாக இருக்கிறது? 


சு 


யு 197 








மிகச்‌ சிறந்த சக்தி 


நாள்‌ 198 


என்‌ நீதியின்‌ 
தேவனே, நான்‌ 
கூப்பிடுகையில்‌ 
எனக்குச்‌ 
செவிகொடும்‌. 
நெருக்கத்தில்‌ இருந்த 
எனக்கு... இரங்கி, என்‌ 
விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டருளும்‌. 

சங்கீதம்‌ 4&1 


198 





பங்களா தேஷ்‌: ஐட்ரிஸ்‌ மியாஹ்‌ 


அபு கிறிஸ்தவனாக வேண்டும்‌ என்றிருந்தால்‌, அதை வேறே எங்கேயாவது 
நிறைவேற்றட்டும்‌. நாங்கள்‌ அவன்‌ வீட்டை முற்றுகையிட்டு, அவனை வெளியே 
விரட்டி, அதை எரிக்க ஆயத்தமானோம்‌. 


“நாங்கள்‌ நெருஙகி வந்தபோது, அவன்‌ பேசுவதைக்‌ கேட்க முடிந்தது. 
அவன்‌ பிறரைத்‌ தன்‌ உதவிக்கென்று அழைத்தானோ? என்று தெரியவில்லை. 
அவன்‌ தனது முழு கிராமத்துக்காகவும்‌ ஜெபித்துக்‌ கொண்டிருந்தான்‌. அவன்‌, 
நாங்கள்‌ அவனுக்குச்‌ செய்யப்‌ போகிறவைகளுக்காக இயேசுவிடம்‌ மன்னிப்பு 
கேட்டு ஜெபித்தான்‌. இது எங்கள்‌ கோபத்தைத்‌ தூண்டியது. அதனால்‌ நாங்கள்‌ 
25 பேர்‌ அவன்‌ வீட்டுக்குள்‌ நுழைந்து அவனை நெருங்க முயற்சித்தோம்‌. 
ஆனால்‌ தவிர்க்க முடியாத ஒரு சக்தி நாங்கள்‌ அவன்‌ வீட்டையும்‌ அவனையும்‌ 
நெருங்க விடாமல்‌ தடுத்து நிறுத்தியது. அதனால்‌ பயந்து ஓடிவிட்டோம்‌. 

“நான்‌ வீட்டிற்குச்‌ சென்றப்பின்‌, எனக்குத்‌ தூக்கம்‌ பிடிக்கவில்லை. . அபு 
செய்த ஜெபத்தைப்‌ பற்றி நினைத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. கடைசியாக, 
விடியற்காலை மூன்று மணியளவில்‌ எழுந்து, அபுவின்‌ வீட்டிற்குச்‌ சென்றேன்‌. 
எனக்கு இயேசுவைப்‌ பற்றி கூறும்படி அவனிடம்‌ கேட்டேன்‌. சுமார்‌ மூன்று 
மணிநேரம்‌ அபுவோடு பேசினபின்பு, இயேசு என்னை மன்னிக்கும்படி ஜெபித்து, 
எனது வாழ்க்கையை அவரிடம்‌ ஓப்படைததேன்‌. நான்‌ சீக்கிரமாக என்‌ வீட்டிற்குச்‌ 
சென்று, எனக்குச்‌ சம்பவித்தவைகளைப்‌ பற்றி என்‌ மனைவியுடன்‌ பகர்ந்தேன்‌. 
அவளுடன்‌ என்‌ பிள்ளைகளும்‌ கிறிஸ்தவர்களாக மாறினார்கள்‌. 

இந்தச்‌ சங்கதிகளையெல்லாம்‌ கூறின சில நாட்களிலேயே ஐட்ரிஸ்‌ மிலாஹ்‌ 
என்ற பங்களாதேஷிய விசுவாசிக்கு ஒரு சோதனைவந்தது. அவனை 
வேலையிலிருந்து தூக்கிவிட்டனர்‌. அவன்‌ பிள்ளைகளை வலுக்கட்டாயமாகப்‌ 
பள்ளிக்‌ கூடத்திலிருந்து நிறுத்திவிட்டார்கள்‌. என்றாலும்‌, தனது உள்ளத்தில்‌ 
பவ தங்கியிருப்பதால்‌, அவன்‌ இன்னும்‌ சந்தோஷமாக இருப்பதாக மிலாஹ்‌ 
கூறினான்‌. 


அடிக்கடி நாம்‌ நமது ஜீவியத்தை மாற்றிக்‌ கொள்ள முடியாது. ஆனால்‌ நமது 
குணத்தையும்‌ மாறுத்தரத்தையும்‌ மாற்றலாம்‌. சூழ்நிலை எவ்வாறாக இருந்தாலும்‌, 
நாம்‌ அப்படிப்பட்ட தீர்மானத்தை எப்போதும்‌ எடுக்க முடியும்‌. ஆதலால்‌ 

ர்போல்‌ நாம்‌ ஆபத்தின்‌ விளிம்பில்‌ நின்றாலும்‌, நாம்‌ கிறிஸ்துவைப்‌ 
போல ஜெபிக்கும்படி தீர்மானிப்போமா, அல்லது பயந்து நடுங்கி செயலிழப்போமா? 
மற்றவர்கள்‌ என்னத்தான்‌ முயற்சி எடுத்தாலும்‌, நம்மைக்‌ கோபப்படுத்தவோ, 
அல்லது மனம்‌ வருத்தப்படுத்தவோ அவர்களால்‌ முடியாது. ஏனெனில்‌ தீர்மானம்‌ 
எடுப்பதெல்லாம்‌ நமக்குள்‌ அடங்கியிருக்கிறது. அதைப்போலவே, உபத்திரவம்‌ 
வந்த போது, நாம்‌ கிறிஸ்துவைப்போல நடப்பதும்‌ நமது தீர்மானத்தின்‌ 
அடிப்படையிலேயே உருவாகிறது. அதிலிருந்து என்ன வெளிப்படும்‌ என்று 
யாருக்குத்‌ தெரியும்‌? ஆதலால்‌ கருகலான நேரங்களில்‌ தேவனுடைய சக்தி உன்‌ 
வாழ்வில்‌ வெளிப்படும்படி அவருடைய வழிகளில்‌ நடக்கத்‌ தீர்மானி. 








அத்துமீறின அடிமைத்தனம்‌” 


நாள்‌ 199 


ஆனபடியினாலே, 
நீங்கள்‌ மறுபடியும்‌ 
அடிமைத்தனத்தின்‌ 
துகத்துக்குட்படாமல்‌, 
கிறிஸ்து நமக்கு 
உண்டாக்கின 
சுயாதீன நிலைமை 
யிலே நிலை 
கொண்டிருங்கள்‌. 
கலாத்தியர்‌ £1 


வர்ஜின்‌ தீவுகள்‌: லேனார்ட்‌ டோபர்‌ 


இயேசு கிறிஸ்து தமது சிலுவையைக்‌ குறித்து அதிகமாகச்‌ சிந்தித்து விட்டாரா 
என்று லேனார்ட்‌ டோபர்‌ யோசித்தார்‌. பின்பு அவருடைய கெத்செமனே 
தோட்டத்து ஜெபத்தின்‌ இறுதியில்‌, “என்னுடைய சித்தத்தின்படியல்ல, பிதாவே, 
உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது” என்று சொல்லி முடித்தார்‌. 
லேனார்டின்‌ வேலை தீர்வதாக இல்லை என்றாலும்‌, அவன்‌ தன்னுடையதை 
யல்ல, தேவ சித்தத்தையே நிறைவேற்ற முயன்றான்‌. 


லேனார்ட்‌ டோபர்‌ தனக்குத்‌ தேவன்‌ கொடுத்த அழைப்பின்படி வர்ஜின்‌ 
தீவுகளிலுள்‌ அடிமைகளைச்‌ சந்திப்பதில்‌ மன உறுதியாக இருந்தார்‌. அவர்‌ 
மற்ற ஆண்‌ பெண்‌ அடிமைகளோடு பழகும்படிக்கு அவர்களில்‌ ஒருவனாக 
மாறினார்‌. அப்படி தினசரி வேலை நடுவில்‌ அவர்களோடு இயேசுவின்‌ அன்பைப்‌ 
பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்படி செய்வது குறித்து முதலில்‌ மனதில்‌ 
மிகுந்த பயம்‌ உண்டாயிருந்தது. அதைக்‌ குறித்து நினைக்கும்போதெல்லாம்‌ 
அது வாதையாகவே அவர்‌ மனதுக்குட்பட்டது. எனினும்‌, “கிறிஸ்து நமக்காகச்‌ 
சிலுவையைச்‌ சகித்ததால்‌ தம்‌ ஜீவனைக்‌ கொடுக்கச்‌ சித்தமாயிருந்தார்‌. அதனால்‌ 
எந்த விலை கொடுத்தாலும்‌ அவருடைய சேவைக்கு ஈடாகாது” என்று நினைத்து 
தன்னைத்‌ தேற்றிக்‌ கொண்டார்‌. 

டோபர்‌ மனதுக்கு சஞ்சலம்‌ சேர்ந்தது, அடிமைகளின்‌ ஆளோட்டிகளல்ல. 
அதற்குப்‌ பதிலாக, உடன்‌ சகோதரரான கிறிஸ்தவர்களே. அடிமைகளின்‌ நடுவே 
ஊழியஞ்செய்ய தெரிந்துக்‌ கொண்டதற்காக அவர்கள்‌ அவர்‌ திட்டத்தைப்‌ 
பரியாசம்பண்ணினார்கள்‌. ஆனால்‌ டோபர்‌ எந்த விதத்திலும்‌ விட்டுக்‌ 
கொடுப்பதாக இல்லை. அவன்‌ 1780-ம்‌ ஆண்டின்‌ பிற்பகுதியில்‌ வர்ஜின்‌ தீவுகளை 
வந்தடைந்தான்‌. 

அவன்‌ கவர்னர்‌ மாளிகையில்‌ வேலைக்காரனாகச்‌ சேர்ந்தபோது, 
“அடிமைகளை விட்டு மிகத்‌ தூரத்தில்‌ இருக்க நேரிடும்‌, அவர்களுக்கு ஊழியஞ்‌ 
செய்ய முடியாமற்போய்விடுமே” என்று நினைததான்‌. ஆகவே அவன்‌ கவர்னர்‌ 
மாளிகையைவிட்டு ஒரு மண்குடிசையில்‌ குடியேறி, அடிமைகளை 
ஓவவொருவராகச்‌ சந்தித்தான்‌. 

மூன்று ஆண்டுகளுக்குள்‌ டோபரின்‌ ஊழியம்‌ வளர்ந்து, ஏறக்குறைய 13,000 
அடிமைளை மனம்மாறினார்கள்‌. 


இயேசுவா? சொஞ்சம்‌ அதிகமாகத்‌ தெரியவில்லை என்று மக்கள்‌ நினைப்பதுண்டு. 
டோபர்‌ 18-ம்‌ நூற்றாண்டில்‌ இயேசுவுக்காகப்‌ பைத்தியமாக நடந்தான்‌ என்றால்‌, 
சுதந்தரமாக இருந்தவன்‌ இயேசுவுக்காக அடிமைகளில்‌ ஒருவளாகத்‌ தன்னை 
மாற்றிக்‌ கொண்டான்‌. தனது ஜீவனில்‌ மீதி மிச்சம்‌ இருக்கும்வரை கிறிஸ்துவுக்காக 
எல்லாவற்றையும்‌ விட்டுக்‌ கொடுக்கவும்‌ ஆதாயம்‌ பண்ணவும்‌ தீர்மானமாக 
பக்தியைக்‌ காண்பித்தான்‌. டோபரைப்‌ பொறுத்தமட்டில்‌ அவனால்‌ மட்டுமே அது 
நிறைவேற்றக்‌ கூடிய ஒரு கடமையாக இருந்தது. பெரும்பாலானோரின்‌ வழியைப்‌ 
பின்பற்றாமல்‌, நீ எடுத்த தீர்மானததினிமித்தம்‌ நீ வெளியே எறிந்து போடப்‌ 
பட்டாயா? தேவன்‌ உன்னைக்‌ கொண்டு உன்‌ குடும்பத்தில்‌, திருச்சபையில்‌, 
சமுதாயத்தில்‌ செய்ய நினைத்ததை நிறைவேற்றும்படி உன்‌ பங்கு என்ன? நீ 
கீழ்ப்படிந்தே ஆகவேண்டும்‌. மற்றவர்கள்‌ உன்னைப்‌ பைத்தியம்‌ என்றழைத்தாலும்‌, 
நீ இயேசுவுக்காக வாழ்வதை அவர்‌ அறிவார்‌. 


199 








தலைசிறந்த ஆராதனை 


நாள்‌ 200 


ராஜா தானியேலை 
நோக்கி: நீ 
இடைவிடாமல்‌ 
ஆராதிக்கிற உன்‌ 
தேவன்‌ உன்னைத்‌ 
தப்புவிப்பார்‌ என்றான்‌. 
தானியேல்‌. &16 


200 


பழங்கால பாபிலோன்‌ : தானியேல்‌ 


விளம்பரஞ்‌ செய்த அந்தச்‌ சட்டத்தை அவன்‌ தனது ஜன்னலின்‌ வழியாகக்‌ 
கேட்டான்‌: “வருகிற முப்பது நாட்களூக்கு ராஜாவைத்‌ தவிர வேறு யாரிடமாவது 
வேண்டுதல்‌ செய்கிறவன்‌ சிங்கக்‌ கெபியில்‌ போடப்படுவான்‌.” 


தானியேல்‌ தனது அறைவீட்டைத்‌ திறந்து வைத்தான்‌. அவன்‌ அறையின்‌ 
எதிரில்‌ மொட்டைமாடியின்மேல்‌ அவனுக்கு வேண்டாத இரு ராஜ தந்திரிகள்‌ 
அவனை உற்றுக்‌ கவனித்தனர்‌. அவர்களின்‌ கண்பார்வையில்‌ விழுந்த அவன்‌ 
கண்கள்‌ அவர்களைப்‌ பார்த்து நகைப்புடன்‌ கண்டவுடன்‌, அவர்களும்‌ நகைத்துத்‌ 
தங்கள்‌ தலைகளைத்‌ துலுக்கினார்கள்‌. 

தானியேல்‌ தனது அறைவீட்டின்‌ எல்லா ஜன்னல்களையும்‌ திறந்து 
வைத்தான்‌. ஒவ்வொரு ஜன்னலின்‌ வழியாகவும்‌ அவனை உற்றுப்‌ பார்த்தவர்கள்‌ 
இருந்தனர்‌. பின்பு அவன்‌ எல்லோரும்‌ தன்னைப்‌ பார்க்கக்‌ கூடிய தனது ' 
அறையின்‌ மையப்பகுதிக்குச்‌ சென்று முழங்காலில்‌ தேவனை 
ஆராதிக்கலானான்‌. 

சேவகர்கள்‌ தானியேலை ராஜாவுக்கு முன்பு கொண்டுவந்து நிறுத்தியது 
ராஜாவுக்குப்‌ பிடிக்கவில்லை. ராஜாவின்‌ கட்டளை மன்னிப்பற்றதாக இருந்தது. 
எனினும்‌ ராஜா அந்த நாள்‌ முழுவதும்‌ மாலைமட்டும்‌ தானியேலை விடுவிக்க 
முயன்றான்‌. ஏனெனில்‌ ராஜா அவனை நல்லவன்‌ என்று நினைத்திருந்தான்‌. 

“அவனைக்‌ கொண்டுபோங்கள்‌” என்று தரியு ராஜா சேவகருக்குக்‌ 
கட்டளையிட்டபின்‌, தானியேலின்‌ கண்களில்‌ உற்றுப்‌ பார்த்து, “நீ இடைவிடாமல்‌ 
ஆராதிக்கிற உன்‌ தேவன்‌ உன்னைத்‌ தப்புவிப்பார்‌” என்றான்‌ (தானியேல்‌ 
6:16). சேவகர்கள்‌ தானியேலை சிங்கங்களின்‌ கெபியில்‌ போடும்படி அழைத்துச்‌ 
செல்லும்போது, ராஜாவும்‌ பின்தொடர்ந்தான்‌. தானியேல்‌ ஒரு வார்த்தையும்‌ 
பேசவில்லை. ராஜாவிடம்‌ தலைவணங்கி, சிங்கங்களின்‌ கெபியின்‌: மையத்திற்குள்‌ 
நடந்தான்‌. அந்தக்‌ கெபியின்‌ வாசல்‌ பூட்டப்பட்டு முத்திரையிடப்பட்டது. 

தானியேல்‌ கெபியின்‌ நடுவில்‌ முழங்காற்படியிட்டு, தேவனை ஆராதிக்க 
ஆரம்பித்தான்‌. 


மிகுந்த அதிகமான ஆராதனை என்பது துதியின்‌ வழியில்லை. அது ஒரு குறிப்பிட்ட 
முறையையும்‌ பாரம்பரியத்தையும்‌ பின்பற்றுவதல்ல. அது பழைய ஞானப்பாட்டு 
ராகங்களையும்‌, அல்லது நவீன கன்வென்ஷன்‌ தேங்களையும்‌ பொறுத்ததல்ல. 
உண்மையில்‌ தலைசிறந்த ஆராதனை என்பது நாம்‌ எப்படி பாடி ஆராதிக்கிறோம்‌ 
என்று அர்த்தமல்ல. அதற்குப்‌ பதிலாக, எங்கு எப்போது தேவனைத்‌ துதிப்பது 
என்பதாகும்‌. நாம்‌ உபத்திரவம்‌ மிகுந்த மனநிலையில்‌ ஆராதிக்கச்‌ செல்லும்போது 
மிகச்‌ சிறந்த முறையில்‌ தேவனை ஆராதிக்கிறோம்‌. நாம்‌ தானியேலைப்‌ போல 
சூழ்நிலைகள்‌ நமது ஆராதனை முறையைத்‌ தீர்மானிக்க இடங்கொடாமல்‌, எங்கு 
எப்படி தேவனை ஆராதிக்கவேண்டும்‌ என்று கற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌. நமது 
விசுவாசத்தை நிலைநாட்ட எந்த இடத்திலும்‌ எந்த வேளையிலும்‌ ஆயத்தமாக 
இருக்கவேண்டும்‌. இன்று தேவனைச்‌ சிறந்த முறையில்‌ ஆராதித்து சேவிப்பாயா? 





தலைசீறந்த மறுப்பு 


நாள்‌ 201 


நான்‌ பிரியப்படுகிற 
உமது கற்பனைகளின்‌ 
பேரில்‌ மனமகிழ்ச்‌ 
சங்கீதம்‌ 11:47 


வட கொரியா 


அந்த மனிதன்‌, “அவர்கள்‌ என்னிடம்‌ கெஞ்சி மன்றாடிகேட்டனர்‌. ஆனால்‌ 
அதை என்னால்‌ கொடுக்க முடியவில்லை. கிறிஸ்தவர்கள்‌ என்றால்‌, பிறருடன்‌ 
பகருவது வழக்கம்‌. ஆனால்‌ அதை என்னால்‌ விட்டுக்‌ கொடுக்க முடியவில்லை.” 
தன்னைப்‌ பேசக்‌ கேட்டவர்‌ தனது விலையுயர்ந்த பொக்கிஷத்தைப்‌ 
பார்க்கும்படியாக, துக்கத்துடன்‌ தனது கையை விரித்தான்‌. 


“நான்‌ கொடுக்க விரும்பினாலும்‌, என்னால்‌ அது முடியவில்லை. பாருங்கள்‌, 
வட கொரியாவிலுள்ள மக்கள்‌ ஒரு வேதாகமத்தைப்‌ பெறும்படி ஐம்பது 
ஆண்டுகள்‌ ஜெபித்துள்ளனர்‌. ஆனால்‌ எனது வேதாகமத்தை அவர்களிடம்‌ 
நான்‌ கொடுக்க முடியவில்லை. ஏனெனில்‌ அதைப்‌ பெறும்படி சுமார்‌ 2௦ 
ஆண்டுகள்‌ ஜெபித்‌ திருந்தேன்‌. அதன்‌ விளைவாக சமீபத்தில்தான்‌ ஒரு 
வேதாகமத்தைத்‌ தென்கொரிய போதகர்‌ ஒருவரிடமிருந்து பெற்றிருந்தேன்‌.” 

அவன்‌ எண்ணங்கள்‌, வடகொரியாவில்‌ வேதாகமத்துக்காக ஜெபித்து வந்த 
மக்களிடம்‌ திரும்பியது. அவன்‌ தனது வேதாகமத்தை நெஞ்சாரத்‌ தழுவினான்‌. 
அவன்‌ கம்யூனிஸ சிறையிலிருந்து வெளியேறினதும்‌ சுதந்திரமாக தென்‌ 
கொரியாவில்‌ ஜீவனம்‌ பண்ணுகிறான்‌. 

வடகொரியாவில்‌ வேதாகமங்கள்‌ கிடைப்பது மிக அரிது. கம்யூனிஸ்டுகளின்‌ 
எதிர்ப்பினிமித்தம்‌, விசுவாசிகள்‌ அவைகளைப்‌ பொன்னைவிட விலையுயர்ந்ததாக 
மதிக்கிறார்கள்‌. ஒருவன்‌ வட கொரியாவிற்குள்‌ வேதாகமத்தைக்‌ கடத்தும்படி 
முயன்றபோது, கம்யூனிஸ சீன எல்லையில்‌ அவன்‌ கண்டுபிடிக்கப்பட்டு, 
அவனை இரும்பு கடப்பாறையினால்‌ அடித்து தாக்கி மரித்துப்‌ போனான்‌. 
மிகவும்‌ பரிதாபமான செய்தி என்னவென்றால்‌, இப்படிப்பட்ட நிகழ்வுகள்‌ திரும்பத்‌ 
திரும்ப நடக்கின்றன. 

அவன்‌ பெருமூச்சு விட்டு கூறினது என்னவென்றால்‌, “அவர்களை என்னால்‌ 
மறக்க முடியவில்லை. எனது வேதாகமத்தை அவர்களுக்குக்‌ கண்ணில்‌ 
காட்டினபோது, அவர்கள்‌ கண்களில்‌ காணப்பட்ட ஆதங்கமும்‌ பொறாமையும்‌ 
நான்‌ மறக்கமுடியாது. அவர்களுக்காக மிகவும்‌ வருத்தப்படுகிறேன்‌.” 


அவைகள்‌ கிட்டமுடியாத பானங்களைச்‌ சுமந்து செல்லும்‌ கடற்கரை 
தோணிகளைப்போன்று, எதையும்‌ தாங்கும்‌ பளு சுமக்கும்‌ பலன்கொண்டவை. 
சிகரெட்‌ சாம்பலைக்‌ ழே சிந்தாமல்‌ வைத்திருந்து பிடிப்பவை. அவைகள்‌ 
முடிவில்லாமல்‌ காப்பி குடிக்கிற மேஜையிலும்‌ டிவி வழிகாட்டி அல்லது மலர்ச்‌ 
செண்டுகளினூடே இருக்கும்‌. இந்த வேதபுஸ்தகம்‌ உலகிலேயே அதிகமாக விற்கப்‌ 
பட்டாலும்‌, யாரும்‌ சரியாக அதைப்‌ படிப்பதில்லை. வேதாகமத்தின்‌ உண்மை 
விலையைத்‌ தெரிந்தவர்களுக்குப்‌ புறம்பே அது அலட்சியமாகக்‌ கையாளப்‌ 
படுகிறது. நாம்‌ வைத்திருக்கும்‌ வேதாகமத்துக்காக இருபது, ஐம்பது ஆண்டுகள்‌ 
ஜெபித்துக்‌ காத்திருந்திருந்தால்‌, அதை மரியாதையுடன்‌ பயன்படுத்தி இருப்போம்‌. 
தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமத்தின்மேல்‌ உன்‌ வாஞ்சையை பெருக்க 
என்ன செய்வாய்‌? 


201 





தலைசிறந்த பரர்வை 


நாள்‌ 202 


நீர்‌ குருடருடைய 
கண்களைத்‌ 
திறக்கவும்‌... 
கர்த்தராகிய நான்‌ 
நீதியின்படி உம்மை 
அழைத்தேன்‌. 
ஏசாயா 426-7 


202 





ரஷியா : லியூபா கானெவ்ஸ்கயா 


லியூபா கனெவ்ஸ்கயா ரஷிய சிறையில்‌ திரும்பத்‌ திரும்ப அடிவாங்கினான்‌. 
ஓவ்வொரு முறையும்‌ அவள்‌ பிடறி முடியைப்‌ பிடித்து, அவளை வாரினால்‌ 
அடித்து துன்பப்படுத்தினவன்‌ அவள்‌ முகத்தைத்‌ தூக்கிப்‌ பார்த்தபோது அவள்‌ 
சிரித்தாள்‌. 


அதிர்ச்சியுடன்‌ அவன்‌ அவளைப்‌ பார்த்து, “ஏன்‌ சிரிக்கிறாய்‌?” என்று 
கேட்டான்‌. 

லியூபா பிரதியுத்தரமாக “இப்போது உன்‌ முகத்தை நீ கண்ணாடியில்‌ 
பார்க்கிற விதமாய்‌ நான்‌ உன்னைப்‌ பார்க்கவில்லை. நான்‌ உன்னைப்‌ பார்க்கும்‌ 
போதெல்லாம்‌ அப்பழுக்கற்ற ஒரு குழந்தையின்‌ முகத்தை உன்னில்‌ 
பார்க்கிறேன்‌. நமக்கு ஏறக்குறைய ஓரே வயது. நாம்‌ இருவரும்‌ 
விளையாட்டுபிள்ளைகளாக இருந்திருக்கலாம்‌” என்றாள்‌. 

தேவன்‌ லியூபாவின்‌ கண்களை வேறுவிதமாக திறந்தார்‌. அவள்‌ அவனில்‌ 
வெறுப்பைக்‌ கண்டாள்‌. தன்னை ஓவ்வொரு முறையும்‌ அடிக்கும்போது 
வேண்டா வெறுப்பாக அடித்ததாகக்‌ கண்டாள்‌. அவன்‌ எவ்வளவு அடித்தாலும்‌ 
அவளிட மிருந்து பிற விசுவாசிகளைக்‌ குறித்த தகவல்களைப்‌ பெற 
முடியவில்லையே என்ற வெறுப்புணர்ச்சி அவன்‌ மனதில்‌ பதிந்திருந்தது. 

தேவன்‌ லியூபாவின்‌ உள்ளத்தில்‌ பேசினார்‌ : “அவன்‌ உன்னைப்‌ போல 
இருக்‌ கிறான்‌. நீங்கள்‌ இருவரும்‌ வாழ்க்கையின்‌ ஒரே விதமான நடிப்பில்‌ 
இருக்கிறீர்கள்‌. நீயும்‌ உன்னைத்‌ துன்பப்படுத்துகிறவனும்‌ அதேவிதமான 
கண்ணீர்‌ பாதையில்‌ கடக்கிறீர்கள்‌. 

லியூபா அந்த மனிதனை தேவனுடைய கண்ணோட்டத்தில்‌ கண்டதால்‌ 
அவளது உள்ளமும்‌ மாறியது, அவனுடன்‌ தொடர்ந்து உரையாடினாள்‌. 
“உன்னையும்‌ என்னைப்‌ போல காண விரும்புகிறேன்‌. உன்னைவிட 
மோசமாகத்‌ துன்புறுத்துகிற ஒரு மனிதன்‌ இருந்தான்‌. அவன்‌ பெயர்‌ தர்சு 
பட்டணத்தானாகிய சவுல்‌. அவன்‌ ஒரு அப்போஸ்தலனாகவும்‌ பரிசுத்தவானாகவும்‌ 
மாறினான்‌. தன்னை அடிக்காத ஒருவரைத்‌ துன்புறுத்தக்‌ கூடிய அளவுக்கு 
அவனை அழுத்தியிருந்த பாரத்தின்‌ காரணத்தை அவள்‌ வினவினாள்‌. 

அவளுடைய அன்பான அணுகுமுறையால்‌ தன்னைத்‌ துன்பப்படுத்தின 
வனை லியூபா கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்துக்கு வழிநடத்தினாள்‌. 


சரீரப்‌ பிரகாரமாக நமது கண்பார்வை பாதிக்கப்படுவதற்குக்‌ காரணங்கள்‌ இட்டப்‌ 
பார்வை, கண்நோய்‌, கண்படல மருவு போன்றவை ஆகும்‌. நமது கண்‌ 
பார்வையைச்‌ சீரமைக்கக்‌ கண்ணாடி பயன்படுவது போல ஆவிக்குரிய 
கண்பார்வைக்கு கலிக்கமாகிய தேவ வழி நடத்துதல்‌ அவசியமாகிறது. உலகப்‌ 
பிரகாரமான பார்வை கேடானதைப்‌ பார்க்கிறது போல, ஆவிக்குரிய பார்வையின்‌ 
மூலம்‌ உன்னத காரியங்களைக்‌ காணத்‌ தேவன்‌ அருள்‌ செய்கிறார்‌. நம்மை 
அவதூறாக நடத்துகிற முதலாளி அல்லது வேறு நபரை அன்பின்‌ மூலம்‌ நாம்‌ 
திருத்தக்‌ கூடும்‌. பிறரைத்‌ துன்புறுத்துறெ எண்ணமுடைய ஒரு வாலிபன்‌ தன்னை 
ஒரு ஆண்‌ அல்லது பெண்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்படி ஏங்குவதை தாம்‌ காணும்படி 
கற்க வேண்டும்‌. உன்னால்‌ பிறரை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில்‌ காண 
முடிகிறதா? ஆவிக்குரிய கண்ணோட்டம்‌ உன்‌ வாழ்வில்‌ எந்த விதமான 
பலன்களைக்‌ கொண்டு வரக்கூடும்‌? 





நாள்‌ 203 


எனது கர்த்தரை மறுதலிம்பதைக்‌ 
காட்டீலும்‌ ஏன்னைத்‌ 
தூக்கிலிடிவது மேலானது. 


சலீமா - தனது விசுவாசத்தினிமித்தம்‌ பாகிஸ்தான்‌ சிறையில்‌ சித்திரவதை 
அநுபவித்த, பத்தொன்பது வயதுள்ள கிறிஸ்தவ வாலிபப்‌ பெண்‌. 


203 


தலைசிறந்த மேன்மை 


மற்றவர்களைக்‌ 
குற்றவாளிகளென்று 
தீர்க்காதிருங்கள்‌. 
அப்பொழுது நீங்களும்‌ 
குற்றவாளிகளென்று 
தீர்க்கப்படாதிருப்பீர்கள்‌. 
பிறரை மன்னியுங்கள்‌. 
அப்பொழுது நீங்களும்‌ 
மன்னிக்கப்படுவீர்கள்‌. 
லூக்கா ௨37 


ருமேனியா : வலேரியூ கா..வென்கூ 


வலேரியூ காஃவென்கூவின்‌ குடும்பத்தார்‌ தங்கள்‌ தகப்பனை இழந்ததுடன்‌, 
கம்யூனிஸ கொடூரர்களின்‌ கையில்‌ மிகுந்த வாதைகளை அநுபவித்தனர்‌. 
எனினும்‌ தனது குடும்பத்தைக்‌ கொடூரமாய்த்‌ துன்பப்படுத்தின கம்யூனிஸ 
விரோதிகளைக்‌ குறித்து எந்த தீமையும்‌ பேசுவதை அவன்‌ தவிர்த்தான்‌. அவன்‌ 
தன்னைத்‌ துன்பப்படுத்தினவர்களை எதிர்த்துப்‌ பேசாமல்‌ எவ்வாறு சகித்துக்‌ 
கொள்ளமுடிந்தது? 


அவன்‌ கூறினான்‌: “தாவீது மோசமான நிலையில்‌ இருந்தபோது, சீமேயீ 
அவன்‌ மேல்‌ கல்வீசி கெட்ட வார்த்தைகளைப்‌ பேசி அவனைத்‌ திட்டினான்‌. 
தாவீது செய்யாத குற்றங்களைச்‌ சுமத்தி பேசுகையில்‌ (2. சாமுவேல்‌ 19, 
தாவீதின்‌ சேனைவீரர்களில்‌ ஒருவன்‌ கொல்ல ஆயத்தமானபோது, தாவீது 
அவனைத்‌ தடுத்தான்‌. கர்த்தர்‌ சீமேயியை அநுமதித்ததால்‌ அவனைப்‌ 
பேசவிட்டான்‌. தான்‌ செய்யாத குற்றங்ளைத்‌ தன்‌ மேல்‌ சுமத்தின சீமேயீ 
அறியாத குற்றங்களை தான்‌ செய்திருந்ததைத்‌ தாவீது உணர்ந்தான்‌. 

கம்யூனிஸ்டுகள்‌ நம்மை பழைமை வாதிகள்‌ என்றும்‌ ஜன எதிரிரகள்‌ 
என்றும்‌ விமர்சிக்கலாம்‌. ஆனால்‌ நாம்‌ அப்படியல்ல. ஆனால்‌ நாம்‌ 
பரிசுத்தவான்‌௧ளைப்‌ போன்று கிறிஸ்துவின்‌ பிரதிநிதிகளாக ஜீவிப்பதில்லை 
என்ற குறையுள்ளவர்கள்‌. நம்மிடமிருந்து பரிசுத்தத்தின்‌ ஜோதி பிரவாகித்து 
வந்தால்‌ நம்மைச்‌ சுற்றியுள்ள தீமையை நாம்‌ அழித்து விடுவோம்‌. தேவன்‌ 
(தியோஸ்‌) என்ற கிரேக்க வார்த்தையின்‌ அர்த்தங்களில்‌ “பீறிட்டுவருவது” 
என்ற அர்ததம்‌ ஒன்றுண்டு. 


ஒரு எதிரியை உயர்த்துவது தகுமா? அப்படி நினைப்பது சிரமமானதுதான்‌. 
எனினும்‌ நாம்‌ துன்பப்படுகிற திருச்சபையிடமிருந்து, தேவன்‌ நமது 
சத்துருக்களின்‌ உபத்திரவத்தைக்‌ கொண்டு நம்மைத்‌ தமதருகே இழுக்கிறார்‌ 
என்று கற்கிறோம்‌. நாம்‌ சத்துருக்களை எதிர்த்தால்‌ தேவசித்தத்தைத்‌ தடுக்கக்‌ 
கூடும்‌. உன்‌ சத்துருக்கள்‌ உன்னை நடத்தின விதத்துக்காக நீ அவர்களைத்‌ 
திட்டினால்‌, தேவன்‌ அந்தச்‌ சூழ்நிலையை உன்மேல்‌ அனுமதித்தார்‌ என்று 
யோசித்துப்‌ பார்‌. தேவன்‌ அதன்‌ மூலம்‌ உனக்குக்‌ கற்பிக்க விரும்பும்‌ பாடத்தைப்‌ 
புகட்ட நீ சுலபமாக்குகிறாயா, அல்லது கடினமாக்குகிறாயா? அப்படியானால்‌ நீ 
அதைக்‌ கற்றுக்‌ கொள்ளும்வரை திரும்பத்‌ திரும்ப அந்தப்‌ பாடுகளுக்குள்ளாவாய்‌. 








தலைமீறின வதந்தி 


நாள்‌ 205 


கட்டப்பட்டவர்‌ 
களோடே நீங்களும்‌ 
கட்டப்பட்டவர்கள்‌ 
போல அவர்களை 
நினைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 
எபிரேயர்‌ 13:3 


சீனா: சீன விசுவாசிகள்‌ 


சீன விசுவாசிகளிடமிருந்து எழுதப்பட்ட ஒரு கடிதத்தில்‌, “கிறிஸ்தவர்கள்‌ 
சீனாவில்‌ துன்பப்படுத்தப்‌ படவில்லை என்று மேல்‌ நாடுகளில்‌ 
பேசிக்கொள்கிறார்கள்‌ என்ற வதந்தியைக்‌ கேள்விப்பட்டோம்‌” என்று 


ஆரம்பித்திருந்தது. 


“நூற்றுக்கும்‌ அதிகமான சகோதரர்‌ இங்கு சிறைவாசம்‌ அநுபவிக்கிறார்கள்‌ 
பதினெட்டு வயது நிரம்பாத அநேக கிறிஸ்தவ இளைஞர்கள்‌ போலீசாரின்‌ 
கெடுபிடிக்குள்‌ சிக்கி தவிக்கின்றனர்‌. சிலர்‌ எருக்குழிகளில்‌ போடப்படுகின்றனர்‌. 
வேறு சிலர்‌ துப்பாக்கி பிடிகளால்‌ அடிக்கப்படுகின்றனர்‌. இன்னும்‌ சிலர்‌ 
மோசமாக அடிக்கப்பட்டதினால்‌ நிமிர்ந்து நடக்க முடியாமல்‌ ஊர்ந்து 
செல்கின்றனர்‌. 

“சிலர்‌ தாங்க முடியாமல்‌, போலீசாரிடம்‌ சக வேலையாட்களின்‌ பெயர்‌ 
மற்றும்‌ விலாசத்தை தெரிவித்து விடுகின்றனர்‌. அவர்கள்‌ தண்டனை பெற்றனர்‌. 
ஆனால்‌ ஒன்றுமே பேசாமலிருந்தவர்கள்‌ ஆதாரம்‌ அகப்படாத காரணம்‌ காட்டி 
விடுவிக்கப்பட்டனர்‌. 

“துன்பம்‌ அநுபவிப்பது எங்களுக்கு வழக்கமாகிவிட்டது. அநேகமாக, பலர்‌ 
விசாரிக்கப்பட்டபின்‌ அனுப்பப்படுகின்றோம்‌. நாங்கள்‌ எங்களது சொந்த 
இடத்திற்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கும்படி திரும்புகிறோம்‌. 

“சில இளைய தலைமுறையினர்‌ கிறிஸ்தவ ஊழியத்திற்கென்று தங்களைப்‌ 
பிரதிஷ்டை செய்யும்படி விரும்புகின்றனர்‌. தங்கள்‌ வீடுகளிலிருந்து 
வெளியேற்றப்பட்ட இவர்களில்‌ பலர்‌ தங்கள்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ சிரமமான 
சூழ்நிலைகளினூடே அலைந்து ஊழியஞ்செய்ய ஆயத்தமாக உள்ளனர்‌. இதை 
முன்னறிவிக்கும்போது மிகுந்த பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌, மற்றவர்களுக்குப்‌ 
பிரசங்கிக்கிறவர்கள்‌ ஆகாதவர்களாய்ப்‌ போகாதபடிக்கு கவனமாயிருக்கிறோம்‌. 

“சுவிசேஷ ஊழியத்திற்கென்று எங்கள்‌ இரத்தம்‌, வேர்வை மற்றும்‌ 
கண்ணீரைச்‌ சிந்தியுள்ளோம்‌. அதிகவிலை செலுத்தியுள்ளோம்‌. காற்று 
மழையில்‌ நனைந்து பாடுபட்டுள்ளோம்‌.” 


சீனாவில்‌ கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம்‌ இல்லை என்று கூறுவது பொய்யான 
வதந்தியாகும்‌. உண்மையில்‌, இந்த வதந்திகளைக்‌ கொண்டு, சத்துரு 
ஜெபிப்பவர்களைத்‌ தடுக்க முயலுகிறான்‌. சில வேளைகளில்‌ நாம்‌ இல்லை 
என்று நினைப்பவைகள்‌ இல்லை என்றாகி விடுகின்றன. இன்னும்‌ சில 
சந்தர்ப்பங்களில்‌, வழக்கமாக நாம்‌ கேட்டு வரும்‌ உபத்திரவத்தைக்‌ குறித்த 
செய்திகளுக்குச்‌ செவியடைக்கும்போது அவைகள்‌ இல்லை என்று நினைக்க 
ஆரம்பித்து விடுகிறோம்‌. ஆனால்‌ சில தேசங்களில்‌ மட்டும்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
இன்னும்‌ உபத்திரவம்‌ அநுபவிக்கின்றனர்‌. இதைக்‌ கேள்விப்படும்போது, உங்கள்‌ 
பதில்‌ என்ன? நீங்கள்‌ ஜெபிப்பீர்களா? சேவிப்பீர்களா? கொடுப்பீர்களா? உங்கள்‌ 
தீர்மானத்தைக்‌ குறித்து சிந்தித்து ஜெபிக்க நேரம்‌ எடுங்கள்‌. 


205 


தலைசிறந்த கேள்வி 


நாள்‌ 206 


நீங்கள்‌ பூமிக்கு 
உப்பரயிருக்‌ 
கிறீர்கள்‌. 
உப்பானது 
சாரமற்றுப்‌ 
போனால்‌, 
எதினால்‌ 
சாரமாக்கப்படும்‌? 
மத்தேயு 513 


206 


ரோம்‌ : பர்த்தலேமெயூ 


மீண்டும்‌ அவன்‌ ஊர்பிகஸ்‌ முன்‌ வரவழைக்கப்பட்டான்‌. மீண்டும்‌ அதே 
கேள்வி கேட்கப்பட்டான்‌: “நீ ஒரு கிறிஸ்தவனா?” 

வேதனையும்‌ உபத்திரவமும்‌ சத்தியத்தைப்‌ புரட்டிப்‌ போட முடியாது. மீண்டும்‌ 
பர்த்தலேமெயூ பதிலளித்தான்‌. “ஆம்‌.” 

பர்த்தலேமெயூவை மீண்டும்‌ மீண்டும்‌ கைது செய்ததைக்‌ கண்டித்த 
வயதான ஒருவர்‌ ஊர்பிகஸை அணுகி, “இப்படிப்பட்ட நல்லதோர்‌ ஆசிரியரை 
ஏன்‌ உபத்திரவப்படுத்துகிறீர்கள்‌? இதனால்‌ உங்களுக்காவது 
சாம்ராஜ்யத்துக்காவது என்ன லாபம்‌? அவன்‌ ஒரு சட்டத்தையும்‌ மீறவில்லை. 
அவன்‌ தான்‌ ஒரு கிறிஸ்தவன்‌ என்று அறிக்கையிட்டதில்‌ என்ன தவறு?” 
அந்த வயதானவரின்‌ கேள்விகளால்‌ நாணமடைந்த ஊர்பிகஸ்‌ ஒரு கேள்வி 
கேட்டான்‌: “நீயும்‌ ஒரு கிறிஸ்தவனா?” 

வயதானவர்‌ “ஆம்‌, நானும்‌ ஒரு கிறிஸ்தவன்‌ தான்‌” என்று தைரியமாக 
நிமிர்ந்து பதிலளித்தார்‌. 

“அப்படியென்றால்‌ நீயும்‌ அந்த ஆசிரியனைச்‌ சேர்ந்துவிடு.” 

அது போதாதென்று மற்றொருவனும்‌ அதேவிதமாக எதிர்த்தான்‌. மீண்டும்‌ 
அதே கேள்வி கேட்கப்பட்டது. “நீ ஒரு கிறிஸ்தவனா? 

“ஆம்‌” என்று பதிலளித்ததற்காக இந்த மூன்று தேவ பிள்ளைகளும்‌ 
தூக்கிலடப்பட்டு மரித்தனர்‌. 


கேட்கப்பட்ட கேள்வி மிகவும்‌ இலேசானது. “நீ ஒரு கிறிஸ்தவனா?”” நேரடியான 
கேள்வி, சத்தியத்துக்கு ஆம்‌/இல்லை பதில்‌ கொடுக்கக்கூடியது. அதற்குப்‌ 
ப ர்பதில்‌ என்ன சிரமம்‌? அதற்கு கிறிஸ்தவர்கள்‌ எவ்வாறு பதிலளிப்பது 
என்பது பிரச்சனை அல்ல. பிறர்‌ அடிக்கடி அந்தக்‌ கேள்வியை நம்மிடம்‌ கேளாதது 
தான்‌ பிரச்சனை. அதற்கேற்றவாறு நரம்‌ வாழாதது தான்‌ பிரச்சனை. பர்தோலே 
மெயுவிடம்‌ கேட்கப்பட்ட அதே கேள்வி இன்று தம்மிடம்‌ கேட்கப்பட்டால்‌ நமது 
பதில்‌ என்னவாக இருக்கும்‌? அதுவே உண்மையான பிரச்சனை. உங்கள்‌ 
வாழ்க்கை முறை மாறினபின்‌, உங்கள்‌ உங்கள்‌ உற்றார்‌, நண்பர்‌, அயலகத்தார்‌ 
யாராவது உங்கள்‌ நடை உடை பாவனையைக்‌ கண்டு, சமீபத்தில்‌ கடைசியாக 
எப்போது உங்களிடம்‌ பேசினார்கள்‌? அது உங்கல்‌ விசுவாசத்தை அவர்களுக்கு 
உறுதி செய்ததா? இப்போது உங்களுக்குப்‌ பதில்‌ தெரியும்‌. மீண்டும்‌ அதே 
கேள்வி கேட்கப்பட்டால்‌ “ஆம்‌”” என்னும்‌ வீதமாக வாழுங்கள்‌. 





தலைசிறந்த நகைப்பு 


நாள்‌ 207 


நம்பிக்கையிலே 
சந்தோஷமா 
யிருங்கள்‌. 
உபத்திரவத்திலே 
பொறுமையா 
யிருங்கள்‌. 
ஜெபத்திலே 
உறுதியாய்த்‌ 
தரித்திருங்கள்‌. 
ரோமர்‌ 12:12 





ருமேனியா : மிலன்‌ ஹேய்மோ விக்கி 


ருமேனியா குளிரான இருட்டு சிறையறைகளில்‌ கூட்டம்‌ கூட்டமாக 
அடைக்கப்பட்டிருந்த ௬ுமேனிய கிறிஸ்தவர்களின்‌ தாக்கமெல்லாம்‌ இயேசுவின்‌ 
ஒளியை இருளுக்கு எடுத்துச்‌ செல்வதாக இருந்தது. இவர்களில்‌ ஒரு யூத 
விசுவாசியின்‌ பெயர்‌ தான்‌ மிலன்‌ ஹேய்மோ விக்கி ஆகும்‌. 


ஒரு நாள்‌ தன்னோடு சிறையிலிருந்த மற்றொரு கைதியிடம்‌ மிலன்‌ 
உரையாடினான்‌. அவன்‌ சககைதி ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்தும்‌ 
தேவபக்தியற்றவன்‌. மிலன்‌ அந்தப்‌ பேராசிரியரைப்‌ போன்று சிறந்த கல்வியறிவும்‌ 
கலாச்சார முதிர்ச்சியும்‌ கொண்டவனல்ல. என்றாலும்‌ இயேசுவைக்‌ குறித்து 
அவனிடம்‌ பகர்ந்தான்‌. அந்த பேராசிரியர்‌ நகையாடி, “நீ ஒரு பொய்யன்‌. 
இரண்டாயிரம்‌ வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த இயேசு உன்னுடன்‌ நடக்கிறார்‌ 
மற்றும்‌ பேசுகிறார்‌ என்கிறாயே?” என்று வினவினான்‌. 

மிலன்‌ பதிலாக, “அவர்‌ 20௦0 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்தது வாஸ்தவம்தான்‌. 
ஆனால்‌ அவர்‌ உயிர்த்தெழுந்ததும்‌ இப்பொழுதும்‌ ஜீவித்திருப்பதும்‌ 
உண்மையாகும்‌” என்றான்‌. 

அப்போது பேராசிரியர்‌ கிண்டலாக, “அவர்‌ பேசுகிறது உண்மையானால்‌ 
அவர்‌ முகப்பாவம்‌ எப்படியிருக்கும்‌?” என்று கேட்டான்‌. 

அதற்கு மிலன்‌, “சில வேளைகளில்‌ அவர்‌ என்னைப்‌ பார்த்து நகைப்பார்‌” 
என்று பதிலுரைத்தான்‌. அப்போது பேராசிரியர்‌ சத்தமாக சிரித்து, “என்ன 
பெரிய பொய்‌ பேசுகிறாய்‌. அவர்‌ எப்படி நகைத்தார்‌ என்று காண்பி” என்றான்‌. 
மிலன்‌ இரக்கமாக இணங்கி பேசினான்‌. “அவர்‌ ஓடுங்கி எலும்பும்‌ தோலுமாகக்‌ 
காணப்பட்டார்‌. கண்ணைச்‌ சுற்றி கருவளையம்‌ போட்டிருந்தது. அவர்‌ பற்கள்‌ 
உடைக்கப்பட்டவராய்‌ கைதி உடையணிந்திருந்தார்‌. ஆனால்‌ அவர்‌ முகத்தில்‌ 
அற்புதமான நகைப்பு இருந்தது. அவர்‌ முகம்‌ அழுக்காக இருந்தது. ஆனால்‌ 
அதில்‌ சமாதானம்‌ நிறைந்திருந்தது. அதில்‌ மனதிருப்தி மற்றும்‌ அமோக மகிழ்ச்சி 
குடி கொண்டிருந்தது.” 

தேவ பக்தியற்ற பேராசிரியர்‌ தலையை வணங்கி ஆமோதித்தவனாய்‌, “ஐயா, 
மெய்யாகவே ' இயேசுவை நீங்கள்‌ கண்டிருக்கிறீர்கள்‌” என்றான்‌. 


நகைப்பானது மனிதனின்‌ இயல்பான தன்னம்பிக்கை, சமாதானம்‌ மற்றும்‌ 
திருப்தியை வெளிப்படுத்துகிறது. வேதனை மற்றும்‌ துன்பத்தினூடே நகைக்கும்‌ 
போது அதில்‌ தெய்வீக தேவ பிரசன்னம்‌ தோன்றும்‌. தேவனுடைய சொந்த 
குமாரனாகிய இயேசு நமது உள்ளங்களில்‌ உண்மையாக வாசம்பண்ணினால்‌, 
நமது முகம்‌ அந்த நற்செய்தியைப்‌ பிரதிபலிக்க வேண்டும்‌. சில வேளைகளில்‌ 
நமது ஆலய ஆராதனைகளில்‌ பாடும்போது, உற்சாகம்‌ அற்றவர்களாய்‌, மரண 
ஓலமாய்‌, நமது வார்த்தைக்கும்‌ அதன்‌ அர்த்தத்துக்கும்‌ காததூரம்‌ வைத்துப்‌ 
பாடுகிறோம்‌. கிறிஸ்துவுக்கும்‌ உனக்கும்‌ உள்ள சம்பந்தத்தை உன்‌ முகம்‌ வெளிப்‌ 
படுத்துகிறதா? அல்லது புருவம்‌ உன்‌ மனதிலுள்ள வேதனைகளைப்‌ 
பிரதிபலிக்கிறதா? உன்‌ உதடுகள்‌ முறுமுறுக்கின்றனவா? உன்னிலிருந்து மகிழ்ச்சி 
பத அமைதலான பிரதிபலிப்பு வெளிப்படுப்படி நீ கருத்தாக தேவனிடம்‌ 


207 











மிகப்‌ பெரிய சவால்‌ 


நாள்‌ 208 


தேவன்‌ தம்முடைய 
ஒரே பேறான 
குமாரனை 
விசுவாசிக்கிறவன்‌ 
எவனோ, அவன்‌ 
கெட்டுப்‌ போகாமல்‌ 
நித்திய ஜீவனை 
அடையும்படிக்கு 
அவரைத்‌ தந்தருளி, 
இவ்வளவாய்‌ 
உலகத்தில்‌ 

அன்பு கூர்ந்தார்‌. 
யோவான்‌ 3:16 


208 


யூதேயா : ஜே. ஆஸ்வால்ட்‌ ஸ்மித்‌ 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து சுற்றுப்‌ புறங்களிலிருந்து கால்‌ நடையாகத்‌ தம்மிடம்‌ 
வந்திருந்த ஐயாயிரம்‌ பேருக்கு அதிகமானவர்களைப்‌ போஷித்தபோது குறிப்பிட்ட 
ஓரு முறையைக்‌ கையாண்டார்‌. அது சாயங்காலமானதால்‌, சீஷர்கள்‌ 
இயேசுவிடம்‌ அவர்களை இரவு வீட்டுக்குத்‌ திரும்ப அனுப்புமாறு கேட்டார்கள்‌. 
இயேசுவோ வேறுதிட்டம்‌ போட்டிருந்தார்‌. எனவே ஜனங்களை வரிசையாகப்‌ 
புல்தரையில்‌ உட்காரும்படி சொன்னார்‌. இயேசு போஜனத்தை எடுத்து 
ஸ்தோத்திரம்‌ பண்ணினார்‌. சீஷர்கள்‌ முதல்‌ வரிசையில்‌ ஒரு ஓரத்திலிருந்து 
ஒவ்வொருவருக்கும்‌ உதவி அளித்தனர்‌. 


இந்தக்‌ கட்டத்தில்‌ நடந்ததைப்‌ பற்றி பிரசங்கியும்‌ எழுத்தாசிரியருமான 
ஜே. ஆஸ்வால்ட்‌ ஸ்மித்‌ ஒரு விநோதமான கேள்வி கேட்டார்‌ : “ஜனங்களுக்கு 
உதவி செய்ய ஆரம்பித்த சீஷர்கள்‌ முதல்‌ வரிசையிலிருந்த ஒவ்வொருவரிடமும்‌ 
இரண்டாம்‌ முறை வந்து கேட்டார்களா?” 

“இல்லை, அப்படி செய்திருந்தால்‌ பின்வரிசையிலிருந்தவர்கள்‌ சீஷரிடம்‌ 
அமளி பண்ணியிருப்பார்கள்‌. இங்கு பின்னால்‌ இருப்பவர்களுக்கு முதல்‌ விசை 
உதவி கொடுக்குமுன்‌ அங்கே ஏன்‌ இரண்டாம்‌ விசை பந்தி பரிமாறுகிறீர்கள்‌, 
என்று நிச்சயம்‌ கேட்டிருப்பார்கள்‌. 

“அவர்கள்‌ அப்படி கேட்டிருந்தால்‌ நியாயம்‌ இருந்திருக்கும்‌ நாம்‌ அடிக்கடி 
கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகைபற்றி பேசுகிறோம்‌. ஆனால்‌ அவரது முதல்‌ 
வருகை பற்றி கேள்விப்படாத எத்தனையோ பேருண்டு. எல்லோரும்‌ முதல்‌ 
முறை சுவிசேஷம்‌ கேட்குமுன்பு ஏன்‌ கேட்டவர்களிடம்‌ இரண்டாம்‌ முறை 
சொல்லுகிறீர்கள்‌? அந்த ஐயாயிரம்‌ பேரின்‌ கூட்டத்தில்‌ எல்லோருக்கும்‌ 
முதல்முறை கொடுத்தப்பின்னரே இரண்டாம்‌ முறை வழங்கப்பட்டிருக்கும்‌.” 


மிஷனெரிகள்‌ இன்னும்‌ காலடி எடுத்துவைக்காத தேசங்களுக்குப்‌ போகும்படி 
அநேகர்‌ தயங்குகிறார்கள்‌. பழக்கப்பட்ட இடங்களில்‌ வசிப்பது மிக வசதியானது. 
ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ நாமம்‌ இன்னும்‌ அறிவிக்கப்படாத இடங்களில்‌ சென்று 
“எல்லா சிருஷ்டிக்கும்‌” சுவிசேஷம்‌ அறிவிக்கும்படி இயேசு கட்டளையிட்டுள்ளார்‌. 
ஸ்மித்‌ கூறின ஐயாயிரம்‌ பேரைப்‌ போஷித்தலின்‌ தன்மையைச்‌ சுவிசேஷ 
ஊழியத்திலும்‌ பயன்படுத்தினால்‌ நன்றாக இருக்கும்‌. சில இடங்களில்‌ தேவைக்கு 
மீறி வேதாகம சத்தியம்‌ அறிவிக்கப்பட்டு, ஒரு சபைக்கு அருகில்‌ மற்றொரு 
சபை நிறுவப்பட்டு அதற்கென்று நிதியும்‌ வழங்கப்பட்டு வருகிறதல்லவா? ஆனால்‌ 
வேறு இடங்களில்‌ இன்னும்‌ ஒரு முறைகூட சுவிசேஷம்‌ அறிவிக்கப்படாமலும்‌ 
அவர்கள்‌ மொழியில்‌ வேதாகமம்‌ மொழிபெயர்க்கப்படாமலும்‌ இருக்கிறது. உங்கள்‌ 
ஆதரவு இதைச்‌ சரிப்படுத்த உதவுமா? உங்கள்‌ வாழ்க்கை எதிர்கால 
ஊழியங்களுக்கென்று எந்தவிதமான விளைவுகளைத்‌ தரப்‌ பயன்படுகிறது? 








அதி ஆச்சரிய பிணைக்‌ கைது 


நாள்‌ 209 


ஆதலால்‌ 
விசுவாசம்‌ 


கேள்வியினாலே 
வரும்‌. கேள்வி 
தேவனுடைய 
வசனத்தினாலே 
வரும்‌. 

ரோமர்‌ 10:17 


இங்கிலாந்து : பில்‌ மற்றும்‌ ஜான்‌ 


பில்‌ மற்றும்‌ ஜான்‌ தென்‌ இங்கிலாந்திலுள்ள கப்பல்‌ துறைமுகத்தில்‌ சேர்ந்த 
ஒரு கப்பலின்‌ கொடி மரத்தில்‌ ருமேனியா தேசக்‌ கொடி பறப்பதைக்‌ கண்டனர்‌. 
அந்நாட்களில்‌ ருமேனியா தேசம்‌ கம்யூனிஸ்டுகளின்‌ இரும்புத்திரை நாடாகச்‌ 
செயல்பட்டு வந்தது. 


தங்களுக்குள்‌ சுருக்கமாக பேசினதிலிருந்து, தங்களுக்கெதிரில்‌ ஒரு பெரிய 
ஊழிய வாய்ப்பு காத்திருப்பதை உணர்ந்தனர்‌. தங்களிடமிருந்து வேதாகம 
பார்சலைத்‌ திறந்து அதை எடுத்துக்‌ கொண்டு அந்தக்‌ கப்பலுக்குள்‌ 
விரைந்தனர்‌. அவர்கள்‌ நுழைந்த உணவுவிடுதியில்‌ கப்பலின்‌ ஒட்டுமொத்த 
பணியாளர்‌ 35 பேரும்‌ கூடி இருந்தனர்‌. பில்‌ மற்றும்‌ ஜான்‌ தாங்கள்‌ அங்கு 
வந்த நோக்கத்தை அறிவித்து ஒவ்வொருவருக்கும்‌ ௬ுமேனிய வேதாகமம்‌ எடுத்து 
விநியோகிக்க ஆரம்பித்தனர்‌. அவர்கள்‌ எல்லோருமே அந்த இருவர்‌ சொன்ன 
வார்த்தைகளை உன்னிப்பாகக்‌ கவனித்தனர்‌. அவர்களில்‌ அநேகர்‌ தேவனைப்‌ 
பற்றியாவது அவருடைய குமாரனாகிய இயேசுவைப்‌ பற்றியாவது இதுவரை 
கேட்டதில்லை. 

பில்‌ மற்றும்‌ ஜான்‌ தங்களிடம்‌ போதிய அளவு ருமேனிய வேதாகமம்‌ 
இல்லை என்பதைக்‌ கண்டபோது,அந்தப்‌ பணியாளர்களில்‌ ஒருவன்‌ பில்‌ 
என்பவனைப்‌ பலமாக ஆனால்‌ மரியாதையுடன்‌ ஒரு ஆசனத்தில்‌ அமரச்‌ 
செய்தான்‌. ஆனால்‌ அந்தச்‌ செயலுக்காக அவர்கள்‌ மன்னிப்பு கேட்டதுடன்‌ 
அரைகுறை ஆங்கிலத்தில்‌, ஜான்‌ போய்‌ திரும்ப எல்லோருக்கும்‌ தேவையான 
வேதாகமம்‌ கொண்டு வரும்வரையில்‌ தங்களிடம்‌ இருப்பான்‌ என்று 
திட்டவட்டமாகக்‌ கூறினர்‌. 

வேதாகமங்களுக்காக ஓரு பிணைக்கைதியா। ஜான்‌ அழலா சிரிக்கவா என்று 
கதிகலங்கிப்போனான்‌. ஆனால்‌ அந்த ஒருவழி தவிர வேறு எந்த விதத்திலும்‌ 
தங்களுக்கு ஜான்‌ வேதாகமம்‌ கொண்டு வரமுடியாது என்று அவர்‌ நிச்சயித்து 
நம்பினர்‌. ருமேனியாவில்‌ கம்யூனிஸ்டுகளால்‌ கொடுக்கப்படும்‌ எந்த வாக்கும்‌ 
காப்பாற்றப்படாததால்‌, அந்த ருமேனியர்‌ யாருடைய வார்த்தையையும்‌ நம்பத்‌ 
தயாராக இல்லை. 

ஜான்‌ அலுவலகத்துக்கு நேராகப்‌ போய்‌, தனது பெட்டியில்‌ ருமேனிய 
வேதாகமம்‌ நிரப்பி, ஒரு மணி நேரத்துக்குள்‌ திரும்பி வந்தான்‌. அந்த உணவு 
விடுதியில்‌ வேதாகமம்‌ பெற்ற கப்பல்‌ பணியாளர்கள்‌ அத்தனைபேரும்‌ நன்றி 
மிகுந்த உள்ளத்துடன்‌ தங்கள்‌ “பிணைக்கைதி” பில்லை விடுவித்தனர்‌. 


வசனத்தை வெளியே அனுப்பு, அதைத்தான்‌ இயேசு தமது அருளூரையில்‌ 
போதித்தார்‌. எப்படியாவது முடிந்த அளவில்‌ எங்கும்‌, எதைச்‌ செய்தாலும்‌, 
தேவனுடைய வார்த்தைப்‌ பிறரிடம்‌ நாம்‌ சொல்லியே தீரவேண்டும்‌. நமது 
அர்ப்பணிப்பு இவ்வாறு நம்மை கப்பல்துறைமுகத்துக்கும்‌ உணவு அறைகளுக்கும்‌ 
எடுத்துச்‌ செல்லலாம்‌. அறியாமல்‌ அழிவு நோக்கிச்‌ செல்பவர்களிடம்‌ தேவனுடைய 
வார்த்தையைப்‌ பகர நாம்‌ எப்போதும்‌ ஆயத்தமாக இருக்க வேண்டும்‌. நீ 
கிறிஸ்துவின்‌ சாட்சிபகர துடிக்கிறாயா? உனக்களிக்கப்பட்ட சுவிசேஷ பணியின்‌ 
வாய்ப்புகளை காலந்‌ தளர்த்தாமல்‌ அறிவிப்பாயா உன்னிடம்‌ வரும்‌ வாய்ப்புகளை 
நழுவ விடாதே. பிறர்‌ அதைச்‌ செய்வர்‌ என்று பின்‌ தங்காதே நற்செய்தியை 
அறிவிக்க இன்று என்ன செய்யப்‌ போகிறாய்‌? 209 








நாள்‌ 210 


நரம்‌ சூடான்‌ அரசுக்காக ஜெபிக்கிறோம்‌. ஆனால்‌ 
அதற்கரகத்‌ தேவனைத்‌ துதிக்கவுஞ்‌ செய்கிறோம்‌. அதன்‌ 
கொள்கைகளுக்கரகவும்‌ கிறிஸ்தவர்களுக்கெதிரான 
அவர்களுடைய போராட்டத்துக்காகவும்‌ - பயமுறுத்தல்‌, 
பயங்கரம்‌, சிறைத்‌ தண்டனைகளுக்கரக நன்றி 
செலுத்துகிறோம்‌. ஏனெனில்‌ அலைகளால்‌ அவர்களால்‌ 
திருச்சபை எவ்வளவு வளர்ந்துள்ளது! 
இவையெல்லாவற்றின்‌ மத்தியிலும்‌ நரம்‌ சாதனைகளைப்‌ 
புரியும்படி தேவன்‌ அனுமதித்துள்ளாரே! அதனால்‌ 
ஏத்தனைபேர்‌ இன்னும்‌ கிறிஸ்துவை நேரக்கி திரும்பி 
வருகிறார்கள்‌. 


ஒரு சூடானிய கிறிஸ்தவன்‌ 


210 





மிகச்‌ சிறந்த அச்சுவேலை 


நாள்‌ 211 


உங்களில்‌ 
நற்கிரியைத்‌ 
தொடங்கினவர்‌ 
அதை இயேசு 
கிறிஸ்துவின்‌ 
நாள்பரியந்தம்‌ முடிய 
நடத்தி 
வருவாரென்று 
நம்பி... 

பிலிப்பியர்‌ 1:5 


சீனா : காட்டி லீ 


விருந்தாளிகள்‌ ரகசியமாகவும்‌ அமைதலாகவும்‌ வயதான அந்தக்‌ கிறிஸ்தவப்‌ 
பெண்மணியின்‌ வீட்டிற்குள்‌ நுழைந்தார்கள்‌. அவர்கள்‌ ஓரு திரைச்‌ சீலைக்குப்‌ 
பின்னால்‌ அழைத்துச்‌ செல்லப்பட்டனர்‌. பின்பு சுமார்‌ நூறு கெஜ நீள 
குழாய்க்குள்‌ நகர்ந்துச்‌ சென்று குகைபோன்று காணப்பட்ட இரு அறைகளை 
வந்தடைந்தார்கள்‌. 


அவைகளுள்‌ ஒரு அறைக்குள்‌ 19 வயதான ஒரு இளம்பெண்‌ ஒரு சிறிய 
அச்சுப்‌ பட்டறை நடத்தி வந்தாள்‌. அவள்‌ பெயர்‌ காட்டி லீ. ஒரே சமயம்‌ பல 
மாதங்களாக அவள்‌ இப்படி சட்ட விரோதமான நூல்களையும்‌ பிற கிறிஸ்தவ 
பிரசுங்களையும்‌ அச்சடித்து வந்தாள்‌. அவள்‌ கண்டு பிடிக்கப்பட்டால்‌, வெளியே 
தனது சுயரூபத்தை வெளிப்படுத்த முடியாது. 

இந்த ரகசிய அச்சுப்பட்டறையில்‌ அதிக அளவு நூல்களும்‌ கைப்பிரதிகளும்‌ 
வெளியானதால்‌ பொது பாதுகாப்புத்‌ துறை (258) சந்தேகமடைந்து, கிராமத்தாரை 
வினவ ஆரம்பித்தனர்‌. அந்த அச்சுப்பட்டறையை அறிந்தவர்கள்‌ அதைச்‌ 
சுட்டிக்காட்ட ஒத்துழைப்பு தரவில்லை. 

கடைசியாக, எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்காததால்‌, பாதுகாப்புத்‌ 
துறையினர்‌ வெடிமருந்தை வைத்து ஒவ்வொரு வீடாகத்‌ தகர்த்து வந்தனர்‌. 
இவ்வாறு ஓவ்வொரு வீடாக அந்த வயதான தாயின்‌ வீட்டை அடைந்தார்கள்‌. 
ரகசிய குகை அறைகளையும்‌ அச்சுப்‌ பட்டறையையும்‌ இறுதியாகக்‌ 
கையகப்படுத்தினர்‌. அதிலுள்ள பணியாளர்கள்‌ எல்லோரும்‌ அதற்கு முன்னால்‌ 
எந்த வித சேதமுமின்றி தப்பி ஓடினர்‌. 

இன்றுவரை காட்டி லியும்‌ இதர பணியாளர்களும்‌ மறைவிடங்களில்‌ ஓளிந்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களைக்‌ கண்டுபிடித்தால்‌ உடனே சிறைப்பிடித்துக்‌ 
கொன்று விடுவார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ உற்றார்‌ உறவினரை இனி சந்திக்க 
முடியாது. ஆனால்‌ காட்டி லீயின்‌ நூல்களாலும்‌ கைப்பிரதிகளாலும்‌ அவள்‌ 
ஊழியம்‌ மற்றும்‌ சாட்சி நிலைத்திருக்கும்‌. இன்றுவரை ஆயிரக்கணக்கான சீனக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ அவர்களால்‌ பயனடைந்து வருகிறார்கள்‌. 


அது தடை செய்யப்படலாம்‌. அது திசை திரும்பலாம்‌. அது தற்காலிகமாக 
நிறுத்தப்படலாம்‌. ஆனால்‌ தேவனுடைய ராஜ்யம்‌ தொடர்ச்சியாக வளர்ந்து 
வருகிறது. அதை நிறுத்தமுடியாது. கிறிஸ்து தமது சீஷர்களுக்குக்‌ கடைசி 
கட்டளையிட்டபோதே தேவனுடைய ராஜ்யத்தை ஆரம்பித்து வைத்துவிட்டார்‌. 
அந்நாள்முதல்‌ இதுவரை அதில்‌ சேர்ந்தவர்ளைச்‌ சத்துரு தடைசெய்தாலும்‌, முழு 
வீச்சில்‌ வளர்ச்சிபெற்றுள்ளனர்‌. நிச்சயமாக, சுவிசேஷத்தைத்‌ தடைசெய்ய 
பேரளவில்‌ முயற்சி நடந்தாலும்‌ அது வாய்க்கவில்லை. உனது ஊழியத்தில்‌ 
தடைகளைச்‌ சந்தித்திருக்கிறாயா? எதிர்பாராத சூழ்நிலைகளினிமித்தம்‌ 
தடைசெய்யப்பட்டதற்காக வருந்துகிறாயா? உன்னைத்‌ தேவன்‌ இன்னும்‌ 
கைவிடவில்லை என்று நினைவுப்படுத்திக்‌ கொள்‌. நீ சுவிசேஷ ஊழியத்துக்காக 
எடுத்த முயற்சிகளின்‌ பலன்‌ தொடரும்‌, நீ மட்டும்‌ அவருக்கு உண்மையாகச்‌ 
சேவை செய்வதை நிறுத்தாதே. 


211 








மிகுந்த “செல்வங்கள்‌” 


தென்‌ கிழக்கு ஆசியா : ஹ்மாங்‌ கிறிஸ்தவர்கள்‌ 


நாள்‌ 212 


அழிந்து போகிற 
பொன்‌ 
அக்தினியினாலே 
சோதிக்கப்படும்‌, 
அதைப்‌ பார்க்கிலும்‌ 
அதிக விலையேற 
பெற்றதாயிரக்கிற 
உங்கள்‌ விசுவாசம்‌ 
சோதிக்கப்பட்டு, 
இயேசுகிறிஸ்து 
வெளிப்படும்பொது 
உங்களுக்குப்‌ 
புகழ்ச்சியும்‌ கனமும்‌ 
மதிமையுமுண்டாகக்‌ 
காணப்படும்‌. 

1 பேதுரு 1:7 


“அவர்கள்‌ ஒரு விசுவாசியின்‌ வாயினூடே நீளமான ஒரு கத்தியைச்‌ 
சொருவினார்கள்‌. வேதாகமம்‌ வைத்திருந்த மற்றொருவனைப்‌ பிடித்து, அவன்‌ 
வாயைப்‌ பிளந்து கொதிக்கும்‌ சுடுநீரை ஊற்றினார்கள்‌. ஒரு முழு குடும்பமும்‌ 
மூழ்கடிக்கப்பட்ட து.” 


தென்‌ கிழக்கு ஆசியாவில்‌ வசித்து வரும்‌ ஹ்மாங்‌ மலைஜாதி கிறிஸ்தவர்கள்‌ 
தங்கள்‌ சாட்சிகளை ஒளிப்பதிவில்‌ கொடுக்க ஆயத்தமாய்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ 
மேற்கிலுள்ள கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்த விரும்பினார்கள்‌. 

ஹ்மாங்‌ கிறிஸ்தவன்‌ ஒருவன்‌ கூறினான்‌: “ஹ்மாங்‌ மக்களில்‌ அநேகர்‌ 
கிறிஸ்தவர்களாகிவிட்டதால்‌ கம்யூனிஸ அதிகாரிகள்‌ எங்களைப்‌ பார்த்து 
நடுங்குகிறார்கள்‌. அவர்கள்‌ எங்களை அடித்து பயமுறுத்துவதால்‌ மறுபடியம்‌ 
பிசாசுகளை வணங்கும்படி வந்துவிடுவோம்‌ என்று நினக்கிறார்கள்‌.” 

ஓரு பெண்மணி தொடர்ந்தாள்‌: “இங்குள்ள போலீஸ்‌ அதிகாரிகள்‌ எங்களைக்‌ 
கிறிஸ்தவர்களாகாதபடி தடுத்துப்‌ பார்த்தனர்‌. அவர்கள்‌ எங்களைச்‌ சிறையில்‌ 
அடைத்து சாகடிப்பதாகக்‌ கூறி மிரட்டினார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ எங்களைக்‌ 
கொன்றாலும்‌ கிறிஸ்துவுக்காகச்‌ சாகும்படி ஆயத்தமாக உள்ளோம்‌.” 

இந்த கிறிஸ்தவர்கள்‌ உபத்திரவப்பட நேர்ந்தாலும்‌, தங்களுக்குத்‌ 
தொல்லைகள்‌ பெருகும்‌ என்று அறிந்திருந்தாலும்‌, உலகம்‌ இயேசுவை அறிய 
வேண்டும்‌ என வாஞ்சிக்கிறார்கள்‌. ஹ்மாங்‌ மலைவாழ்‌ மக்கள்‌ தென்கிழக்கு 
ஆசியாவில்‌ எண்ணிக்கை மிகுந்தவர்கள்‌. கிறிஸ்தவம்‌ அவர்களினூடே நன்றாகப்‌ 
பரவியுள்ளது. அது மட்டுமல்லாமல்‌ அதிகமாக உபத்திரவத்துக்கு உள்ளாக்கப்‌ 
படுகிறவர்களும்‌ இவர்களே. 

மற்றொரு பெண்மணி கூறினாள்‌ : “நாங்கள்‌ உறுதியாக நிற்பதற்காகத்‌ 
தேவனைத்‌ துதிக்கிறேன்‌. எங்களுக்கு வரும்‌ துன்பங்கள்‌ கிறிஸ்துவில்‌ நாங்கள்‌ 
வைக்கும்‌ விசுவாசத்தை உறுதிபபடுத்துகிறது. அது உண்மையான 
செல்வங்களை அள்ளித்தருகிறது. அது வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
கொண்டு வருகிறது. நாங்கள்‌ முடிவுவரை விசுவாசத்தில்‌ உறுதியாயிருக்கும்படி 
எங்களுக்காக ஜெபியுங்கள்‌.” ்‌ 


எஃகு அடிப்பட்டு உறுதி பெறுகிறது. திசைமாறின உஷ்ணத்தில்‌ அடிக்கப்பட்டு 
தண்ணீரில்‌ போடப்படுகிறது. இது மறுபடியும்‌ நடக்கிறது, சூடு, அடி, குளிர்‌ 
என்று மாறி மாறி அடிக்கப்படுவதால்‌ உலோகம்‌ கட்டியாகிறது. இப்படிப்பட்ட 
ஒரு சோதனை நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. நாம்‌ பிறரால்‌ 
வெறுக்கப்பட்டு நெருக்கப்படுகிறோம்‌. உபத்திரவத்தால்‌ அடிக்கப்படுகிறோம்‌. பின்பு 
தேவனுடைய ஆதரவால்‌ குளிரடைகிறோம்‌. ஆறுதல்‌ பெறுகிறோம்‌. நமது அழுக்கு 
நீங்கி விசுவாசம்‌ சுத்தமாகிறது. உன்‌ வாழ்க்கையில்‌ இந்த வித சோதனை 
வந்ததா? அதில்‌ எதையும்‌ தள்ளிவிடாதே. ஹ்மாங்‌ மலைவாழ்‌ மக்களாகிய சகோதர 
சகோதரிகளிடமிருந்து பாடம்‌ கற்றுக்கொள்‌. உன்னை வெறுப்பதால்‌ உன்‌ 
விசுவாசம்‌ உறுதிபடுகிறது என்பதை உனது சத்துருக்கள்‌ அறியார்கள்‌, ஆதலால்‌ 
திடன்கொள்‌. 





தலைசிறந்த கடத்தல்காரன்‌ 


நாள்‌ 213 


இந்த மகத்துவமுள்ள 
வல்லமை எங்களால்‌ 
உண்டரயிராமல்‌, 
தேவனால்‌ 
உண்டாயிருக்கிற 
தென்று விளங்கும்படி, 
இந்தப்‌ 
பொக்கிஷத்தை 
மண்பாண்டங்களில்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. 

2 கொரிந்தியர்‌ 4:7 


கிழக்கு ஐரோப்பா : மிகாய்‌ 


மிகாய்‌ ஓட்டிச்‌ சென்ற வோல்க்வேகன்‌ கார்‌ மெதுவாக எல்லைப்‌ பாதுகாப்பு 
சோதனை சாவடியை நெருங்கி வந்தது. அவன்‌ மிகுந்த ஆர்வத்தோடு 
சுருக்கமான ஜெபம்‌ ஏறெடுத்தான்‌: “அன்புள்ள இயேசுவே, உம்முடைய 
வசனத்தை பாதுகாப்பு சாவடி சேவகரின்‌ கண்களுக்குப்‌ படாமல்‌ பாதுகாரும்‌.” 


அந்த சேவகர்‌ வழக்கம்போல முறையாக முரடாக அவனை காரிலிருந்து 
இறங்கி நிற்குமாறு பணித்தனர்‌. பின்பு தங்கள்‌ கேள்விகளைக்‌ கேட்க 
ஆரம்பித்தனர்‌. நீ எங்கள்‌ தேசத்திற்கு வரக்‌ காரணம்‌ என்ன? நீ இங்கு 
யாரையாவது சந்திக்க வருகிறாயா? அப்படியென்றால்‌ அது யார்‌? உன்னிடம்‌ 
ஏதாவது துப்பாக்கி உள்ளதா? 

மிகாய்‌ மிகுந்த கவனத்தோடு எல்லா கேள்விகளுக்கும்‌ பதலளித்தான்‌. 
ஆனால்‌ மறுபுறம்‌ தனது காரின்‌ இருக்கைகளின்‌ கீழே சேவகன்‌ 
பரிசோதித்ததைத்‌ தன்‌ ஓரக்கண்களால்‌ கவனித்தான்‌. அதிக நேரம்‌ நின்றுக்‌ 
கொண்டிருப்பது மிகாய்க்குச்‌ சிரமமாக இருந்தது. கடைசியாக எல்லா 
கேள்விகளுக்கும்‌ விடை திருப்தியளித்ததனால்‌ மிகாய்‌ தங்கள்‌ தேசத்துக்குள்‌ 
போகலாம்‌ என்று அநுமதித்தனர்‌. அப்போது அவர்கள்‌ மறைத்து வைத்திருந்த 
தனது பொக்கிஷத்தைச்‌ சேவகர்‌ கண்டெடுக்கவில்லை என்று அகமகிழ்ந்தான்‌. 

பல ஆண்டுகளாக, இந்தத்‌ தைரியமான கடத்தல்காரன்‌ சுவிசேஷ 
பிரதிகளைக்‌ கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்குள்‌ கடத்தி வந்தும்‌. அவனது ரகசிய 
பெட்டகங்கள்‌ கண்டுபிடிக்கப்படவில்லை. மிகாய்‌ அசாதாரணமான காரியங்ளைச்‌ 
சாதித்த மிகவும்‌ சாதாரணமான மனிதன்‌. அவனுடைய தரிசனம்‌ ஒரு சவாலாக 
இருந்தது. அவனுடைய கால்கள்‌ இடுப்புவரை துண்டிக்கப்பட்ட நிலையில்‌, 
அவன்‌ முடவனாக இருந்தும்‌, தனது ஊனம்‌ ஊழியத்தைப்‌ பாதிக்காதபடி 
காத்துக்‌ கொண்டான்‌. 

பவுல்‌ அப்போஸ்தலனைப்‌ போல மிகாயும்‌, தனத: சரீரப்‌ பெலவீனத்தில்‌ 
கர்த்தருடைய பெலன்‌ பூரணமாக விளங்கும்‌ என்று அறிந்திருந்தான்‌. தனது 
கால்களுக்குக்‌ கவசமாகச்‌ செய்யப்பட்டிருந்த அந்த உலோகக்‌ கால்களின்‌ 
மத்தியில்‌ சுவிசேஷப்‌ பிரதிகளை சுருட்டி பதுக்கி எடுத்துச்‌ சென்றான்‌. ஒவ்வொரு 
முறை பயணமும்‌ அவனுக்குப்‌ புது ஊக்கம்‌ தருவதாக இருந்ததாக இருந்தது. 


தேவன்‌ தமது பணியில்‌ எல்லோருக்கும்‌ சம வாய்ப்பினை அளிக்கிறார்‌. மிகாய்‌ 
தனது ஊனத்தை தேவ சேவைக்கேற்ற ஒரு உறுப்பாக பயன்படுத்திக்‌ 
கொண்டான்‌. ஒரு வாய்ப்பும்‌ சிறந்த ஊழியத்துக்கு ஏற்ற ஒரு ஏதுகரமாக 
அமைகிறது. உதாரணமாக, விவாகரத்தானவர்கள்‌ மட்டுமே தங்களைப்‌ போன்று 
ஜீவியத்தில்‌ வருந்துகிறவர்களுக்கு உதவி செய்ய முடியும்‌. அதை வேறுயாரும்‌ 
செய்யமுடியாது. உனது ஜீவியத்தில்‌ தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நீ 
சாதிக்கும்படி விரும்பினதற்கு எது தடையாக உள்ளது? அந்தத்‌ தடைகளை 
உனது படிக்கற்களாகத்‌ தேவனுடைய கண்ணோட்டத்தில்‌ பார்‌. பின்பு அவற்றைத்‌ 
தேவனுடைய ஈவாக அநுபவித்து அவருடைய மகிமைக்காகப்‌ பயன்படுத்திப்‌ 
பார்‌. அது உனக்கு லாபமாக மாறும்‌. 


213 








தலைசிறந்த பொக்கிஷம்‌ 


தஜிகிஸ்தான்‌ : கிரேஸ்‌ ஸான்மின்‌ திருச்சபையார்‌ 


நாள்‌ 214 


கர்த்தராகிய 
இயேசுவினுடைய 
ஜீவனும்‌ எங்கள்‌ 
சரீரத்திலே 
விளங்கும்படிக்கு, 
இயேசுவின்‌ 
மரணத்தை 
எப்பொழுதும்‌ 
எங்கள்‌ சரீரத்தில்‌ 


சுமந்து திரிகிறோம்‌. 


2 கொரிந்தியர்‌ 4:10 


214 


அது ஒரு ஓய்வு நாள்‌. தஜிகிஸ்தானிலுள்ள டுஷான்பே ஊரிலுள்ள க்ரேஸ்‌ 
ஸான்மின்‌ திருச்சபை அன்று ஆராதனைக்காகக்‌ கூடிவந்தனர்‌. அவர்களை 
இதுவரை நசுக்கி வந்த கம்யூனிஸ அரசு பதவியில்‌ இல்லையென்றாலும்‌, 
முஸ்லீம்‌ தீவிரவாதிகள்‌ அவ்வப்போது திருச்சபைகளைத்‌ தாக்கி வருவதை 
நிறுத்தவில்லை. உபத்திரவம்‌ ஒரு கையிலிருந்து மற்ற கைக்கு தாவி, 
திருச்சபையை இன்னும்‌ வதைத்துக்‌ கொண்டிருந்தது. 


அன்று வெளியிலிருந்து வந்திருந்த போதகர்‌ தனது தேவ செய்தியைக்‌ 
கொடுத்து முடிந்தவுடன்‌ திருச்சபையின்‌ பின்புறத்தில்‌ ஒரு குண்டு வெடித்தது. 
ஒரு குண்டினிமித்தம்‌, ஆராதனைக்கென்று கூடிவந்த விசுவாசிகள்‌ கலைந்து 
அங்குமிங்கும்‌, தங்கள்‌ ஜீவனைக்‌ காக்கும்படி சிதறி ஓடினார்கள்‌. அவர்கள்‌ 
வாசல்வழியாக வெளியேறும்படி ஓடிவருகையில்‌ மற்றொரு குண்டு வெடித்தது. 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ இப்போது சரீரங்களும்‌ இரத்தமும்‌ சிதறி பிணக்காடாக 
மாறினது. 

ஒரு வயதான ஸ்திரீ எழுந்திருக்கமுடியாமல்‌ விழுந்து கிடந்தாள்‌. சற்று 
முன்பு அவள்‌ வாசித்திருந்த வேத புஸ்தகம்‌ அவளருகில்‌ விழுந்து கிடந்தது. 
அதில்‌ இரத்தக்‌ கறை படிந்திருந்தது. தனது திருச்சபை தாக்கப்படுவதற்கு 
சற்று முன்பு அவள்‌ அந்த வேதாகமத்தில்‌ மூன்று வசனங்களைக்‌ குறியிட்டு 
வைத்திருந்தாள்‌. அந்தப்‌ பக்கத்தில்‌ இரத்தம்‌ தெளித்தது. அவள்‌ குறியிட்ட 
வசனம்‌ எதுவெனில்‌, 

“இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால்‌ உண்டாயிராமல்‌, தேவனால்‌ 
உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி, இந்தப்‌ பொக்கிஷத்தை மண்‌ 
பாண்டங்களில்‌ பெற்றிருக்கிறோம்‌. நாங்கள்‌ எப்பக்கத்திலும நெருக்கப்பட்டும்‌ 
ஒடுங்கிப்‌ போகிறதில்லை. கலக்கமடைந்தும்‌ மன முறிவடைகிறதில்லை. 
துன்பப்படுத்தப்பட்டும்‌ கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும்‌ மடிந்து 
போகிறதில்லை.” (2 கொரிந்தியர்‌ 4:7,8,3) 


முஸ்லீம்‌ தீவிரவாதிகள்‌ தங்கள்‌ சாதகமாக தவறிழைக்காதவர்களைப்‌ 

ங்கினார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ செய்த இந்த வெறித்தனத்தின்‌ மூலம்‌ மரித்த 
அத்தனை விசுவாசிகளும்‌ தேவனுடைய உண்மைக்கு ஆதாரமான முததுக்களாகி 
விட்டனர்‌. தனது உடல்‌ சிதைந்த அந்த வயதான தாயாரின்‌ “மண்பாண்டம்‌” 
ஆன சர்ர்த்திலிருநது உயிர்‌ பிரியுமுன்‌ அவர்கள்‌ குறித்து வைத்திருந்த வேதவசனம்‌ 
எவ்வளவு உண்மை என்பதன்‌ ஆதாரமாக மரித்திருந்தார்கள்‌. அதன்மூலம்‌ அவர்கள்‌ 
உள்ளான மனிதனில்‌ வியத்திருந்த பொக்கிஷம்‌ வெளியானது. நமது 
சத்துருக்களின்‌ தாக்குதலினால்‌ நமது உயிர்‌ பிரிய எந்த நேரத்திலும்‌ வாய்ப்பு 
உண்டு என்று அறிகிறோம்‌. ஆனால்‌ மரணம்‌ நமக்குப்‌ பயம்‌ தருவதில்லை. 
அளவு மீறி நடந்தால்‌, நமது எதிரிகளால்‌ அழிவுக்குரிய சரீரம்‌ மரணத்தைச்‌ 
சந்திக்கலாம்‌. ஆனால்‌ ஒன்றைப்‌ புரிந்துக்கொள்‌. உனது மாம்ச சரீரம்‌ “நீ”? 
யல்ல. எது நடந்தாலும்‌, உன்‌ சரீரத்தைத தொட்டாலும்‌, அது உன்‌ ஆத்துமாவை 
அழிக்கவல்லது அல்ல. 








தலைசிறந்த ஆரம்‌. பங்கள்‌ 


அமெரிக்க ஐக்கிய நாடுகள்‌ : ரிச்சர்ட்‌ மற்றும்‌ ஸபீனா வும்ப்ரான்ட்‌ 


நாள்‌ 215 


புறம்பே 
இருக்கிறவர்களுக்கு 
முன்பஅக ஞானமாய்‌ 
நடந்து, காலத்தைப்‌ 
பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளுங்கள்‌. 
கொலோசெயர்‌ 4:5 


1967-ம்‌ ஆண்டு வசந்த காலத்தில்‌ ஒருநாள்‌, அந்த இளம்‌ தம்பதியர்‌ 
அமெரிக்காவிலுள்ள தங்கள்‌ புதிய இல்லத்தில்‌ ஒரு சிறிய மேஜையின்மேல்‌ 
இருந்த தட்டெழுத்து இயந்திரத்தின்‌ எதிரில்‌ அமர்ந்தனர்‌. அதற்கு சற்று 
முன்புதான்‌ போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்ப்ரான்ட்‌ ரகசிய திருச்சபைப்‌ பணியில்‌ 
ஈடுப்பட்டதற்காக ருமேனிய சிறையின்‌ இருட்டறையில்‌ குளிர்ந்த கற்களின்மேல்‌ 
அமர்ந்திருந்து நாட்களைக்‌ கடத்தி, வெளியே வந்திருந்தார்‌. அவர்கள்‌ மனைவி 
ஸபீனா மற்றொரு சிறையில்‌ கட்டாய கடின உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டு 
இருந்தார்கள்‌. 


அந்தத்‌ தம்பதியர்‌, தேவன்‌ தங்களுக்குக்‌ கொடுத்திருந்த செய்தியைத்‌ 
தியானித்தனர்‌. கம்யூனிஸ நாடுகளில்‌ கிறிஸ்தவர்‌ படும்‌ பாடுகளை உலகறியச்‌ 
செய்ய விரும்பினர்‌. ருமேனிய ரகசிய போலீஸ்‌ கம்யூனிஸத்துக்கு எதிராகப்‌ 
பேசக்‌ கூடாது என அவர்களை மிரட்டினாலும்‌, அவர்களைத்‌ தடுக்கக்‌ 
கூடாதிருந்தது. ஏனெனில்‌ வெளியுலகத்தில்‌ பாராமுகமாக மறக்கப்பட்டிருந்த 
கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ அநுபவிக்கிற பாடுகளுக்கு எதிரான குரல்‌ கொடுக்க 
முயன்றனர்‌. 

அவர்கள்‌ முதன்முதலாகப்‌ பிரசுரித்த “இரத்த சாட்சிகளின்‌ சத்தம்‌” என்ற 
பத்திரிகை எழுதும்போது அதன்‌ வார்த்தைகள தானாக வெளிவந்தன. 
ஆரம்பத்தில்‌ அவர்களது கையிருப்பில்‌ நூறு டாலர்‌ பணமும்‌, அவர்களுக்குக்‌ 
காணிக்கை கொடுத்து, ஊழியத்தைத்‌ தாங்கும்படி ஆயத்தமாயிருந்த சில நூறு 
மக்களும்‌ அவர்களிடம்‌ இருந்தனர்‌. 

அவர்கள்‌ மூச்சுத்‌ திணறும்‌ சிறிய இருட்டறையில்‌ பெற்ற தரிசனத்தைச்‌ 
செயல்படுத்தி, உலகளாவிய ஒரு நிறுவனமாக வளர்ந்து, பாடநுபவிக்கிற 
திருச்சபைக்கு உதவி வருகின்றனர்‌. லட்சக்கணக்கான “இரத்தசாட்சிகளின்‌ 
சத்தம்‌” என்ற மாத இதழ்‌ சுமார்‌ 1 மொழிகளில்‌ உலகமுழுவதும்‌ வெளியிடப்பட்டு 
வாசிக்கப்படுகிறது. 


எங்கேயாவது ஆரம்பியுங்கள்‌, அங்குதான்‌ தேவனுடைய சேவை பிறந்து வளர்ந்து 
செயலாற்றி வருகின்றது. கிறிஸ்துவைச்‌ சேவிப்பதற்கு எங்கு, எப்போது, எப்படி 
ஆரம்பிக்கிறிர்கள்‌ என்பது காரியமல்ல, ஆரம்பிப்பதே காரியம்‌. அநேகர்‌ தங்களது 
கனவுகளை நனவாக்காமல்‌ இருப்பதற்குக்‌ காரணம்‌, அவர்கள்‌ ஒரு நாளும்‌ 
ஆரம்பிக்காமல்‌ தாமதிப்பதனாலேயே. நாம்‌ கிறிஸ்துவை சேவிக்க வேண்டு 
மானால்‌, பலவிதமான நிபந்தனைகளை முன்‌ வைக்கிறோம்‌. ஒரு வீட்டை 
வாங்கிவிட்டால்‌, பிள்ளைகள்‌ படிப்பு முடித்துவிட்டால்‌, கடன்‌ தீர்ந்து விட்டால்‌ 
என்று நமது பட்டியலை நீட்டுகிறோம்‌. அவற்றில்‌ ஒன்றுமே நிறைவேறாமல்‌ 
நாம்‌ எதையும்‌ ஆரம்பிக்க முடியாது என்று நினைக்கிறோம்‌. தேவன்‌ உன்னை 
எதற்காக அழைத்திருக்கிறார்‌? நீ எப்போது வரவேண்டும்‌ என்று பாராமல்‌, எதைச்‌ 
செய்ய அழைத்தார்‌ என்று தேடிப்பார்த்து, அதைச்‌ செய்ய ஆரம்பி, அது தொடரும்‌. 


215 





தலைசிறந்த மகன்‌ 


நாள்‌ 216 


நீயோ கற்று 
நிச்சயித்துக்‌ 
கொண்டவைகளில்‌ 
நிலைத்திரு. 
அவைகளை 
இன்னாரிடத்தில்‌ 
கற்றாய்‌ என்று நீ 
அறிந்திருக்கிறாய்‌. 2 
தீமோத்தேயு 3:14 


216 


க்ரீஸ்‌ : தீமோத்தேயு 


தீமோத்தேயு இளைஞனாக இருந்தாலும்‌, அவன்‌ எல்லோருக்கும்‌ மாதிரியாக 
இருக்கும்படி பவுல்‌ ஆலோசனை கூறினான்‌. தனக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
ஆலோசனைகளைப்‌ பின்பற்றுகிறவன்‌ என்று பேர்‌ பெற்றிருந்தான்‌. 


பவுல்‌ ஊழியஞ்செய்து வந்த பட்டணங்களில்‌ ஒன்றான லீஸ்திராவிலிருந்து 
தீமோத்தேயு வளர்ந்தான்‌. தீமோத்தேயுவின்‌ தகப்பனார்‌ ஓர்‌ கிரேக்கன்‌. அவன்‌ 
தாயாரும்‌, பாட்டியும்‌ யூதக்‌ கிறிஸ்தவர்களாக இளம்‌ மகனின்‌ ஜீவியத்தில்‌ பெரிய 
தூண்டுதலாக இருந்தனர்‌. உண்மையில்‌, தீமோத்தேயுவின்‌ விசுவாசியைக்‌ 
கண்டதினால்‌ பலமுள்ள ஓரு தலைவனை அவனில்‌ எதிர்பார்த்தான்‌. 
இரண்டாந்தரம்‌ பவுலின்‌ மிஷனெரி பயணத்தில்‌ சீலா மற்றும்‌ லூக்காவுடன்‌ 
தீமோத்தேயுவும்‌ இணைந்து மக்கெதோனியாவுக்குச்‌ சென்றனர்‌. 

பவுல்‌ தீமோத்தேயுவை விசுவாசத்தில்‌ தனது மகனாகக்‌ கருதினான்‌. எபேசு 
திருச்சபைக்கு ஒரு போதகர்‌ தேவையானபோது, பவுல்‌ தீமோத்தேயு 
அவர்களுக்குப்‌ போதித்து புத்திசொல்லும்படி நியமித்து விட்டுச்‌ சென்றான்‌. 
பவுலின்‌ முன்மாதிரியைத்‌ தீமோத்தேயு பின்பற்றினான்‌, ஊழியத்தையும்‌ 
விசுவாசத்தில்‌ தொடர்ந்தான்‌. ரோம்‌ நகரில்‌ பவுல்‌ சிரச்சேதம்‌ பண்ணப்பட்ட 
அன்று தீமோத்தேயு அங்கு அவனுடன்‌ இருந்திருக்கலாம்‌. ஏனெனில்‌ 
கடைசியாகத்‌ தன்னைச்‌ சந்திக்கும்படி அவனைப்‌ பவுல்‌ அழைத்திருக்கலாம்‌. 

பவுலின்‌ மரணத்துக்குப்‌ பின்பு, தீமோத்தேயு திரும்பிவந்து, எபேசுவிலுள்ள 
திருச்சபைப்‌ பணியில்‌ தொடர்ந்தான்‌. விக்கிரகங்களைச்‌ செய்வதினால்‌ பெருத்த 
லாபத்தைச்‌ சம்பாதித்து எபேசுவில்‌ அநேகருடைய விக்கிரகாராதனைக்கு 
எதிராகக்‌ குரல்‌ கொடுத்தான்‌. ரோம தொமித்திய அரசாங்கத்தினால்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ இரண்டாம்‌ முறை ஓடுக்கப்பட்டபோது விக்கிரகாராதனைக்காரர்‌ 
துணிந்து எதிர்த்தனர்‌. கி.பி. %-ல்‌ தீமோத்தேயு அவர்களால்‌ கல்லெறியப்பட்டு 
மரிக்கும்வரை, பவுல்‌ கற்பித்தபடியே அவன்‌ தனது மரணம்வரை 
உண்மையுள்ளவனாக தஜீவித்தான்‌. 


யாருமே கிறிஸ்தவ ஜீவியம்‌ மாத்திரம்‌ வாழ எதிர்பார்க்கிறதும்‌ உற்சாகப்‌ 
படுத்துகிறதுமில்லை. உண்மையில்‌ அது சாத்தியமல்ல. பவுல்‌ எப்படி 
தீமொத்தேயுவுக்கு வழிகாட்டினரோ, அதைப்போல நமக்கு இருக்கும்‌ பலத்தோடு 
இயேசு கிறிஸ்துவைச்‌ சேவிக்கும்‌ வழியை யாராவது ஒருவர்‌ காட்டவேண்டும்‌. 
தமது சமுதாயத்தில்‌ திருச்சபை, குடும்பம்‌, அலுவலகம்‌ அல்லது கல்வி 
நிலையங்‌ ம்‌ யாராவது ஒருவர்‌ நமக்கு உதாரணமாக அமைகிறார்‌. அவரைப்‌ 
பார்த்து நாம்‌ வளருகிறோம்‌. அப்படி வளருகையில்‌ நம்மைப்‌ பாராட்டும்படி நமக்கு 
நண்பர்கள்‌ அக்கம்பக்கத்தில்‌ தேவைப்படுகிறார்கள்‌. அதனால்‌ நம்‌ ஜீவியத்தில்‌ 
ஓர்‌ அர்ப்பணம்‌ உருவாகிறது. உன்‌ ஜீவியத்தில்‌ உனக்கு முன்மாதிரி யார்‌? உன்‌ 
விசுவாசத்தில்‌ "வளர்ந்து கிறிஸ்துவுக்கென்று வாழ யார்‌ காரணமாக 
விளங்கினார்கள்‌? அது ஆப்த நண்பராகவும்‌ உறவினரில்‌ ஒருவராகவும்‌ 
போதகராகவும்‌ இருக்கலாம்‌. அவர்கள்‌ உன்‌ ஜீவியத்தில்‌ முன்‌ மாதிரியாக 
இருந்ததற்காகக்‌ கர்த்தருக்கு நன்றி செலுத்து. 








நாள்‌ 217 


தேவன்‌ தமது ஞானத்தின்படி, ஒவ்வொரு 
பரம்பரையிலும்‌ இரத்த சாட்சிகளை மரிக்க 
அநுமதிக்கிறார்‌ ஏன்று நம்புகிறேன்‌. 
அப்படிப்பட்டவர்கள்‌ இல்லாமல்‌, கிறிஸ்துவின்‌ 
மரணம்‌ என்பது மங்கலான காட்சியாக மரறிவீடுகிறது. 
நரம்‌ இரத்தசாட்சிகளைக்‌ கூர்ந்து நோக்கும்போது, 
கொல்கொத்தாவில்‌ முதல்‌ நரற்றாண்டில்‌ மூடியிருந்த 
மஞ்சு நீங்குகிறது. அப்போது தெளிவாக நமது கர்த்தர்‌ 
சிலுவையில்‌ மூன்றாணிகளில்‌ தொங்கின கரட்சி 
தெளிவாகிறது. 


மார்க்‌ கல்லி 


217 








தலைசிறந்த முகங்கள்‌ 


நாள்‌ 218 


உங்கள்‌ இருதயம்‌ 
சந்தோஷப்படும்‌. 
உங்கள்‌ 
சந்தோஷத்தை 
ஒருவனும்‌ 
உங்களிடத்திலிருந்து 
எடுத்துப்‌ 
போடமாட்டான்‌. 
யோவான்‌ 16:22 


218 


ருமேனியா: கைதான ஓர்‌ போதகர்‌ 


“பிற விசுவாசிகளின்‌ முகத்தில்‌ இயேசுவின்‌ சாயலைப்‌ பார்க்கமுடிகிறது எவ்வளவு 
பெரியகாரியம்‌। அவர்கள்‌ முகங்கள்‌ பிரகாசிக்கின்றன. அது தேவனுடைய 
மகிமைக்கென்று கம்யூனிஸ சிறைகளிலுள்ள ஓர்‌ கிறிஸ்தவனின்‌ முகத்தில்‌ 
தோன்றுவது ஒரு பெரிய சாதனையாகும்‌. நாங்கள்‌ கழுவவில்லை - நானும்‌ 
மூன்று வருடங்களாகக்‌ கழுவவில்லை. ஆனால்‌ அட்டு படிந்திருந்த முகத்தில்‌ 
தேவமகிமை பிரகாசித்தது. அவர்களுக்கு எப்போதுமே முகத்தில்‌ ஜெகஜோதி 
வீசினது” என்று ஓர்‌ போதகர்‌ எழுதினார்‌. 


என்னைப்‌ போல கம்யூனிஸ சிறைகளில்‌ வாசஞ்செய்த பிற கிறிஸ்தவர்களை 
அறிவேன்‌. நான்‌ தெருவில்‌ நடந்து செல்கையில்‌ யாராவது என்னை நிறுத்தி, 
“உங்களில்‌ என்ன வைத்திருக்கிறீர்கள்‌? நீங்கள்‌ சந்தோஷமாகக்‌ 
காணப்படுகிறீர்களே. உங்கள்‌ மகிழ்ச்சிக்குக்‌ காரணம்‌ என்ன?” என்று கேட்ட 
பலரிடம்‌ பதிலாக, என்‌ இரட்சகரினிமித்தம்‌ பல வருடங்கள்‌ கம்யூனிஸ 
சிறைவாசஞ்‌ செய்த தன்‌ விளைவுதான்‌ இது, என்று அவர்களிடம்‌ சொன்னேன்‌. 

அவர்களுக்கு இது புரியவில்லை. ஏனெனில்‌ அவர்கள்‌ சொந்த ஜீவியத்தில்‌ 
நடந்த தொல்லைகளைத்‌ தவிர வேறொன்றையும்‌ அவர்களால்‌ நினைத்துப்‌ 
பார்க்கமுடியவில்லை. அவர்கள்‌ ஆவியில்‌ நடந்து தேவ பிரசன்னத்தை 
அநுபவிக்கும்படி கற்றுக்‌ கொள்ளவில்லை. அநேகர்‌ இந்த விதமாக 
நினைக்கலாம்‌: “என்‌ வாழ்க்கையின்‌ துன்பத்தை மட்டும்‌ நீங்கள்‌ 
அறிந்திருந்தால்‌, நீங்கள்‌ இப்படி என்னிடம்‌ மகிழ்ச்சியாயிருக்கும்படி 
எதிர்பார்த்திருக்க மாட்டர்கள்‌: என்னைத்‌ தொல்லைபண்ணுகிற கணவன்‌, 
என்னை நச்சரிக்கும்‌ மனைவி, என்‌ உள்ளத்தை உடைக்கும்‌ பிள்ளைகள்‌. 
உங்கள்‌ மனதில்‌ பொங்கி வருகிற பல பிரச்சனைகள்‌ உலகப்‌ பிரகாரமாக 
உள்ளன. அவற்றைக்‌ குறித்து என்ன? இயேசுவை அறிந்ததனால்‌ உண்டான 
மகிழ்ச்சிக்கு ஈடாக அவற்றில்‌ எவை உள்ளன?” 


இயேசு கொடுத்த சந்தோஷத்தை யாராலும்‌ எடுத்துப்‌ போட முடியாது. அவர்‌ 
பரிசுத்த ஆவியின்‌ நிறைவினால்‌ வரும்‌ சந்தோஷத்தினால்‌ நம்மை நிரப்புகிறார்‌. 
நமது சூழ்நிலை கருகலாக அல்லது இருளாக மாறினாலும்‌, நமது சநதோஷம்‌ 
இன்னும்‌ பிரகாசிக்கும்‌. கம்யூனிஸ சிறைகளில்‌ மூன்று வருடமாகப்‌ படித்திருக்கும்‌ 
கறைகளால்‌ கிறிஸ்தவ சந்தோஷத்தை மாற்றமுடியாது. எங்கள்‌ துக்கங்களுக்காக 
நாங்கள்‌ மகிழவில்லை. எனினும்‌ எங்கள்‌ துன்பத்தின்‌ மத்தியில்‌ இயேசு 
எங்களோடே இருக்கிறபடியால்‌ மகிழுகிறோம்‌. உங்கள்‌ சந்தோஷத்தை வீட்டுக்‌ 
கொடுத்துள்ளீர்கள்‌. நீங்கள்‌ இழந்த அந்த சந்தோஷத்தைத்‌ தேவன்‌ திரும்பத்‌ 
தரும்படி நீங்கள்‌ இன்று கேளுங்கள்‌. 


தலைசிறந்த குணமாகுதல்‌ 


என்‌ காதினால்‌ 
உம்மைக்‌ குறித்துக்‌ 
கேள்விப்பட்டேன்‌. 
இப்பொழுதோ என்‌ 
கண்‌ உம்மைக்‌ 
காண்கிறது. 

யோபு 42:5 


பாகிஸ்தான்‌: ஆசிஃப்‌ 


பாகிஸ்தானின்‌ வீதியில்‌ ஒரு கார்‌ ஆசி.பை இடித்துவிட்டுச்‌ சென்றதால்‌ அவன்‌ 
கால்‌ முறிந்தது. தனது பொல்லாத வேதனையின்‌ மத்தியில்‌ ஒரு கை தனது 
காலைப்‌ பிடிப்பதாக அவன்‌ உணர்ந்தான்‌. அவன்‌ ஏறிட்டுப்‌ பார்த்து ஒரு 
பெண்‌ இயேசுவிடம்‌ அவன்‌ குணமடையும்படி ஜெபிப்பதைக்‌ கேட்டான்‌. ஆசிஃப்‌ 
முஸ்லீமாக இருந்தபடியால்‌ அந்த ஜெபத்தைக்‌ கேட்டு பதறினான்‌. ஏதோ ஒரு 
புது சக்தி அவன்‌ சரீரத்தினூடே பாய்ந்ததை அவன்‌ உணர்ந்தான்‌. அவன்‌ 
கால்‌ நேராகி, அந்த எலும்பு பழைய நிலைக்கு மீண்டும்‌ திரும்பியது. இறுதியாக 
விபத்து நடந்த இடத்திலிருந்து அவன்‌ நடந்து திரும்பிச்‌ சென்றான்‌. 


தனக்குச்‌ சுகத்தைக்‌ கொடுத்த அந்த “இயேசு” வையும்‌ அவர்‌ செய்த 
மற்ற அற்புதங்களையும்‌ பற்றி வாசிக்கும்படி அந்தப்‌ பெண்‌ கொடுத்த 
வேதாகமத்தை வாஞ்சையோடு வாசிக்க ஆரம்பித்தான்‌. ஆசிஃப்‌ தனக்குண்டான 
கேள்விகள முஸ்லீம்‌ போதகனான தனது மெளலியிடம்‌ கேட்கச்‌ சென்றான்‌. 
அந்த மெளலி, “நீ ஏன்‌ இயேசுவைக்‌ குறித்து விசாரிக்க வேண்டும்‌?” என்ற 
கேட்டதற்கு ஆசிப்‌ மாறுத்தரமாக, “என்னைக்‌ குணமாக்கின அவரைக்‌ குறித்து 
நான்‌ விசாரிக்காமல்‌ இருப்பதெப்படி?” என்று கேட்டான்‌. 

மெளலியும்‌ அவனது கூட்டாளிகளும்‌ சேர்ந்து, ஆசிஃப்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்‌ 
கொள்ளுமுன்‌ அவனைக்‌ கொலைசெய்து விட வேண்டுமென்று எண்ணி, 
அவனை ஓர்‌ இரகசிய அறையில்‌ பூட்டிவைதது விஷத்தைக்‌ குடிக்கக்‌ 
கொடுத்தனர்‌. எனினும்‌, ஆசிஃப்‌ நித்திரையிலிருந்து எழுந்து, இயேசுவை 
நோக்கி அழைத்தான்‌. 

சடிதியாக ஒரு வெளிச்சம்‌ தூசிபடிந்த அவன்‌ வீட்டிற்குள்‌ பிரகாசித்தது. 
ஆசிஃப்‌, நீர்‌ எனக்குத்‌ தந்த இந்த ஜீவன்‌ உம்முடையது. நான்‌ பூமியில்‌ 
வாழும்வரை உமக்கென்று பிழைப்பேன்‌” என்று வாக்குறுதி செய்தான்‌. 

அச்சமயம்‌ முதல்‌, ஆசிஃபின்‌ குடும்பம்‌ அவனை வெறுத்தாலும்‌, அவன்‌ 
தனது புதிய நண்பரான இயேசுகிறிஸ்‌துவைப்‌ பற்றிப்‌ பேசுவதை நிறுத்தாததால்‌ 
அடிக்கடி அடிக்கப்பட்டு வருகிறான்‌. 





சில வேளைகளில்‌ நாம்‌ விசுவாசிக்குமுன்பு தேவனுடைய வல்லமையை 
அநுபவிக்க நேரிடுகிறது. உண்மையில்‌ அநேக வேறுமதத்தினர்‌ ஒருவனுடைய 
தனிப்பட்ட அநுபவத்தைத்‌ தூரக்‌ கண்பார்வையில்‌ நோக்கி வழுவிப்போகின்றனர்‌. 
ஒன்றை அநுபவித்த ஒருவன்‌ அதில்‌ பிறரைவிட சமர்த்தனாவான்‌. ஏனெனில்‌ 
வேதாகம காலத்திலிருந்து தேவனை வீசுவாசித்து அறிந்திராதவர்களிடம்‌ தேவன்‌ 
சந்தித்துப்‌ பேசினார்‌ என்பதற்குப்‌ பலர்‌ உதாரணமாக உள்ளனர்‌. அப்போது 
அவர்கள்‌ அவரை வணங்கி, அவர்‌ சொன்னதைக்‌ கேட்டு கீழ்ப்படிந்தார்கள்‌. 
சிலர்‌ அவரை எதிர்த்து தண்டனை அநுபவித்தனர்‌. எப்படியாயினும்‌, தேவனைச்‌ 
சந்தித்த ஒருவன்‌ மாற்றமடையாமல்‌ இருப்பதில்லை. தேவன்‌ தம்மை 
உண்மையுள்ளவராக உனக்கு வெளிப்படுத்தியுள்ளாரா? உனக்குக்‌ கிடைத்த அந்த 
சந்திப்பை யாரிடமாவது பகர்ந்திருக்கிறாயா? 


219 





தலைசிறந்த பலூன்கள்‌ 


வடகொரியா: இரத்தச்‌ சாட்சிகளின்‌ கூக்குரல்‌ 


நாள்‌ 220 


வேதவாக்கியங்க 
ளெல்லாம்‌ தேவ 
ஆவியினால்‌ அருளப்‌ 
பட்டிருக்கிறது. 
தேவனுடைய 
மனுஷன்‌ தேறிவனாக 
வும்‌, எந்த நற்கிரியை 
யுஞ்‌ செய்யத்‌ தகுதி 
யுள்ளவனாகவும்‌ 
இருக்கும்படியாக, 
அவைகள்‌ உபதேசத்‌ 
துக்கும்‌, கடிந்துக்‌ 
கொள்ளுதலுக்கும்‌, 
சீர்திருத்தலுக்கும்‌, 
நீதியைப்‌ படிப்பிக்கு 
தலுக்கும்‌ பிரயோஜ 
னமுள்ள வைகளா 
யிருக்கிறது. 

2 தீமோத்தேயு 3:16-17 


220 


“பாட்டி, நான்‌ கண்டுபிடித்ததைப்‌ பாருங்கள்‌” என்று வடகொரிய சிறுமி மகிழ்ச்சி 
பொங்க கூவினாள்‌. இதுவரை தான்‌ கண்டிராத ஒன்றைத்‌ தன்‌ கையில்‌ ஏந்தி 
நின்றாள்‌. அதைக்‌ கேட்ட பாட்டி தனது மங்கிய கண்களால்‌ ஏறிட்டுப்‌ 
பார்த்தாலும்‌, அதை என்னவென்று கண்டு கொள்ள முடியவில்லை. அதனால்‌ 
தனது பேத்தியின்‌ தாயை அழைத்து, “தயவு செய்து இங்கே வந்து இவள்‌ 
என்னத்தைப்‌ பிடித்திருக்கிறாள்‌ என்று பார்‌” என்று பாட்டி அழைத்தாள்‌. 


மூதாடடியின்‌ மகள்‌ அறைக்குள்‌ நுழைந்து, அந்தப்‌ பொருளைத்‌ தன்‌ 
தாயின்‌ சுருக்கம்‌ விழுந்த கைகளிலிருந்து வாங்கினாள்‌. அவள்‌ மகள்‌, அந்த 
பிலாஸ்டிக்‌ பலூனின்மேல்‌ எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களைக்‌ கூட்டி வாசித்தாள்‌. 
“கர்த்தராகிய இயேசு உன்னை நேசிக்கிறார்‌. உன்‌ சகோதரரும்‌ சகோதரிகளும்‌ 
உன்னை மறக்கவில்லை. ஏனெனில்‌ தேவன்‌ தமது ஓரே பேறான குமாரனைத்‌ 
தந்து, இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌.” 

பாட்டி ஆச்சரியத்துடன்‌, “இது வேதவசனம்‌. அவர்கள்‌ வேதவாக்கியங்களைப்‌ 
பலூனில்‌ எழுதி அனுப்பியுள்ளார்கள்‌. மேலும்‌ வாசி!” என்றாள்‌. 

அந்தப்‌ பிலாஸ்டிக்‌ பலூனில்‌ வடகொரியாவில்‌ மூன்று தலை முறைகளுக்கு 
ஆறுதல்‌ கூறும்‌ வேதவாக்கியங்கள்‌ இருந்தன. அதில்‌ மேல்நாடுகளிலிருந்து 
அனுப்பப்பட்ட செய்தி இருந்தது. தேவன்‌ உலகத்தை சிருஷ்டித்தது முதல்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ பிறப்பு, மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌, அவரது மீண்டும்‌ 
வருகைவரை சுமார்‌ 600 வேதவசனங்கள்‌ எழுதப்பட்டிருந்தன. கடந்த 
பத்தாண்டுகளில்‌ ஏறக்குறைய ஒரு லட்சம்‌ “வேத வசன பலூன்கள்‌" 
வடகொரியாவின்மேல்‌ பறக்க விடப்பட்டுள்ளன. 

“இரத்தச்‌ சாட்சிகளின்‌ கூக்குரல்‌” ஊழியங்கள்‌ மூலம்‌ இந்த அரிய பணி 
தொடர்ந்து நடந்து வருகிறது. ஒடுக்கப்பட்ட வடகொரிய மக்களுக்கு இவ்விதமாக 
தேவவசனமும்‌ சுவிசேஷமும்‌ போய்ச்‌ சேருகிறது. சங்கீதம்‌ 19:1 இவ்விதமாகக்‌ 
கூறுகின்றது: “வானங்கள்‌ தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. 
ஆகாயவிரிவு அவருடைய கரங்களின்‌ கிரியையை அறிவிக்கிறது.” 


இதில்‌ கண்ட பலூன்களைப்போல, தேவன்‌ நமது உள்ளத்தில்‌ பரவசமூட்டும்‌ 
வேதவாக்கியங்களை விதைக்க விரும்புகிறார்‌. எனினும்‌ முதலில்‌ நமது 
இருதயத்தில்‌ வேதவாக்கியத்தை காத்துவைக்கும்‌ பழக்கம்‌ இல்லாமல்‌ அது 
நடக்காது. நாம்‌ மதசுதந்தரமுள்ள நாடுகளில்‌ ஜீவித்தாலும்‌ அடிக்கடி உண்மையாக 
அதை அநுபவிக்காமல்‌ போய்விடுகிறோம்‌, வடகொரியா போன்ற நாடுகளில்‌ 
வேதவாக்கியம்‌ கிடைக்காமல்‌ 'தவிக்கும்‌ மக்களைப்போல, நாமும்‌ வேதவசனத்தை 
வாசியாமல்‌ விட்டு விடுகிறோம்‌. ஒருவேளை இன்று தேவன்‌ தமது திருவசனங்ளை 
உன்‌ உள்ளத்தில்‌ பொழியும்படி நீ கேட்கும்‌ நேரம்‌ இதுவே, அநுதினமும்‌ 
வேதவசனத்தை வாசிக்கும்படி உனது நேரத்தை ஒதுக்கு. அவருடைய 
வார்த்தைக்கென்று ஒரு ஏக்கத்தை உருவாக்கும்படி தேவனிடம்‌ ஊக்கத்துடன்‌ 
ஜெபி. 





தலைசிறந்த உண்மை 


பாகிஸ்தான்‌ : நடியா நைரா மாஸிஹ்‌ 


நாள்‌ 221 


நாங்கள்‌ ஆராதிக்கிற 
எங்கள்‌ தேவன்‌ எங்‌ 
களைத்‌ தப்புவிக்க 
வல்லவராயிருக்கிறார்‌. 
அவர்‌ எரிகிற அக்‌ 
கினிச்‌ துளைக்கும்‌, 
ராஜாவாகிய உம்‌ 
முடைய கைக்கும்‌ 
நீங்கலாக்கி வீடு 
விப்பார்‌. விடுவிக்காமற்‌ 
போனாலும்‌, நாங்கள்‌ 
உம்முடைய தேவர்‌ 
களுக்கு ஆராதனை 
செய்வதுமில்லை, ... 
பெொற்சிலையைப்‌ 
பணிந்து கொள்வது 
மில்லை என்கிறது 
ராஜாவாகிய உமக்குத்‌ 
தெரிந்திருக்கக்கடவது. 
தானியேல்‌ 3:17-18 


பதினைந்து வயது நிரம்பிய நடியா நைரா மாஸிஹ்‌ ஓர்‌ அழகிய கிறிஸ்தவள்‌. 
அவள்‌ தன்‌ வீட்டிலிருக்கும்போது, தினமும்‌ காலையில்‌ ஒழுங்காக வேதம்‌ 
வாசித்தும்‌ ஜெபித்தும்‌ வந்தாள்‌. அவள்‌ பெற்றோர்‌ பிப்ரவரி 20௦ முதல்‌ 
இன்றுவரை அவளைக்‌ காணாவிட்டாலும்‌, அவள்‌ இப்போதும்‌ அடைப்பட்டுக்‌ 
கிடக்கும்‌ வீட்டில்‌ அதைத்‌ தொடருகிறார்கள்‌ என்று அவர்கள்‌ நம்பியிருந்தார்கள்‌. 


நடியாவை மக்கட்‌ அஹ்மத்‌ என்றவன்‌ கடத்திச்‌ சென்றான்‌. அன்று 
நடியாவின்‌ குடும்பத்துக்கு நெருங்கிய சிநேகிதியாயிருந்த மக்சூதின்‌ தாயார்‌ 
அவளைத்‌ தன்‌ மகனுடனும்‌ அவனது இரு சகோதரர்களுடனும்‌ ஒரு காரில்‌ 
ஏற்றி அனுப்ப ஓத்தாசையாக இருந்தாள்‌. அவர்கள்‌ வசம்‌ மற்றொரு நண்பனும்‌, 
தானியங்கி ஆயுதங்கள்‌ இருந்தன. அன்றுமுதல்‌ அவளைக்‌ காணவில்லை. 

பாகிஸ்தானில்‌ இளம்‌ பெண்களைக்‌ கடத்துவது அரிய செயல்‌. ஆனால்‌ 


கிறிஸ்தவர்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்தால்‌, பாகிஸ்தானிய போலீஸ்‌. 


அதை வேறுவிதமாக நோக்குகின்றனர்‌. அதற்காகப்‌ பெருந்தொகை லஞ்சமும்‌ 
கொடுக்கப்படுகிறது. நடியாவின்‌ கடத்தலிலும்‌ இப்படிப்பட்ட அணுகுமுறை 
கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது என்று கருதப்படுகிறது. அதனால்‌ அவளைக்‌ கண்டுப்‌ 
பிடிக்கும்‌ முயற்சியும்‌ மெதுவாக்கப்பட்டுள்ள து. 

நடியா மக்குதை மணந்து கொண்டதாக ஒரு திருமண ஒப்பந்த பத்திரம்‌ 
அவள்‌ வீட்டுக்கு வந்து சேர்ந்துள்ளது. அந்த ஒப்பந்தத்தில்‌ நடியா தனது 
கிறிஸ்தவ விசுவாசத்திலிருந்து இஸ்லாம்‌ மதத்தில்‌ சேர்ந்துவிட்டதாக இருந்தது. 
நடியா இன்னும்‌ இளையவள்‌. எனினும்‌ அவள்‌ கடத்தப்பட்டதைக்‌ குறித்து 
மிகுந்த ஆத்திரமும்‌ வருத்தமும்‌ இருந்தாலும்‌, அவள்‌ பெற்றோர்‌ மக்கூதுக்கு 
விரோதமாகப்‌ பேசுவதில்லை. அதற்குப்‌ பதிலாக, நடியாவைத்‌ திரும்பக்‌ 
கொண்டுவரும்படி எதையாவது செய்யத்‌ தேவனால்‌ ஆகும்‌ என்று அவரை 
நம்பியிருக்கிறார்கள்‌. 


நம்பிக்கை என்பதை ஒருவர்‌ ஜீவியத்தில்‌ அநுபவிக்கும்வரை அது ஒருவரிடம்‌ 
உள்ளதா என்றறிவது சிரமமானதே. நடியாவின்‌ பெற்றோருக்கு நம்பிக்கை 
என்றால்‌ என்ன என்று தெரியும்‌. அவள்‌ கட்டாயம்‌ ஒருநாள்‌ வந்துவிடுவாள்‌ 
என்று நம்புவதைவிட, தேவன்‌ அவளைக்‌ கொண்டுவருவார்‌ என்று நம்புகின்றனர்‌. 
இரண்டுக்கும்‌ வித்தியாசம்‌ பெரிது. ஒன்று நடக்கும்‌ என்று எதிர்பார்த்திருந்து 
அது நடவாமற்போனால்‌ நம்பிக்கை மாய்ந்து போகிறதற்கு வாய்ப்புண்டு. பதிலாக, 
தேவனால்‌ அது கூடும்‌ என்ற நம்பிக்கை கொண்டிருந்தால்‌ அது உண்மையில்‌ 
நம்பிக்கையாகிறது. தேவனது திட்டத்தில்‌ அவள்‌ திரும்பிவராமலே இருக்க 
வேண்டியிருந்தாலும்‌, தேவன்‌ மேலுள்ள நம்பிக்கை மாய்ந்துப்‌ போக இடமில்லை. 
இன்னும்‌ அதிகமாக அவரைச்‌ சார்ந்திருக்க அது உதவும்‌. நீ உன்‌ வாழ்வில்‌ 
இதுவரை தேவனை நம்பினதுண்டா? எதையாவது எதிர்பார்த்து நம்பினதுண்டா? 
அல்லது எது நடந்தாலும்‌ பரவாயில்லை, அவரையே நம்புவேன்‌ என்பாயா? 


221 











தலைசிறந்த நிச்சயம்‌ 


நாள்‌ 222 


ஆத்துமாவைக்‌ 
கொல்ல 

சரீரத்தை மாத்திரம்‌ 
கொல்லுகிறவர்‌ 
களுக்கு நீங்கள்‌ 
பயப்படவேண்டாம்‌ 
ஆத்துமாவையும்‌ 
சரீரத்தையும்‌ 
நரகத்திலே அழிக்க 
வல்லவருக்கே 
மத்தேயு 10:28 


222 


ரோம்‌ : ஜஸ்டின்‌ 


“நீ ஒரு கிறிஸ்தவனா?” மூன்று முறை இந்தக்‌ கேள்வி கேட்கப்பட்டது. மூன்று 
முறையும்‌ அதன்‌ உத்தரவு “ஆம்‌” என்பதுதான்‌. மூன்று கிறிஸ்தவர்கள்‌ ரத்த 
சாட்சிகளாய்‌ மரித்தனர்‌. ரோம சக்கரவர்த்தியான ஊர்பிகஸ்‌ கி.பி 150-ல்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ மேல்‌ எந்த சகிப்பையும்‌ காண்பிக்கவில்லை. 


இயேசுகிறிஸ்துவின்‌ மேல்‌ வைக்கிற விசுவாசத்தின்‌ மூலம்‌ மட்டும்‌ நாம்‌ 
இரட்சிப்பு பெறமுடியும்‌ என்று போதித்ததாக ஜஸ்டின்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டான்‌. 
தனது நாட்களில்‌ மீறி காணப்பட்ட மாயையும்‌ அவபக்தியையும்‌ வெறுத்தான்‌. 
இதனாலேயே, நீ ஒரு கிறிஸ்தவனா? என்று ஊர்பிகஸ்‌ கேள்வி கேட்டபோது, 
அவனால்‌ பொய்‌ பேசமுடியவில்லை. அவன்‌ நீதிக்கென்று நிமிர்ந்து தைரியமாக 
“ஆம்‌” என்று பதில்‌ அளித்தான்‌. இதற்காக பலமுறை அவன்‌ சங்கிலிகளால்‌ 
கட்டப்பட்டு அடிக்கப்பட்டான்‌. 

மீண்டும்‌ அவன்‌ ஊர்பிகஸ்‌ முன்‌ வரவழைக்கப்பட்டான்‌. மீண்டும்‌ அதே 
கேள்வி கேட்கப்பட்டான்‌. “நீ ஒரு கிறிஸ்தவனா?" 

வேதனையும்‌ உபத்திரவமும்‌ சத்தியத்தைப்‌ புரட்டிப்‌ போடமுடியாது. மீண்டும்‌ 
ஜஸ்டின்‌ பதிலளித்தான்‌: “ஆம்‌”. 

ஜஸ்டினை மீண்டும்‌ மீண்டும்‌ கைது செய்ததைக்‌ கண்டித்த வயதான 
ஒருவர்‌ ஊர்பிகஸை அணுகி, “இப்படிப்பட்ட நல்லதோர்‌ ஆசிரியரை ஏன்‌ 
உபத்திரவப்‌ படுத்துகிறீர்கள்‌? இதனால்‌ உங்களுக்காவது சாம்ராஜ்யத்துக்காவது 
என்ன லாபம்‌? அவன்‌ ஒரு சட்டத்தையும்‌ மீறவில்லை. அவன்‌ தான்‌ ஒரு 
கிறிஸ்தவன்‌ என்று அறிக்கையிட்டதில்‌ என்ன தவறு?” என்று கேட்டான்‌. 

அந்த வயதானவரின்‌ கேள்விகளால்‌ நாணமடைந்த ஊர்பிகஸ்‌ ஒரு 
கேள்விகேட்டான்‌. “நீயும்‌ ஒரு கிறிஸ்தவனா?” வயதானவர்‌ “ஆம்‌, நானும்‌ ஒரு 
கிறிஸ்தவன்‌ தான்‌” என்று தைரியமாக நிமிர்ந்து பதிலளித்தார்‌. 

“அப்படியென்றால்‌ நீயும்‌ அந்த ஆசிரியனைச்‌ சேர்ந்துவிடு.” அது 
போதாதென்று மற்றொருவனும்‌ அதேவிதமாக எதிர்த்தான்‌. மீண்டும்‌ அதே 
கேள்வி கேட்கப்பட்டது: “நீ ஒரு கிறிஸ்தவனா?” “ஆம்‌” என்று பதிலளித்ததற்காக 
இந்த மூன்று தேவ பிள்ளைகளும்‌ தூக்கிலடப்பட்டு மரித்தனர்‌. 


கேட்கப்பட்ட கேள்வி மிகவும்‌ இலேசானது, “நீ ஒரு கிறிஸ்தவனா?”” நேரடியான 
கேள்வி, சத்தியத்துக்கு ஆம்‌, இல்லை பதில்‌ கொடுக்கக்‌ கூடியது. அதற்குப்‌ 
பதிலளிப்பதில்‌ என்ன சிரமம்‌? அதற்கு கிறிஸ்தவர்கள்‌ எவ்வாறு பதிலளிப்பது 
என்பது பிரச்சனை அல்ல. பிறர்‌ அடிக்கடி அந்தக்‌ கேள்வியை நம்மிடம்‌ 
கேளாததுதான்‌ பிரச்சனை. அதற்கேற்றவாறு நாம்‌ வாழாதது தான்‌ பிரச்சனை. 
ஜஸ்டினிடம்‌ கேட்கப்பட்ட அதே கேள்வி இன்று நம்மிடம்‌ கேட்கப்பட்டால்‌ 
நமது பதில்‌ என்னவாக இருக்கும்‌? அதுவே உண்மையான பிரச்சனை. 
வாழ்க்கைமுறை மாறினபின்‌, உங்கள்‌ உற்றார்‌, நண்பர்‌, அயலகத்தார்‌ யாராவது 
உங்கள்‌ நடை உடை பாவனையைக்‌ கண்டு, சமீபத்தில்‌ கடைசியாக எப்போது 
உங்களிடம்‌ பேசினார்கள்‌? அது உங்கள்‌ விசுவாசத்தை அவர்களுக்கு உறுதி 
செய்ததா? இப்போது உங்களுக்குப்‌ பதில்‌ தெரியும்‌. மீண்டும்‌ அதே கேள்வி 
கேட்கப்பட்டால்‌, “ஆம்‌,” என்னும்‌ விதமாக வாழுங்கள்‌. 





தலைசிறந்த எழுத்தாசிரியர்‌ 


நாள்‌ 223 


ஏனெனில்‌, 
சுவிசேஷம்‌ 
அவர்களுக்கு 
அறிவிக்கப்பட்டது 
போல நமக்கும்‌ 
அறிவிக்கப்பட்டது. 
கேட்டவர்கள்‌ 
விசுவாசமில்லாமல்‌ 
கேட்டபடியினால்‌, 
அவர்கள்‌ கேட்ட 
வசனம்‌ அவர்‌ 
களுக்குப்‌ பிரயோஜ 
னப்படவில்லை. 
எபிரேயர்‌ 4:2 


இங்லான்ட்‌: ஜான்‌ பாக்ஸ்‌ 


மக்தலேன்‌ கல்லூரியில்‌ பணிபுரிந்த இளம்‌ ஆசிரியரான ஜான்‌ ஃபாக்ஸ்‌ மிகுந்த 
கனிவுடன்‌ ஜெபித்தார்‌: “அவர்கள்‌ தங்களை உமது ஆசாரியர்கள்‌ என்றும்‌, 
ஊழியர்‌ என்றும்‌ அழைக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ தங்களையும்‌ தங்களது 
அரசியல்‌ சக்தியையும்‌ பாராட்டுகிறார்கள்‌. தேவனுக்கும்‌ மனிதருக்கும்‌ நடுவே 
மத்தியஸ்தராக இயேசுகிறிஸ்துவையும்‌ உமது வார்த்தையையும்‌ மீறி வேறு 
யாருமில்லை என்று அவர்கள்‌ உணர உதவிசெய்யும்‌.” 


ஜான்‌ இப்படி ஜெபித்ததை யாரோ ஒருவர்‌ ஓட்டுக்‌ கேட்டு, கல்லூரி 
நிர்வாகத்திடம்‌ அறிவித்தனர்‌. அதனால்‌ ஜான்‌ அரசாங்கம்‌ மற்றும்‌ தேசீய 
திருச்சபையின்‌ ஒழுங்குமுறைகள்‌ மற்றும்‌ விசுவாச அறிக்கையை எதிர்த்ததாகக்‌ 
குற்றஞ்சாட்டப்பட்டார்‌. அவரை நிர்வாகம்‌ அழைத்து விசாரித்தபோது, தான்‌ 
எதிர்ப்பதை மறுக்கவில்லை. தனது விசுவாசத்தைக்‌ கைவிட மறுத்ததினால்‌ 
கல்லூரி நிர்வாகம்‌ அவரைக்‌ கல்லூரியிலிருந்து பணிநீக்கம்‌ செய்தது. 

இதினிமித்தம்‌ ஜானுக்கு ஆசிரியர்‌ வேலை கிடைப்பது அரிதானது. ஒருநாள்‌ 
பசிதாளாமல்‌, ஒரு திருச்சபைக்குள்‌ சென்று ஜெபித்தார்‌. அப்போது, இதுவரை 
ஜானுக்கு அறிமுகமாகாதவன்‌ ஒருவர்‌ அவனிடம்‌ செலவுக்குப்‌ பணம்‌ 
கொடுத்ததுடன்‌, “இன்னும்‌ சில நாட்களில்‌ உனக்கு வேறு வேலை கிடைக்கும்‌ 
என்று கூறிச்‌ சென்றார்‌. அப்படியே ஜான்‌ ஒரு கல்வி ஆசிரியராக பணியமர்ந்தார்‌. 

எட்டாம்‌ ஹென்றி அரசன்‌ காலத்தில்‌ ஜானைப்‌ போன்றவர்களைச்‌ 
சகித்துவிட்டனர்‌. ஆனால்‌ முதலாம்‌ ராணி மேரி ஆட்சி செய்தபோது, அரசியல்‌ 
சட்டப்படி நடத்தப்பட்ட திருச்சபைக்கு எதிராக யார்‌ எழும்பினாலும்‌ அவர்களைத்‌ 
தீர்த்துகட்டினாள்‌. அவளுடைய ஐந்து வருட அரசாட்சி காலத்தில்‌ சுமார்‌ 300 
பேர்‌ மரித்துள்ளனர்‌. ஜானும்‌ கர்ப்பவதியான அவன்‌ மனைவியும்‌ உயிருக்குத்‌ 
தப்பி, பெல்ஜியம்‌ நாட்டில்‌ குடியேறினர்‌. 

தங்களது விசுவாசத்தினிமித்தம்‌ உயிரிழந்தவர்களைப்‌ பற்றி “:பாக்ஸின்‌ 
இரத்தச்‌ சாட்சிகளின்‌ தொகுப்பு” என்ற ஒரு நூலை ஜான்‌ வெளியிட்டார்‌. 


உபத்திரவத்தைக்‌ குறித்து வாசிப்பது ஒரு புறமிருக்க, அதை அநுபவிப்பது 
அதைவிட ஒருபடி மேலானது. அதுபோன்ற அர்ப்பணம்‌ மிகுந்த ஊழியர்ளின்‌ 
சிறப்பு நிகழ்வுகளை நேரடியாகக்‌ கேட்டாலும்‌, தூரத்திலிருந்து அவர்கள்‌ 
விடாமுயற்சியைப்‌ பாராட்டினாலும்‌, அவர்களைப்‌ போன்று விசுவாசத்தில்‌ தேறின 
அநுபவம்‌ இல்லாதிருக்கக்‌ கூடாது. இரத்த சாட்சிகள்‌ தாங்கள்‌ மரிக்குமுன்‌ பிறரை 
இயேசுதிறிஸ்துவின்‌ மேலுள்ள விசுவாசத்துக்கு வழி நடத்துகின்றனர்‌. இப்போது 
அவர்களைக்‌ குறித்துப்‌ படிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவுக்கென்று உங்கள்‌ 
வாழ்வை அர்ப்பணித்து வாழ உங்களை அழைக்கவில்லையா? அவர்களைப்‌ 
போன்ற அநுபவங்களைக்‌ கேள்விப்படும்போது பாராட்டுவதுடன்‌ நின்றுவிடாமல்‌, 
அவர்களைப்‌ போல வாழ உங்களை அர்ப்பணியுங்கள்‌. 


223 





நாள்‌ 224 


சிறைவாசம்‌ என்பது நல்லதோர்‌ 
கிறிஸ்தவனாக தஜீவிம்பதற்கு 
எந்தவிதமான தடையும்‌ செய்கிறதில்லை. 





போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ 


224 








தலைசிறந்த தண்டனை 


நாள்‌ 225 


அதுமாத்திரமல்ல, 
உபத்திரவம்‌ 
பொறுமையையும்‌, 
பொறுமை 
பரீட்சையையும்‌, 
பரீட்சை 
நம்பிக்கையையும்‌, 
உண்டாக்குகிற 
தென்று நாங்கள்‌ 
அறிந்து, உபத்திரவங்‌ 
களிலேயும்‌ மேன்மை 
பாராட்டுகிறோம்‌. 
ரோமர்‌ 5:3-4 


இங்லான்ட்‌ : ஜான்‌ விக்லீஃப்‌ 


ஒரு குளிர்ந்த அதிகாலை 1428-ல்‌, சிலர்‌ கல்லறைக்குள்‌ பக்தியின்றி நுழைந்தனர்‌. 
அவர்களில்‌ ஒருவன்‌ குருவின்‌ அங்கி தரித்தவனாக, “இதுவே அந்தக்‌ கல்லறை. 
அதைத்‌ தோண்டுங்கள்‌. இதோடு பிரச்சனையை முடித்துக்‌ கொள்ளுங்கள்‌.” 
என்றான்‌. 


மண்‌ தோண்டுகையில்‌ எதையோ தட்டினபோது, அங்கி தரித்து சும்மா 
அமர்ந்திருந்தவன்‌, “அதைத்‌ திறவுங்கள்‌” என்றான்‌. 

“இந்தப்‌ பிரேதம்‌ இந்த இடத்தில்‌ சுமார்‌ 50 வருடங்களுக்கு மேல்‌ 
இருக்கிறதே. இப்போது இதில்‌ என்ன கிடைக்கும்‌?" என்று 
தோண்டுகிறவர்களில்‌ ஒருவன்‌ கேட்டான்‌. 

உடனே அந்த மதத்தலைவன்‌ மிகுந்த மூர்க்கத்துடன்‌ பதிலளித்தான்‌: 
“அப்படியென்றால்‌ அதை வெளியே எடுத்துப்‌ போட்டு, முற்றிலுமாக அதை 
எரித்துவிடுவோம்‌.” 

அவனை எது இவ்வளவு தூரம்‌ ஆத்திரமூட்டியிருக்கும்‌? 50 
ஆண்டுகளுக்குமுன்‌ மரித்த அவனுடைய பிரேதத்தை எடுத்து, ஏன்‌ இப்போது 
சிதைமூட்டவேண்டும்‌? சுமார்‌ 1376-ல்‌, ஜான்‌ விக்லீஃப்‌ “கிருபையினால்‌ 
கண்டெடுத்த ஒரு ராஜ்யம்‌” என்ற ஓர்‌ ஆங்கில நூல்‌ வெளியிட்டார்‌. வாக்குவாதம்‌ 
மூட்டக்கூடிய இந்த நூலில்‌, “எல்லா இடத்திலுமுள்ள கிறிஸ்தவர்கள்‌ 
ஓவ்வொருவரையும்‌ ஆட்சி செய்யவல்லது கிறிஸ்துவின்‌ நற்செய்தி மட்டுமே” 
என்று எழுதியிருந்தார்‌. 

மேலும்‌ விக்லீஃப்‌ லத்தீனா மொழியில்‌ பயன்படுத்தின வேதாகமத்தை 
ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்து, அதன்‌ அச்சுப்‌ பிரதிகளைக்‌ கைப்பிரதிகளாகவும்‌, 
நூல்களை வெவ்வேறு பகுதிகளாகவும்‌ பொதுமக்களிடையே ரகசிய 
விநியோகஞ்செய்தார்‌. அவர்‌ 1384-ல்‌ மரிக்கும்வரை அதைச்‌ செய்தார்‌. அதற்குப்‌ 
பின்‌ 130 வருடங்கள்‌ சென்று” மதமாற்றசீரமைப்பு” நடந்தது. 

அந்த மனிதன்‌, எரிந்த நெருப்பு அமர்ந்தபின்‌, “சாம்பலை அள்ளி, நதியில்‌ 
வீசுங்கள்‌” என்று கட்டளையிட்டான்‌. “ஏனெனில்‌ ஜான்‌ விக்லீஃபின்‌ சத்தம்‌ 
இனி எங்கும்‌ தொனிக்கக்‌ கூடாது. ஆனால்‌ அதுமுடிந்து 130 ஆண்டுகளுக்குப்‌ 
பின்‌ ஆங்கிலத்தில்‌ வேதாகமவார்த்தைகளை யாரும்‌ எங்கும்‌ படிக்கலாம்‌ என்ற 
மதச்‌ சுதந்திரம்‌ உண்டானது. 


மதத்தலைவர்கள்‌ ஜான்‌ விக்லீ:-பின்‌ சாம்பலையும்‌ கூட விட்டுவைக்கக்‌ கூடாத 
கொடுமை செய்தனர்‌. ஆனால்‌ சிதறி வீரின ஜான்‌ விக்லீஃபின்‌ ஒவ்வொரு 
சாம்பல்‌ தூளும்‌ ஐரோப்பாவில்‌ பரவி, வேதவாக்கியங்களை வாசிக்கும்‌ 
வாஞ்சையைத்‌ தூண்டியது. அவர்‌ எடுத்த ஒவ்வொரு முயற்சியும்‌ நல்ல முடிவை 
வரவழைத்தது. தேவன்‌ உபத்திரவத்தை அநுமதித்து தமது திட்டத்தை 
நிறைவேற்றுகிறார்‌. நீ தேவசித்தம்‌ நிறைவேறும்படி உன்னை அர்ப்பணித்‌ 
துள்ளாயா? நீ வெகுவிரைவில்‌ உனக்கு உபத்திரவம்‌ அளித்தவர்களைத்‌ தேவன்‌ 
மாற்றுகிறதைக்‌ காணக்கூடும்‌. 


225 





தலைசிறந்த இரத்தசரட்சி - பாகம்‌ ஒன்று 


நாள்‌ 226 


சிலுவையைப்‌ 
பற்றிய உபதேசம்‌ 
கெட்டுப்போகிறவர்‌ 
களுக்குப்‌ பைத்தியமா 
யிருக்கிறது. 
இரட்சிக்கப்படுகிற 
நமக்கோ அது தேவ 
பெலனாயிருக்கிறது. 
! கொரிந்தியர்‌ 1:18 


226 





ரோம்‌ : கார்பஸ்‌ 


நான்‌ தெரிந்தெடுக்கப்பட்ட எனது முதற்பெயர்‌ கிறிஸ்தவன்‌. உலகில்‌ என்னை 
கார்பஸ்‌ என்று அழைக்கிறார்கள்‌. 


நீதிபதி கேட்டான்‌ : “சக்கரவர்த்தியின்‌ கட்டளைகளை நீ அறிவாயே. 
அதன்படி நீ ரோம்‌ பட்டணத்திலேயுள்ள சர்வ சக்திபடைத்த தேவர்களை 
வணங்கவேண்டும்‌. ஆதலால்‌ நீ முன்‌ வந்து அவைகளுக்குத்‌ தூபமிடு.” 

“நான்‌ ஓர்‌ கிறிஸ்தவன்‌. தேவனுடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை 
மதிக்கிறேன்‌. அவர்‌ சமீபத்தில்தான்‌ இந்த உலகத்தில்‌ மனிதனாகப்‌ பிறந்து, 
நம்மை ரட்சித்தார்‌. தீங்குசெய்யத்‌ தூண்டுகிற எதிராளியின்‌ பிடியிலிருந்து நம்மை 
விடுவிக்கும்படி அவர்‌ மரித்தார்‌. விக்கிரகங்களுக்கு நான்‌ தூபமிடமாட்டேன்‌. 
அவைகள்‌ பிசாசுகளும்‌ சாத்தானுமாக தேவனை எதிர்க்கிற சத்துருக்கள்‌. 
அவைகளுக்குப்‌ பலியிட நிச்சயமாய்‌ என்னால்‌ முடியாது.” 

“நீ தூபமிட்டே ஆக வேண்டும்‌. அது ராயனின்‌ கட்டளை.” 

“ஜீவிக்கிறவர்கள்‌ ஜீவனில்லாதவைகளுக்குப்‌ பலி செலுத்துவது அபத்தம்‌,” 

“தேவர்களுக்கு ஜீவன்‌ இல்லை என்று நீங்கள்‌ நம்புகிறீர்களா? 

“அவைகள்‌ ஒருபோதும்‌ நரராக இருக்கவில்லை, மரிக்கத்தக்கதாக 
ஜீவிக்கவுமில்லை. அவைகளை வணங்குகிறவர்கள்‌ கட்டுக்கதைகளால்‌ 
கட்டப்பட்டிருக்கிறார்கள்‌.” 

“நான்‌ உன்னை அதிகமாய்ப்‌ பேச அநுமதித்துவிட்டேன்‌. அப்படி பேசி 
தேவதைகளையும்‌ அவைகளை வணங்கும்‌ ராயனையும்‌ நிந்தித்திருக்கிறாய்‌. 
அப்படிப்‌ பேசுவதை இப்பொழுது நிறுத்து, அல்லது பிந்திவிடும்‌. நீ 
தூபமிடாவிட்டால்‌ சாவாய்‌!” 

“நான்‌ தூபமிட முடியாது. நான்‌ இதுவரை விக்கிரகங்களை 
வணங்கியதில்லை. அதை இப்போது ஆரம்பிக்கமாட்டேன்‌.” 

நீதிபதி அவனைக்‌ கருவிகளால்‌ காயப்படுத்தி, தூக்கிலிடக்‌ 
கட்டளையிட்டதற்கு அவன்‌, “நான்‌ கிறிஸ்தவன்‌, நான்‌ கிறிஸ்தவன்‌, நான்‌ 
கிறிஸ்தவன்‌" என்று கதறினான்‌. 


மேலே வாசித்த நீதிபதிபோல அநேகருக்கு சிலுவையின்‌ பேச்சு பைத்தியமாகவே 
உள்ளது. அதை அவர்கள்‌ புரிந்துக்‌ கொள்வதில்லை. அதனால்‌ அதை 
தம்புவதுமில்லை. ஆதலால்‌ அதை எதிர்க்கிறார்கள்‌. ஒருவேளை அவர்கள்‌ 
பயப்படுவதால்‌ அதை ஏற்றுக்‌ கொள்ள மறுக்கின்றனர்‌. சிலவேளை அவர்களது 
கர்வம்‌ தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசித்து தாழ்மையுடன்‌ ஏற்காதபடி 
தடுக்கிறது. எது காரணமாக இருந்தாலும்‌, சிலுவையின்‌ நற்செய்தியை விசுவாசிக்க 
மறுத்தாலும்‌, தாங்கள்‌ கெட்டுப்‌ போனால்‌ பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள்‌. 
அடிக்கடி கிறிஸ்தவத்திற்கு எதிராக தர்க்கம்‌ பண்ணுகிறவர்கள்‌, அற்பவிசுவாசம்‌ 
கொண்டு இரட்சிக்கப்படுவதை அலட்சியம்‌ பண்ணுகின்றனர்‌. சுவிசேஷத்துக்கு 
எதிராக வருகிறவர்களுக்காக நீ ஜெபிப்பதுண்டா? பிறரைத்‌ துன்பப்படுத்துவோர்‌ 
சிலுவையின்‌ உபதேசத்தைப்‌ புரிந்துகொள்ள அவர்களுககாக தேவனிடம்‌ ஜெபி. 





தலைசிறந்த இரத்தசரட்சி - பாகம்‌ இரண்டு 


நாள்‌ 227 


சகோதரரே, நான்‌ 
உங்களிடத்தில்‌ 
வந்தபோது, 
தேவனைப்‌ பற்றிய 
சாட்சியைச்‌ சிறந்த 
வசனிப்போடாவது 
ஞானத்தோடாவது 
அறிவிக்கிறவனாக 
வரவில்லை. ! 
கொரிந்தியர்‌ 21 


ரோம்‌ பேபிலஸ்‌ 


நீதிபதி தன்‌ கவனத்தை பேபிலஸிடம்‌ திருப்பினான்‌. அவன்‌ அருகில்‌ 
அப்போதுதான்‌ கார்பஸ்‌ ரத்தம்‌ சொட்டும்‌ உடலுடன்‌ தூக்கில்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருந்தான்‌. நீதிபதி பேபிலஸைக்‌ கேட்டான்‌: “உனக்குப்‌ பிள்ளைகள்‌ 
இருக்கிறார்களா?” 

“ஓ, தேவன்‌ மூலமாக எனக்கு நிறைய இருக்கிறார்கள்‌.” 

அதற்குள்‌ அந்தக்‌ கூட்டத்தில்‌ ஒருவன்‌ சத்தமாக, “அவனுடைய கிறிஸ்தவ 
விசுவாசத்தினாலே உருவான பிள்ளைகளைக்‌ குறித்துச்‌ சொல்லுகிறான்‌” 
என்றான்‌. 

அதைக்‌ கேட்ட நீதிபதி மூர்க்கமடைந்து, “பின்னே ஏன்‌ உனக்குப்‌ 
பிள்ளைகள்‌ உண்டு என்று என்னிடம்‌ பிதற்றினாய்‌? என்று கேட்டான்‌. 

“நான்‌ உண்மையையே பேசுகிறேன்‌. ஒவ்வொரு மாவட்டத்திலும்‌ 
நகரத்திலும்‌ எனக்கு தேவனுக்குள்‌ பிள்ளைகள்‌ இருக்கிறார்கள்‌.” 

நீதிபதியின்‌ அகங்காரம்‌ தணியவில்லை. “நீ தூபமிடு. இல்லையென்றால்‌ 
கார்பஸ்‌ அநுபவித்த அதே சித்தரவதையே உன்‌ முடிவாக இருக்கும்‌। இப்பொது 
நீ என்ன சொல்லுகிறாய்‌?” 

பேபிலஸ்‌ நிதானமாக பதிலளித்தான்‌: “என்‌ சிறுவயதுமுதல்‌ நான்‌ 
தேவனைச்‌ சேவித்து வந்துள்ளேன்‌. கான்‌ ஒருபோதும்‌ விக்கிரகங்களை 
வணங்கினதில்லை. நான்‌ ஒரு கிறிஸ்தவன்‌. நான்‌ ஓர்‌ கிறிஸ்தவன்‌ என்பதைத்‌ 
தவிர மேலானதையோ அல்லது ஆச்சரியமானதையோ என்னால்‌ 
கூறுவதற்கில்லை” என்றான்‌. 

நீதிபதி அவனைக்‌ கார்பஸுக்கு அருகில்‌ இரும்பு ஆயுதங்களால்‌ 
காயப்படுத்தி, பின்பு தூக்கிலிடக்‌ கட்டளையிட்டான்‌. பேபிலஸ்‌ ஒரு சத்தமும்‌ 
போடவில்லை. ஓரு தைரியசாலியான போர்‌ வீரனைப்‌ போல தனக்கிழைத்த 
கொடுமையனைத்தையும்‌ அமைதலாகச்‌ சகித்துக்‌ கொண்டான்‌. 

நீதிபதி அவர்களுடைய தலைசிறந்த உறுதியைக்‌ கண்டு, கார்பஸ்‌ மற்றும்‌ 
பேபிலஸ்‌ இருவரையும்‌ உயிரோடு எரிக்கும்படி கட்டளையிட்டான்‌. அவர்கள்‌ 
இருவரும்‌ மரித்து, திரளான சாட்சிகளில்‌ ஒருவராக மிகுந்த மனத்திருப்தியுடன்‌ 
உலகத்தை விட்டுக்‌ கடந்து சென்றனர்‌. பேபிலஸ்‌ மரத்தில்‌ ஆணியடிக்கப்பட்டு 
எரிக்கப்படும்போது ஜெபித்து தன்‌ ஜீவனை விட்டான்‌. 


கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ விசுவாசத்தைக்‌ குறித்து யாராவது கேள்வி கேட்டால்‌ 
என்ன பதில்‌ சொல்வது என்று தவிக்கிறார்கள்‌. அப்படி ஒரு சந்தர்ப்பம்‌ வந்தால்‌ 
என்ன செய்வதென்று, முன்னேற்பாட்டுடன்‌, ஒரு கல்லூரி மாணவன்‌ தனது 
பரீட்சைக்குத்‌ தன்னை ஆயத்தப்படுத்திக்‌ கொள்வதுபோல, பல கேள்விகளைக்‌ 
கேட்டு உத்தரவு சொல்லி பார்த்துக்‌ கொள்கிறோம்‌: அவர்கள்‌ என்னை 
“திரித்துவம்‌” பற்றி, ஒருநாளும்‌ நற்செய்தி கேட்டிராதவர்களின்‌ முடிவு பற்றி 
கேட்டால்‌ என்ன பதில்‌ கூறுவேன்‌?” “கன்னியிடம்‌ இயேசு பிறந்ததை எவ்வாறு 
ஆதரிப்பேன்‌?” உண்மையில்‌ நமது தனிப்பட்ட, கிறிஸ்துவிடம்‌ உள்ள தொடர்‌ 
பைத்‌ தவிர வேறொன்றையும்‌ நாம்‌ சரியாக யாரிடத்திலும்‌ விவரிக்க முடியாது. ”” 
நான்‌ ஒரு கிறிஸ்தவன்‌ என்ற பெரியதோர்‌ உண்மையையன்றி வேறொன்றையும்‌ 
என்னால்‌ கூறமுடியாது. ”' இயேசுவின்‌ அன்பை நீயாகப்‌ பகர அனுமதிக்கும்வரை 
எந்த ஆயத்தமும்‌ பயன்தராது. 


, - 227 





தலைசிறந்த இரத்தசரட்சி - பாகம்‌ 3 


நாள்‌ 228 


அப்பொழுது 
உம்மை விட்டுப்‌ 
பின்வாங்க 
மாட்டோம்‌. 
எங்களை 
உயிர்ப்பியும்‌. 
அப்பொழுது 
உமது நாமத்தைத்‌ 
தொழுது 
கொள்ளுவோம்‌. 
சங்கீதம்‌ 80:18 


228 


ரோம்‌ : அகதோனிகா 


கார்பஸ்‌ சிதைக்கம்பத்தில்‌ ஆணியடிக்கப்பட்டு, எரிக்கப்படும்போது, மிகுந்த 
மகிழ்ச்சியோடு ஜெபித்தான்‌: கர்த்தராகிய ஆண்டவரே, உமது குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து மரித்ததைப்போல நானும்‌ மரிக்கும்படி பாவியில்‌ பாவியாகிய 
என்னை தெரிந்தெடுத்ததற்காக உம்மைத்‌ துதிக்கிறேன்‌.” பின்பு தனது 
ஆவியை விட்டான்‌. 


கார்பஸ்‌ ஜெபிக்கையில்‌, அகதோனிகா தேவனுடைய மகிமை அவனுக்கு 
முன்பாகக்‌ கடந்து செல்வதைக்‌ கண்டான்‌. தேவ ஆட்டுக்குட்டியின்‌ 
திருமணத்துக்கு ஆயத்தமாக மேஜைகள்‌ போடப்பட்டு விருந்துக்கு உணவு 
பரிமாறப்பட்டதையும்‌, அதன்‌ மையத்தில்‌ இயேசு நின்றிருப்பதையும்‌ கண்டாள்‌. 
அவள்‌ இருதயம்‌ துள்ளி குதித்தது. அவளையும்‌ தேவன்‌ அழைப்பதை 
உணர்ந்தாள்‌. 

அவள்‌ துள்ளி குதித்து சத்தமாக, “அந்த மகிமையின்‌ விருந்து எனக்காகவும்‌ 
ஆயத்தம்‌ பண்ணப்பட்டுள்ளது. அதில்‌ பங்கெடுக்க நானும்‌ போகிறேன்‌” 
என்றாள்‌. 

கூட்டத்திலிருந்து வேறொரு சத்தம்‌ பிரதியுத்தரமாக, “உங்களுடைய 
மகனாகிய என்னையும்‌ நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌,” எனக்‌ கேட்டது. 

அகதோனிகா பதிலாக, “அவனைக்‌ கவனிக்கும்படி தேவன்‌ இருக்கிறார்‌. 
ஏனெனில்‌ தேவன்‌ எல்லோரையும்‌ கவனிக்கிறார்‌. என்னைப்‌ பொறுத்தமட்டில்‌, 
நான்‌ அவரோடுகூடச்‌ சேர்ந்துகொள்ளுவேன்‌. 

அவள்‌ தைரியமாக சுரங்கத்தின்‌ நடுவே குதித்து, தனது மேல்‌ வஸ்திரத்தைக்‌ 
கழற்றி, எறிந்துவிட்டு, என்னையும்‌ சிதைக்கம்பத்தில்‌ ஆணியடியுங்கள்‌, என்று 
அர்ப்பணித்தாள்‌. 

அங்கு நின்றிருந்தவர்கள்‌ கண்ணீர்‌ வடிய ஒட்டுமொத்தமாக “அந்தத்‌ தீர்ப்பு 
குரூரமானதும்‌ அநீதியுமானது” என்றனர்‌. 

அவள்‌ அக்கினி குண்டத்திலிருந்து சத்தமாகக்‌ கூறினாள்‌. “ஆண்டவரே, 
ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்‌. நான்‌ உம்மிடம்‌ வந்துச்‌ 
சேருகிறேன்‌.” பின்பு அவளும்‌ தனது உயிரைவிட்டாள்‌. அது சம்பவித்தது 
கி.பி. 1-ல்‌ ஆகும்‌. 


தொடர்‌ சம்பவங்கள்‌. ஒருவர்‌ வாழ்வைத்‌ தொடர்ந்து மற்றொருவரின்‌ வாழ்வு 
பின்னியுள்ளது. அது முதலில்‌ கார்பஸிடம்‌ ஆரம்பித்து, பேபிலஸில்‌ தொடர்ந்து, 
இருவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை சோதிக்கப்பட்டு, உபத்திரவப்பட்டனர்‌. 
இதைத்‌ தொடர்ந்து அவர்களின்‌ தைரியத்தைக்‌ கண்ட அகதோனிகா தனது 
விசுவாசத்துக்காக மரிக்கத்‌ தயாரானாள்‌. இப்படிப்பட்ட தொடர்‌ நிகழ்ச்சிகளைச்‌ 
சில அலுவலகங்களிலும்‌ சமுதாயத்திலும்‌ இன்றும்‌ காணலாம்‌. அது கிராமங்களிலும்‌ 
நகரங்களிலும்‌ தேசங்களிலும்‌ பரவியுள்ளது. இவைனைத்திலும்‌ ஒருவர்‌ 
வாழ்க்கையில்‌ ஒருவர்‌ பின்னியிருப்பது மற்றவரை ஆழ்ந்த அர்ப்பணிப்புக்கு 
வழிநடத்துகிறது. உங்கள்‌ திருச்சபையில்‌ அல்லது சமுதாயத்தில்‌ இப்படிப்பட்ட 
தொடர்‌ சம்பவம்‌ சமீப காலத்தில்‌ நடந்துள்ளதா? உயிர்மீ ட்சி உன்னில்‌ 
ஆரம்பிக்கவும்‌ அது சங்கிலிபோன்று பிறரில்‌ தொடரவும்‌ ஜெபி. 


தலைமீறின மந்தம்‌ 


நாள்‌ 229 


ஆதலால்‌ நம்மில்‌ 
ஒவ்வொருவரும்‌ 
தன்னைக்‌ குறித்து 
தேவனுக்குக்‌ 
கணக்கொப்‌ 
புவிப்பான்‌ 


ரோமர்‌ 14:12 


சீனா: லோலியூ 


வேறு சிலர்‌ துப்பாக்கி பிடிகளால்‌ அடிக்கப்படுகின்றனர்‌. இன்னும்‌ சிலர்‌ மோசமாக 
அடிக்கப்பட்டதினால்‌ நிமிர்ந்து நடக்க முடியாமல்‌ ஊர்ந்து செல்கின்றனர்‌. 


சிலர்‌ தாங்கமுடியாமல்‌ போலீசாரிடம்‌ சுய வேலையாட்களின்‌ பெயர்‌ மற்றும்‌ 
விலாசத்தை தெரிவித்து விடுகின்றனர்‌. அவர்கள்‌ தண்டனை பெற்றனர்‌. ஆனால்‌ 
ஒன்றுமே பேசாமலிருந்தவர்கள்‌ ஆதாரம்‌ அகப்படாத காரணம்‌ காட்டி 
விடுவிக்கப்பட்டனர்‌. 


துன்பம்‌ அநுபவிப்பது எங்களுக்கு வழக்கமாகிவிட்டது. அனேகமாக பலர்‌ 
விசாரிக்கப்பட்டப்பின்‌ அனுப்பப்படுகின்றோம்‌. நாங்கள்‌ எங்களது சொந்த 
இடத்தில்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கும்படி திரும்புகிறோம்‌. 

சில இளைய தலைமுறையின்‌ கிறிஸ்தவ ஊழியத்திற்கே தங்களை 
பிரதிஷ்டை செய்யும்படி விரும்புகின்றனர்‌. தங்கள்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ சிரமமான 
சூழ்நிலைகளினுடனே அலைந்து ஊழியம்‌ செய்ய ஆயத்தமாக உள்ளனர்‌. இதை 
முன்னறிவிக்கும்போது மிகுந்த பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌, மற்றவர்களுக்குப்‌ 
பிரசங்கிக்கிறவர்கள்‌ ஆகாதவர்களாய்‌ போகாதபடிக்கு கவனமாயிருக்கிறோம்‌. 

சுவிசேஷ ஊழியத்திற்கென்று எங்கள்‌ இரத்தம்‌, வேர்வை மற்றும்‌ 
கண்ணீரைச்‌ சிந்தியுள்ளோம்‌. அதிக விலை செலுத்தியுள்ளோம்‌. காற்று 
மழையில்‌ நனைந்து பாடுபட்டுள்ளோம்‌. 


சீனாவில்‌ கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம்‌ இல்லை என்று கூறுவது பொய்யான 
வதந்தியாகும்‌. உண்மையில்‌ இந்த வதந்திகளைக்‌ கொண்டு சத்துரு 
ஜெபிப்பவர்களைத்‌ தடுக்க முயலுகிறான்‌. சில வேளைகளில்‌ நாம்‌ இல்ளை 
என்று நினைப்பவைகள்‌ இல்லை என்றாகிவிடுகின்றன. இன்னும்‌ சில 
சந்தர்ப்பங்களில்‌ வழக்கமாக நாம்‌ கேட்டு வரும்‌ உபத்திரவத்தைக்‌ குறித்த 
செய்திகளுக்குச்‌ செவியடைக்கும்போது அவைகள்‌ இல்லை என்று நினைக்க 
ஆரம்பித்து விடுகிறோம்‌. ஆனால்‌ சில தேசங்களில்‌ மட்டும்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
இன்னும்‌ உபத்திரவம்‌ அனுபவிக்கின்றனர்‌. இதைக்‌ கேள்விப்படும்‌ போது உங்கள்‌ 
பதில்‌ என்ன? நீங்கள்‌ ஜெபிப்பீர்களா? சேவிப்பிர்களா? உங்கள்‌ தீர்மானத்தை 
குறித்து ஜெபிக்க நேரம்‌ எடுங்கள்‌. 


229 








தலைசிறந்த கனி 


நாள்‌ 230 


அவர்களுடைய 
கனிகளினாலே அவர்‌ 
களை அறிவீர்கள்‌. 
முட்செடிகளில்‌ திராட்ச 
பழங்களையும்‌, 
முட்பூண்டுகளில்‌ 
அத்திப்‌ பழங்களையும்‌ 
பறிக்கிறார்களா? 
அப்படியே நல்ல 
மரமெல்லாம்‌ நல்ல 
கனிகளைக்‌ 
கொடுக்கும்‌. கெட்ட 
மரமோ கெட்ட 
கனிகளைக்‌ 
கொடுக்கும்‌. 

மத்தேயு ௪1617 





பாகிஸ்தான்‌ : ஸ.ஃபீனா 


ஸஃபீனா அருமையும்‌ அமைதியுமான யுவதி. பாகிஸ்தானில்‌ வசித்தப்‌ 


பெண்மணியாக இருந்ததால்‌, சந்தர்ப்பங்கள்‌ தனக்கு மிகக்‌ குறைவு என 
எண்ணினாள்‌. 


எனவே, அவள்‌ ஒரு பணக்கார குடும்பத்திற்கென்று சமையல்‌ மற்றும்‌ 
வீட்டு வேலைக்குச்‌ சென்றபோது, தனது ஏழ்மையான குடும்பத்திற்கு உதவலாம்‌ 
என்று அகமகிழ்நதாள்‌. 

ஸ்‌ஃபீனாவின்‌ அடக்கமும்‌ அழகும்‌ அவளுடைய எஜமானனின்‌ மகனை 
வசீகரித்தது. அவளை மணம்‌ முடிப்பதற்காக அவன்‌ தன்‌ பெற்றோரை 
அணுகினான்‌. அவளோ கிறிஸ்தவளாக இருந்தாள்‌. அவளை இஸ்லாமுக்கு 
மாற எவ்வளவு வற்புறுத்தினாலும்‌ அவள்‌ அதற்குச்‌ சிறிதும்‌ சம்மதிக்கவில்லை. 
பல வாரங்கள்‌ சென்றப்பின்‌ தனது வேலையை விடலாம்‌ என்று எண்ணினாலும்‌ 
தனது குடும்பத்தின்‌ பண தேவையைப்‌ பற்றி ஆலோசித்தாள்‌. 

இறுதியாக, அந்த இளைஞன்‌ ஸஃபினாவை மணமுடிக்கும்‌ எண்ணத்தை 


்‌ மாற்றி, கொடுமையான ஓர்‌ தீர்மானஞ்‌ செய்தான்‌. அவன்‌ ஸூஃபீனாவை 


வஞ்சித்து அவளைத்‌ தனது படுக்கையறைக்குள்‌ வலுக்கட்டாயமாகத்‌ தள்ளி 
அவளைக்‌ கெடுத்தான்‌. 

ஸஃபீனா நிலைகுலைந்துப்‌ போய்‌, தனது வேலையை விட்டுவிட 
யோசித்தாள்‌. அவள்‌ அவனைக்‌ குற்றபடுத்துமுன்‌, அவள்‌ மேல்‌ 
திருட்டுப்பட்டத்தைக்‌ கட்டி போலீஸில்‌ ஒப்படைத்தனர்‌. ஸஃபீனா சிறையில்‌ 
அடைக்கப்பட்டு, அங்கும்‌ வன்முறைக்கு ஆளானாள்‌. 

ஸூஃபீனா தனக்குச்‌ சம்பவித்தது அவமானமாக எண்ணினாலும்‌, தான்‌ 
கிறிஸ்துவுக்காக சாட்சியாக நின்றதற்காக வருத்தபடவில்லை. அவள்‌ 
தைரியத்துடன்‌ தேவனுடைய வாக்குத்தத்தங்களைப்‌ பற்றிக்‌ கொண்டு, தனது 
சரீர மன நோவுக்குக்‌ காரணமாயிருந்தவர்களை மன்னிக்கும்‌ மனப்பான்மையில்‌ 
இருக்கிறாள்‌. 


சமய நம்பிக்கைகளின்‌ உறுதியில்‌ வாழ்கின்ற பலருடைய ஜீவியத்தின்‌ முடிவுகளை 
நாம்‌ கண்டுவருகிறோம்‌. இந்தக்‌ கதையில்‌ கண்ட குடும்பம்‌ தவறான வழியில்‌ 
நடந்து, கடவுளின்‌ பெயரில்‌ கைக்கொண்ட சட்ட ஒழுங்கு சிர்குலைப்பு, விபசாரம்‌, 
பொய்யாணை, மற்றும்‌ அத்துமீறலின்‌ மூலம்‌ தாங்கள்‌ யார்‌ என்பதை நிரூபித்தனர்‌. 
அதற்கு நேர்‌ விரோதமாக, ஸ..பீனா வணங்கி வந்த அன்பின்‌ தேவன்‌ அவளை 
அமைதியோடு வேலைசெய்யவும்‌, தன்னை வெறுத்து அவரில்‌ நிலைத்திருக்கவும்‌ 
உதவி செய்தார்‌. எல்லா மதங்களும்‌ ஒன்றே என்று யாராவது பேசினால்‌ 
எச்சரிக்கையாக இருங்கள்‌. நாம்‌ கணி காணவேண்டியவர்கள்‌. நமது ஜீவிய 
நோக்கங்களை வைத்து நமது கனிகளும்‌ இருக்கும்‌. எந்த மதமும்‌ தங்களைப்‌ 
பிரபலப்படுத்த எடுக்கும்‌ முயற்சிகளைக்‌ கண்டு ஏமாற வேண்டாம்‌. அதைப்‌ 
பின்பற்றுகிறவர்களின்‌ ரகசிய வாழ்வின்‌ கனிகளைத்‌ தேடிப்பாருங்கள்‌. அவர்கள்‌ 
யார்‌ என்று புரிந்து கொள்வீர்கள்‌. 





நாள்‌ 231 


பிசாசு எவ்வளவு மோசமாகத்‌ தரக்கினாலும்‌, 
அவ்வளவுக்களவு நாம்‌ அவனுடைய 
தேரல்விகளை ரசிப்போம்‌. 


சூடானிலுள்ள ஒரு கிறிஸ்தவன்‌. 


231 





மிகுந்த 


நாள்‌ 232 


அவர்‌ தம்முடைய 
சீஷர்களை நோக்கி: 
“அறுப்பு மிகுதி, 
வேலையாட்களோ 
கொஞ்சம்‌. ஆதலால்‌ 
அறுப்புக்கு எஜமான்‌ 
தமது அறுப்புக்கு 
வேலையாட்களை 
அனுப்பும்படி அவரை 
வேண்டிகொள்ளுங்கள்‌” 
என்றார்‌. மத்தேயு 9:37- 
38 





“பத்திரமான வீடுகள்‌” 


பங்காளதேஷ்‌ ஆன்ட்ரூ 


ஆன்ட்ரூ பங்காள தேஷில்‌ செய்த ஊழியத்தின்‌ மூலம்‌ 749 முஸ்லீம்‌ விசுவாசிகள்‌ 
மனந்திரும்பி ஞானஸ்நானம்‌ பெற்றனர்‌. இத்துடன்‌ 3,000-க்கும்‌ மேலாக முழு 
வேதாகமங்களும்‌ புதிய ஏற்பாடுகளும்‌ 1,37,000-க்கும்‌ மேலாக சுவிசேஷ 
கைப்பிரதிகளும்‌ விநியோகஞ்செய்யப்பட்டன . 


அநேக முஸ்லீம்‌ விசுவாசிகள்‌ மனந்திரும்பி வந்ததினால்‌, அவர்களுக்கென்று 
ஒரு ஜெபக்கூடம்‌ எழுப்பி அதைப்‌ புகலிடமாகக்‌ காப்பதின்‌ ஆபத்தை ஆன்ட்ரூ 
அறிந்திருந்தான்‌. நாடு முழுவதிலுமிருந்து கிறிஸ்தவ குடும்பங்களும்‌ தனி 
நபர்களும்‌ அந்த ரகசிய பாதுகாப்பு வீட்டுக்குத்‌ தஞ்சம்‌ புக வரும்போது, 
அவர்கள்‌ நிரந்தர இளைப்பாறுதலுக்காக வருகின்ற வண்ணம்‌ இருந்தனர்‌. 
அந்தப்‌ புதிய கிறிஸ்தவர்களுக்கு அல்லும்‌ பகலும்‌ சீஷத்துவம்‌ மற்றும்‌ சுவிசேஷ 
நற்பணி குறித்துப்‌ போதிக்கப்பட்டது. 

அந்தப்‌ பயிற்சி முடிந்தவுடன்‌ சுவிசேஷ பணிக்கென்று, அவர்கள்‌ இதுவரை 
அறிமுகமாகாத புதிய கிராமங்களுக்கு அனுப்பப்படுகின்றனர்‌. அது அவர்களுக்குப்‌ 
புதிய பணித்தளம்‌। இந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ பாதுகாப்பைத்‌ தேடி வந்து 
அபயம்‌ பெற்றப்பின்‌ இன்னும்‌ ஆபத்தான இடங்களுக்குப்‌ ப 
அனுப்பப்படுகின்றனர்‌. அவர்களைப்‌ போன்று நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ 
சகோதர சகோதரிகள்‌ இயேசுகிறிஸ்துவைப்‌ பங்காளதேஷ்‌ முழுவதும்‌ 
அழைத்துச்‌ செல்லுகின்றனர்‌. 


ஆன்ட்ரூவின்‌ பணி ஆபத்து நிறைந்ததுதான்‌. அவன்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ 
போலீசாரால்‌ கைது செய்யப்பட்டும்‌, அவனுடைய மிஷன்‌ பணிகளின்‌ 
விளைவுகளைக்‌ கண்டு பயப்படுகின்ற தீவீர முஸ்லீம்களால்‌ அடிக்கப்படவும்‌ 
செய்கிறான்‌. அவனுடைய குகடும்பத்தார்‌ அடிக்கடி மிரட்டப்படுகின்றனர்‌. 
முஸ்லீம்கள்‌ மனந்திரும்பும்‌ போது அவர்களுக்குப்‌ பத்திரமான வீடுகளில்‌ தஞ்சம்‌ 
தருகிற ஆன்ட்ரூவின்‌ நிலைமையோ பாதுகாப்பாக இல்லை. அவன்‌ குடும்பம்‌ 
பாதுகாப்பாக இல்லையென்றாலும்‌, அவனிடம்‌ பயிலும்‌ மாணவர்கள்‌ நித்திய 
ஜீவனுக்குப்‌ பங்காளிகளாகி பிறரை அந்த அதுபவத்துக்குள்ளே நடத்துவது 
பெரிய விஷயமல்லவா! ஒரு விவசாயி தன்னந்தனியாக ஒரு பெரிய அறுவடை 
செய்ய முடியுமா என்று கற்பனை செய்து பாருங்கள்‌. இயேசு இழநது போன 
ஆத்துமாக்களை அறுவடைக்கு ஒப்பிட்டு பேசினார்‌. அது ஒருவர்‌ தனியாக 
முடிப்பதற்கு முடியாதது. நாமும்‌ கூட, பங்களாதேஷில்‌ ஆன்ட்ரூ செய்வது போல 
பணித்தளங்களுக்கு ஆட்களை அனுப்பக்‌ கூடிய பத்திரமான வீடுகளை 
அமைப்பதைப்‌ பின்பற்றினால்‌ நலமாயிருக்கும்‌. பிறருக்குக்‌ கிறிஸ்துவை 
அறிவிப்பது எப்படி என்று நாம்‌ கற்பிக்க வேண்டும்‌. பிறரைக்‌ கிறிஸ்துவிடம்‌ 
வழிநடத்துவது மட்டும்‌ போதாது. சீஷர்களை &ஷத்துவத்துக்கு பயிற்றுவிப்பது 
முக்கியமாகும்‌. நீ தனியாகப்‌ பிரயாசப்படும்‌ விவசாயி போன்றிருக்கிறாயா? அல்லது 
சிறப்பான அறுவடை முறையைப்‌ பிறருக்கு அறிமுகஞ்‌ செய்கிறவனாக 
இருக்கிறாயா? 





தலைசிறந்த நீடிய பொறுமை 


அஸேர்பேஜன்‌ : பாஸ்டர்‌ ரோமன்‌ அம்ராமோவ்‌ 


நாள்‌ 233 


யாக்கோபு 1:4 


பாஸ்டர்‌ ரோமன்‌ அம்ராமோவும்‌ அவன்‌ மனைவியும்‌ அஸர்பேஜனிலுள்ள 
இஸ்மேயி கிராமத்தில்‌ மூன்று ஆண்டுகள்‌ உத்தமமாக பணிபுரிந்து ஒரு 
திருச்சபை ஸ்தாபித்தார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அங்கு வந்து ஓரு மாதத்திலேயே 
கிராமத்து அதிகாரிகள்‌ அவர்களை விரட்டும்‌ முயற்சியில்‌ கைது செய்தார்கள்‌. 


சபைக்கு வாராவாரம்‌ வருகிறவர்கள்‌ பத்து பேராக இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பிரசங்கித்து வருகின்றனர்‌. உள்ளூர்‌ அதிகாரிகளின்‌ 
மிரட்டலினால்‌ அம்ராமோவ்‌ குடும்பத்தினருக்கு வாடகை வீடு கிடைப்பதில்‌ 
சிரமம்‌ ஏற்பட்டது. எனவே தேசத்துச்‌ சட்டப்படி நிலையான ஓரு சொந்த 
வீட்டைக்‌ கட்டி, அதில்‌ தங்கவும்‌ ஆராதனை செய்யவும்‌ எத்தனித்தனர்‌. 

அம்ராமோவ்‌ தங்கள்‌ சொந்த வீட்டில்‌ தவறாமல்‌ ஆராதனை நடத்த 
ஆரம்பித்தபின்‌ அங்கு வருபவர்களின்‌ எண்ணிக்கை மெதுவாக உயர 
ஆரம்பித்தது. சென்ற டிசம்பரில்‌ முல்லாக்கள்‌ (முஸ்லீம்‌ மதத்தலைவர்‌) அவர்கள்‌ 
வீட்டுக்கு வந்து, அவர்கள்‌ கிறிஸ்தவ ஆராதனை நடத்த எந்த உரிமையும்‌ 
அவர்களுக்கு இல்லை என்று கூறினர்‌. 

பாஸ்டர்‌ அம்ராமோவ்‌ தனது திருச்சபையைப்‌ பாதுகாத்து, ஆராதனைக்கு 
முல்லாக்களை அழைத்தான்‌. ஓருவன்‌ அழைப்பை ஏற்றதுடன்‌ திரும்பவும்‌ 
வந்தான்‌. மற்றொரு முல்லா குர்றானைக்‌ கிறிஸ்தவர்கள்‌ மாற்றினதாகக்‌ 
குற்றஞ்சாட்டி பேசினான்‌. எப்படியாயினும்‌ வட்டார அரசாங்க அதிகாரிகள்‌ 
திருச்சபையை இழுத்து மூட “எவ்வளவோ முயற்சிகள்‌ எடுத்து வருகின்றனர்‌. 
உள்ளூர்‌ அதிகாரிகள்‌ திருச்சபை அங்கத்தினர்‌ சிலரைப்‌ பத்து நாள்‌ காவலில்‌ 
போட்டு உபத்திரவப்படுத்துகின்றனர்‌. அவர்களை மிரட்டி கேள்வி கேட்டு 
விசாரித்து வருகின்றனர்‌. 

எத்தனை திருச்சபை அங்கத்தினரை மிரட்டி அடிபணிய வைக்கும்படி 
அவர்கள்‌ முயரசித்தாலும்‌, பாஸ்டர்‌ அம்ராமோவ்‌ ஜெபத்துடன்‌ உயிர்மீட்சி வரும்‌ 
என்று காத்திருக்கிறான்‌. வர விரும்புகிறவர்கள்‌ ஆராதனையிலும்‌ கூட்டங்களிலும்‌ 
பங்குபெறும்படி தனது வீட்டு வாசலைத்‌ திறந்து காத்திருக்கிறான்‌. 


சிலவற்றைச்‌ செய்யும்போது சில காரியங்கள்‌ இல்லாமல்‌ சாதிக்க விரும்புகிறோம்‌. 
அவற்றில்‌ ஒன்று சோதனைகள்‌. ஏன்‌ நமது ஜீவியத்தில்‌ ஒன்றன்பின்‌ ஒரு 
பிரச்சனை வருகிறது? ஆனால்‌ வேதாகமத்தில்‌ உபத்திரவம்‌ இல்லாதிருக்க முடியாது 
என்று வாசிக்கிறோம்‌. சிறு வயதில்‌ கஷ்டத்தைக்‌ கண்டு துவண்டோம்‌. வளர்ந்த 
பின்‌ ஒதுங்க நினைக்கிறோம்‌. ஆனால்‌ முதிர்ச்சியடைந்தபின்‌ அவைகளினூடே 
கடந்து சென்று வெல்ல முயலுகிறோம்‌. விசுவாசத்தில்‌ முதிர்ச்சியடையும்போது, 
நீடிய பொறுமையாகச்‌ சகித்துக்‌ கொள்ள படிக்கிறோம்‌. நாம்‌ விட்டுக்‌ கொடுக்கக்‌ 
கூடிய அளவுக்கு முதிர்ச்சியற்று பொறுமையிழந்து காணப்படுகிறோமா? 
ஆண்வரிடம்‌ “நான்‌ பொறுமையில்‌ வளர ”” எனக்கு உதவும்‌ என்று ஜெபியுங்கள்‌. 
vu 


233 











தலைசிறந்த மெட்டை கீஷவரம்‌ 


நாள்‌ 234 


“அவர்‌ திரளான 
ஜனங்களைக்‌ 
கண்டபொழுது, 
அவர்கள்‌ மேல்‌ 
மனதுருகினார்‌. ” 
மத்தேயு ௨3௪ 


234 


ட்‌ 


அமெரிக்கா : பார்க்‌ ஜில்லெஸ்பி 


உலகமெங்கும்‌ துன்பப்படுகிற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும்படி 
ஜனங்கள்‌ அடிக்கடி காத்திருக்கிறார்கள்‌. ஏழாம்‌ வகுப்புக்கு விஞ்ஞானம்‌ மற்றும்‌ 
சமூகவியல்‌ போதித்த பார்க்ஜில்லெஸ்பி தனது முடியைத்‌ தானம்‌ கொடுத்த 
முதல்‌ நபராக இருந்திருப்பார்‌. 


கிறிஸ்தவ ஊழியர்கள்‌ தனது வகுப்புக்குச்‌ சூடானைக்‌ குறித்துப்‌ பேசக்‌ 
கேட்டப்பின்‌, தங்கள்‌ விசுவாசத்தினிமித்தம்‌ துன்பப்படுத்தப்படுகிற பரதேசி 
களுக்கு உதவி செய்யும்படி பார்க்கின்ற வகுப்பு மாணவர்‌ ஊழியத்‌ தரிசனம்‌ 
பெற்றனர்‌. அந்த மாணவர்‌ இரக்கம்‌ செய்ய ஊக்கம்‌ காண்பித்தது. பிற 
ஆசிரியர்களுக்கு ஆச்சரியம்‌ தந்தது. 

சூடான்‌ விசுவாசிகளுக்கு அனுப்பும்படியாக ஏழாம்‌ வகுப்பினர்‌ கம்பளிகளைச்‌ 
சேகரித்தது வெகுவிரைவில அவர்கள்‌ பள்ளி முழுவதிலும்‌ பரவி, அவர்கள்‌ 
சமுதாயத்தையும்‌ பிடித்துக்‌ கொண்டது. வடகரோலினா மாகாணத்திலுள்ள 
சார்லற்றிலுள்ள 481/-யை ஜில்லெஸ்பி அணுகி, தனது பள்ளி சீரார்‌ சூடானில்‌ 
துன்பப்படுகிறவர்களுக்கென்று எடுக்கும்‌ முயற்சிகளை விளக்கினார்‌. 

கம்பளிகள்‌ வகுப்பறைகளை நிறைத்துக்கொண்டு வருகையில்‌ அவற்றைக்‌ 
கப்பலில்‌ அனுப்புவதற்கான கட்டணத்தைக்‌ குறித்து யாரும்‌ எண்ணவில்லை. 
அந்த வேளை ஓளிபரப்பு குழுவினர்‌ ஜில்லெஸ்பியைப்‌ பேட்டி காணும்போது, 
“யாராவது கப்பல்‌ செலவை மேற்கொண்டால்‌, அதற்காக என்‌ தலையை 
மொட்டையடிக்க நான்‌ ஆயத்தம்‌'” என்று வாய்விட்டு கூறினார்‌. அது 
வெகுவிரைவில்‌ ஒளிப்பரப்பானவுடனே கப்பல்‌ செலவுக்கு பணம்‌ குவிய 
ஆரம்பித்தது. 

இதனால்‌ தான்‌ முன்னும்‌ பின்னும்‌ அறியாதவர்களுக்கென்று ஜில்லெஸ்பி 
தன்‌ தலையை மொட்டையடித்தார்‌. அதைக்‌ காணும்படி பள்ளி முழுவதும்‌ 
கூட்டப்பட்டு, அவர்‌ முன்னிலையில்‌. தலையை மொட்டையடித்துக்‌ கொண்டதை 
ர குழுபடம்‌ பிடித்து, பின்பு ஓளிபரப்பினர்‌. பிற நாடுகள்‌ உபத்திரவப்படுகிற 
கிறிஸ்தவர்களுக்காக அதிகம்‌ செய்யாததாக அடிக்கடி அமெரிக்கர்‌ 
வருந்துவதுண்டு. ஆனால்‌ ஜில்லெஸ்பியோ யாரும்‌ செய்யாத அரியதைச்‌ 
சாதித்தார்‌. 


பார்க்‌ ஜில்லெஸ்பி மற்றும்‌ மாணவச்‌ - செல்வங்கள்‌ இரக்கம்‌ எவ்வித சிறப்புடன்‌ 
கிரியை செய்து, அர்ப்பணிப்போடு பணச்செலவு செய்யத்‌ தூண்டுகிறது என்று 
நிரூபித்தனர்‌. பார்க்‌ தனது தலையிலுள்ள கடைசி முடிவபரைக்கும்‌ தானம்‌ 
செய்யும்‌ அளவுக்கு தத்தஞ்‌ செய்தார்‌. யாராவது கஷ்டப்பட்டால்‌ அதற்காக 
இரக்கப்படுவது இயல்பானது. ஆனால்‌ அது போதாது. நாம்‌ ஏதாவது நூதன 
வழிமுறைகளைக்‌ கையாண்டு பிரச்சனைகளுக்குத்‌ தீர்வு காண முயலவேண்டும்‌ 
- அடுத்து அந்த யோசனைகளைப்‌ படிப்படியாகச்‌ செயல்படுத்த வேண்டும்‌. நீ 
எந்தப்‌ படியில்‌ இப்போது நிற்கிறாய்‌? நீ ஏதாவது உதவி செய்ய முயற்சி 
செய்கிறாயா? அதற்கான விலைகொடுக்க நீ ஆயத்தமா? 





மிகப்‌ பெரிய தண்டனை 


நாள்‌ 235 


பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. 
தேவனுடைய 
இருபைவரமோ, 
நம்முடைய 
கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவினாலே 
உண்டாகிற 
நித்தியஜீவன்‌. 
ரோமர்‌ 623 


பாகிஸ்தான்‌ : அயுப்‌ மாஸிஹ்‌ 


“இந்த இருட்டறை என்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை நேசிப்பதைத்‌ தடுக்கவே 
முடியாது” என்று அயூப்‌ மாஸிஹ்‌ எழுதினான்‌. தவறான குற்றச்‌ சாட்டுகளினாலே 
இப்போது ஐந்து ஆண்டுகளாக அவன்‌ சிறைவாசம்‌ செய்கிறான்‌. 


பாகிஸ்தானில்‌ கிறிஸ்தவர்கள்‌ அடிக்கடி முகமதுக்கு எதிராக தூஷணம்‌ 
பேசினார்கள்‌ என்று பொய்யாக குற்றஞ்சாட்டப்படுகிறார்கள்‌. முஸ்லீம்‌ சட்டப்படி 
தூஷணத்துக்கு மரணத்‌ தண்டனை விதிக்கப்படும்‌. அயூப்‌ வழக்கம்‌ போல்‌ 
தனது நண்பனுடன்‌ முரண்பாடான விஷயங்கள்‌ குறித்து எள்ளி நகையாடி 
பேசிக்‌ கொண்டிருந்தான்‌. அவர்கள்‌ உரையாடலின்‌ போது, முஸ்லீம்‌ மதத்தைக்‌ 
குறைபேசும்‌ ஆங்கில நூலாகிய “சாத்தானின்‌ வாக்கியங்கள்‌” பக்கம்‌ பேச்சு 
திரும்பியது. அவர்களுடைய உரையாடலைப்‌ பேசக்‌ கேட்ட யாரோ ஒருவர்‌ 
அயூபின்‌ “நண்பனை” நெருக்கி அவன்மேல்‌ பிராது கொடுக்க வைத்து விட்டான்‌. 

முகமதுக்கு எதிரான தூஷணம்‌ பேசினதற்காக அயூப்‌ சிறை பிடிக்கப்பட்டு 
மரணத்தண்டனை விதிக்கப்பட்டது. அதைத்‌ தொடர்ந்து குறுகிய காலத்தில்‌ 
அயூப்‌ வசித்த கிராமம்‌ போலீசாரால்‌ அதிரடி சோதனை செய்யப்பட்டு, அங்கு 
வசித்த பனிரெண்டு கிறிஸ்தவ குடும்பங்கள்‌ தங்கள்‌ வீடுகளை விட்டு 
துரத்தப்பட்டனர்‌. அயூப்‌ தான்‌ குற்றம்‌ புரியவில்லை என்று வாதாடி கோர்ட்டு 
தீர்ப்பை மாற்றும்படி மனு செய்தான்‌. அவன்‌ மிகுந்த ஜெபத்தோடு கோர்ட்டு 
தீர்ப்பு மாறும்படியாக ஐந்தாண்டுகளாக காத்திருக்கிறான்‌. 

அவன்‌ இப்போது பாகிஸ்தானின்‌ முல்தானிலுள்ள சவறிலால்‌ மத்திய 
சிறையில்‌ இருக்கிறான்‌. தான்‌ விடுதலையடைந்தாலும்‌ தனது உயிருக்கு 
என்றைக்காவது ஒருநாள்‌ ஆபத்து வரும்‌ என்றும்‌ அவன்‌ குடும்பத்துக்கும்‌ 
அவனுடைய கிறிஸ்தவ ஐக்கியத்துக்கும்‌ தொந்தரவுகள்‌ வரும்‌ என்பதையும்‌ 
அவன்‌ அறிவான்‌. இதற்கு முன்னால்‌ 1998-ல்‌ இஸ்லாமிய முல்லா (மதத்தலைவன்‌) 
அபூபைக்‌ கொல்லுபவர்களுக்கு பத்தாயிரம்‌ டாலர்‌ பணயப்‌ பரிசாக அளிக்கப்படும்‌ 
என்று அறிவித்திருந்தான்‌. 


இன்று முஸ்லீம்‌ நாடுகளில்‌, இஸ்லாம்‌ மதத்துக்கு எதிராக எண்ணப்படும்‌ 
கருத்துக்களுக்கேற்ற சமய உரையாடலில்‌ யார்‌ ஈடுபட்டாலும்‌ அவர்களுக்கு மரணத்‌ 
தண்டனை விதிக்கப்படும்‌. இதற்கு மேல்‌, முஸ்லீம்‌ மதத்தினர்‌ யாராவது 
அகப்பட்டால்‌ கேள்வியின்றி அவர்கள்‌ தலை துண்டிக்கப்பட்டுவிடும்‌. 
வேதாகமத்தில்‌, பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ என்று குறிப்பிட்டுள்ளது. கிறிஸ்து 
அற்றவன்‌ ஒவ்வொருவனும்‌ நித்திய மரணத்துக்கு ஆளாகிறான்‌. கிறிஸ்துவில்‌ 
விசுவாசம்‌ வைக்கிற எவனாகிலும்‌, முஸ்லீம்‌ உட்பட நித்திய ஜீவன்‌ பெறும்படி 
இயேசுகிறிஸ்து மரணத்துக்கு விலகும்‌ விலைக்கிரயமாகத்‌ தமது ஜீவனைவிட்டார்‌. 
நமக்குப்‌ பதிலாகச்‌ சிலுவை மரணம்‌ ஏற்றுக்‌ கொண்டார்‌. தேவனுடைய 
இருபையினால்‌ நமது மரணத்‌ தண்டனை விலக்கப்பட்டு, நாம்‌ நித்திய ஜீவனுக்குப்‌ 
பாத்திரவான்‌௧களாவதற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறோம்‌. முஸ்லீம்‌ நாடுகளில்‌ 
இன்று கிறிஸ்தவ விசுவாசிகளை அழிக்கத்‌ தேடுகின்றவர்கள்‌ கிறிஸ்து இல்லாமல்‌ 
மரணத்‌ தண்டனையைச்‌ சந்திக்காதபடி அவர்களுடைய மீட்புக்காக ஜெபியுங்கள்‌. 


235 








மிகப்‌ பரிய தர்க்கம்‌ 


நாள்‌ 236 


கிறிஸ்துவுடனேகூட 
சிலுவையிலறையப்‌ 
பட்டேன்‌. இனி நான்‌ 
அல்ல கிறிஸ்துவே 
எனக்குள்‌ 
பிழைத்திருக்கிறார்‌. 
கலாத்தியர்‌ 2:20 


236 


சூடான்‌ 


“இந்தப்‌ பாடலை (விசுவாச அறிக்கையை) பாடு. இல்லையென்றால்‌ நீ சாவாய்‌,” 
வட சூடானிய சேவகன்‌ உரக்கக்‌ கத்தினான்‌. கைதியான கிறிஸ்தவன்‌ அவன்‌ 
கண்களில்‌ வெறுப்பைக்‌ காணமுடிந்தது. இப்படி எத்தனை உயிர்களைப்‌ 
பறித்தானோ இவன்‌? சேவகன்‌ ஒரு கூரான கத்தியை அந்தக்‌ கிறிஸ்தவனின்‌ 
தொண்டையில்‌ வைத்தான்‌. 


தர்க்கம்‌ அவன்‌ மனதில்‌, “பாடு, நீ பாவப்பட்ட சூழ்நிலையில்‌ 
அகப்பட்டிருக்கிறாய்‌ என்று கடவுளுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. நீ நம்புகிறதற்கு 
எதிராக சில வார்த்தைகளைச்‌ சொல்வதனால்‌ உன்‌ உயிரைக்‌ காப்பாற்றலாமே?” 
என்றது. 

மறுபக்கம்‌, நமது வார்த்தைகளில்‌ வல்லமை அடங்கியிருக்கிறது என்று 
வேதாகமம்‌ கூறுகிறது. ஒருவன்‌ கிறிஸ்துவுக்காக சாட்சி கூறுவதில்‌ வல்லமை 
உண்டு என்று அவன்‌ அறிந்திருந்தான்‌. “தேவதூஷணம்‌ பேசுவதினால்‌ என்ன 
பிரயோஜனம்‌? ஒரு வேளை அதைக்‌ கருத்தில்‌ கொள்ளாமல்‌ பேசினால்‌ என்ன?” 
என யோசித்தான்‌. கேள்விக்கு எதிர்‌ கேள்வியாக அவன்‌ மனதில்‌ மோதிக்‌ 
கொண்டிருந்தது. அவனது தர்க்கம்‌ அவனிடம்‌ இருந்த கிறிஸ்துவின்‌ அன்போடு 
மோதினது. சூடானிய கிறிஸ்தவர்கள்‌ அடிக்கடி இப்படிப்பட்ட தெரிந்து 
கொள்ளுதலுக்கு ஆளாகிறார்கள்‌. கிறிஸ்துவை விசுவாசித்ததற்காக மரித்த 
அநேக சகோதர சகோதரிகளின்‌ குடும்பங்களையும்‌ கண்டிருக்கிறார்கள்‌. மரித்துப்‌ 
போன இரத்த சாட்சிகள்‌ எந்த விதத்திலும்‌ தேவனுடைய மனதைப்‌ 
புண்படுத்தும்‌ விதமாக தங்கள்‌ நாவினால்‌ முஸ்லீம்‌ பாடல்களை உச்சரிப்பதனால்‌ 
தங்கள்‌ ஆவியைக்‌ கறைப்‌ பிடிக்காமல்‌ காத்துக்‌ கொண்டுள்ளனர்‌. 

அவர்களது வாதமெல்லாம்‌, தங்களுக்குள்‌ வாசஞ்செய்கிற கிறிஸ்து அந்தவித 
பாடல்களைப்‌ பாடமாட்டார்‌ என்பதுதான்‌. எனவே, வரும்‌ முடிவை எதிர்கொள்ளத்‌ 
தீர்மானித்தனர்‌. அவர்களுக்குள்‌ வாசஞ்செய்கிற கிறிஸ்து அந்தப்‌ பாடல்களை 
எப்படி பாடமாட்டாரோ, அப்படியே அவர்‌ மரணப்‌ பயமுறுத்தலுக்கு 
அஞ்சுகிறவருமல்ல. இந்த விசுவாசிகள்‌ தங்களை ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்‌ 
மரித்தவர்கள்‌ என்றெண்ணுகின்றனர்‌. அவர்களுக்குள்‌ இருக்கிற கிறிஸ்து 
எந்தவிதத்திலும்‌ சேதமடைவதில்லை. 


அநுதினமும்‌ நாம்‌ நமது மனதில்‌ விசுவாசத்துக்கு எதிரான தர்க்கத்தில்‌ 
ஈடுபடுகிறோம்‌. தர்க்கம்‌ ஒத்துப்போ என்கிறது. விசுவாசம்‌ எதிர்த்துப்‌ போராடு 
என்கிறது. நாம்‌ நமது மனசாட்சியைப்‌ பிறருக்காக வேண்டி அமைதி 
படுத்துவோமென்றால்‌ வீசுவாசத்துக்கு எதிராக தர்க்கத்துக்கு உடனாளியாகிறோம்‌. 
எத்தனைமுறை நாம்‌ பிறரைப்‌ பிரியப்படுத்தும்படி வேறு பாடல்களைப்‌ 
பாடுகிறோம்‌. ஒருவேளை பிறரை வஞ்சிக்கிற வேலைவாய்ப்புகள்‌ நமக்கு 
வருவதால்‌ நாம்‌ பிழைக்கலாம்‌. வேலையைக்‌ காத்துக்‌ கொள்ளும்படி அமைதியாக 
இருந்துவிடு என்று தர்க்கம்‌ வலியுறுத்தலாம்‌. உன்‌ வாழ்வில்‌ நீண்ட காலமாக 
அதற்கு நீ கவி பாடியிருந்தால்‌, தேவன்‌ உன்னை மன்னிக்கும்படி மன்றாடு. 
தவறான தர்க்கங்களுக்கு சரியான பதில்‌ தரும்‌ வார்த்தைகளுக்காகத்‌ தேவனிடம்‌ 
ஜெபி. ்‌ 





திறமை 


யூக்ரேன்‌ 


நாள்‌ 237 


ஆடுகளை 
ஓநாய்களுக்குள்ளே 
அனுப்புகிறதுபோல, 
இதோ, நான்‌ 
உங்களை 
அனுப்புகிறேன்‌. 
ஆகையால்‌ 
சர்ப்பங்களைப்‌ 
போல வினாவுள்ள 
வர்களும்‌ புறாக்‌ 
களைப்‌ போலக்‌ 
கபடற்றவர்களுமாய்‌ 
இருங்கள்‌. 

மத்தேயு 10:16 


மிக்க கடத்தல்‌ காரர்கள்‌ 


மறைமுகத்‌ திருச்சபை கிறிஸ்தவர்கள்‌ 


ரஷிய வீரர்‌ தங்கள்‌ வழக்கமான பாரோலில்‌ அங்குமிங்கும்‌ நடந்து 
கொண்டிருந்தார்கள்‌. இரண்டாம்‌ உலகப்போர்‌ முடிந்ததும்‌ சந்தேகத்துக்கு 
இடமாக யாராவது திரிந்தால்‌ அவர்களை சிறைபிடிக்க கண்ணும்‌ கருத்துமாக 
எல்லையைப்‌ பாதுகாத்து வந்தனர்‌. இரண்டுவிதமான சிக்கல்கள்‌ : சோவியத்‌ 
குடிமக்கள்‌ தப்பி ஓடுவது, மற்றும்‌ சட்டவிரோதமான பைபில்‌ போன்ற 
பொருட்களைக்‌ கடத்தல்‌ காரர்‌ கொண்டுவராதபடி தடுப்பது ஆகும்‌. 

அந்த குறிப்பிட்ட எல்லை காவற்காரன்‌ ரஷிய யூக்ரேனுக்கும்‌ ருமேனியா 
நாட்டு எல்லைக்கும்‌ நடுவில்‌ நிறுத்தப்பட்டிருந்தான்‌. அவன்‌ அமைதியான 
குளிர்ந்த இரவில்‌ பெய்து கொண்டிருந்த பனிமழையில்‌ அங்குமிங்கும்‌ நடமாடி 
தனது கையிலிருந்த டார்ச்சைக்‌ கொண்டு முன்னும்‌ பின்னும்‌ நோட்டமிட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌. 

திடீரென பனிக்குள்‌ ஓடின உருவம்‌ அவனை உரசிக்‌ கொண்டுபோனதால்‌ 
அவன்‌ கையிலிருந்த டார்ச்‌ நழுவி விழுந்தது. அடிச்‌ சுவடுகள்‌! ருமேனியாவை 
நோக்கிப்‌ போனது। அவன்‌ தனது விசிலை எடுத்து ஆனமட்டும்‌ பலமாக 
ஊதினான்‌. 

வெகுவிரைவில்‌ பிற காவற்காரர்‌ அவனைச்‌ சூழ்ந்தார்கள்‌. “அதோ, அந்த 
வழி! அந்த வழி। என்று குதித்த வண்ணம்‌, அந்த நான்கு ஜோடி 
அடிச்சுவடுகளுக்கு நேராகச்‌ சுட்டிக்‌ காட்டினான்‌. “அவர்கள்‌ வெகுதூரத்துக்குப்‌ 
போயிருக்க முடியாது. ஒரு வேளை ருமேனியாவைச்‌ சேருமுன்‌ அவர்களைப்‌ 
பிடித்து விடலாம்‌.” அந்தக்‌ குழு தங்களால்‌ முடிந்த அளவு இருட்டில்‌ வேகமாகப்‌ 
பாய்ந்தனர்‌. 

அந்தச்‌ சலசலப்பைக்‌ கேட்ட நான்கு மேனிய கிறிஸ்தவர்கள்‌ இருட்டில்‌ 
நடுங்கினர்‌. அவர்கள்‌ நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து எல்லைப்‌ 
பாதுகாவலர்களின்‌ சத்தம்‌ மெதுவாகத்‌ தூரப்போகும்‌ வரை கவனித்து கேட்டுக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்து மகிழ்ச்சியின்‌ சைகை 
காட்டினர்‌. பின்பு குழுததலைவன்‌ சொன்னவுடன்‌ தங்கள்‌ பணியில்‌ முன்னேறி 
தொடர்ந்தனர்‌. மிகுந்த கவனத்துடன்‌ மெதுவாகப்‌ பின்‌ நோக்கி அடியெடுத்து 
வைத்து யூக்ரேனிலுள்ள தங்கள்‌ கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள்‌ இருந்த 
மறைவான திருச்சபைக்கு பைபில்களைக்‌ கடத்தி சென்றனர்‌. 


கிறிஸ்தவத்தை அழிக்கும்படி வஞ்சகப்‌ பிசரசாகிய ஆவிக்குரிய சத்துரு முயலுகிறான்‌ 
என்று வேதாகமம்‌ கூறுகிறது. அதற்கு நேர்மாறாக, சமாதானத்தின்‌ சுவிசேஷத்‌ 
தைச்‌ சுமந்து செல்கின்றவர்கள்‌ பாவமறியா பலியாக ஓநாய்‌ கைகளில்‌ விழகி 
றோம்‌. நாம்‌ ஓநாய்‌ நடுவில்‌ அனுப்பப்படும்‌ ஆடுகளைப்போல போகிறபடியால்‌, 
ஆபத்துக்களைக்‌ குறித்து விழிப்பாக இருந்து, சிரத்தையோடு திட்டம்‌ தீட்ட 
வேண்டும்‌ என்று இயேசு எச்சரித்தார்‌. நாம்‌ கவனத்தோடு செய்கிற திட்டத்தின்‌ 
மூலம்‌ எதிராளியின்‌ திட்டங்களை முறியடிக்க வேண்டும்‌. சாத்தான்‌ வல்ல 
வன்தான்‌. எனினும்‌ நமதாண்டவர்‌ சர்வ வல்லவர்‌. அவர்‌ சத்துருவின்‌ மேல்‌ 
நாம்‌ வெற்றிபெறச்‌ செய்வார்‌. நாம்‌ தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படி 
தேவ ஒத்தாசை மற்றும்‌ ஞானத்துக்காகவும்‌ ஜெபிக்க வேண்டும்‌. உங்களுக்கு 
ஏதாவது பிரச்சனை உள்ளதா? அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும்‌ என்‌ 
பதற்காக தேவ வழிநடத்துதலைத்‌ தேடி ஜெபிப்பாயா? உன்‌ சத்துருவை ஜெயிக்க 
அவரை நம்பு - அவன்‌ அநேக வருஷங்களாகக்‌ கிரியை செய்து வலு: 








இயேசு கிறிஸ்து இப்போது மாம்ச சரீரத்தில்‌ பூமியில்‌ 
இல்லாததால்‌, அவர்‌ தமது சரீரமாகிய திருச்சபை படும்‌ 
பாடுகளில்‌ அவருடைய பாடுகளை வெளிப்படுத்தும்படி 
ஏதிர்பார்க்கிறார்‌. நாம்‌ அவருடைய சரீரமரகையரல்‌, நமது 
பாடுகள்‌ அவரது படுகளாகின்றன. 


-தேவனை வாஞ்சிக்கும்‌ ஜான்‌ பைப்பர்‌ 


238 





தலைசிறந்த துணிச்சல்‌ 


நாள்‌ 239 


கர்த்தாவே, நான்‌ 
உமது நாமத்திற்குப்‌ 
பயந்திருக்கும்படி என்‌ 
இருதயத்தை ஒரு 
முகப்படுத்தும்‌. 
சங்கீதம்‌ 8:11 


வியட்நாம்‌ : லின்ஹ்‌ தேவோ 


லின்ஹ்‌ தேவோவும்‌ அவன்‌ தாயாரும்‌ சிறையை அடைந்தவுடனே தான்‌ செய்யப்‌ 
போகிறதை அவள்‌ அறிந்திருந்தாள்‌. ஆனால்‌ அவள்‌ ஒரு உணர்ச்சிவசப்பட்ட 
ஒரு இளம்‌ பெண்‌ செயல்படுவது போலச்‌ செய்வதாகக்‌ காண்பித்தாகவேண்டும்‌. 


லின்ஹின்‌ அப்பா மறைமுகத்‌ திருச்சபையின்‌ போதகராக இருப்பவர்‌. 
ஓராண்டுக்குமுன்‌ அவள்‌ பத்துவயது சிறுமியாக இருந்தாள்‌. திடீரென்று நான்கு 
போலீஸ்‌ அதிகாரிகள்‌ வீட்டுக்குள்‌ நுழைந்து எல்லாப்‌ பொருட்களையும்‌ சிதறி 
போட்டு எங்கேயாவது வேதாகமம்‌ கிடைக்குமா என்று தேடினர்‌. அவைகள்‌ 
அவள்‌ ஸ்கூல்‌ பையில்‌ கிடைத்ததால்‌, அவள்‌ தகப்பன்‌ கைது செய்யப்பட்டு, 
கடும்‌ உழைப்புக்கு ஆளானார்‌. 

அவர்கள்‌ அங்கு வந்து சேர்ந்தவுடன்‌ வேலியாக இருந்த சங்கிலியை 
ஊடுருவிப்‌ போகத்‌ திட்டமிட்டாள்‌, லின்ஹ்‌. அவள்‌ ஒரு சந்தைக்‌ கண்டுபிடித்து 
அதனூடாக ஓடிப்போய்‌ தன்‌ தகப்பனுடைய கழுத்தைக்‌ கட்டிப்‌ பிடித்தாள்‌. 
ஆச்சரியத்துடன்‌ அதைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த காவலர்‌ அதைக்‌ கண்டும்‌ 
காணாதவர்கள்‌ போல இருந்து விட்டனர்‌. ஓரு சிறுமியால்‌ என்ன கேடு 
நடந்துவிடும்‌? 

லின்ஹின்‌ குடும்பம்‌ தங்கள்‌ தகப்பனுக்கென்று ஒரு சிறிய பேனாவைக்‌ 
கடத்திக்‌ கொண்டு வந்தனர்‌. அதைக்‌ கொண்டு சிகரெட்‌ அட்டையில்‌ 
வேதவசனங்களையும்‌ தேவ செய்திகளையும்‌ அவர்‌ எழுதின அந்த “சிகரெட்‌ 
செய்திகள்‌” சிறையறைகளில்‌ பகிர்ந்து அநேகரைக்‌ கிறிஸ்துவிடம்‌ வழிநடத்‌ 
துதவியது. 

லின்ஹ்‌ தேவோ இப்போது இளம்‌ வாலிபப்‌ பெண்‌. சரியான ஒன்றைச்‌ 
செய்வதற்காக என்ன மோசம்‌ வரும்‌ என்று நினையாமல்‌ துணிச்சலுடன்‌ 
செயல்பட்டாள்‌. அவள்‌ ஆசையெல்லாம்‌ தனது தகப்பனுடைய அடிச்சுவட்டில்‌ 
சென்று, சுவிசேஷத்தின்‌ பிரசங்கியாக இருக்க வேண்டும்‌ என்பதுதான்‌. 
முதலாவதாக அவள்‌ கம்யூனிஸ்ட்‌ வியட்நாமில்‌ தன்‌ விசுவாசத்தைப்‌ பகருவதால்‌ 
வரும்‌ ஆபத்தை அறிவாள்‌. பணிந்து கிடவாமல்‌, கிறிஸ்துவுக்காக 
கீழ்ப்படிதலுடன்‌ 'துணிந்து' செயல்படுவதை விரும்புகிறாள்‌. 


அடிக்கடி விசுவாசிகள்‌ சாட்சி கூறுவதில்‌ துணிச்சல்‌ இல்லாமலிருக்கக்‌ காரணம்‌, 
தங்கள்‌ உள்ளத்தில்‌ ஒலிக்கும்‌ இரு சத்தத்துக்குள்‌ ஒரு சத்தத்துக்கு மட்டும்‌ 
செவிகொடாமலிருப்பதால்‌ தான்‌. துணிச்சலுள்ள கீழ்ப்படிதல்‌ இருமனமுள்ளவரின்‌ 
உள்ளத்தில்‌ உதிப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில்‌ நாம்‌ செய்ய 
வேண்டியதைக்‌ கூறும்‌ தேவசத்தம்‌ கேட்கிறது! “அதை உடனே சொல்‌. உன்‌ 
விசுவாசத்தை அறிக்கையிடு."” ஆனால்‌ அதற்குப்‌ பதிலாக நமக்குள்‌ ஒலிப்பதற்கும்‌ 
கவனம்‌ செலுத்துகிறோம்‌! “இப்போது வேண்டாம்‌, சற்றுபொறு” தேவன்‌ நம்மிடம்‌ 
பேசுவதைக்‌ கேட்பதற்காக இருமனதைக்‌ கொடுக்கவில்லை. நமது விசுவாசத்தில்‌ 
நாம்‌ முதிர்ச்சியடையும்‌ போது இயல்பாகவே கீழ்ப்படியும்‌ துணிச்சலைக்‌ 
காண்பிப்போம்‌. நீ எந்த சத்தத்துக்கு இன்று £ழ்ப்படிவாய்‌? 


239 











தலைசிறந்த வல்லமை 


நாள்‌ 240 


பரிசுத்த ஆவி 
உங்களிடத்தில்‌ 
வரும்போது நீங்கள்‌ 
பெலனடைவீர்கள்‌. 
அப்போஸ்தலர்‌ 1:8 


240 


பங்காள தேஷ்‌ : அப்துல்லாஹ்‌ 


அப்துல்லா இயேசுவை ஏற்றதினாலே, அவன்‌ மனதை மாற்றும்படி அவன்‌ 
குடும்பம்‌ கடுமையாக முயன்றனர்‌. அவனுடைய தகப்பன்‌ அவர்கள்‌ கிராமத்தில்‌ 
மட்டுமல்ல, முழு பங்களாதேஷிலும்‌ மதிக்கப்பட்டவர்‌. ஏனெனில்‌ தங்கள்‌ 
ஆஸ்திக்கு ந நிலத்தில்‌ ஒரு மசூதி கட்டியிருந்தான்‌. 


பேசி அப்துல்லாவை இஸ்லாமுக்குத்‌ திருப்பி மாற்ற முடியாததால்‌, அவனைத்‌ 
தொடர்ந்து அடிக்க ஆரம்பித்தார்கள்‌. அடியினால்‌ அவனை மடக்க முடியாததால்‌, 
வேறு சிலரைக்‌ கொண்டுவந்து, அவர்களைக்‌ கொண்டு இன்னும்‌ மோசமாக 
அவனை அடித்தார்கள்‌. ஒன்றுமே பலிக்கவில்லை. அப்துல்லா கிறிஸ்துவில்‌ 
வைத்த தன்‌ விசுவாசத்தில்‌ உறுதியாக இருந்தான்‌. கடைசியில்‌ அவன்‌ தாயார்‌ 
அவனுடைய உணவக்குப்‌ பதிலாகத்‌ தட்டில்‌ சாம்பல்‌ போட்டுக்‌ கொடுத்தார்‌. 
அப்துல்‌ தேவனிடம்‌ ஜெபித்து பலன்‌ பெற்று, விசுவாத்தில்‌ உறுதியாயிருந்தான்‌. 

இறுதி முயற்சியாக, அவன்‌ குடும்பத்தார்‌ முல்லா (முஸ்லீம்‌ மதத்தலைவன்‌) 
ஒருவனை அழைத்து அவன்‌ ஜீவியத்தை மேற்கொண்ட “பேயை” விரட்டும்படி 
ஒரு விழா கொண்டாடினர்‌. முல்லா அவர்கள்‌ வீட்டுக்கு வந்து, முஸ்லீம்‌ 
ஜெபங்களை அவன்‌ மேல்‌ ஓதினான்‌. அவன்‌ ரீங்காரமிட்டான்‌. அவன்‌ தலைமேல்‌ 
கைகளை வைத்து சத்தமிட்டு நடனமாடினான்‌. அப்துல்லாவிலிருந்த ஆவி 
உறுதியாக அவனுக்குள்‌ இருந்தது. ஐந்து மணி நேரம்‌ போராடினபின்பு, முல்லா 
களைத்துப்‌ போய்‌ விட்டுக்‌ கொடுத்து விட்டான்‌. 

முல்லா வெளியேறும்போது, அவன்‌ தகப்பனிடம்‌, “அப்துல்லாவிலுள்ள 
ஆவி என்னுடைய ஆவியைவிட பெலமாக உள்ளது” என்றான்‌. அப்துல்லாவைத்‌ 
திருப்ப அவர்களால முடியவில்லை. அவன்‌ தன்னிலிருந்த ஆவியைக்‌ குறித்துப்‌ 
பிறரிடம்‌ கூறுவதை அவர்களால்‌ தவிர்க்க முடியவில்லை. இதைத்‌ தொடர்ந்து 
சில மாதங்களில்‌ அப்துல்லா 27 பேரை கிறிஸ்துவிலுள்ள விசுவாசத்துக்கு 
நேராக வழிநடத்தி, அவர்கள்‌ எல்லாரும்‌ கிறிஸ்துவின்‌ ஆவியைப்‌ பெறும்படி 
செய்தான்‌. 


நம்மிடமுள்ள மின்சக்தி குறைவுபட்ட காலத்தில்‌ நவீன இஞ்சினியர்கள்‌ 
மின்கலங்களின்‌ சக்தியில்‌ கார்‌ ஓடச்‌ செய்துள்ளன. காரில்‌ உள்ள மின்கலம்‌ 
தனது மின்சக்தியைப்‌ பெருக்க ஏதாவது வழி கடைப்பிடித்தாக வேண்டும்‌. 
இந்த மின்‌ கலங்களின்‌ சக்தியை வேகமாக ஊக்குவிக்கும்‌ நவீன முறைகள்‌ 
இன்னும்‌ கண்டுப்‌ பிடிக்கப்படவில்லை. சக்தி இல்லாமல்‌ கார்‌ ஓட்டுவது 
கடினமானது. அதைப்‌ போலவே, தேவனுடைய வல்லமையின்றி சாட்சி 
சொல்லுபவர்களின்‌ முயற்சி வீணானது. தேவனுடைய வார்த்தையைப்‌ 
படிப்பதுடன்‌, நமது ஞானத்துக்காகத்‌ தேவனுடைய வல்லமையை எதிர்பார்த்து 
நடப்பது அவசியமாகிறது. நீங்கள்‌ தேவவல்லமையைத்‌ தவிர்த்து உங்கள்‌ சொந்த 
முயற்சியில்‌ இயேசுவுக்காக சாட்சி சொல்ல முயலுகிறீர்களா? 








வேதவாக்கியத்துக்சிகன்று தலைசிறந்த அன்பு 


இங்லான்ட்‌ : ஓர்‌ இளம்‌ வேலைக்காரி 


நாள்‌ 241 


உம்முடைய 
வெதத்திலுள்ள 
அதிசயங்களைப்‌ 
பார்க்கும்படி என்‌ 
இருதயத்தின்‌ 
கண்களைத்‌ 
திறந்தருளூம்‌. 
சங்கதம்‌ 119:18 


பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌, இரண்டாம்‌ பிலிப்பு மன்னன்‌ வேதவாக்கியத்தைத்‌ 
தனது சொந்த விளக்கத்துக்குப்‌ பயன்படுத்துகிறவர்களைத்‌ தண்டிக்கும்‌ 
சட்டத்தை உருவாக்கினான்‌. வேதாகமத்தை யாராவது படித்தால்‌ அவர்களைத்‌ 
தூக்கிலிடவும்‌, எரிக்கவும்‌, நீரில்‌ மூழ்கடிக்கவும்‌, சரீரத்தைப்‌ பிளக்கவும்‌ அல்லது 
உயிருடன்‌ புதைக்கவும்‌ செய்தனர்‌. 


மன்னனால்‌ அனுப்பப்பட்ட அதிகாரிகள்‌ ப்ரக்கி நகரின்‌ . மேயர்‌ வீட்டிற்கு 
வந்து, அங்கு ஏதாவது வேத ஆராய்ச்சி கூட்டம்‌ நடைபெறுகிறதா என்று 
ஆய்ந்தனர்‌. அவர்கள்‌ வீட்டைச்‌ சோதித்ததில்‌, ஒரு வேதாகமத்தைக்‌ 
கண்டெடுத்தனர்‌. யார்‌ அதை வாசிக்கிறார்கள்‌ என்று கேட்டதற்கு வீட்டில்‌ 
யாருமே ஒத்துக்‌ கொள்ளவில்லை. பின்பு ஓர்‌ இளம்‌ வேலைக்காரி முன்வந்தாள்‌. 
வேதாகமத்தைப்‌ பற்றி அவளிடம்‌ கேட்டபோது, “நான்‌ வாசிக்கிறேன்‌” என்று 
ஓப்புக்கொண்டாள்‌. 

மேயர்‌ அவளைப்‌ பாதுகாக்கும்படி, “அவளுக்கு சரியாக வாசிக்கத்‌ தெரியாது” 
என்று கூறினார்‌. 

ஆனால்‌ வேலைக்காரி ஒரு பொய்யினால்‌ தன்னைப்‌ பாதுகாக்க 
விரும்பாமல்‌, “அது உண்மை. இந்தப்‌ புஸ்தகம்‌ என்னுடையதுதான்‌. நான்‌ 
அதை வாசிக்கிறேன்‌. அது மற்றெல்லாவற்றைக்‌ காட்டிலும்‌ எனக்கு 
விலையுயர்ந்தது” என்றாள்‌. 

அவர்‌ நகரில்‌ செங்கல்‌ கூட்டுக்குள்‌ மூச்சுத்‌ திணறி சாகும்படி அவளுக்குத்‌ 
தண்டனை விதிக்கப்பட்டது. அவள்‌ தண்டனைக்குமுன்‌ ஓரு அதிகாரி அவளை 
அணுகி, “நீ இவ்வளவு இளமையில்‌ அழகுடன்‌ ஏன்‌ சாகவேண்டும்‌?” என்று 
கேட்டான்‌. 

அவள்‌ பிரதியுத்திரமாக, “என்‌ ரட்சகர்‌ எனக்காக மரித்தார்‌. நானும்‌ 
அவருக்காக மரிப்பேன்‌” என்றாள்‌. 

அந்தச்‌ செங்கல்‌ சுவரில்‌ கடைசி செங்கல்‌ வைத்து அடைக்குமுன்‌ அவளிடம்‌ 
மற்றொருமுறை கேட்டார்கள்‌: “இப்போதாவது மனம்மாறி ஒரு வார்த்தை சொல்‌. 
உன்னை வெளியே விட்டுவிடுவோம்‌” என்றனர்‌. 

அவள்‌ இறுதிமுறையாக அவர்கள்‌ ஆதரவை மறுத்து, “நான்‌ மரிப்பதன்‌ 
மூலம்‌ அவரோடு இணைய வாய்ப்பு உள்ளது. எனினும்‌, என்‌ சாவுக்குக்‌ 
காரணமானவர்களை மன்னியும்‌, ஆண்டவரே” என்று ஜெபித்தாள்‌. 


சிலருக்கு வேதாகமம்‌ ஒரு சாதாரண நூல்‌. பல ஆண்டுகளாக சிறந்த 
எண்ணிக்கையில்‌ மக்கள்‌ விரும்பி வாங்கிப்‌ படிக்கும்‌ நூல்‌. அது திருமணம்‌, 
ஜனனம்‌ மற்றும்‌ மரண நேரங்களில்‌ விரும்பி கொடுக்கப்படுகிறது. இன்னும்‌ 
சிலருக்கு அது தேவனுடைய பரிசுத்த வார்த்தை. அதை வாசிக்கிறவர்கள்‌ அதை 
ஒரு காதல்‌ கடிதத்துக்கு மேலாக விரும்புகின்றனர்‌. அதைத்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ 
படிக்க முயற்சிக்கிறார்கள்‌. தேவனுடைய வார்த்தையில்‌ எந்த சத்தியத்தை அவர்கள்‌ 
கண்டுபிடிக்கிறார்கள்‌? அதை வாசிக்கும்படியாகத்‌ தங்கள்‌ ஜீவனையும்‌ தத்தம்‌ 
செய்ய ஆயத்தமாய்‌ இருக்கிறார்கள்‌. அது ஏன்‌? இதற்குப்‌ பதிலைத்‌ தேவனிடம்‌ 
கேளு. அவருடைய வார்த்தையைப்‌ புரிந்துக்கொள்ள தேவனுடைய 
ஞானத்திற்காக ஜெபி. அவருடைய உதவியின்றி அதை உன்னால்‌ புரியமுடியாது. 
அவரால்‌ மட்டுமே அந்த வார்த்தைகளுக்கு ஜீவன்‌ தரமுடியும்‌. 241 








தலைசிறந்த சாட்சி 


வடகொரியா: அறியப்படாத ஓர்‌ தாயும்‌ மகனும்‌ 


நாள்‌ 242 


அழிவுள்ள 
வித்தினாலே அல்ல, 
என்றென்றைக்கும்‌ 
நிற்கிறதும்‌ 
ஜீவனுள்ளதுமான 
தேவ வசனமாகிய 
அழிவில்லாத 
வித்தினாலே 
மறுபடியும்‌ 
ஜெறிப்பிக்கப்‌ 
ட்டிருக்கிறீர்களே. 
1 பேதுரு 1:23 


242 





தனது மகன்‌ நுழைவாயில்‌ வழியாகப்‌ பயத்துடன்‌ உள்ளே நுழைந்தபோது, 
அவன்‌ தாய்‌ அவனை நோக்கி, “என்ன நடந்தது?” என்று கேட்டாள்‌. 


“இரண்டு போலீஸ்‌ அதிகாரிகள்‌ எங்களை நிறுத்தியபோது நான்‌ என்‌ 
நண்பனுடன்‌ இருக்கிறேன்‌. அவர்கள்‌ அவனைத்‌ தள்ளினதற்கு அவன்‌ 
கிறிஸ்தவனாக இருந்ததே காரணம்‌. என்‌ நண்பன்‌ அதை மறுக்கவில்லை. 
அவனுக்கு நேராக ஓர்‌ துப்பாக்கி நீட்டப்பட்டாலும்‌, அவன்‌ சற்றும்‌ அயராமல்‌ 
சமாதானத்துடன்‌ காணப்பட்டான்‌. 

“அவன்‌ நேராக என்‌ கண்களுக்குள்‌ உற்று நோக்கினான்‌. அவன்‌ ஒரு 
வார்த்தையும்‌ தன்‌ வாயால்‌ பேசாவிட்டாலும்‌ அவன்‌ வார்த்தைகளைப்‌ புரிந்து 
கொண்டேன்‌. தான்‌ விசுவாசித்ததை நானும்‌ விசுவாசிக்க வேண்டும்‌ என்று 
அவன்‌ விரும்பினான்‌. அவன்‌, “அவர்ளை ஆசீர்வதியும்‌” என்று கூறினவுடன்‌ 
அவன்‌ சுடப்பட்டு அங்கேயே மரித்தான்‌. என்‌ முன்னால்‌ அவன்‌ கிறிஸ்தவனாக 
இருப்பதால்‌ மரித்தான்‌. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது என்றால்‌ என்ன? அதைக்‌ 
குறித்து எதையும்‌ என்னால்‌ புரிந்து கொள்ளவில்லை. 

அவன்‌ தனது கதையை சொல்லி முடித்தவுடன்‌, அவன்‌ தாயார்‌ அவன்‌ 
தலையைத்‌ தன்‌ கைகளில்‌ ஏந்தி, “எனக்கு அது புரிகிறது” என்றார்கள்‌. 
உடனடியாக அவன்‌ தாயார்‌ இயேசு உலகரட்சகராக வந்ததைக்‌ குறித்து 
விளக்கமாக அவனுடன்‌ பகர்ந்தார்கள்‌. அவள்‌ சத்தியத்தை விளக்கமாக 
இயேசுவின்‌ பிறப்பு முதல்‌ அவர்‌ மரணத்தின்‌ மூலமாகக்‌ கிடைக்கும்‌ நித்திய 
ஜீவனின்‌ வாய்ப்பு குறித்துப்‌ பேசினாள்‌. இதுவரை அவன்‌ பாதுகாப்பைக்‌ 
கருத்தில்‌ கொண்டு அவனோடு சாட்சி பகராத தாயார்‌ அதைக்‌ குறித்து மனம்‌ 
வருந்தி, இப்போதாவது தேவன்‌ இரண்டாம்தரம்‌ சாட்சி பகர சந்தர்ப்பம்‌ 
கொடுத்தற்காக நன்றி செலுத்தினார்கள்‌. “உன்‌ நண்பனுடைய தலையில்‌ 
குண்டுகள்‌ பாயும்போது, உன்‌ இருதயத்தில்‌ தேவன்‌ விசுவாசத்தின்‌ விதையை 
ஊன்றிவிட்டார்‌.” 

இன்று அந்த வாலிபன்‌ வடகொரியாவுக்குள்‌ வேதாகமங்களைக்‌ கடத்தி, 
திருச்சபைகளை நாட்டி வருகின்றான்‌. 


அவன்‌ தாயார்‌ அவன்‌ குடம்பத்தில்‌ பிறந்தபோது அவனுக்கு சரீரஜீவன்‌ 
கொடுத்தாள்‌. ஆனாலும்‌ அவனுடன்‌ இரட்சிப்பின்‌ நற்செய்தியை சாட்சியாய்‌ 
பகர்ந்தபோது அவன்‌ மறுபடியும்‌ பிறக்க புதுஜீவன்‌ பெற உதவினார்கள்‌. சரீர 
ஜீவன்‌ ஒருநாள்‌ அழியும்‌. ஆனால்‌ தேவன்‌ தருகிற நித்திய ஜீவன்‌ என்றென்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌. தேவனுடைய வார்த்தையை நாம்‌ தேசிக்கிறவர்களுடன்‌ 
பகரும்போது, அவர்கள்‌ நித்திய ஜீவனைப்‌ பெறும்படி விசுவாசிக்கிறார்கள்‌. நீ 
நேசிக்கிற யாருடனாவது இரட்சிப்பின்‌ நற்செய்தியைப்‌ பகரும்படி தவறி 
இருக்கிறாயா? இந்த வாலிபனுடைய தாயாருக்குத்‌ தேவன்‌ இரண்டாம்‌ தருணம்‌ 
கொடுத்ததுபோல உனக்கும்‌ தரும்படி வேண்டிக்கொள்‌. இந்தத்‌ தருணத்தைப்‌ 
பயத்துடன்‌ ஆபத்து நேரிடாதபடி முன்னெச்சரிக்கையாகச்‌ செயல்படு. 





தலைசிறந்த படல்‌ 


வடகொரியா : எலிஸபெத்‌ ப்ரென்டிஸ்‌ 


நாள்‌ 243 


“நான்‌ மிகவும்‌ வறட்சியாக உணருகிறேன்‌” என்று எலிஸபெத்‌ ப்ரென்டிஸ்‌ 
அழுதாள்‌. மரித்துப்போன இருபிள்ளைகளும்‌ அவருக்குப்‌ பேரிழப்பாக இருந்தது. 
அவள்‌ ஏற்கனவே தனது கால்கள்‌ செயலிழந்ததைக்‌ குறித்து 
பட்டாலும்‌, அவள்‌ இயேசுகிறிஸ்துவைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தில்‌ 

உறுதியாயிருந்ததால்‌, தன்னிடம்‌ வந்த யாரையும்‌ திடன்கொள்ளச்‌ செய்யும்‌ 
திராணி அவளிடம்‌ இருந்தது. 

இந்தமுறை அவளுடைய சஞ்சலம்‌ தாங்கமுடியாத அளவுக்கு 
மேலோங்கியிருந்ததால்‌, “தேவனே, தயவாக என்‌ முறிந்த ஆவியைத்‌ தேற்றும்‌” 
என்று மன்றாடினாள்‌. 

தேவன்‌ அவள்‌ ஜெபத்துக்கு உத்தரவு அருளினார்‌. ஒரு அந்திப்பொழுதில்‌, 
நெஞ்சத்தில்‌ விசாரம்‌ பெருகியிருந்தபோது, இதைப்போன்று ஒரு பாடலை 
எழுதினாள்‌. அது பின்பு கீர்த்திபெற்றது. 

உம்மண்டை கர்த்தரே நான்‌ சேரட்டும்‌ 

சிலுவை சுமந்து நடப்பினும்‌ 

என்‌ ஆவல்‌ என்றுமே 

உம்மண்டை கர்த்தரே, நான்‌ சேர்வதே. 

நீர என்னை நடத்தும்‌ பாதை எல்லாம்‌ 

me எட்டும்‌ ஏணிபோல்‌ விளங்குமாம்‌. 

தவன்‌ அழைப்பாரே 

உம்மண்டை கர்த்தரே, நான்‌ சேரவே. 

விழித்து உம்மையே நான்‌ துதிப்பேன்‌ 

என்‌ துயரக்கல்லை உம்‌ வீடாக்குவேன்‌ 

என்‌ துன்பத்தாலுமே 

உம்மண்டை கர்த்தரே, நான்‌ சேர்வேனே. 

எலிஸபெத்‌ அந்தப்‌ பாடலை அன்று எழுதும்போது அது பின்னால்‌ 
கொண்டுவந்த விளைவுகளை அறியாதிருந்தாள்‌. நவீன கிறிஸ்தவ சமுதாயத்தை 
அது பாதிக்கும்படியாக இருந்தது. வடகொரியாவில்‌ மறைந்த கம்யூனிஸ 
தலைவன்‌ கிம்‌ ॥ ஸங்‌ ரகசிய திருச்சபை விசுவாசிகள்‌ முப்பது பேரை 
வெளிப்படையாகக்‌ கொலை செய்யத்‌ திட்டமிட்டான்‌. அந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
மரணத்தைச்‌ சந்திக்கும்‌ இறுதிவேளையில்‌ அந்தப்‌ பாடலைப்‌ பாடினார்கள்‌. 
“என்‌ துன்பத்தாலுமே உம்மண்டை கர்த்தரே, நான்‌ சேர்வேனோ! 


தேவன்‌ விரும்பி நமது மனதை வேதனைப்படுத்துவதில்லை. ஆனால்‌ 
சிலவேளைகளில்‌ நரம்‌ அவரிடம்‌ கதறவேண்டும்‌ என்று எதிர்பார்க்கிறார்‌. நமது 
கண்ணீரின்‌ வேளைகளில்‌ அவர்‌ நம்மை விட்டு வீடுகிறதில்லை. நம்மால்‌ ஒன்றும்‌ 
முடியாத கட்டத்தில்‌ நரம்‌ எதையாவது சாதிக்குமளவு நமது வாழ்வு திசை 
திரும்புகிறது. ஒருநாள்‌ வரும்‌. அன்று நாம்‌ பலமுள்ளவர்களாக விளங்குவோம்‌. 
பாரங்கள்‌ இலகுவாகும்‌. வடகொரிய கிறிஸ்தவர்கள்‌ மரணத்தைத்‌ தெளிவாக 
எதிர்நோக்கினது போல, நாமும்‌ நமது உபத்திரவங்களில்‌ மேன்மை பாராட்டுவோம்‌. 
நீ எப்போதாவது துக்கத்தின்‌ விளிம்பை அடைந்ததுண்டா? அது உன்னை 
தேவனிடம்‌ நெருங்கிச்‌ சேர உதவினதா? இனி உதவுமா? 


243 











தலைசிறந்த சேமிப்பு 


ருமேனியா : 


நாள்‌ 244 


அன்றியும்‌, 
அவருடைய 
தீர்மானத்தின்படி 
அழைக்கப்பட்ட 
வர்களாய்த்‌ 
தேவனிடத்தில்‌ 
அன்பு கூருகிறவர்‌ 
களுக்குச்‌ சகலமும்‌ 
நன்மைக்கு ஏதுவாக 
நடக்கிறதென்று 
அறிந்திருக்கிறோம்‌. 
ரோமர்‌ 2:28 


244 


போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ 


ருமேனியா பாஸ்டரான ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ தனியாக வெளிச்சமும்‌ சத்தமும்‌ 
துளைக்காத பாதாள சிறையில்‌ அடைக்கப்பட்டிருந்தாலும்‌, தன்‌ கண்காணாத 

ஆச்சரிய பிரகாரமாக சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு, அமெரிக்காவின்‌ 
குடிகளோடு ஓட்டிக்‌ கொண்டபின்‌, பாஸ்டர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ தான்‌ தனியாகச்‌ 
சிறையில்‌ அடைப்பட்டிருந்தபோது அநுபவித்த பாடுகளையும்‌, தான்‌ தன்னந்‌ 
தனியாகப்‌ பிரசங்கிக்கும்படி மனப்பாடம்‌ செய்த பிரசங்கங்களையும்‌ பல 
நூல்களில்‌ எழுதினார்‌. சில ஆண்டுகள்‌ சென்று அவருக்கு ஓரு கடிதம்‌ வந்தது. 
அதில்‌ எழுதப்பட்ட வாசகம்‌. 

அருமை பாஸ்டர்‌ வும்பிரான்ட்‌, 

நான்‌ தேவ பயமுள்ள ஒரு வீட்டில்‌ வளர்ந்தவன்‌. ஆனால்‌ நான்‌ வழிதப்பிப்‌ 
போய்‌, இங்கு கானடா தேசத்து சிறையில்‌ குற்றவாளியாக 
அடைக்கப்பட்டுள்ளேன்‌. நான்‌ மீண்டும்‌ தேவனிடம்‌ மனந்திரும்ப 
விரும்பினாலும்‌, எப்படி து என்று தெரியவில்லை. அதனால்‌ இப்படி 
ஜெபித்தேன்‌: “தேவனே, சிறையில்‌ உம்மைக்‌ குறித்து அறிந்திருக்கிற யாராவது 
சிறைகைதி தனியாக அடைப்ப்ட்டிருந்தால்‌, அவர்களை என்னண்டை அழைத்து 
வாரும்‌.” என்‌ மனதில்‌ ஆழத்தில்‌, நான்‌ அமைதி மற்றும்‌ நம்பிக்கையுடன்‌ 
காத்திருக்கும்படியாகவும்‌;- தேவன்‌ என்னைச்‌ சந்திக்கப்‌ போவதாகவும்‌ ஒரு 
சத்தம்‌ கேட்டேன்‌. 

ஆச்சரிய பிரகாரமாக, இரவு தோறும்‌ தூரத்திலிருந்து வருகிற ஒரு 
பிரசங்கத்தைத்‌ தினமும்‌ கேட்க ஆரம்பித்தேன்‌. நான்‌ சிறையிலிருந்து 
விடுதலையானவடன்‌, உங்கள்‌ புத்தகத்தை மிகுந்த ஆவலுடன்‌ ஒரு கிறிஸ்தவ 
நூல்‌ நிலையத்திலிருந்து வாங்கிப்‌ படித்தேன்‌. அந்த நூலின்‌ பெயர்‌ “தனியாள்‌ 
சிறையில்‌ பிரசங்கங்கள்‌”. அதிலுள்ள அத்தனை பிரசங்கங்களும்‌ நான்‌ 
சிறைக்குள்‌ அனுதினம்‌ கேட்ட பிரசங்கங்களாக இருந்தன. அவைகளைப்‌ 
பிரசங்கித்ததற்காக நன்றி। 

பாஸ்ட்ர்‌ வும்பிரான்ட்‌ இன்னும்‌ இரண்டு கடிதங்களை வெவ்வேறு 
தேசங்களிலிருந்து பெற்ற போது அவைகள்‌ ஏறக்குறைய ஒன்றாகத்‌ தெரிந்தன. 
தூதர்கள்‌ அந்தப்‌ பிரசங்கங்களை நிச்சயமாக தேவனை தேடும்‌ கூட்டத்தாரிடம்‌ 
எடுத்துச்‌ சென்றுள்ளனர்‌. 


இறிஸ்தவர்கள்‌ அடிக்கடி தங்கள்‌ அவிசுவாசத்தினிமித்தம்‌ தேவதூதர்களை 
பணியற்றவர்களாக்கி விடுகின்றனர்‌. அடிக்கடி விசுவாசிகள்‌ அவ்வப்போது தாங்கள்‌ 
பெற்றுவரும்‌ ஆசீர்வாதங்களில்‌ திருப்தியடைந்து விடுகின்றனர்‌. ஆனால்‌ தேவன்‌ 
நமது மகிழ்ச்சிக்கப்பார்ப்பட்ட நன்மைகளால்‌ நம்மை நிரப்ப விரும்புகிறார்‌. அவர்‌ 
நம்மை மிகச்‌ சிறந்த அநுபவத்துக்கு வழி நடத்த விரும்புகிறார்‌. எனினும்‌, 
தம்மிடம்‌ வாஞ்சையோடு ஜெபிப்பவர்களுக்கு அவைகளைப்‌ பகிர்ந்து கொள்ள 
விரும்புகிறார்‌. நமது தேவைகளைத்‌ தேவன்‌ அறிந்திருந்தும்‌ ஏன்‌ நாம்‌ அவரிடம்‌ 
கேட்க வேண்டும்‌? நாம்‌ அவரை நம்பியிருப்பதைக்‌ கேட்பதின்‌ மூலம்‌ வெளிப்‌ 
படுத்த வேண்டும்‌. தேவன்‌ உங்களுக்குத்‌ தந்த நன்மைகளோடு திருப்தியடைந்து 
அமர்ந்து விட்டீர்களா? உங்கள்‌ விசுவாசத்தின்படி இன்னும்‌ கேளுங்கள்‌. உங்கள்‌ 
ஜீவியத்தில்‌ அவர்‌ கொடுக்க விரும்பும்‌ மிகச்‌ சிறந்த நன்மைகளைக்‌ கேட்டுப்‌ 
பெறுங்கள்‌. 





நாள்‌ 245 


நீ துன்பப்பட்ட அளவுக்குத்தான்‌ பிறருக்கு உதவி 
செய்ய முடியும்‌. எவ்வளவு அதிகமாய்‌ அதற்கான 
விலை செலுத்தினாயோ, அந்த அளவுக்கு நீ உதவ 
முடியும்‌, குறைந்த அளவு பாடுபட்டால்‌ குறைந்த 
அளவு உதவ கூடும்‌. உன்‌ வாழ்வில்‌ இயேசுவோடு 
மரிக்குமளவுக்கு நீ உபததீரவம்‌, துன்பம்‌, துயரம்‌, 
அவமானம்‌, நிந்தை அநுபவித்திருந்தால்‌, ஜீவன்‌ 
உன்னிலிருந்து பிறருக்குப்‌ பாயும்‌ - அதாவது 
இயேசு கிறிஸ்துவின்‌ ஜீவன்‌ பிறருக்கும்‌ பாயும்‌. 


சீனக்‌ கிறிஸ்தவன்‌ வாட்சமன்‌ நீ - 
விசுவாசத்தினிமித்தம்‌ சீனாவில்‌ சிறைவாசஞ்செய்த எழுத்தாளர்‌. 


245 








தலைசிறந்த சந்ததி 


ருமேனியா : போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ 


நாள்‌ 246 


உங்களோடே கூட 
எங்களையும்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ 
ஸ்திரப்படுத்தி, 
நம்மை அபிஷேகம்‌ 
பண்ணினவர்‌ 
தேவனே. 

2 கொரிந்தியர்‌ 1:21 





அந்த பன்னிரண்டு மாணவர்களும்‌ கம்பிவேலியருகே வரிசையாக நின்றிருந்தனர்‌. 
அதற்கு மறுபுறத்தில்‌ ஒரு குண்டுகுழியும்‌ அதன்‌ முடிவில்‌ ஒரு குகையும்‌ இருந்தன. 
அவைகள்‌ மனித கைகளால்‌ தோண்டப்பட்டிருந்தன. அந்தக்குகையின்‌ எதிரில்‌ 
ஒரு சிங்கம்‌ அங்குமிங்குமாக அலைமோதி திரிந்தது. 


பின்பு போதகர்‌ கூறினார்‌ : “உங்கள்‌ முன்னோர்கள்‌ தங்கள்‌ 
விசுவாசத்தினிமித்தம்‌ இப்படிப்பட்ட மிருகங்கள்‌ முன்‌ போடப்பட்டனர்‌. நீங்களும்‌ 
இந்தவிதமாக துன்பம்‌ அநுபவிக்கவேண்டும்‌. நீங்கள்‌ இந்த சிங்கங்களிடம்‌ 
விடப்படுவதில்லை. அதைவிட மோசமாக, குரூரமாக நடக்கும்‌ மனிதரின்‌ 
கைகளில்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவீர்கள்‌. இப்பொழுதே நீங்கள்‌ தீர்மானியுங்கள்‌ 
- கிறிஸ்துவுடனா அல்லது கிறிஸ்துவைப்‌ பிரிந்தா இருக்கப்‌ போகிறீர்கள்‌!” 

மாணவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்தார்கள்‌. அவர்கள்‌ எதிரில்‌ 14 
ஆண்டுகள்‌ சிறைவாசம்‌ அநுபவித்திருந்த மறைமுக திருச்சபைப்‌ போதகர்‌ 
ரிச்சர்ட்‌ நின்றிருந்தார்‌. இது ருமேனியாவில்‌ போதகரின்‌ கடைசிவாரமாக 
இருந்தது. ஏனெனில்‌, தாய்நாடு அவருக்காகவும்‌ அவரின்‌ மனைவிக்காகவும்‌ 
மீட்புத்‌ தொகை கட்டியிருந்ததால்‌ அவர்கள்‌ அங்கிருந்து வெளியேற 
வேண்டியிருந்தது. 

ரிச்சர்ட்‌ தனது ஞாயிறு பாடசாலை மாணவர்கள்‌ குரூரம்‌ நிறைந்த கம்யூனிஸ 
சிறைகளில்‌ இருந்த கொடுமையானவர்களின்‌ கையிலிருந்து விசுவாசம்‌ 
குன்றாமல்‌ பிழைப்பார்களா என்ற கேள்வி குறியுடன்‌ இருந்தார்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ உள்ளத்தில்‌ விசுவாசத்தை நாட்ட விரும்பினார்‌. அதற்காகவே 
அங்கிருந்த மிருகக்காட்சி சாலையிலிருந்த சிங்கங்களின்‌ கூட்டுக்கு அவர்களை 
அழைத்து வந்திருந்தார்‌. 

மாணவர்கள்‌ இளைஞர்களாக இருந்தாலும்‌ போதகர்‌ கூறினவற்றை 
நன்றாய்ப்‌ புரிந்து கொண்டனர்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ ஓட்டு மொத்தமாக 
போதகரிடம்‌, “நாங்கள்‌ கிறிஸ்துவின்‌ சந்ததியாக இருக்க விரும்புகிறோம்‌” 
என்று ஆணித்தரமாகக்‌ கூறினார்கள்‌. 


ரிச்சர்ட்‌ சொல்லிக்‌ கொடுத்த பாடம்‌ சமயத்திற்கேற்றதாக இருந்தது. அந்த 
மாணவர்கள்‌ தங்கள்‌ வாழ்வில்‌ கொடுரமான நிந்தைகளை அதுபவியாமல்‌ போக 
நேரிடலாம்‌. எனினும்‌ சரியான தீர்மானம்‌ எடுக்க அது உதவியாக இருந்தது. 
அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ சந்ததியாக இருக்கப்போவதாக முன்னமே தீர்மானித்தனர்‌. 
எதிர்ப்பைச்‌ சந்திக்கிற வேளைகளுக்கு இந்தவித தீர்மானம்‌ உதவும்‌. நமது 
விசுவாசமும்‌ பரீட்சிக்கப்படும்‌ முன்பே நாம்‌ யாருக்கு சந்ததியாக வாழ்வோம்‌ 
எனத்‌ தீர்மானிப்பது நன்று. தொந்தரவுகளும்‌ ஆபத்தும்‌ வந்தடைந்தபின்‌ தீர்மானம்‌ 
செய்வதும்‌ சரியான வழியில்‌ நடப்பதும்‌ கூடாமல்‌ போய்விடும்‌. அந்த நேரம்‌ 
தமது முன்‌ தீர்மானம்‌ செயல்பட வேண்டிய சமயம்‌. உனக்குச்‌ சோதனைவேளை 
வரும்‌ முன்பாக, உன்‌ அதிகாரியோ, உன்‌ உறவோ, உன்‌ உற்றாரோ உன்‌ 
மனதை மாற்றக்‌ கூடாத அளவுக்கு தீர்மானம்‌ எடுத்திருக்கிறாயா? 





தலைசிறந்த சரட்சி 


நாள்‌ 247 


மரணம்‌ நேரிடுகிறதா 
யிருந்தாலும்‌ அதற்குத்‌ 
தப்பும்படி தங்கள்‌ 
ஜீவனையும்‌ பாராமல்‌, 
ஆட்டுக்‌ குட்டியின்‌ 
இரத்தத்தினாலும்‌ 
தங்கள்‌ சாட்சியின்‌ 
வசனத்தினாலும்‌ 
அவனை 
ஜெயித்தார்கள்‌. 
வெளிப்படுத்தல்‌ 12:11 


ஆர்மீனியா: பர்தலோமியு 


ராஜாவாகிய அஸ்டியேஜஸ்‌ அவனைப்‌ பார்த்து: “நீ எனது சொந்த 
சகோதரனையும்‌, என்‌ மனைவியையும்‌, எனது சில பிள்ளைகளையும்‌ திசை 
திருப்பிவிட்டாய்‌? நீ எங்கள்‌ தேவதைகளை வணங்குவதைக்‌ கலைத்து விட்டாய்‌। 
அஸ்தரோத்து தேவதைகளின்‌ பூஜாரிகள்‌ உனது இரத்தத்தை விரும்புகிறார்கள்‌. 
நீ இந்த இயேசுவைத்‌ தள்ளிவிட்டு, எங்கள்‌ தேவதைகளை வணங்காவிட்டரல்‌ 
மிகவும்‌ வேதனையான மரணம்‌ உனக்கு ஏற்படும்‌!” 

அப்போஸ்தலர்‌ பிரிந்தவுடன்‌, பர்தலோமியு சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்படி 
லிகோனியா, சீரியா, வட ஆசியா மற்றும்‌ இந்தியாவுக்குச்‌ சென்றான்‌. பின்பு 
அவன்‌ ஆர்மீனியா தேசத்தின்‌ தலைநகரமான அல்பேனியாவுக்குச்‌ சென்று 
ஊழியஞ்செய்ததில்‌ அநேகர்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொண்டனர்‌. இங்குதான்‌ 
விசாரணைக்கென்று பர்தலோமியு ராஜாவின்‌ முன்‌ கொண்டு வந்து 
நிறுத்தப்பட்டான்‌. 

பர்தலோமியு பதிலளித்தார்‌: “நான்‌ அவர்களைத்‌ திசை திருப்பவில்லை, 
ஆனால்‌ சத்தியத்திற்குத்‌ திருப்பினேன்‌. உங்களது பொய்யான தேவர்களை 
வணங்கமாட்டேன்‌. நான்‌ மெய்யான ஒரே தேவனை மட்டுமே பிரசங்கித்து 
வந்துள்ளேன்‌. இதினிமித்தம்‌ என்‌ விசுவாசக்‌ கப்பலைக்‌ கவிழ்த்தி, என்‌ 
மனசாட்சியைப்‌ புரட்டாதிருக்கும்படி நான்‌ சொன்ன சாட்சியை என்‌ ரத்தத்தினால்‌ 
முத்திரையிட ஆயத்தமாக இருக்கிறேன்‌. 

ராஜா மூர்க்கமடைந்து, பர்தலோமியுவை வாயடைக்கும்படி, அவனை 
தடிகளால்‌ அடித்து துன்புறுத்துமாறு கட்டளையிட்டான்‌. ஆனாலும்‌ யாரையும்‌ 
சத்தியத்தை விட்டு மறுதலியாதபடி பர்தலோமியு கூக்குரலிட்டான்‌. பின்பு அவன்‌ 
சிலுவையில்‌ தலைகீழாக அடிக்கப்பட்டு கத்திக்‌ குத்துகளால்‌ காயப்பட்டு 
மரித்தான்‌. ஆனால்‌, ஒரே மெய்த்தேவனையும்‌ அவருடைய ஒரே குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவையும்‌ அனைவரும்‌ நம்பிவரும்படி அழைத்தான்‌. இறுதியாக, 
ராஜா பர்தலோமியுவின்‌ தலையைக்‌ கோடாரியால்‌ வெட்டும்படி உத்தரவிட்டான்‌. 
அதனால்‌ அவனது குரலை அமரச்‌ செய்துவிடலாம்‌ என்று ராஜா நினைத்தான்‌. 
ஆனால்‌ இயேசு கிறிஸ்துவின்மேல்‌ அவன்‌ வைத்திருந்த விசுவாசத்தை 
உறுதிசெய்து சாட்சியாய்‌ மரித்தான்‌. 


இரத்தச்‌ சாட்சிகளின்‌ கதைகளைக்‌ கேட்கிற சிலருக்கு அது தோல்வியாகத்‌ 
தோன்றக்‌ கூடும்‌. பர்த்தலோமிபூவைப்‌ போல அவர்கள்‌ தங்கள்‌ சத்துருக்களின்‌ 
கைகளால்‌ வாதிக்கப்பட்டு மரித்தனர்‌. இயேசுவையும்‌ யாரும்‌ 
விட்டுவைக்கவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலை எதிர்க்கிறவர்கள்‌ அவர்‌ 
ஒரு தலைசிறந்த போதகர்‌ என்றும்‌, அவர்‌ குறுகிய காலத்தில்‌ வாழ்ந்து மரித்தார்‌ 
என்று நம்புகிறார்கள்‌. மரணம்‌ என்றால்‌ சாத்தானின்‌ வெற்றியா? இயேசுவின்‌ 
காரியத்தில்‌ அது நிஜமல்ல. இயேசுவின்‌ மரணமானது பாவத்தின்மேல்‌ வெற்றி 
என்ற தேவனுடைய திட்டமாகும்‌. அவர்மேல்‌ விசுவாசம்‌ வைத்து இரத்த 
சாட்சிகளாய்‌ மரித்தவர்களின்‌ சாட்சியால்‌, அவர்கள்‌ ஜீவித்திருந்து சம்பாதித்த 
ஆத்துமாக்களின்‌ எண்ணிக்கையும்‌ பெலத்தையும்‌ விட அவர்கள்‌ 
மரணத்தின்மூலம்‌ சம்பாதித்த ஆத்துமாக்களே அதிகம்‌. உன்‌ வாழ்விலும்‌ சாவிலும்‌ 
தேவனைக்‌ கனப்படுத்த உன்னால்‌ கூடும்‌! 


247 











தலைசிறந்த வாக்குமூலங்கள்‌ 


நாள்‌ 248 


ஆகிலும்‌... என்‌ 
பிராணனையும்‌ நான்‌ 
அருமையாக 
எண்ணேன்‌. என்‌ 
ஓட்டத்தைச்‌ 
சந்தோஷத்தோடே 
முடிக்கவும்‌, 
தேவனுடைய 
இருபையின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கம்‌ பண்ணும்‌ 
படிக்கு நான்‌ கர்த்‌ 
தராதிய இயேசுவினி 
டத்தில்‌ பெற்ற 
ஊழியத்தை நிறை 
வேற்றவுமே 
விரும்புதிறேன்‌. 
அப்போஸ்தலர்‌ 20:24 


248 


ரோம்‌ : பவுல்‌ அப்போஸ்தலன்‌ 


பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு எழுதினான்‌ : “விசுவாசத்தின்‌ நல்ல போராட்டத்தைப்‌ 
போராடு. நித்திய ஜீவனைப்‌ பற்றிக்கொள்‌. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய்‌” 
(1 தீமோத்தேயு &:12). போராட்டம்‌ பற்றி அவன்‌ தெரிந்து வைத்திருந்தான்‌. 


அவன்‌ தனது அநுபவங்களில்‌ சிலவற்றைக்‌ கொரிந்து சபைக்கு எழுதினான்‌. 
“மிகுந்த பொறுமையிலும்‌, உபத்திரவங்களிலும்‌, நெருக்கங்களிலும்‌, 
இடுக்கண்களிலும்‌, அடிகளிலும்‌, காவல்களிலும்‌, கலகங்களிலும்‌, பிரயாசங்‌ 
களிலும்‌, கண்விழிப்புகளிலும்‌, உபவாசங்களிலும... கனவீனத்திலும்‌, துர்க்‌ 
கீர்த்தியிலும்‌... எத்தரென்னப்பட்டாலும்‌ நிஜஸ்தராகவும்‌, அறியப்படாதவை 
களென்னப்பட்டாலும்‌ நன்றாய்‌ அறியப்பட்டவர்களாகவும்‌, சாகிறவர்களென்னப்‌ 
பட்டாலும்‌ உயிரோடிருக்கிறவர்களாகவும்‌, தண்டிக்கப்படுகிறவர்கள்‌ என்னப்‌ 
பட்டாலும்‌ கொல்லப்படாதவர்களாகவும்‌, துக்கப்படுகிறவர்கள்‌ என்னப்பட்டாலும்‌ 
எப்பொழுதும்‌ சந்தோஷப்படுகிறவர்களாகவும்‌, தரித்திரர்‌ என்னப்பட்டாலும்‌ 
அநேகரை ஐசுவரியவான்களாக்குகிறவர்களாகவும்‌, ஒன்றுமில்லாதவர்களென்னப்‌ 
பட்டாலும்‌ சகலத்தையும்‌ உடையவர்களாகவும்‌ எங்களை விளங்கப்‌ 
பண்ணுகிறோம்‌” (2 கொரிந்தியர்‌ 64-5, 8:10) 

மரணத்‌ தண்டனை அறிவிக்கப்பட்டு சிறையிலிருந்து பவுல்‌ பிலிப்பிய 
திருச்சபைக்கு எழுதினான்‌. “கிறிஸ்து எனக்கு ஜீவன்‌, சாவு எனக்கு ஆதாயம்‌. 
ஆகிலும்‌ சரீரத்தில்‌ பிழைத்திருக்கிறதினாலே என்‌ கிரியைக்குப்‌ பலனுண்டா 
யிருப்பதால்‌, நான்‌ தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன்‌. 
ஏனெனில்‌ இவ்விரண்டினாலும்‌ நெருக்கப்படுகிறேன்‌. தேகத்தை விட்டுப்‌ 
பிரிந்து, கிறிஸ்துவுடனேகூட இருக்க எனக்கு ஆசையுண்டு.... அப்படியிருந்தும்‌, 
நான்‌ சரீரத்தில்‌ தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம்‌” (பிலிப்பியர்‌ 1:21- 
24). 

ஆனால்‌ சில வருஷங்கள்‌ சென்றப்பின்‌ பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு 
எழுதினான்‌. “நல்ல போராட்டத்தைப்‌ போராடினேன்‌, ஒட்டத்தை முடித்தேன்‌. 
விசுவாசத்தைக்‌ காத்துக்கொண்டேன்‌” (2 தீமோத்தேயு 4:7). ரோம்‌ நகரில்‌ 
தனது & வயதில்‌ பவுல்‌ நேரோ ராயனால்‌ சிரத்தேதம்‌ பண்ணப்பட்டு மரித்தான்‌. 


நமது ஜீவியத்தில்‌ என்றாவது நாம்‌ உபத்திரவத்தினூடே தொடர விரும்பினால்‌, 
பவுல்‌ நல்ல உதாரணமாக விளங்குகிறான்‌. பவுல்‌ தனது ஓட்டப்‌ பந்தயத்தைப்‌ 
பொறுமையோடு ஓட ஆரம்பித்தது முதல்‌ துன்பம்‌ அநுபவித்தவன்‌. அப்போஸ்தலர்‌ 
நடபடிகளில்‌ அவனுக்குச்‌ சம்பவித்தவைகளை வாசிக்கும்போது மயிர்கூசி நிற்கிறது. 
ஆனால்‌ தான்‌ சந்தித்த எந்தப்‌ பாடுகளையும்‌ இயேசுகிறிஸ்துவை அறிகிறதற்‌ 
காகவும்‌, அவருடைய மரணம்‌ உயிர்த்தெழுதலில்‌ பங்கு பெறும்படியாக 
எல்லாவற்றையும்‌ நஷ்டம்‌ என்றும்‌ குப்பை என்றும்‌ எண்ணினான்‌. பாடுகள்‌ 
வந்தால்‌ நீயும்‌ பவுலைப்‌ போல நடந்துகொள்ள முடியுமா? கிறிஸ்துவை 
அறிதிறதிலும்‌, அறிவிக்கிறதிலும்‌ எதுவும்‌ உன்னைத்‌ தடுக்கமுடியாது என்று 
பவுலைப்‌ போல உன்னால்‌ கூறுமுடியுமா? நீ இதில்‌ தவறியிருந்தால்‌ பவுலின்‌ 
அருளுரைகளை நினைவூட்டு, அதன்படி நட. 





தலைசிறந்த “ஸ்நானகன்‌” 


நாள்‌ 249 


அவர்‌ பெருகவும்‌, 
நான்‌ சிறுகவும்‌ 
வேண்டும்‌. 
யோவான்‌ 3:30 


யூதேயா : யோவான்‌ ஸ்நானகன்‌ 


யோவான்‌ ஸ்நானகன்‌ ஒருநாளும்‌ நீதிக்காகப்‌ பேசாமலிருந்ததில்லை. ஏரோது 
ராஜா தனது மனைவியைப்‌ புறக்கணித்து, தன்‌ சகோதரனின்‌ மனைவியைச்‌ 
சேர்த்தபோது, யோவான்‌ ஸ்நானகன்‌ அவனை எதிர்த்து கண்டித்தான்‌. நீ 
இப்படி செய்தால்‌ தேவனுடைய கட்டளையை மீறுவாய்‌ என்று கூறினான்‌. 
தன்‌ செய்கையை யோவான்‌ கண்டித்ததினால்‌ அவனை வெறுத்த ஏரோது, 
ஜனங்கள்‌ அவனைத்‌ தீர்க்கதரிசியாக மதித்ததினிமித்தம்‌ அவனுக்குப்‌ 
பயந்திருந்தான்‌. அவனைக்‌ கொன்றுபோட ஏரோது ஆசையாக இருந்தாலும்‌, 
அப்படிச்‌ செய்வதினால்‌ மக்களின்‌ பகையையும்‌ கிளர்ச்சியையும்‌ சந்திக்க 
நேரிடுமே என்று ஆலோசித்தான்‌. ஏரோதியாள்‌ என்ற தனது புதிய மனைவியின்‌ 
கட்டாயத்தினிமித்தம்‌, ஏரோது அவனைக்‌ காவலில்‌ போடுவித்தான்‌. இப்படி 
அவனைப்‌ பழிவாங்கினான்‌. 


தான்‌ காவலிலிருக்கையில்‌, யோவான்‌ ஏற்கனவே தான்‌ தீர்க்கத்தரிசனம்‌ 
கூறின வரப்போகிறவர்‌ இவர்தானா என்றறியும்படி இயேசுவிடம்‌ தன்‌ சீடர்களை 
அனுப்பினார்‌. மேசியா வந்துவிட்டார்‌. அவர்‌ வரப்போகும்‌ தேவனுடைய 
ராஜ்யத்தையும்‌ அவருடைய நீதியையும்‌ குறித்துப்‌ பேசினார்‌. இயேசு செய்த 
அற்புதங்கள்‌ அவர்‌ பேசின வார்த்தைகளுக்கு உறுதியளித்தது, இப்போது 
யோவான்‌ புரிந்து கொண்டான்‌. தனது வேலை முடிந்தது. தனக்குச்‌ 
சம்பவித்தவைகளைக்‌ காட்டிலும்‌ இயேசு இப்போது பெரியவராக இருக்கிறார்‌. 
நான்‌ சிறுகவும்‌ அவர்‌ பெருகவும்‌ வேண்டும்‌ என்று கூறியதை நினைவு 
படுத்தினான்‌. 

ஏரோது ராஜாவின்‌ பிறந்தநாள்‌ வந்தபோது, ராஜதானியின்‌ பிரபுக்களுக்கு 
ஓர்‌ விருந்து ஏற்பாடு செய்தான்‌. அதில்‌ தனது மகளை அனைவருக்கும்‌ முன்பு 
நாட்டியம்‌ ஆடும்படி ராணி ஏரோதியாள்‌ அனுப்பி வைத்தான்‌. அதைக்‌ கண்டு 
பூரித்த ஏரோது அவள்‌ என்னக்‌ கேட்டாலும்‌ தருவேன்‌ என்று வாக்களித்தான்‌. 
அதன்படி மிக வஞ்சகமாக, யோவானின்‌ தலையை ஒரு தட்டையில்‌ எனக்குத்‌ 
தரவேண்டும்‌ என்று கேட்டாள்‌. தனது பிரபுக்களுக்கெதிரில்‌ தன்‌ மானத்துக்குப்‌ 
பயந்த ஏரோது அதைத்‌ தவிர்க்கமுடியாமல்‌, யோவானின்‌ சிரச்சேதத்துக்கு 
ஆளனுப்பினான்‌. 


அநேகர்‌ தங்கள்‌ தைரியத்தில்‌ மிஞ்சி புகழ்பெறுகின்றனர்‌. ஆனால்‌ இரத்த சாட்சிகள்‌ 
பேர்புகழுக்காகத்‌ தியாகஞ்செய்தனர்‌. அவர்களின்‌ வாழ்வின்‌ கதையைப்‌ படித்துப்‌ 
புகழலாம்‌. ஆனால்‌ அதன்‌ காரணங்களை மறந்துவிடக்கூடாது. தங்கள்‌ தீவனை 
இழந்தவர்கள்‌ இயேசுவை மகிமைப்படுத்தவே மரித்தார்கள்‌. நமது வாசிப்பின்‌ 
மூலம்‌ சரீரத்தையும்‌ இரத்தத்தையும்‌ போற்றாமல்‌ கர்த்தரைப்‌ போற்றுவோமாக. 
நீங்கள்‌ வாசிப்பது நேசிப்பதும்‌ செய்வதும்‌ கிறிஸ்தவ சமுதஅயத்தின்‌ நடுவில்‌ 
பேர்ப்புகழுக்கென்று இராமல்‌, அவைகள்‌ இயேசுவின்‌ மூலம்‌ நமது பரமபிதாவுக்குப்‌ 
புகழ்‌ தருவதாக இருக்க வேண்டும்‌. 


ர்‌ 
249 








தலயசிறந்த பெயர்ப்‌ பதிவாளர்‌ 


நாள்‌ 250 


மேலும்‌, வாய்கள்‌ 
யாவும்‌ அடைக்கப்படும்‌ 
படிக்கும்‌, உலகத்தார்‌ 
யாவரும்‌ தேவனுடைய 
ஆக்கினைத்‌ தீர்ப்புக்கு 
ஏதுவானவர்களாகும்‌ 
ரோமர்‌ 3:19 


250 


கம்யூனிஸ சிறை : ஃப்லோரிகா 


“ப்லோரிகா சந்தேகித்து நம்பிக்கையை எதிர்த்தாள்‌. பல வாரங்களாக அங்கு 
வந்த பெண்கள்‌ ஒவ்வொருவராக மறைவதைக்‌ கண்டு வந்தாள்‌. அவர்களின்‌ 
பெயர்‌ அழைக்க ஒவ்வொருவராக வெளியேறினர்‌. அந்தப்‌ பெண்கள்‌ சிறையின்‌ 
கூடத்துக்குள்‌ கூடினார்கள்‌. அவர்கள்‌ விடுதலை பெறுவார்களோ, அல்லது 
அவர்களுக்கு என்ன சம்பவிக்கும்‌ என்று யாருக்கும்‌ தெரியாது. 


அவள்‌ பெயர்‌ அழைக்கப்பட்டபோது, தேவசித்தத்திற்கு தன்னை 
அர்ப்பணித்து, எதுவாயினும்‌ அவருக்கென்று என்ற தீர்மானத்துடன்‌ தனது 
பெயர்ப்‌ பதிவுசெய்தாள்‌: 

மேஜையின்‌ அருகில்‌ அமர்ந்திருந்த சிறை அதிகாரி, “பார்‌, இந்த இடத்தில்‌ 
என்னைவிட யாரும்‌ பெரியவன்‌ இல்லை. கடவுளையும்‌ தான்‌ சேர்த்து 
கூறுகிறேன்‌. இம்மட்டும்‌ இதுவரை உங்கள்‌ கடவுள்‌ எந்த உபாதையும்‌ 
நடப்பிக்கவில்லை. அதாவது, ஓரு கம்யூனிஸ சமுதாயத்தில்‌ கடவுள்‌ என்று 
யாரும்‌ அவசியமில்லை என்பதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும்‌. இதை நீ 
ஓப்புக்கொண்டாயா? நீ இங்கிருந்து விடுதலை பெற்றால்‌, கடந்த சில 
ஆண்டுகளில்‌ நாங்கள்‌ அடைந்த சாதனைகளைக்‌ காண ஆரம்பிப்பாய்‌. அது 

வறும்‌ ஆரம்பம்‌ மட்டுமே!” என்றான்‌. 

ஃப்லோரிகா மேஜையிலிருந்த பதிவேடுகளில்‌ நோட்டம்‌ விட்டப்படி கூறினாள்‌: 
“நீங்கள்‌ அதிகாரம்‌ பெற்றவர்கள்‌. என்னைப்பற்றின விவரங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌, என்‌ முடிவைத்‌ தீர்மானிக்கத்தக்கதான எழுத்து வடிவத்தில்‌ 
நான்‌ கண்டிராத உண்மையென சவதரித்திருப்பீர்கள்‌. ஆனால்‌ தேவன்‌ 
எல்லாரையுங்‌ குறித்துப்‌ பெயர்பதிவு செய்கிறார்‌. அவரில்லாமல்‌ நம்மில்‌ யாருக்கும்‌ 
ஜீவன்‌ இராது. எனவே, நீங்கள்‌ என்னை விடுதலை செய்தாலும்‌, அல்லது 
இங்கேயே சிறைபிடித்தாலும்‌ எனக்கு ஒன்றுமில்லை. அதை எனக்கு 
நன்மையாகவே ஏற்றுக்கொள்ளுவேன்‌.” 

மூன்று நாட்கள்‌ சென்றப்பின்‌ ஃப்லோரிகா விடுதலை செய்யப்பட்டாள்‌. 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ சிறு பிராயத்தில்‌ பள்ளி செல்லும்போது, வெகுசீக்கிரத்தில்‌ 
எழுதுகோலின்‌ அவசியத்தை உணருவார்கள்‌. தவறு செய்கிற மாணவர்களின்‌ 
பெயரைக்‌ கரும்பலகையில்‌ எழுதுகிறதைக்‌ கண்டு எச்சரிக்கப்படுகிறார்கள்‌. 
தமக்குத்‌ தொந்தரவு கொடுப்பவர்களை விலக்கும்படி யாராவது பெயர்‌ எழுதினால்‌ 
எவ்வளவு நன்றாயிருக்கும்‌ என்று நாம்‌ நினைப்பதுண்டல்லவா? நமது 
அதுபவத்தினிமித்தம்‌ “தேவன்‌ பெயரெழுதுகிறார்‌”” என்பதை மறந்து 
உலககவலைகளில்‌ சிக்கி தவிக்கிறதில்லையா? முழு உலகமும்‌ தேவனுக்குப்‌ 
பதில்‌ சொல்லவேண்டும்‌ என்று வேதம்‌ கூறுகிறது. ஆதலால்‌, பொல்லாங்கு 
உன்னைத்‌ தலைமீறும்போது, அது தண்டிக்கப்படும்‌ என்பதை அறிந்து 
மனந்தளராதே. அவை எல்லாவற்றையும்‌ ஒருநாள்‌ தேவன்‌ நியாயத்தில்‌ 
கொண்டுவந்து நிறுத்துவார்‌. 


தலை சிறந்த புரட்சியாளர்கள்‌ 


நாள்‌ 251 


விசுவாசத்தில்‌ நல்ல 
போராட்டத்தைப்‌ 
போராடு, நித்திய 
ஜீவனைப்‌ 
பற்றிக்கொள்‌; 
அதற்காகவே 
அழைக்கப்பட்டாய்‌; 
அநேக சாட்சிகளுக்கு 
முன்பாக நல்ல 
அறிக்கை 
பண்ணினவனு 
மாயிருக்கிறாய்‌. 

1 தீமோத்தேயு 61/2 


ரோம்‌ 


தொடக்கக்‌ காலக்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஆவிக்குரிய புரட்சியாளர்களாய்‌ இருந்தார்கள்‌. 
சிலை வணக்கத்தை அநுசரித்து வந்த சமுதாயத்தில்‌ அதை மறுத்தவர்கள்‌ 
“தேவனில்லாதவர்கள்‌” என வர்ணிக்கப்பட்டார்கள்‌. ரோம்‌ சமுதாயம்‌ இவர்களை 
ஓரு அச்சுறுத்தலாக கருதினார்கள்‌. அவர்கள்‌ அதிக பெரும்பான்மை பலம்‌ 
வாய்ந்த அரசை எதிர்ப்பதன்‌ மூலம்‌ வெளியுலகுக்கு மிகவும்‌ பிரபலமான 
அச்சுறுத்தலாகவும்‌ ரோம அதிகாரத்துக்கு சவாலாகவும்‌ காணப்பட்டார்கள்‌. 
அவர்களை அழிக்க வினோதமானதாகவும்‌ மற்றும்‌ நவீன யுக்திகளும்‌ 
கையாளப்பட்டதால்‌ கிறிஸ்தவர்கள்‌ அதிகமாக வெறுக்கப்பட்டார்கள்‌. 


கிறிஸ்துவின்‌ வருகையின்‌ போது மறுரூபம்‌, இறுதி நியாயத்தீர்ப்பு 
ஆகியவற்றை வலியுறுத்தி கூறுவதன்‌ மூலம்‌ அவர்கள்‌ தீவிர புரட்சியாளர்களாகக்‌ 
கருதப்பட்டார்கள்‌. ரோமப்‌ பேரரசைவிட இயேசுகிறிஸ்து மிகவும்‌ வல்லவர்‌ என்று 
அதிகாரத்துடன்‌ சொன்னார்கள்‌. எனவே, ரோமப்‌ பேரரசு சட்டவிரோதமான 
கட்டளையைக்‌ கிறிஸ்தவர்களுக்கு எதிரிடையாகப்‌ பிறப்பித்தது. பேரரசரின்‌ 
ஆட்சியை விரோதித்த எவருக்கும்‌ மன்னிப்பு மறுக்கப்பட்டது. ரோம சாம்ராஜ்ஜியம்‌ 
ஒன்றன்‌ பின்‌ ஒன்று மிகக்‌ கடுமையான துன்புறுத்தலை அமுல்‌ படுத்தியது. 

புரட்சி செய்தவர்கள்‌ நாளடைவில்‌, “இரத்த சாட்சிகள்‌" என்று 
அழைக்கப்பட்டார்கள்‌. பேரரசனுக்கும்‌, நீதிபதிகளுக்கு முன்பாகவும்‌, நல்ல 
ராணவ வீரர்களாகவும்‌ மற்றும்‌ கிறிஸ்துவின்‌ சாட்சியாகவும்‌ விளங்கினார்‌. 
இவர்கள்‌ ரோம சாம்ராஜ்ஜியத்தின்‌ சோதனையின்‌ போது மரணத்தை 
ருசிபாராதவர்கள்‌ என்று கண்டுப்பிடிக்கப்பட்டாலும்‌, “இரத்த சாட்சிகள்‌” அல்லது 
“மன்னிப்பு கோருகிறவர்கள்‌” என்றழைக்கப்பட்டனர்‌. 

இவர்களால்‌ அவர்களை எவ்விதத்திலும்‌ மாற்ற முடியவில்லை. சாதகமான 
சூழ்நிலைகள்‌ வாய்க்காத போதும்‌ கூட கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாகத்‌ 
தங்களை நிலைநிறுத்தத்‌ தயங்காதவர்களாய்‌ இருந்தார்கள்‌. கிறிஸ்துவுக்காக 
ஒவ்வொருவரும்‌ நவீனகால புரட்சியாளர்களாகத்‌ திகழ்கிறார்கள்‌. 


இன்று வாழும்‌ நம்மைப்போல, வரலாற்றின்‌ இரத்த சாட்சிகள்‌ ஆவிக்குரிய 
யுத்தத்தில்‌ போர்‌ வீரர்களாயிருந்தார்கள்‌. சிலுவையில்‌ தம்மை ஒப்புக்கொடுத்ததின்‌ 
மூலம்‌ அந்தகாரத்தின்‌ அதிகாரங்களை இயேசு முறியடித்தபோது, இந்த யுத்தம்‌ 
தொடங்கி விட்டது. அவர்‌ பாதாளத்தை ஜெயித்து, பிசாசை வென்றார்‌. இரத்த 
சாட்ரிகள்‌ தங்களது சரீரப்‌ பெலத்தால்‌ யுத்தம்‌ செய்யாமல்‌, ஆவிக்குரிய 
ஆயுதங்களைக்‌ கொண்டு போரிட்டார்கள்‌. சாத்தானின்‌ மேல்‌ ஜெயம்‌ கொண்ட 
செய்தியைத்‌ தடைச்‌ செய்யப்பட்ட தேசங்களில்‌ பயமின்றி பிரசங்கித்தனர்‌. 
அவர்களது சொத்து அவர்களது நம்பிக்கையை பராமரிக்க, தங்களது தீவனையம்‌ 
பணயம்‌ வைத்தார்கள்‌. எங்கே உங்களது யுத்தத்தைத்‌ தொடங்குவீர்கள்‌? நீங்கள்‌ 
உங்கள்‌ மனந்திரும்பும்‌ ஆயுதங்களைக்‌ எடுக்க விரும்புகிறீர்களா? 








மாபெரும்‌ கட்டளை 


நாள்‌ 252 


252 


ஏன்‌ அயலாருக்கு உதவி செய்யும்படி கர்த்தரிடத்தில்‌ 
கெஞ்சினேன்‌. 
சீமை தேசங்களுக்கு நற்செய்தியை எடுத்துச்‌ செல்லவும்‌ 
நோயாளிகளை ஆறுதல்‌ படுத்தவும்‌ வேண்டினேன்‌. 
அவர்‌ என்னிடம்‌, 
நீ என்னிடம்‌ அன்பு கூர்ந்தால்‌, ஏன்‌ கைகளாய்‌ இரு, என்றார்‌. 
என்னை மரிக்கிறவர்களிடம்‌ அனுப்பும்‌, கர்த்தாவே, ஏன்று 
ிஜ.பித்தேன்‌ 


வீதியிலுள்ள அநரதைகளையும்‌ சிறைக்கைதிகளையும்‌ 
சந்திக்கும்படி கேட்டேன்‌. ஆனரல்‌ அவர்‌ என்னிடம்‌, 
நீ என்னில்‌ அன்பு கூர்ந்தால்‌ என்‌ கரல்களாய்‌ இரு, என்றார்‌. 


நான்‌ கர்த்தரிடம்‌ ஏழைகளை பார்க்கும்படி கேட்டேன்‌ 
அழுகின்ற ஒவ்வொரு குழந்தையையும்‌ ஒவ்வொரு 
மனிதனின்‌ தேவையையும்‌ 
நேக்கும்‌ ஏன்று கேட்டேன்‌, ஆனால்‌ அவர்‌ என்னிடம்‌, 
நீ ஏன்னில்‌ அன்பு கூர்ந்தால்‌ ஏன்‌ கண்களரய்‌ இரு, என்றார்‌. 


நான்‌ கர்த்தரிடம்‌ உம்மை சேவிக்க விரும்புகிறேன்‌, 
ஆனால்‌ அதை எப்படி ஆரம்பிப்பது என்று எனக்கு 
தெரியவில்லை என்றேன்‌. 


அன்பே அதன்‌ உத்தரவு என்று அவர்‌ தொடர்ந்தார்‌. 
நீ என்னில்‌ அன்பு கூர்ந்தால்‌ ஏன்‌ இருதயமாய்‌ இரு, என்றார்‌. 





கலைச்‌ 


நாள்‌ 253 


உங்கள்‌ 
சகோதரனும்‌, இயேசு 
கிறிஸ்து வினிமித்தம்‌ 
வருகிற உபத்‌ 
திரவத்திற்கும்‌ 
அவருடைய ராஜ்‌ 
ஜியத்திற்கும்‌ அவரு 
டைய 
பொறுமைக்கும்‌ 
உங்கள்‌ உடன்‌ 
பங்காளனுமா 
யிருக்கிற யோவா 
னாகிய நான்‌ தேவ 
வசனத்தினிமித்தமும்‌, 
இயேசு கிறிஸ்து 
வைப்‌ பற்றிய சாட்சி 
யினிமித்தமும்‌, பத்மு 
என்னும்‌ தீவிலே 
இருந்தேன்‌. 
வெளிப்படுத்தல்‌ 1:9 


சிறந்த கண்‌ விழிம்பு 


பத்மூ : அப்போஸ்தலன்‌ யோவான்‌ 


கொதிக்கிற எண்ணையில்‌ போடப்பட்டு, சாகாமல்‌ இருக்கின்றவரை உங்களால்‌ 
என்ன செய்ய முடியும்‌? 


டோமிட்டன்‌ என்ற ரோமப்‌ பேரரசன்‌ யோவானைக்‌ கொதிக்கின்ற 
எண்ணையில்‌ போட்டபோது, யோவான்‌ அதிலிருந்து பிரசங்கத்தைத்‌ 
தொடர்ந்தார்‌. ஒரு சமயம்‌ அவர்‌ விஷம்‌ குடிக்கக்‌ கட்டாயப்படுத்தப்பட்டார்‌. 
மாற்கு 16:18-ன்படி, அவருக்குத்‌ தீங்கு நேரிடவில்லை. கி.பி, 97-ல்‌ எபேசு 
திருச்சபை போதகராய்‌ இருந்த அவர்‌ பத்மூ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார்‌. 
இந்த எல்லா உபத்திரவங்கள்‌ மத்தியிலும்‌ இன்னும்‌ தனது ஊழியம்‌ 
நிறைவேற்றப்படாதிருக்கையில்‌, உயிரோடுக்‌ காப்பாற்றப்பட்டார்‌. இன்னும்‌ 
அவருக்கு ஓரு வெளிப்பாடு காத்திருந்தது. 


அவர்‌ ஒரு குகையில்‌ இருக்கும்போது, அந்தத்‌ தரிசனம்‌ வெளியானது. 
சபைகளின்‌ காலங்களுக்கு இந்த தரிசனமானது, “வெளிப்படுத்தின விசேஷம்‌” 
என்ற புத்தகமாக சுவிசேஷ ஒளியாக விளங்குகிறது. கிறிஸ்துவினுடைய 
இரண்டாம்‌ வருகைக்குரிய அம்சங்களை வெளிப்படுத்துகிறது. இயேசுவின்‌ 
வருகையையும்‌, அவரைச்‌ சந்திக்கும்‌ விதத்தையும்‌ சித்தரிக்கிறது. கர்த்தருடைய 
மகிமையான வருகையை விசுவாசிகளுக்குத்‌ தட்டி எழுப்பும்‌ மிக வல்லமையுள்ள 
சக்தியாக விளங்குகிறது. 

யோவான்‌ நாடு கடத்தப்பட்டு 2 ஆண்டுகள்‌ சென்று, டொமினிஷியன்‌ 
சக்கரவர்த்தி மரித்தான்‌. யோவான்‌ எபேசுவிலிருந்த தனது திருச்சபைக்குத்‌ 
திரும்பினான்‌. சீஷர்‌ எல்லாரிலும்‌ இளைஞனாக இருந்தவன்‌ சீஷர்‌ 
எல்லாரையும்விட முதிர்வயதுள்ளவனாக தனது 80-ம்‌ வயதுவரை சமாதானமாக 
எபேசுவிலே வாழ்ந்து மரித்தான்‌. இயேசுவின்‌ எக்லீஷியாவில்‌ சுமார்‌ 5௦ 
ஆண்டுகள்‌ வல்லமையாகச்‌ சேவை புரிந்தான்‌. 


தேவனுடைய ஊழியத்தைவிட்டு ஒருவர்‌ விலகவே முடியாது. யோவானைக்‌ 
கேட்டுப்பார்‌. சராசரி வயதில்‌ மரிக்கவேண்டியவன்‌ முதிர்வயதுவரை வசிதது 80 
ஆண்டுகளைக்‌ கடந்தான்‌. இன்று ஒருவேளை நீயும்‌ உன்‌ மட்டில்‌ தேவனைச்‌ 
சேவிக்கும்‌ சேவையில்‌ தன்னந்தனியாகத்‌ தத்தளிக்கலாம்‌. ஒருவேளை 
என்னைவிட திறமை, கல்வியில்‌ பெருகினவர்கள்‌ இருக்க, என்னைவிட இளைஞர்‌ 
பலர்‌ இருக்க, “நான்‌ ஏன்‌?”” என்று யோசிக்கக்கூடும்‌. அல்லது நான்‌ இன்னும்‌ 
இளைஞன்‌, திருமணமாகாதவன்‌ அல்லது குடும்பஸ்தன்‌ என்று குறைபடக்கூடும்‌. 
ஆனால்‌ உன்னைக்‌ குறித்து தேவனுடைய யோசனையைத்‌ தெரியாதிருக்கிற நீ 
எப்படி உன்‌ நினைவில்‌ குறைவுபடுத்த வேண்டும்‌? உனக்குள்‌ வல்லமையை 
வளர்த்து அதன்‌ அடிப்படையில்‌ குறைவான யோசனைகளுக்கு இடங்கொடாமல்‌ 
தேவனுக்கென்று ஜீவிக்கும்படி தேவன்‌ விரும்புகிறார்‌. உன்‌ வாழ்வில்‌ நீ 
சாதிக்கும்படியான அடுத்தபடியில்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்று தேவனிடம்‌ 
இன்று கேள்‌. 


253 





அத்து மீறின கீழ்ப்படியாமை 


நாள்‌ 254 


தேவனாலேயன்றி 
ஒரு அதிகாரமு 
மில்லை, 
உண்டாயிருக்கிற 
அதிகாரங்கள்‌ 
தேவனாலே 
நியமிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. 
ரோமர்‌ 13:1 


254 


எரிகோ : ராகாப்‌ 


எரிகோவை வேவு பார்ப்பதற்காக, இரண்டு ஒற்றர்களை யோசுவா 
அனுப்பியபொழுது, வேசியாகிய ராகாப்‌ வீட்டில்‌ தங்களை ஒளித்துக்‌ 
கொண்டார்கள்‌. ராகாபினுடைய வீடு எரிகோ கோட்டை மதில்‌ ஓரமாய்‌ 
அமைந்திருந்தது. அந்தக்‌ கோட்டை சட்டத்திற்கு புறம்பான விரும்பத்‌ தகாத 
பார்வையாளர்களைத்‌ தடுப்பதற்காக அப்படி கட்டப்பட்டிருந்தது. இஸ்ரவேலுடைய 
ஒற்றர்கள்‌ பட்டணத்திற்குள்‌ நுழைந்திருப்பதை அறிந்த இராஜா ராகாபுக்கு ஒரு 
கட்டளையை அனுப்பிவைத்தான்‌. வீட்டிற்குள்‌ நுழைந்த ஒற்றர்களை 


ஓப்படைக்கும்படியாக ராஜா அவளுக்கு கட்டளையிட்டான்‌. 


ராகாப்‌ ராஜாவுடைய கட்டளையை மீறி ஒற்றர்களை ஓளித்து வைத்திருந்தாள்‌. 
அவர்கள்‌ எங்கே இருக்கிறார்கள்‌ என்பதை அறியக்‌ கூடாதபடி ஒளித்து 
வைத்திருந்தாள்‌. நள்ளிரவில்‌ அவர்களை கூடையில்‌ வைத்து மதில்‌ வழியாக 
நகரத்திற்கு புறம்பே அவர்களை போக விட்டாள்‌. 

இஸ்ரவேலின்‌ தேவனை பற்றி ராகாப்‌ கொஞ்சம்‌ அறிந்திருந்தாள்‌. அதனால்‌ 
இத்த ஓற்றர்களுக்கு உதவிசெய்ய ஆயத்தமாய்‌ இருந்தாள்‌. அவளுடைய மேற்பட்ட 

தன்னுடைய உயிரையும்‌ பணயம்‌ வைத்து இஸ்ரவேலர்களுக்கு 

தக்கன்‌. இதன்‌ பலனாக அவளுடைய உயிர்‌ தப்பினது. 

அப்போஸ்தலர்‌ 9:25-ல்‌ பெரிய ஒரு நிகழ்வு நடந்தது. பவுல்‌ மனந்திரும்பின 
உடனே தமஸ்குவிலே சீஷர்களூடனே பல நாட்களை கழித்தான்‌. 
தேவாலயத்திலே பிரசங்கித்தும்‌ போதித்துக்‌ கொண்டிருந்தான்‌. பவுலுடைய 
மாற்றத்தை அறிந்த யூதர்கள்‌ ஆத்திரமடைந்து அவனை கொலை செய்ய 
ஆலோசனை பண்ணினார்கள்‌. அப்பொழுது பவுல்‌ கர்த்தருடைய சீஷர்களாலே, 
அவன்‌ உயிர்‌ தப்பும்படியாகவும்‌, அவர்களுடைய அந்த கொலை செய்யும்‌ தந்திர 
ஆலோசனைகளிலிருந்து விடுபடுவதற்காகவும்‌ பட்டினத்தின்‌ நுழைவாயில்‌ 
வழியாக கடத்தி விடப்பட்டான்‌. 


மேற்பட்ட அதிகாரத்திற்கு, கழ்ப்படியாமையினால்‌, தடை செய்யப்பட்ட சில 
காரியங்கள்‌ தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள்‌ என்பதை சில கிறிஸ்தவர்கள்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. சீனாவைச்‌ சேர்ந்த கிறிஸ்தவர்கள்‌ உபத்திரவப்படுத்தப்பட்ட 
சபையை சார்ந்து அடிக்கப்பட்டு, பாடுகளை சகிக்கிறார்களா? இஸ்லாம்‌ 
தேசங்களிலே, இஸ்லாமிலிருந்து, கிறிஸ்தவர்களாய்‌ மாறினவர்கள்‌ கொல்லப்‌ 
படுகிறார்களா? எல்லா கிறிஸ்தவர்களும்‌, கர்த்தருடைய கற்பனைகளுக்குக்‌ 

யாமலிருக்க, அரசுகளை கட்டாயப்படுத்த முடியாது. இதிலே சில வரிகளை 
வியாக்கியானப்படுத்துவது, மிகவும்‌ கடினமாயிருக்கிறது. உண்மையில்‌, 
கிறிஸ்தவர்கள்‌ அரசுக்கு விரோதமாக பழிக்கு பழி வாங்குதலை அதுமதிப்பதில்லை. 
கீழ்ப்படியாமை எப்பொழுதுமே, அநுமதிக்கப்படுவதில்லை, கிறிஸ்துவினுடைய 
பிரமாணத்திற்கும்‌, அரசாங்கத்தினுடைய பிரமாணத்திற்கும்‌ இடையில்‌ நாம்‌ 
கட்டாயப்படுத்தப்படும்போது, இந்த பிரச்சனையின்‌ எந்தப்‌ பகுதியில்‌ நீங்கள்‌ 
சித்கியிருக்கிறீர்கள்‌? வேதத்தை ஆராய்ந்து நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்‌. 








மித மிஞ்சிய வஞ்சகன்‌ 


வட கொரியா : வயதான மூதாட்டியார்‌ 


நாள்‌ 255 


அது ஆச்சரியமல்ல, 
சாத்தானும்‌ ஒளியின்‌ 
தூதனுடைய 
வேஷத்தைத தரித்துக்‌ 
கொள்வானே. 
ஆகையால்‌ 
அவனுடைய ஊழியக்‌ 
காரரும்‌ நீதியின்‌ 
ஊழியக்காரருடைய 
வேஷத்தைத்‌ 
தரித்துக்‌ கொண்‌ 
டால்‌ அது ஆச்சரிய 
மல்லவே; 

2 கொரிந்தியர்‌ 11:14-15 


ஒரு நாள்‌ அந்த ஆசிரியை ஒரு சிறப்பான விளையாட்டு விளையாடலாம்‌ என 
எங்களிடம்‌ சொன்னார்கள்‌. ஒரு சிறப்பான புத்தகத்தை எங்கள்‌ வீட்டில்‌ எங்கள்‌ 
பெற்றோர்கல்‌ ஒளித்துவைத்திருப்பதாக அவள்‌ முணுமுணுத்தாள்‌. எங்கள்‌ 
பெற்றோர்கள்‌ படுக்கைக்குச்‌ செல்லுவதற்கு முன்னதாக அந்தப்‌ புத்தகத்தை 
தேடுவதற்கு காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. இந்த புத்தகத்தை இரகசியமாக 
ஆச்சரியப்படும்‌ வகையில்‌, அடுத்த நாள்‌ பள்ளிக்குக்‌ கொண்டு வருவதற்காக, 
வீட்டுக்குச்‌ சென்றவுடன்‌ புத்தகத்தைத்‌ தேடும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டோம்‌. 


“அடுத்த நாளில அந்த வேத புத்தகமாகிய கறுப்பு புத்தகத்தை கொண்டு 
வந்த பதினான்கு பிள்ளைகளில்‌ நானும்‌ ஒருவன்‌. அதற்காக நாங்கள்‌ 
பாராட்டப்பட்டும்‌, ஆரவாரமாக கைத்தட்டப்பட்டும்‌, உற்சாகப்படுத்தப்பட்டோம்‌. 

“அநத பிற்பகலில்‌ நான்‌ வீட்டிற்கு ஓடினேன்‌. ஏனென்றால்‌, நான்‌ ஜெயித்து 
பரிசாகப்‌ பெற்ற சிகப்பு தலை மூடியை காண்பித்து அம்மாவை மகிழ்ச்சி 
வெள்ளத்தில்‌ மூழ்க வைக்கவும்‌ வேகமாக ஓடினேன்‌. அம்மா வீட்டில்‌ இல்லை. 
நான்‌ காத்திருந்தேன்‌, ஆனால்‌ யாரும்‌ வரவில்லை, எனக்கு மிகவும்‌ பசி 
எடுத்ததாலும, உள்ளுக்குள்ளே நோய்வாய்பட்டது போல்‌ உணர்வு 
இருந்ததாலும்‌, மிகவும்‌ இருளாக ஆரம்பித்திருந்ததினாலும்‌ நான்‌ இருக்கையில்‌ 
அமர்ந்து அப்படியே தூங்கி விட்டேன்‌. 

“அடுத்த நாள்‌ நான்‌ இப்பொழுது அரசாங்கத்தின்‌ பாதுகாப்பில்‌ இருப்பதாக 
போலீஸ்‌ அதிகாரிகள்‌ வந்து சொன்னார்கள்‌. நான்‌ அதற்கப்புறம்‌ என்‌ 
பெற்றோர்களைப்‌ பார்க்கவே இல்லை.” 

வடகொரியாவிலிருந்து வந்த ஒரு வயதான மூதாட்டியார்‌ இந்தக்‌ கதையைச்‌ 
சொன்னார்கள்‌. பெற்றோரைப்‌ பற்றிய எந்த ஒரு செய்தியையும்‌ அவள்‌ கேள்விப்‌ 
படவேயில்லை, இப்பொழுது அவள்‌ மன்னிப்புக்காகப்‌ போராடிக்‌ கொண்டிருக்‌ 
கிறாள்‌. இப்படிப்பட்ட சோதனைகளில்‌ கடந்து சென்ற பலரில்‌ அவளும்‌ ஒருவர்‌. 


மக்கள்‌ பொதுவாக எண்ணுகிறபடி கருப்புநிற பிசாசு தனது சிவப்பு ஆடை 
அணிந்து, கையில்‌ சூலாயுதம்‌ எடுத்து உன்னிடம்‌ வருவான்‌ என்று எண்ணாதே. 
அந்தவிதமான ஒரு தோற்றத்தை அதற்குக்‌ கொடுப்பது மிகவும்‌ சுலபம்‌. எனினும்‌ 
இந்தக்‌ கதையில்‌ கூறப்பட்ட சிறுமியைப்போல, பிசாசை வேறே உருவங்களில்‌ 
சந்தக்க நேரிடுகிறது. பிசாசின்‌ தூதர்கள்‌ வழக்கமாக, சமுதாயத்தின்‌ உயர்ந்த 
இடங்களில்‌ காணமுடிகிறது. தனது வியாபார அணுகுமுறையில்‌ மிகவும்‌ சாந்த 
மாகப்‌ பேசுகிறவர்கள்‌ உண்டு. அல்லது பேராசிரியர்‌ யூட்டர்‌ என்ற முறையில்‌ 
அவர்கள்‌ வீசுகிற வாளின்‌ தன்மையை நன்றாக உணர்ந்திருப்பீர்கள்‌. இந்தக்‌ 
கதையிலுள்ள சிறுமி பிசாசின்‌ யுக்திகள்‌ தவறான தோற்றம்‌ கொண்டவை என்று 
பின்பு கண்டறிந்தாள்‌. நாமும்‌ நமது லெள£க சத்துருவையும்‌ மாம்சத்தில்‌ வரும்‌ 
பாவ சோதனைகளையும்‌ கண்டறிந்து விலக, விலக்கக்‌ கற்க வேண்டும்‌. அதன்‌ 
தன்மைகள்‌ யார்‌ மூலமாக எந்தச்‌ சாயலில்‌ வந்தாலும்‌ நாம்‌ விழிப்புள்ளவர்களாக 
அவற்றைத்‌ தவிர்க்க வேண்டும்‌, நீ சத்துருவிடம்‌ சுலபமாகத்‌ தோற்கிறவனா? 
உன்னைச்‌ சுலபமாக யாராவது ஏமாற்றமுடியுமா? விழித்திருந்து அவனுக்கு எதிர்த்து 
தில்லு. 


255 





தலை சிறந்த கைதி 


நாள்‌ 256 


இதினிமித்தம்‌, 
பவுலாகிய நான்‌, 
புறஜாதியாயிருக்கிற 
உங்கள்‌ பொருட்டுக்‌ 
கிறிஸ்து 
இயேசுவினிமித்தம்‌ 
கட்டுண்டவனா 
யிருக்கிறேன்‌. 
எபேசியர்‌ 3:1 


256 


வியட்நாம்‌ : டீனா டிரங்‌ 


டீனா டிரங்‌, பலநூறு மைல்களைக்‌ கடந்து மிதிவண்டியில்‌ மிக மோசமான 
பழுதடைந்த சாலைகளில்‌ சென்று கொஹோ என்ற மலைவாசிகளுக்கு ஊழியம்‌ 
செய்தான்‌. வியட்நாமில்‌ காணப்படுகின்ற அரசினால்‌ தடைச்‌ செய்யப்பட்ட ௨ 
மலை வாழ்‌ இனங்களில்‌ இதுவும்‌ ஒன்று. 1995-ம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ 4-ம்‌ தேதியன்று 
அந்த கிராமத்தில்‌ அவர்‌ நுழைந்தபோது, காவல்‌ துறையினரால்‌ திடீரென்று 
அவருடைய மிதிவண்டி பறிக்கப்பட்டு, அவரை அடிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. 
இந்த நிகழ்வை அவர்கள்‌ வீடியோ படம்‌ எடுத்து, கிராமவாசிகளுக்கு முன்பாக 
அவரை கேலி செய்தார்கள்‌. 

அவர்‌ சிறைச்‌ சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு “மாத காலம்‌ சிறையில்‌ 
கைதியாக இருந்தார்‌. "இரவும்‌ பகலும்‌ கர்த்தரை நேசி” என்ற 
குழந்தைகளுக்காக அந்தப்‌ பாடலை உச்சரித்து பாடினதினால்‌ அவருடைய 
சிறைவாசம்‌ இன்னும்‌ அதிகரிக்கப்பட்டது. 

இறுதியாக, கிறிஸ்தவர்கள்‌ மற்றும்‌ கிறிஸ்தவ அமைப்புகளிடமிருந்து வந்த 
அழுத்தமான வற்புறுத்தலினால்‌ ஆறுமாதத்திற்கு முன்பாகவே அரசு அவரை 
விடுதலை செய்தது. ஆனால்‌, அவருக்கு உண்மையான ஒரு மனைவியும்‌ 2 
சிறிய குழந்தைகளும்‌ அவருக்காக காத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அந்த 
சுவிசேஷகர்‌ விடுதலை ஆக்கப்படுவதை ஏற்றுக்‌ கொள்ள தயாராக இல்லை. 
அவர்‌ இந்த விலையேறப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி அங்குள்ள இழந்து 
போனவர்களுக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்க இது ஒரு அருமையான வாய்ப்பு 
எனக்‌ கருதினார்‌. அவர்‌ ஏற்கனவே கைதியாக இருந்தபொழுது அவர்கள்‌ 
அவருக்கு என்ன செய்ய முடிந்தது? 

ட்ரங்ஸ்‌ அவர்களுடைய கடும்‌ முயற்சியினால்‌, க்வாங்காய்‌ என்னும சிறையின்‌ 
அருகிலுள்ள இடத்தின்‌ மக்கள்‌ அநேகர்‌ கிறிஸ்துவண்டை வழி 
நடத்தப்பட்டார்கள்‌. இவ்விதமாக ஜெபம்‌, விண்ணப்பம்‌, ஆகியவற்றில்‌ ஆழ்ந்து 
இருக்கின்ற விநோதமான கிறிஸ்தவர்கள்‌, இந்த சுவிசேஷகரால்‌ எழும்பி 
இருக்கிறார்கள்‌ என்று கேட்ட பிறகு இந்த அரிய வாய்ப்பாகிய தேவனுடைய 
இராஜ்ஜியத்தை எப்படி நழுவவிடமுடியும்‌? ட்ரங்ஸ்‌ அவரால்‌ தனக்கு கிடைத்த 
சீக்கிரமான விடுதலை மறுத்து, தன்னுடைய சுவிசேஷ பணியை 
சிறையிலேயே தொடர்ந்து செய்தார்‌. 


ட்ரங்ஸ்‌ ஒரு சமயம்‌ அந்த மாநிலத்தில்‌ (பிரதேசத்தில்‌) கொடுமையான 
சித்திரவதையை அனுபவித்தார்‌. எப்படியாகிலும்‌, அந்த குறித்த காலத்தில்‌ இயேசு 
இறிஸ்துவினுடைய கைதியாக இருப்பதை அவர்‌ தெரிந்து கொண்டார்‌. அந்த 
அரசு அவரை எப்படியாவது ஒழித்துக்கட்ட முயற்சித்தார்கள்‌. அவருடைய புதிய 
எஜமான்‌ இயேசுகிறிஸ்து அவரை மீட்டுக்‌ கொண்டார்‌. இவருடைய நற்செய்தியை 
முடக்கி வைக்க அந்த அரசு முயற்சித்தது. அதனால்‌ இயேசு கிறிஸ்து இந்த 
நற்செய்தியை சிறையின்‌ ஒவ்வொரு அறைக்கும்‌ எடுத்துச்‌ சென்றார்‌. இப்படியாக 
இந்த சுவிசேஷகனுக்கு இரட்டை சந்தர்ப்பங்களைக்‌ கொடுத்து இயேசுகிறிஸ்து 
அவரை உற்சாகப்படுத்தினார்‌. நீங்களும்‌ இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ 
சிறைப்பிடிக்கப்பட்ட கைதியாக இருக்கலாம்‌. உண்மையான எஜமானாகிய 
இயேசுகிறிஸ்துவை உங்கள்‌ வாழ்க்கையில்‌ அனுமதித்தால்‌ எல்லா 
இக்கட்டுகளிலிருந்தும்‌ உங்களை விடுவிப்பார்‌. 








மிகப்‌ பெரிய போதகர்‌ 


நாள்‌ 257 


கிறிஸ்துவின்‌ 
அன்பிலிருந்து 
நம்மைப்‌ பிரிப்பவன்‌ 
யார்‌? ரோமர்‌ 235 


சூடான்‌ : போதகர்‌ லூக்‌ 


“இந்தப்‌ பாடலை (விசுவாச அறிக்கையை) பாடு, இல்லையென்றால்‌ நீ சாவாய்‌,” 
வட சூடானிய சேவகன்‌ உரக்கக்‌ கத்தினான்‌, கைதியான கிறிஸ்தவன்‌ அவன்‌ 
கண்களில்‌ வெறுப்பைக்‌ காண முடிந்தது. இப்படி எத்தனை உயிர்களைப்‌ 
பறித்தானோ? இவன்‌? சேவகன்‌ ஒரு கூரான கத்தியை அந்தக்‌ கிறிஸ்தவனின்‌ 
தொண்டையில்‌ வைத்தான்‌. 

தர்க்கம்‌ அவன்‌ மனதில்‌, “பாடு, நீ பாவப்பட்ட சூழ்நிலையில்‌ 
அகப்பட்டிருக்கிறாய்‌ என்று கடவுளுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. நீ நம்புகிறதற்கு 
எதிராக சில வார்த்தைகளைச்‌ சொல்வதனால்‌ உன்‌ உயிரைக்‌ காப்பாற்றலாமே?” 
என்றது. 

மறுபக்கம்‌, நமது வார்த்தைகளில்‌ வல்லமை அடங்கியிருக்கிறது என்று 
வேதாகமம்‌ கூறுகிறது. ஒருவன்‌ கிறிஸ்துவுக்காக சாட்சி கூறுவதில்‌ வல்லமை 
உண்டு என்று அவன்‌ அறிந்திருந்தான்‌. “தேவ தூஷணம்‌ பேசுவதினால்‌ 
என்ன பிரயோஜனம்‌” ஒரு வேளை அதைக்‌ கருத்தில்‌ கொள்ளாமல்‌ பேசினால்‌ 
என்ன?" என யோசித்தான்‌. கேள்விக்கு எதிர்கேள்வியாக அவன்‌ மனதில்‌ 
மோதிக்‌ கொண்டிருந்தது. அவனது தர்க்கம்‌ அவனிடம்‌ இருநத கிறிஸ்துவின்‌ 
அன்போது மோதினது. 

சூடானிய கிறிஸ்தவர்கள்‌ அடிக்கடி இப்படிப்பட்ட தெரிந்துகொள்ளுதலுக்கு 
ஆளாகிறார்கள்‌. கிறிஸ்துவை விசுவாசித்ததற்காக மரித்த அநேக சகோதர 
சகோதரிகளின்‌ குடும்பங்களையும்‌ கண்டிருக்கிறார்கள்‌. மரித்துபோன இரத்த 
சாட்சிகள்‌ எந்த விதத்திலும்‌ தேவனுடைய மனதைப்‌ புண்படுத்தும்விதமாக 
தங்கல்‌ நாவினால்‌ முஸ்லீம்‌ பாடல்களை உச்சரிப்பதினால்‌ தங்கள்‌ ஆவியைக்‌ 
கறைப்‌ பிடிக்காமல்‌ காத்துக்‌ கொண்டுள்ளனர்‌. 

அவர்களது வாதமெல்லாம்‌, தங்களுக்குள்‌ வாசஞ்செய்கிற கிறிஸ்து அந்தவித 
பாடல்களை பாடமாட்டார்‌ என்பதுதான்‌. எனவே வரும்‌ முடிவை எதிர்கொள்ளத்‌ 
தீர்மானித்தனர்‌. அவர்களுக்குள்‌ வாசஞ்‌ செய்கிற கிறிஸ்து அந்தப்‌ பாடல்களை 
எப்படி பாடமாட்டாரோ, அப்படியே அவர்‌ மரணப்‌ பயமுறுத்தலுக்கு 
அஞ்சுகிறவருமல்ல. இந்த விசுவாசிகள்‌ தங்களை ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்‌ 
மரித்தவர்கள்‌ என்றெண்ணுகின்றனர்‌. அவர்களுக்குள்‌ இருக்கிற கிறிஸ்து எந்த 
விதத்திலும்‌ சேதமடைவதில்லை. 


அனுதினமும்‌ நாம்‌ நமது மனதில்‌ விசுவாசத்துக்கு எதிரான தர்க்கத்தில்‌ 
ஈடுபடுகிறோம்‌. தர்க்கம்‌ ஒத்துப்‌ போ என்கிறது. விசுவாசம்‌ எதிர்த்துப்‌ போராடு 
என்கிறது. நாம்‌ நமது மனசாட்சியைப்‌ பிறருக்காக வேண்டி அமைதி 
படுத்துவோமென்றால்‌ விசுவாசத்துக்கு எதிராக தர்க்கத்துக்கு உடனாளியாகிறோம்‌. 
எத்தனை முறை பிறரை நாம்‌ பிரியப்படுத்தும்படி வேறு பாடல்களைப்‌ 
பாடுகிறோம்‌. ஒருவேளை பிறரை வஞ்சிக்கற வேலை வாய்ப்புகள்‌ நமக்கு 
வருவதால்‌ நாம்‌ பிழைக்கலாம்‌. வேலையைக்‌ காத்துக்‌ கொள்ளும்படி அமைதியாக 
இருந்து விடு என்று தர்க்கம்‌ வலியுறுத்தலாம்‌. உன்‌ வாழ்வில்‌ நீண்டகாலமாக 
அதற்கு நீ கவிபாடியிருந்தால்‌, தேவன்‌ உன்னை மன்னிக்கும்படி மன்றாடு. 
தவறான தர்க்கங்களுக்கு சரியான பதில்‌ தரும்‌ வார்த்தைகளுக்காக தேவனிடம்‌ 
ஜெபி. . 


257 








தலைசிறந்த தலைக்காட்சி பிரசங்கி 


நாள்‌ 258 


இந்தச்‌ 
சுவிசேஷத்தினி 
மித்தம்‌ நான்‌ பாதகன்‌ 
போலக்‌ கட்டப்பட்டு, 
துன்பததை 
அநுபவித்திறேன்‌. 
தேவ வசனமோ 
கட்டப்பட்டிருக்க 
வில்லை. 

2 திமோத்தேயு 2:9 


258 


வியட்நாம்‌ : சகோதரன்‌ கேபி 


முதல்‌ முறையாக கே'பியை தொலைக்காட்சியில்‌ கண்டபோது, அவரது மக்கள்‌ 
ஆச்சரியப்பட்டார்கள்‌. அவரை ஒரு குற்றவாளி என்று அறிமுகஞ்‌ செய்தவுடன்‌ 
அவர்களது உற்சாகம்‌ தணிந்தது. அவர்‌ வியட்நாம்‌ தேசச்‌ சட்டங்களை மீறினார்‌ 
என்று அவதூறாகப்‌ பேசினார்கள்‌. 


சகோதரன்‌ கே'பி செய்த 'குற்றம்‌' என்னவெனில்‌ அரசாங்க அநுமதியின்றி 
தனது வீட்டில்‌ திருச்சபை கூட்டினதுதான்‌. அவரை அவமானப்படுத்தவும்‌, 
நேயர்களை எச்சரிக்கவும்‌ அரசாங்கம்‌ இவ்வாறு ஒளிபரப்பினார்கள்‌. அவரைத்‌ 
தொலைகாட்சி மற்றும்‌ வானொலிமூலம்‌ போலீஸ்‌ பேட்டி கண்டதினால்‌, 
நற்செய்தி பரவ அது ஏதுவாயிற்று. அநேகரை கிறிஸ்துவக்கென்று ஆதாயஞ்‌ 
செய்யும்படி அது அவருக்குப்‌ பிரசங்கமேடையாக உதவியது. அவரைத்‌ 
தொலைகாட்சியில்‌ கண்டவர்கள்‌ அவரை அணுகி, கிறிஸ்துவை அறிய 
வாஞ்சித்தனர்‌. 

ஜனங்கள்‌ என்னை யார்‌ என்று அடையாளம்‌ காணும்படி அவர்கள்‌ என்‌ 
முகத்தைத்‌ தொலைக்காட்சியில்‌ காண்பித்தனர்‌. என்து அயலகத்தார்‌ என்னிம்‌, 
“ஏன்‌ உன்‌ குடும்பத்தைத்‌ தள்ளுகிறாய்‌?'” என்று கேட்டதற்கு, “நான்‌ 
போயாகவேண்டும்‌. ஏனெனில்‌ அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்‌” 
என்று பதிலுரைத்தேன்‌. 

தொலைக்காட்சி பேட்டிகளினாலும்‌ துவண்டுபோகாத கே'பி யைக்‌ கண்ட 
போலீசார்‌ அவரை அழைத்து, மறுமுறை பிரசங்கம்‌ செய்தால்‌ காவலில்‌ 
வைப்போம்‌ என்று பயமுறுத்தினார்கள்‌. “எங்கள்‌ பெயர்கள்‌ ஜீவபுஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருப்பதால்‌, எனது மனைவி மக்கள்‌ களிகூறுகின்றனர்‌. எனது 
முகத்தைப்‌ பிரபலப்படுத்துகிறதின்‌ மூலம்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்க அது ஆதரவு 
தருகிறது. போலீசார்‌ எடுக்கிற முயற்சிகள்‌ அனைத்தும்‌ நான்‌ கிறிஸ்துவுக்குச்‌ 
சாட்சி பகரும்படி உதவுகின்றன.” 


விசுவாசிகள்‌ கொடுமரத்தில்‌ ஆணியடிக்கப்பட்டு, சிறைச்சாலையில்‌ சங்கிலிகளால்‌ 
கட்டப்பட்டு, அல்லது இருட்டறையில்‌ அடைக்கப்படலாம்‌. விசுவாசிகள்‌ 
மறையலாம்‌, ஆனால்‌ நற்செய்தி மறைவதில்லை. கே'பி நினைவூட்டுவது 
என்னவெனில்‌, நற்செய்தி ஒரு கட்டிடத்தையோ, ஒரு கூட்டத்தையோ, அல்லது 
யாராவது விசுவாசியை மட்டும்‌ சார்ந்ததல்ல. திருச்சபை கட்டிடம்‌ இடிக்கப்படலாம்‌, 
கூட்டம்‌ தடைசெய்யப்படலாம்‌, ஒரு விசுவாசியைக்‌ கைது செய்து, கொல்லவும்‌ 
செய்யலாம்‌. கிறிஸ்தவம்‌ குறித்து நீங்கள்‌ கொண்டுள்ள நம்பிக்கை ஒரு 
போதகரையோ, சபையையோ அல்லது கட்டிடத்தையோ மையமாகக்‌ 
கொண்டுள்ளதா? மதம்‌ தடைசெய்யப்பட்ட நாடுகளில்‌ நடப்பதுபோல, உனக்கும்‌ 
நடந்தால்‌ உன்‌ விசுவாசம்‌ இன்னும்‌ செழித்தோங்குமா? இந்தத்‌ தடைகளயயும்‌ 
மிறி தேவனுடைய வார்த்தையானது வல்லமையாக விளங்கும்‌. கே'பியைப்‌ போல 
உனக்கும்‌ சம்பவித்தால்‌, உங்கள்‌ விசுவாசத்தை எந்த முறையில்‌ இன்னும்‌ 
பரப்புவீர்கள்‌? 





நாள்‌ 259 


கர்த்தருடைய ஊழியனாக ஜீவிக்கும்‌ சந்தர்ப்பம்‌ 
அனைவருக்கும்‌ ஏப்போதும்‌ எங்கும்‌ கிடைக்கிறது. 
எதிர்ப்புகள்‌ அவற்றைத்‌ தடைசெய்யத்‌ 
தேவையில்லை 
நமக்கு ஆவிக்குரிய தலைவர்‌ ஒருவர்‌ உண்டு. 
அவரே நம்மை வழிநடத்துகிறார்‌. 





க்யூபா கம்யூனிஸ சிறையில்‌ வாதிக்கப்பட்ட போதகர்‌ 
றோம்‌ ஹ்வைட்‌ தனது சிறிய விமானம்‌ மூலம்‌ 
அந்த தீவில்‌ சுவிசேஷ கைப்பிரதிகள்‌ விநியோகஞ்செய்தவர்‌. 


259 





தலை சிறந்த ரண வைத்தியன்‌ 


ருமேனியா 


நாள்‌ 26 


நானும்‌ என்‌ 
தாதிமாரும்‌ உபவாசம்‌ 
பண்ணுவோம்‌. 
இவ்விதமாகச்‌ 
சட்டத்தை மீறி, 
ராஜாவினிடத்தில்‌ 
பிரவேரிப்பேன்‌; நான்‌ 
செத்தாலும்‌ சாகிறேன்‌. 
எஸ்தர்‌ 4:16 


260 


: டாக்டர்‌ மார்கரேட்டா பெஸ்காரு 


கம்யூனிஸ ருமேனியாவில்‌, ஒவ்வொரு சிறைச்‌ சாலையிலும்‌ ஒரு மருததுவர்‌ 
நியமிக்கப்பட்டிருப்பார்‌. அவர்‌, கைதிகளை விசாரிக்கும்போது, தண்டனை 
கொடுப்பவரை சாவுக்கேதுவான முறையில்‌ தண்டிக்காதபடி, சிறந்த முறையில்‌ 
அவர்களுக்கு எடுத்துக்‌ கூறிக்‌ கொண்டே இருப்பார்‌. ஆனால்‌ சில மருத்துவர்கள்‌, 
கம்யூனிஸ ஆட்சியாளர்களின்‌ கட்டளைப்படியே, மிகக்‌ கடுமையாக 


துன்புறுத்துவார்கள்‌. 


இப்படிபட்ட மருத்துவர்களின்‌ வரிசையில்‌ டாக்டர்‌ மார்கரேட்டா, என்ற மிக 
அழகான ஒரு கிறிஸ்தவ பெண்‌ இருந்தாள்‌. எல்லா மருத்துவ அதிகாரிகளும்‌ 
சிறைச்சாலையில்‌ நுழையும்‌ போது பரிசோதனை செய்யப்படுவார்கள்‌. ஆனால்‌ 
பெஸ்காரு அடிக்கடி, மருந்துகளை கடத்துவது அவளுடைய வழக்கமாக 
இருந்தது. அவரது சுயநலமற்ற முயற்சியினால்‌ பலருடைய உயிர்கள்‌ 
காப்பாற்றப்பட்டன. 

ஒரு சமயம்‌, காசநோய்‌ மருத்துவ பிரிவுக்காக, அவர்கள்‌ நியமிக்கப்பட்டிருந்த 
போது, கம்யூனிஸவாதிகள்‌ ஒரு மனிதனை, கம்யூனிஸத்துக்கு உடந்தையாக 
இருந்து செயல்படும்படியாக, “வித்தியாஸமானவர்கள்‌” என்ற மனிதர்களைப்‌ 
பயிற்றுவித்து பயன்படுத்தினார்கள்‌. 

இந்த வித்தியாசமானவர்கள்‌ இரக்கமில்லாமல்‌, அநேக கிறிஸ்தவ்களை 
துன்புறுத்தி கொலை செய்தார்கள்‌. டாக்டர்‌ பெஸ்காரு சிறைக்கைதிகளை 
மருத்துவ மனைக்கு வந்தவுடன்‌ அந்த செய்தியை கேட்டு, பிறகு அந்த காச 
நோய்‌ வியாதியஸ்தர்களுக்கு மருத்துவம்‌ செய்தார்‌. அவர்கள்‌ நினைத்துப்‌ பார்க்க 
முடியாததை செய்தார்கள்‌. அவர்கள்‌ உயர்‌ அதிகாரிகளிடத்தில்‌ சென்று, 
முறையிட்டு, ஆதரவற்ற கைதிகளுக்கு உதவினார்கள்‌. இதை யாரும்‌ அறியாத 
வகையில்‌ இவர்‌ இந்த நன்மையான காரியங்களை செய்து முடித்தார்‌. 

ரோமானிய கம்யூனிஸம்‌, கொடிகட்டிப்‌ பறந்த சமயத்தில்‌ இந்த 
வித்தியாசமானவர்களுடைய துர்பிரயோக உபத்திரவங்களை, அறியாமையுள்ள, 
கைதிகளைவிட்டு விலகி, தடுத்து நிறுத்தினார்கள்‌. அவர்களுடைய தைரியமான 
முயற்சிகளுக்கு நன்றிகள்‌ உரித்தாகட்டும்‌। 


முயற்சி செய்‌, இது வேகமாக முன்னேறுவதற்கும்‌, செயல்படாமை ஆகிய 
இரண்டிற்கும்‌ உள்ள வித்தியாசமே முயற்சி செய்துக்‌ கொண்டே இரு. இயேசு 
கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்காக பயன்படுவதே தங்களுடைய அர்ப்பணிப்பு 
ஆகும்‌. ஒரு தடவை முயற்சித்தேன்‌ என்ற சொல்‌ விசுவாசிகளுடைய தோல்விக்குக்‌ 
காரணமாக அமைகிறது. இது உண்மை. நாம்‌ முயற்சித்தால்‌ ஒழிய ஒன்றும்‌ 
நிகழாது என்பதை நாம்‌ ஒருபோதும்‌ அறியாததல்ல. சுவிசேஷத்தை 
செயல்படுத்துவது சம்பந்தமான வீட்டிலோ அல்லது சமுதாயத்திலோ அவர்கள்‌ 
ஒரு போதும்‌ செயல்படமாட்டார்கள்‌ என்று நாம்‌ நினைக்கிறோம்‌. எதிர்ப்பு சக்தி 
மிக பலமாக இருக்கும்‌ என்று நம்மை நாமே தேற்றிக்‌ கொள்கிறோம்‌. ஆனால்‌ 
நாம்‌ முயற்சிக்காதபடி அதன்‌ உறுதிபாட்டை, நாம்‌ அறிந்து கொள்ள இயலாது. 
எந்த சூழ்நிலையும்‌ நீ கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாயிருக்கிறாயா? அதையும்‌ 
இன்றே செய்ய விரும்புகிறாயா? 








தலைசிறந்த சுவரொட்டி 


கொரியா : ராபர்ட்‌ ஜே. தாமஸ்‌ 


தாமஸும்‌ அவருடைய மனைவியும்‌ கொரியா தேசத்தின்‌ முதலாவது 
மிஷனெரியாக 18-ம்‌ ஆண்டு ஜூலை மாதம்‌ புறப்பட்டு சென்றார்கள்‌. அங்கு 
சென்றவுடனே, அவருடைய மனைவி கர்த்தருக்குள்‌ நித்திரையடைந்தார்கள்‌. 
கொரிய மொழியை நன்றாகக்‌ கற்றுத்‌ தேர்ந்து ஒரு சில மாதம்‌ கொரியாவிலேயே 
நாள்‌ 261 ஊழியம்‌ செய்த பின்பு ஜெனரல்‌ ஷெர்மான்‌, என்ற அமெரிக்கக்‌ கப்பலில 

புறப்பட்டு, டேடான்‌ நதியின்‌ வழியாக இப்பொழுது வடகொரியாவினுடைய 
தலைநகரமாய்‌ இருக்கிற பட்டணத்திற்கு சென்றார்‌. ஷெர்மான்‌ சாந்பார்‌ என்னும்‌ 
ஒரு தீவில்‌ கரை ஓதுங்கினது. கடற்கரையில்‌ இருந்த கொரிய இராணுவம்‌, 
அவரை சந்தேகித்து, அவரை கைது செய்து, கத்தியைக்‌ காட்டி பயமுறுத்‌ 
தினார்கள்‌. 

தாமஸ்‌, தான்‌ அவர்களால்‌ கொல்லப்படப்‌ போகிறதைக்‌ கண்டு, கொரிய 
மொழியில்‌ எழுதியிருந்த வேதாகமத்தைக்‌ கையில்‌ பிடித்து இயேசுவே, 
இயேசுவே, என்று சொல்லிக்‌ கொண்டிருந்த பொழுதே அவர்‌ தலை 
துண்டிக்கப்பட்ட து. 

தாமஸ்‌ இறந்த 25 ஆண்டுகளுக்குப்‌ பிறகு, அவர்‌ வாழ்ந்த அந்தப்‌ பகுதியின்‌ 
ஒரு வீட்டில்‌ ஒரு சுவரொட்டி (விநோதமான) கண்டுப்‌ பிடிக்கப்பட்டது. அந்த 
சுவரொட்டியில்‌ கொரிய நற்பண்புகள்‌ அதிலே அச்சடிக்கப்பட்டிருந்தது. அந்த 
வீட்டினுடைய உரிமையாளர்‌ அநத சுவரொட்டி ஏன்‌ தன்னுடைய வீட்டில்‌ 
ஓட்டப்பட்டது என்று விளக்கமாக எடுத்துச்‌ சொன்னார்‌. அது ஒரு விருந்தினர்‌ 
விடுதி. ஆகையால்‌ வந்து தங்குகிறவர்கள்‌ வாசிக்க வசதியாக இருக்கும்‌ என்று 
அப்படி செய்தேன்‌ என்றார்‌. அந்த சுவரொட்டி சுவிசேஷகர்‌, தாமஸ்‌ அவர்களால்‌ 
கொலையாளிக்குக்‌ கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகம்‌ ஆகும்‌. 

அந்தப்‌ பகுதி, கம்யூனிஸடுகளால்‌ ஆளப்பட்டு வந்தாலும்‌ இரகசிய சபைகள்‌ 
இன்றும்‌, வாழ்ந்து வருகின்றன. தற்காலிக மிஷனெரி என்ற நூலை எழுதி 
கொரியா நாடு சந்திக்கப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள்‌, கொரிய 
நாட்டின்‌ சுவர்களில்‌ மாத்திரம்‌ அல்ல. இருதயத்திலும்‌ மறைத்து 
வைக்கப்பட்டிருக்கிறது. 


வசந்த காலத்தில்‌ ஒரு தோட்டத்தை நாட்டி அதை கோடைக்காலம்‌ வரைக்கும்‌ 
பராமரிப்பதாக நீங்கள்‌ கற்பனைச்‌ செய்து கொள்ளுங்கள்‌. இந்த தோட்டத்தைப்‌ 
பராமரிப்பதற்காகவும்‌, நடுவதற்காகவும்‌, களையெடுப்பதற்காகவும்‌, 
நீர்பாய்ச்சுவதற்காகவும்‌... தக்காளி, மிளகு, பூசணிக்காக எடுத்துக்‌ கொண்ட 
எல்லா முயற்சிகளும்‌ வீணாய்‌ போனது போல தோன்றும்‌. நம்முடைய சாட்சி, 
கர்த்தருக்காக இவ்விதமாக காணப்படுகிறது. இங்கே ஒரு கூடை தக்காளி 
பழத்திற்கு, மேலானது தோட்டத்தில்‌ நாட்டப்பட்டிருக்கிற தூண்கள்‌. நம்முடைய 
உழைப்புக்கேற்ற பலனை பெற முடியாதபோது நம்முடைய கையின்‌ பிரயாசம்‌, 
பாராட்டப்படவும்‌, மதிக்கப்படவும்‌ முடியாத வேதனைக்குரியதாகும்‌. கர்த்தரே 
எல்லாவற்றையும்‌ வளரச்‌ செய்கிறவர்‌ என்று நினைவு கூறுங்கள்‌. இப்பொழுது 
நடப்பில்‌ இருக்கிறதும்‌, நாம்‌ துவங்கி செய்துவருகிறதும்‌ கர்ததராலே ஆகிறது 
என்று நாம்‌ விசுவாசிப்போம்‌. எப்படிப்பட்ட தோட்டத்தை நீங்கள்‌ நாட்டி 
மற்றவர்களுக்காக குத்தகைக்கு விட விரும்புகிறீர்கள்‌. 





261 


தலைசிறந்த சகிப்புத்‌ தன்மை 


நாள்‌ 262 





சந்தோஷத்தோடே 
கூடிய எல்லா 
பொறுமையும்‌ தீடிய 
சாந்தமும்‌ 
உண்டாவதற்கு... 
ஒளியிலுள்ள 
பரிசுத்தவான்‌ 
களுடைய 
சுதந்தரத்தில்‌ 
பங்கடைவதற்கு 
நம்மைத்‌ 
தகுதியுள்ளவர்களாக்‌ 
தினவருமாகிய 
பிதாவை 


ஸ்தோத்தரிக்கிறோம்‌. 


கொலோசெயர்‌ 1:11 


ரோமப்‌ பேரரசு : ப்லன்டினா 


ப்லான்டினா கர்த்தருடைய வல்லமையினாலும்‌ ஆவியானவராலும்‌ நிரப்பப்பட்ட 
ஒரு மனுஷன்‌. இரவும்‌ பகலும்‌, கர்த்தர்‌ நிமித்தமாகத்‌ துன்புறுத்தப்பட்டு, 
தன்னுடைய உயிரையும்‌ தியாகம்‌ செய்தான்‌. உண்மையில்‌ அவர்‌ அனுபவித்த 
சித்திரவதை அவருடைய விசுவாசம்‌ உறுதிப்பட உதவியது. அவள்‌ தைரியமாகச்‌ 
சொன்ன விசுவாச வார்த்தை : “நான்‌ ஒரு கிறிஸ்தவள்‌ நான்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்படுத்தப்பட மாட்டேன்‌. - 


ஆர்லியஸ்‌ ஆன்ட்டோனியஸ்‌ (40 161-170) என்ற ரோமப்‌ பேரரசானது 
ஆட்சியின்‌ போது கிறிஸ்தவர்கள்‌ கடுமையாகத்‌ துன்புறுத்தப்பட்டார்கள்‌. 
கிறிஸ்தவர்கள்‌, மிகவும்‌ கடுமையான துன்பத்துக்குள்ளாக்கப்பட்ட காலத்தில்‌ 
தான்‌ இது நடந்தது. நீடிய பொறுமையோடு கர்த்தருக்காக தியாகம்‌ செய்து 
சகித்த மற்ற விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதற்காக அவர்கள்‌, இப்படித்‌ 
தங்களை ஒப்புக்‌ கொடுத்தார்கள்‌. 

ப்லான்டினா ஒரு மரத்தில்‌ தூக்கப்பட்டும்‌ அவர்களை துன்புறுத்தியவர்‌ 
களுக்காக சேவை செய்யும்‌ சகிப்புத்‌ தன்மையின்‌ உதாரணமாக விளங்கினார்கள்‌. 
இவரது சாட்சியினால்‌ கர்த்தரை ஏற்றுக்‌ கொண்ட போன்டிகஸ்‌ என்று பெயர்‌ 
கொண்ட ஒரு சிறுவன்‌ சிங்கக்‌ கெபிக்குள்‌ வீசப்பட்டும்‌ தப்பி பிழைத்தான்‌. 
சிங்கத்துக்கு முன்பாக பயந்து நடுங்காமல்‌, ஓரு கல்யாண விருந்துக்கு 
அழைக்கப்பட்டு களிகூருவது போல மிகவும்‌ மகிழ்ச்சியாக இருந்தான்‌. இரண்டு 
முறை பட்டினியாய்‌ கிடக்கிற சிங்கத்திற்கு முன்பாகப்‌ போடப்பட்டான்‌. அநத 
சிங்கம்‌ அவனை நெருங்கவில்லை. 

இவ்வாறு பாதுகாப்பாக சிறைச்சாலைக்குத்‌ திரும்பினார்கள்‌. ஒரு 
காட்டெருமைக்கு முன்பாக ஒரு வலையில்‌ அகப்படுத்தி, சின்னா பின்னமாக 
அவள்‌ உடல்‌ கிழிக்கப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு, ஒரு நாற்காலியில்‌ 
கடத்தப்பட்டாள்‌. ஆனால்‌ இன்றும்‌ அவள்‌ ஜீவித்து, அவளுக்கு அருகாமையில்‌ 
உள்ள மக்களை விசுவாசத்தில்‌ உறுதிபடுத்தினாள்‌. ப்லான்டினா முடிவில்‌ எல்லா 
வகையான உபத்திரவங்களின்‌ மத்தியிலும்‌ தன்னுடைய விசுவாசத்தை 
விட்டுவிடவில்லை. இப்படி இருக்கையில்‌ கடைசியிலே ஒரு வாளினால்‌ வெட்டி 
கொலை செய்யப்பட்டாள்‌. 


சில வேளைகளில்‌ நமது கிறிஸ்தவ சாட்சிக்கு எதிரான சூழ்நிலைகளில்‌ நாம்‌ 
அகப்பட்டுவிடுகிறோம்‌. பிரச்சனை மிதந்த ஒரு மகனைம்களைக்‌ கண்காணிப்பதே 
வேலையாகி விடுகிறது. அர்ப்பணமற்ற சக ஊழியரோடு ஒத்து வாழ்வது, 
அலுவலகப்‌ பணிசெய்வது மிகவும்‌ கடினமான போராட்டமாகிறது. சகிக்கக்‌ 
கூடாமற்‌ போகிறோம்‌. சிலவேளை அததுமீறின சூழ்நிலையில்‌, விட்டுவிடலாம்‌ 
என்று ஆகிவிடுகிறது, தாங்கமுடிவதில்லை. ஆனால்‌ அந்தச்‌ சூழ்நிலைகளில்‌ 
இன்னும்‌ தாங்கவும்‌ சகிக்கவும்‌ தேவன்‌ பெலன்‌ தருவதால்‌ அவர்மேல்‌ பற்றுதலா 
யிருப்பதே நலம்‌. பிலன்டீனா தனக்குத்‌ தேவன்‌ நியமித்தவைகளுக்கென்று 
எல்லாவற்றையும்‌ பொறுமையாய்ச்‌ சகித்தாள்‌. இயேசுவுக்காக நாமும்‌ சாட்சிகளாக 
முடியும்‌. நமக்கு என்ன சம்பவித்தாலும்‌, நாம்‌ பொறுமையாகவும்‌ மகிழ்ச்சியாகவும்‌ 
இருக்க தேவன்‌ கிருபை தருவார்‌. உன்‌ வாழ்வில்‌ இந்த விதமான நீடிய சாந்தமும்‌ 
பொறுமையும்‌ தேவனிடம்‌ பெற்று அநுபவிக்கிறாயா? 





தலைசிறந்த திருடன்‌ 


நாள்‌ 263 


நாம்‌ பாவிகளாயிருக்‌ 
கையில்‌ கிறிஸ்து 
நமக்காக 
மரித்ததினாலே, 
தேவன்‌ நம்மேல்‌ 
வைத்த தமது 
அன்பை விளங்கப்‌ 
பண்ணினார்‌. 
ரோமர்‌ 5:8 


ரஷ்யா : நிக்கொலாய்‌ கமாரா: 


நிக்கொலாய்‌ கமாரா கொள்ளைக்‌ குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு பத்து 
வருடங்கள்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்டான்‌. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையைக்‌ 
கண்டு, விநோதமான மக்களாய்‌ இருப்பதைப்‌ பார்த்து ஆச்சரியப்பட்டான்‌. அவர்கள்‌ 
சாதாரண மனிதர்களாய்‌ இருந்தும்‌, கடும்‌ உபத்திரவத்திலும்‌, இருட்டறைகளிலே 
வசித்தும்‌ அவர்கள்‌ கர்த்தரைப்‌ பாடி மகிழ்ச்சியுடன்‌ இருக்கிறார்கள்‌. 
கைவிடப்பட்டவர்களுடன்‌ அவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌ ரொட்டித்‌ துண்டை பகிர்ந்து 
கொள்கிறார்கள்‌. ஒரு சில மனிதர்களோடு கமாரா பேசுகையில்‌ அவர்களுடைய 
முகங்கள்‌ பிரகாசிக்கிறதை அவர்‌ காண்கிறதில்லை. 

ஒரு நாள்‌ இரண்டு கிறிஸ்தவர்கள்‌ அவரோடு கூட அமர்ந்து அவருடைய 
வாழ்க்கை கதையை கேட்டார்கள்‌. அவருடைய சோகமான கதையை சொல்லி 
“நான்‌ ஒன்றுமே இல்லாத இழந்த மனிதன்‌” என்று சொல்லி முடித்தார்‌. ஒருவன்‌ 
தன்னுடைய தங்க மோதிரத்தைத்‌ தொலைக்கும்‌ போது தான்‌ அதனுடைய 
மதிப்பு வெளிப்படுகிறது.” என்று கமாரா அந்த மனிதரிடம்‌ புன்னகையுடன்‌ 
கூறினார்‌. 

“என்ன ஒரு முட்டாள்தனமான கேள்வி! பொன்‌ மோதிரம்‌ பொன்‌ மோதிரம்‌ 
தான்‌. நீர்‌ அதைத்‌ தொலைத்தால்‌ அது வேறு யாருக்காவது, யாரிடமாவது 


“அந்தக்‌ கிறிஸ்தவன்‌ மிகவும்‌ அருமையான பதில்‌” என்று சொன்னான்‌. 
“அந்த இழந்து போன மனிதனுடைய மதிப்பு என்ன? என்று சொல்‌ என்றான்‌. 
காணாமல்‌ போன மனிதன்‌, (இழந்துபோன) ஒரு திருடன்‌, ஒரு விபச்சாரக்‌ 
காரன்‌ அல்லது ஒரு கொலைக்காரன்‌ ஒரு மனுஷனுக்குரிய முழுமதிப்பும்‌ 
அவனுக்கு உண்டு. தேவ குமாரனாகிய இயேசு இந்த காணாமல்‌ போன 
மனிதனுக்காக பரலோகம்‌ விட்டு இறங்கி அவனை இரட்சிப்பதற்காக கல்வாரி 
சிலுவையில்‌ மரித்தார்‌.” 

“இழந்து காணாமற்‌ போனவனாய்‌ இருந்தாய்‌. ஆனால்‌ தேவனுடைய அன்பு 
உன்னை கண்டுப்‌ பிடித்தது” என்று அந்த கிறிஸ்தவன்‌ அந்த கொள்ளையனிடம்‌ 
சொன்னான்‌ இதைக்‌ கேட்டதும்‌ தன்‌ வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்புக்‌ 
கொடுத்தான்‌. 
மனுஷருடைய மதிப்பு எப்படி அளக்கப்படுகிறது? வழக்கமாக, ஒரு மனுஷருடைய 
நேரம்‌, பணம்‌, உணர்ச்சி ஆகிய இவற்றின முதலீடுகளின்‌ மூலமாக அளக்கப்படுகிறது. 
இது அவருடைய உறவு, ஒரு செயல்‌ அல்லது ஒரு சொத்து எப்படி அவனால்‌ 
மதிக்கப்படுகிறது என்பதே ஒரு கண்ணாடி குவளைக்கும்‌ ஒரு காகித குவளைக்கும்‌ 
உள்ள முரண்பாட்டையும்‌, ஒரு புதிய ஆடைக்கும்‌ ஒரு பறைய ஆடைக்கும்‌ உள்ள 
வித்தியாசமான மதிப்பீட்டை ஒரு உதாரணமாக எடுத்துக்‌ கொள்ளவும்‌, மதிப்புள்ள 
ஒரு பொருள்‌ இழக்கப்படும்போதும்‌ அல்லது நேசிக்கப்பட்டவர்‌ படுகாயம்‌ அடையும்‌ 
போதும்‌ நாம்‌ கண்ணீர்‌ சிந்துகிறோம்‌. எனவே, இந்த மக்களுடைய மதிப்பு 
எப்படிப்பட்டது? நீ எப்படிப்பட்டவன்‌? இப்படியே விலையேறப்‌ பெற்ற பரலோகத்தை 
விட்டு, கல்வாரி சிலுவைமீது தொங்கி, காணாமல்‌ போன முரட்டாட்டமான 
மனிதர்களின்‌ நிமித்தம்‌ தேவன்‌ அவர்களில்‌ இவ்வளவாய்‌ அன்பு கூருகிறார்‌ என்று 
அந்தக்‌ கிறிஸ்தவன்‌ கமாராவினிடத்தில்‌ சொன்னான்‌. நீங்கள்‌ கர்த்தரால்‌ 
நேசிக்கப்படுகிறீர்‌. நீங்கள்‌ விலையேறப்‌ பெற்றவர்கள்‌. சந்தோஷத்துடன்‌ இந்த 
நற்செய்தியை உங்கள்‌ நேசிக்கப்பட்டவர்களுக்கும்‌ அருகாமையிலுள்ள 
அயலகத்தாருக்கும்‌ சொல்விர்களா? 263 





தலை சிறந்த திருடன்‌ - பகுதி 2 


நாள்‌ 264 


திருடன்‌ திருடவும்‌ 
கொல்லவும்‌ 
அழிக்கவும்‌ வருகிரான்‌; 
நானோ அவைகளுக்கு 
ஜீவன்‌ 
உண்டாயிருக்கவும்‌, 
அது பரிபூரணப்படவும்‌ 
வந்தேன்‌. 

யோவான்‌ 10:10 


264 


ரஷ்யா : நிக்கொலாய்‌ கமாரா 


ஒரு திருடனாக சிறைச்சாலைக்குச்‌ சென்ற நிக்கொலாய்‌ கமாரா ஒரு 
கிறிஸ்தவனாக வெளியே வந்தான்‌ இவர்‌ விடுதலை ஆன பிறகு, ரஷ்யாவின்‌ 
இரகசிய சபையின்‌ அங்கத்தினரோடு இணைந்தான்‌. 


சில நாட்கள்‌ கழிந்த பின்னர்‌ இவனது சபையின்‌ போதகர்‌ கைது 
செய்யப்பட்டார்‌. அதிகாரிகள்‌ அவனை மிகவும்‌ உபத்திரவப்படுத்தினார்கள்‌ . 
சபையைக்‌ காட்டி கொடுக்கக்‌ கூடும்‌ என்று நம்பி இப்படி செய்தனர்‌. ஆனால்‌ 
அவர்‌ ஒன்றுமே சொல்லவில்லை. பின்பு நிக்கொலாய்‌ கமாராவையும்‌ கைது 
செய்தார்கல்‌. கமாராவை அந்த போதகருக்கு முன்பாக கொண்டுபோய்‌, “நீர்‌ 
இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால்‌ கமாராவை நாங்கள்‌ 
துன்புறுத்துவோம்‌" என்று சொன்னார்கள்‌. 

கமாரா துன்புறுத்தப்படுவதைப்‌ பார்த்து அந்தப்‌ போதகரால்‌ சகித்துக்‌ 
கொள்ள முடியவில்லை. அப்பொழுது “கிறிஸ்துவுக்கு உண்மையும்‌ விசுவாசமு 
மாயிருங்கள்‌. அவரைக்‌ காட்டி கொடுக்காதீர்கள்‌ இயேசு கிறிஸ்துவினுடைய 
நாமத்திற்காக நான்‌ பாடுபடுவது எனக்கு சந்தோஷமாயிருக்கிறது" என்று 
கமாரா அவரிடம்‌ கூறினான்‌. பிறகு கமாராவுடைய இரண்டு கண்களையும்‌ 
பிடுங்கினார்கள்‌. 

அந்தப்‌ போதகரால்‌ இதைத்‌ தாங்க முடியவில்லை. இதை “நான்‌ எப்படி 
பார்ப்பேன்‌ என்று கமாராவை நோக்கிக்‌ கதறினார்‌.” நீ குருடனாகி விட்டாயே”) 
என்று அழுதார்‌. 

“அப்பொழுது, “என்‌ கண்கள்‌ என்னிலிருந்து பறித்துக்‌ கொண்டாலும்‌, 
இரண்டு கண்களும்‌ இருக்கும்போது அனுபவித்ததை விட மேலான அழகை 
இப்பொழுது நான்‌ காண்கிறேன்‌” என்று கமாரா பதிலளித்தான்‌. நான்‌ என 
இரட்சகரை காண்பேன்‌; நீர்‌ கர்த்தருக்கு உண்மையாக அவரில்‌ இறுதிவரை 
நிலைத்திரு.” என்று பதில்‌ கூறினான்‌. கமாராவுடைய நாக்கையும்‌ நாங்கள்‌ 
வெட்டி, விடுவோம்‌ என்று போதகரிடத்தில்‌ சொன்னார்கள்‌. “கர்த்தருக்கு 
மகிமையுண்டாவதாக. நீ விரும்பினால்‌ என்‌ நாக்கையும்‌ துண்டிக்க முடியும்‌.” 
என்ற உன்னதமான வார்த்தைகளை கமாரா அறிக்கையிட்டான்‌. முந்தின 
திருடன்‌ அதிகாரிகளிடமிருந்து கர்த்தருடைய விசுவாசத்தைத்‌ திருடினான்‌. அவன்‌ 
இரத்த சாட்சியாக மரித்தான்‌. 


கமாராவுடைய வரலாறு தேவனுடைய இராஜ்ஜியத்திற்கும்‌, பிசாசினுடைய 
இராஜ்ஜியத்திற்கும்‌, இடையேயான முரண்பாட்டின்‌ பாடமாக இருக்கிறது. வேதம்‌ 
கூறுகிறது; திருடன்‌, கொலைகாரன்‌ ஆகியவர்கள்‌ பிசாசின்‌ இராஜ்ஜியத்திற்கு 
அங்கத்தினர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. கமாராவினுடைய விஷயத்தில்‌ எதிராளி 
கண்பார்வையைப்‌ பறித்தான்‌. பேச்சை அழித்தான்‌, இறுதியில்‌ அவனைக்‌ 
கொன்றும்‌ போட்டான்‌. 








தலைசிறந்த மொழி பெயர்புகள்‌-பகுதி 


இங்கிலாந்து : ஒரு கிறிஸ்தவ விதவை 


நாள்‌ 265 


அநேகமாயிரம்‌ 
பொன்‌ வெள்ளியைப்‌ 
பார்க்கிலும்‌, நீர்‌ 
விளம்பின வேதமே 
நலம்‌. 

சங்கீதம்‌ 119:72 


இங்கிலாந்து சபைக்கு விரோதமாக செயல்பட்ட தீலிரவாதிகளாகிய ஆறு 
ஆண்களையும்‌, ஒரு விதவையையும்‌, விசாரணைக்காக நீதிமன்றத்துக்குக்‌ 
கொண்டு சென்றார்கள்‌. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஜெபம்‌ 
மற்றும்‌ பத்து கட்டளைகளை ஆங்கிலத்திலே போதித்திருந்தார்கள்‌. 


இங்கிலாந்து தேசத்தில்‌ வேதாகமத்தைப்‌ போதிக்க லத்தீன்‌ மொழி 
மாத்திரமே அனுமதிக்கப்பட்டிருந்தது 1519-ம்‌ வருஷத்தில்‌. எப்படியாயினும்‌, 
பொதுமக்கள்‌ ஆங்கில மொழி மாத்திரமே பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. 
விசுவாசிகள்‌ வேதத்தின்‌ சில பகுதிகளை ரகசியமாக ஆங்கிலத்திலே மொழி 
பெயர்த்து, அவைகளை வீடு வீடாக, விநியோகித்தனர்‌. ஆனால்‌, அவர்கள்‌ 
பிடிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு எல்லார்‌ முன்னிலும்‌ சுட்டெரிக்கப்பட்டார்கள்‌. 

அந்த ஏழு கைதிகளிலே அந்த விதவையை நீதிமன்றம்‌ கருணையின்‌ 
அடிப்படையிலே விடுதலை செய்தது. இதை யாரும்‌ எதிர்க்கவில்லை. 
ஏனென்றால்‌, குழந்தைகளுடன்‌ அவள்‌ தனிமையாக இருந்தாள்‌. 

சைமன்‌ மோர்ட்டன்‌ என்ற ஒரு காவலர்‌ பெருந்தன்மையோடு அவளது 
வீட்டிற்குச்‌ சென்றார்‌. சைமன்‌ அவளுடைய கைகளைப்‌ பிடித்து நடத்திக்‌ 
கொண்டு போனபோது, அவன்‌ அவளுடைய கோட்‌ பையிலிருந்து ஏதோ 
ஓன்று தட்டுபடுவதை உணர்ந்து, அவளுடைய பையிலிருந்த ஆங்கில வேதாகம 
மொழி பெயர்ப்பை வெளியே எடுத்தான்‌. அந்த வேதாகமம்‌ ஆங்கில மொழி 
பெயர்ப்பின்‌ மூலம்தான்‌ அவர்களுடைய பிள்ளைகளுக்கும்‌ போதித்திருந்தாள்‌. 
அவள்‌ மரணத்‌ தண்டனையிலிருந்து தப்பித்தாள்‌. தேவனுடைய சத்திய 
வார்த்தைகளை தன்‌ பிள்ளைகள்‌ இன்னும்‌ அதிகமாக அறிய வேண்டும்‌ என்ற 
தேவை அவளுக்குத்‌ தெரியும்‌ இப்பொழுது அவளுடைய விதி முடிவுகட்டப்பட்டது. 

குறுகிய காலத்திற்கு பிறகு, அந்த ஆறு மனிதர்களையும்‌, வீரமிக்க அந்த 
விதவையையும்‌ மூன்று மரங்களிலே கட்டி உயிரோடே எரித்துப்‌ போட்டார்கள்‌. 


வங்கிகளிலேயும்‌, வீடுகளிலேயும்‌, எதிராளிகளைக்‌ காட்டிக்‌ கொடுக்கும்‌ நவீன 
கருவிகள்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌ காலத்தில்‌ நாம்‌ வாழ்ந்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 
நம்முடைய வீடுகளும்‌, நம்முடைய சொத்துக்களும்‌, மிகவும்‌ விலை 
மதிக்கப்பட்டதும்‌ எச்சரிக்கிறதுமாபிருக்‌கறது. இன்னும்‌, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 
பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ வேத புத்தகம்‌ மிகவும்‌ விலையேறபெற்ற சொத்தாக 
விளங்கினது. தங்களுடைய வாழ்க்கையின்‌ விலையேறப்பட்ட பொக்கிஷமாக 
வேத புத்தகத்தை அவர்கள்‌ கருதினார்கள்‌ என்று விதவையின்‌ சரித்திரம்‌ நமக்கு 
தெளிவுப்படுத்துகிறது. காலங்கள்‌ மாறினாலும்‌ கர்த்தருடைய வேதம்‌ மாத்திரமோ 
மாறுவதே இல்லை. வேத வசனத்திற்காக ஜீவனை கொடுப்பது நாம்‌ விரும்பாமல்‌ 
இருந்தாலும்‌, வேதவசனம்‌ இன்றும்‌ இவ்விதமான காரியங்களை வெளிப்படுத்திக்‌ 
கொண்டுதான்‌ இருக்கிறது. நீ எந்த அளவுக்கு வேதத்தை மதித்து அதை 
பொக்கிஷமாக வைத்திருக்கிறாய்‌ என்று ஜனங்கள்‌ அறிந்திருக்கிறார்களா? 
உன்னுடைய ஜீவியத்தில்‌ தனிப்பட்ட முறையில்‌ வேதத்தை விலையேறப்பட்ட 
பொக்கிஷமாக வைத்திருப்பதாக மற்றவர்கள்‌ உன்னைக்‌ குறித்துச்‌ 
சொல்லமுடியுமா? 


265 


நாள்‌ 2% 


கிறிஸ்தவ ஊழியர்களை அழம்‌ பார்த்து, 

அவர்களது செயல்பாடுகளைக்‌ தீவிரமரய்க்‌ 

கண்காணித்து எங்களிடம்‌ தெரிவியுங்கள்‌. 
ஏனெனில்‌ அவர்கள்‌ வஞ்சகமான ஓனரய்கள்‌; 
நாட்டை உளவு பார்க்கும்படி வருகிறார்கள்‌. 


வடகொரியா அரசாங்கம்‌ தங்கள்‌ குடிமக்களுக்கு 
எச்சரிப்பாக வெளியிட்ட பரகடனம்‌ 


தலைசிறந்த மொழிபெயர்ப்புகள்‌-பகுதி 2 


நாள்‌ 267 


உமது நிமித்தம்‌ 
நிந்தையை 
சகித்தேன்‌. 
சங்கீதம்‌ 6:7 


இங்கிலாந்து : வில்லியம்‌ டின்டேல்‌ 


“ஆனால்‌, மாஸ்டர்‌ டின்டேல்‌ அவர்களே இறையியல்‌ வல்லுநர்களை நோக்கி 
“நீங்கள்‌ கட்டாயமாக இதை அனுமதிக்க வேண்டும்‌ என்று வற்புறுத்தினார்கள்‌. 
சபையினுடைய சட்ட திட்டங்களெல்லாம்‌ தேவனுடைய நியாயப்பிரமாண 
சட்டங்களைவிட அதிகமாகவே மதித்தார்கள்‌. 

நான்‌ சபையினுடைய ஆசாரியர்களையும்‌, அதினுடைய நியாயப்‌ 
பிரமாணங்களையும்‌ வெறுக்கிறேன்‌. தேவன்‌ என்னை வாழ்வதற்கு 
அனுமதித்தால்‌, நீண்ட காலம்‌ நிலத்தை உழுகிற சிறுவனைவிட கொஞ்ச 
நேரம்‌ வேதத்தைக்‌ கற்றால்‌ அது அவனுக்கு நலமாயிருக்கும்‌ இக்கருத்து 
சபைக்கும்‌, டின்டேலுக்கும்‌ இடையே ஒரு பெரிய முரண்பாடான பகையை 
ஏற்படுத்தியது. விரைவில்‌ இங்கிலாந்தை விட்டு வெளியேறி, மத்திய பகுதிக்குச்‌ 
சென்று “அவுட்லா” எனப்பட்ட ஆங்கில புதிய ஏற்பாட்டை வெளியிட்டார்‌. 

வருடங்களாக, மன்டேலுவினுடைய மிகச்‌ சிறிய புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள்‌, 
பருத்தி கட்டுகளினிடையே ஜெர்மானிய கப்பல்கள்‌ மூலமாக இங்கிலாந்து 
தேசத்திற்கு ரகசியமாக கடத்தினார்கள்‌. எப்படியோ, டின்டேல்‌ அவர்கள்‌ 
ஹென்றிபிப்‌ “நண்பன்‌” என்பவனால்‌ காட்டிக்‌ கொடுக்கப்பட்டார்‌. 

ஓராண்டு காலத்திற்கு மேலாக, விடுதலைக்காகக்‌ காத்திருந்த வில்லியம்‌ 
டின்டேல்‌ கடுங்காவலில்‌ வைக்கப்பட்டார்‌. இக்காலகட்டத்திலே பழைய 
ஏற்பாட்டின்‌ மொழிப்பெயர்ப்பை ஆங்கிலத்தில்‌ செய்து முடித்தார்‌. 1536 அக்டோபர்‌ 
மாதத்தில்‌ எடுத்துக்‌ கொள்ளப்படுவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட கடைசி 
வார்த்தைகள்‌ என்னவென்றால்‌, "கர்த்தாவே! ராஜாவுடைய கண்களை 
திறந்தருளும்‌!” என்பவைகளே.” 

டின்டேலினுடைய இரத்த சாட்சி மரணத்திற்குப்‌ பின்பு, ஓராண்டு கழித்து 
அதிகாரப்பூர்வமாக ஆங்கில வேதாகமம்‌ அச்சிடப்பட்டு வெளியிடக்‌ கர்த்தர்‌ 
கிருபை செய்தார்‌. இதற்குப்‌ பிறகு 75 ஆண்டுகள்‌ கழித்து, கிங்‌ ஜேம்ஸ்‌ 
ஆங்கில வேதாகமம்‌ வெளிவந்தது. இப்போதைய கிங்‌ ஜேம்ஸ்‌ 
மொழிபெயர்ப்பினுடைய ஒவ்வொரு மொழி பெயர்ப்பு வார்த்தைகளும்‌ டின்டேல்‌ 
அவர்களை நினைவு படுத்துகிறது. 


எதிர்ப்பு சக்தி எப்பொழுதுமே தோல்வியை தருவது உறுதி. சில சமயங்களில்‌, 
எதிர்மறையான பொருள்‌ கொள்ளப்படுகிறது. நமக்கு நெருக்கமான தோழர்கள்‌ 
சில வேளைகளில்‌ ஊழியத்தினுடைய தரிசனப்‌ பார்வையை, விமர்சனம்‌ செய்கி 
றார்கள்‌. நாம்‌ இந்த விமர்சனத்தை எதிர்மறையாக எடுத்துக்‌ கொண்டு, நம்முடைய 
அழைப்பை நாமே கேள்வி எழுப்ப துவங்குகிறோம்‌. டின்டேலைப்‌ போல, நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசமாக இருந்து, நாம்‌ எதிர்ப்புகளை மேற்கொள்ள வேண்டும்‌. 
அப்பொழுது, அவர்‌ நமக்கு அளித்த ஊழிய தரிசனத்தை நிறைவேற்ற சாத்திய 
மாகும்‌. விமர்சனங்கள்‌ நம்முடைய விடாமுயற்சியை தடுப்பதற்கு நாம்‌ அனுமதிக்கக்‌ 
கூடாது. அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்கள்‌ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய 
தரிசனத்தை வளர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. கர்த்தர்‌ உங்களுக்கு ஊழிய 
தரிசனத்தைக்‌ கொடுத்திருக்கிறாரா? டுன்டேலைப்‌ போல சில வேளைகளில்‌ 
ஊழியத்திற்கேற்றப்‌ பலனைக்‌ காணாமல்‌ போகலாம்‌. அதே சமயத்தில்‌ நீங்கள்‌ 
நிந்திக்கப்படுகிறிர்கள்‌. இன்னும்‌ நீங்கள்‌ அந்தக்‌ குறிக்கோளுக்காக இருப்போம்‌. 
நிச்சயமாக இந்த விமர்சனங்களை மேற்கொள்ள தேவன்‌ உதவி செய்வார்‌. 


267 








தலை சிறந்த தைரியசாலிகள்‌ 


வட கொரியா : செங்‌ லீ மற்றும்‌ ஹாங்‌ ஜூன்‌ 


நாள்‌ 24 


பேதுருவும்‌ 
யோவானும்‌ பேசுகிற 
தைரியத்தை அவர்கள்‌ 
கண்டு, அவர்கள்‌ 
படிப்பறியாதவர்கள்‌ 
என்றும்‌... அவர்கள்‌ 
இயேசுவுடனே கூட 
இருந்தவர்கள்‌ என்றும்‌ 
அறிந்து 
கொண்டார்கள்‌. 
அப்போஸ்தலர்‌ 4:13 


268 


வடகொரிய சிறுவர்கள்‌ சீனர்களால்‌ எப்பொழுது பிடிக்கப்பட்டாலும்‌ அவர்கள்‌ 
பயங்கரமான முடிவுக்குத்‌ தள்ளப்படுவார்கள்‌ என்று கம்யூனிஸ்டுகள்‌ சொல்‌ 
வார்கள்‌. ஆனால்‌ அந்த சிறுவர்கள்‌ ஒரு சிலுவையை அடையாளமாகக்‌ கொண்ட 
கட்டிடத்தைக்‌ கண்டு அதனுள்‌ அடைக்கலம்‌ பெற்றுக்‌ கொள்வதன்‌ மூலமாக 
தப்பித்துக்‌ கொள்வார்கள்‌ வடகொரிய தேசத்திலிருந்து பிடிக்கப்பட்ட இரண்டு 
சிறுவர்கள்‌ பிணைக்‌ கைதியாய்‌ இருந்து தப்பித்து, ஒரு சீன சபையில்‌ தஞ்சம்‌ 
புகுந்து, தங்களுடைய கதையைப்‌ போதகரிடம்‌ சொன்னார்கள்‌. 

“என்‌ பெயர்‌ செங்‌ லீ. என்னுடைய பெற்றோர்கள்‌ பட்டினியால்‌ வாடி மரிக்‌ 
கும்‌ தருவாயில்‌ இருந்ததை நானும்‌ எனது சகோதரியும்‌ கூர்ந்து கவனித்தோம்‌. 
நன்றாக உறைந்திருந்த யாலு ஆற்றை நடந்து கடக்க முயன்றோம்‌. ஆற்றின்‌ 
மறுகரையில்‌ சேர்நத என்‌ மூத்த சகோதரி, “நீ இங்கேயே தரித்திர, நான்‌ 
முன்னே கொஞ்ச தூரம்‌ போய்‌ பார்க்கிறேன்‌” என்று சொல்லி அவள்‌ போனாள்‌. 
அவள்‌ திரும்பி வரவேயில்லை. செங்‌ 6 வயதுள்ளவனாய்‌ இருந்தான்‌. 

“நான்‌ வடகொரியாவுக்குத்‌ திரும்பிச்‌ சென்று மற்றவர்களுக்கு கிறிஸ்துவைப்‌ 
பற்றி சொல்ல வேண்டும்‌” என்று பதினொன்று வயது நிரம்பிய ஹாங்‌ ஜூன்‌ 
சொன்னான்‌. பிறகு அழுதுகொண்டே கீழ்க்கண்ட பாடலைப்‌ பாடினான்‌. 

ஓ, கர்த்தாவே, சுவிசேஷத்தின்‌ சத்தத்தை எங்களுக்குத்‌ தாரும்‌, 

தேவன்‌ நேசித்த நமக்கு முன்னிருந்த சகோதரர்கள்‌. 

இவர்கள்‌ எங்கே போனார்கள்‌? 

தேவர்கள்‌ அவர்களை கண்ணோக்குகிறார்‌. 

கர்த்தாவே, எங்களது பிரியமான கொரிய சகோதரர்களிடம்‌ எங்களை 
அனுப்பும்‌, 

ஓ, கர்த்தாவே, எங்களது பிரியமான கொரிய சகோதரர்களிடம்‌ எங்களை 
அனுப்பும்‌. 

அவர்கள்‌ எங்கே இருந்தாலும்‌, மலர்களைப்‌ போல மலரட்டும்‌. 

ஒரு சில மாதங்கள்‌ கழித்து, ஹாங்‌ ஜூன்‌ தான்‌ பணி செய்த கிராமத்‌ 
திலிருந்து கடத்தப்பட்டு, வடகொரியாவுக்குத்‌ திரும்பிச்‌ செல்லக்‌ கட்டாயப்‌ 
படுத்தப்பட்டார்‌. ஒரு வேளை அவர்‌ இன்றும்‌ கர்த்தருக்கு சாட்சியாக இருந்து 
வந்திருப்பார்‌. 
சுழ்நிலையைக்‌ கடந்து போகும்‌ மட்டும்‌ தைரியம்‌ என்பது மக்களால்‌ அறியக்‌ கூடாத 
ஒன்றாய்‌ இருந்தது. அவர்கள்‌ இந்த சூழ்நிலையில்‌ அகப்படாமல்‌ இருக்கிறபோதும்‌, 
அதில்‌ சிக்கிக்‌ கொள்கிறபோதும்‌ இந்த தைரியம்‌ மிக அவசியமாக இருக்கிறது. இதையே, 
சில சூழ்நிலைகளின்‌ மூலமாக நம்முடைய பண்புகளை, சுபாவங்களை அடிப்படை 
யாகக்‌ கொண்டு, நாம்‌ இந்த சூழ்நிலையை அனுபவிக்க முடியுமா முடியாதா என்று 
சொல்ல முடியும்‌. இதன்‌ விளைவாக பண்பு, தைரியம்‌, ஆகிய இரண்டையும்‌ வேறு 
படுத்தி பார்ப்பது மிகக்‌ கடினம்‌. அதிருஷ்ட வசமாக, இயேசுகிறிஸ்துவினால்‌ நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற பண்பு மற்றும்‌ மாதைரியம்‌ மிக அவசியமாய்‌ இருக்கிறது. நாம்‌ 
தைரியமான முன்னணியில்‌ காணப்பட்டாலும்‌ இயேசு மாத்திரம்‌ நம்மை தைரியப்படுத்த 
முடியும்‌. பொது ஜனங்கள்‌ மத்தியில்‌ பிரசத்திப்‌ பெற்றவர்களாக இருக்கலாம்‌. ஆனால்‌ 
இயேசுவால்‌ மாத்திரமே நம்மை பண்புள்ளவர்களாக எல்லா காலங்களிலும்‌ 
கெளரவமான நிலமையில்‌ நம்மை வைத்திருக்க முடியும்‌. எந்த வேளையிலும்‌, எந்த 
வேலையிலும்‌ பண்பும்‌, தைரியமும்‌ உள்ளவர்களாய்‌ காண முடியும்‌. 


மற்றுமொரு தலைசிறந்த ஓளி 


நாள்‌ 2ல 


அதற்கு இயேசு: 
“நானே வழியும்‌ 
சத்தியமும்‌ 
ஜீவனுமாயிருக்‌ 
கிறேன்‌. என்னாலே 
யல்லாமல்‌ ஒருவனும்‌ 
பிதாவினிடத்தில்‌ 
வரான்‌. ”” 

யோவான்‌ 14:6 


பாகிஸ்தான்‌ : ஸாஹித்‌ 


ஸாஹித்‌ பாகிஸ்தானிய இஸ்லாமிய குருவாய்‌ இருந்து கிறிஸ்தவர்களைத்‌ 
துன்புறுத்தி அவர்களது வேதாகமத்தை சுட்டெரித்தான்‌. ஒரு சமயம்‌, ஒரு 
வேதாகமத்தைத்‌ தனக்காக வைத்துக்‌ கொண்டு, கிறிஸ்தவம்‌ பொய்‌ என்று 
நிரூபிக்கவேண்டும்‌ என்று எண்ணி அதை வாசிக்க ஆரம்பித்தான்‌. 

“நான்‌ வேதாகமத்தை வாசித்தேன்‌, கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு” விரோதமான 
முரண்பாடுகளை ஆராய்ந்தேன்‌. திடீரென ஒரு பெரிய ஒளி எனக்கு பிரகாசித்து 
தோன்றி என்னுடைய பெயரை அழைத்தது. அந்த ஒளி அறை முழுவதும்‌ 
வியாபித்திருந்தது என்று ஸாஹித்‌ பகிர்ந்து கொண்டார்‌. 

“ஸாஹித்‌, ஏன்‌ என்னை துன்பப்படுத்துகிறாய்‌” என்று அந்த சத்தம்‌ 
என்னைக்‌ கேட்டது. 

“நான்‌ திகில்‌ அடைந்தேன்‌, என்ன செய்வது என்று அறியாமல்‌, 'நீ யார்‌' 
என்று கேட்டேன்‌ 

“அதற்கு அவர்‌ “நானே வழியும்‌, சத்தியமும்‌, ஜீவனுமாய்‌ இருக்கிறேன்‌ 
என்றார்‌. 'அடுத்த மூன்று நாட்களுக்கு பிறகு அநத ஒளியும்‌ சத்தமும திரும்பவும்‌ 
எனக்கு வந்தது. நான்காவது நாள்‌ இரவில்‌ நான்‌ முழங்கால்‌ படியிட்டு இயேசுவே 
என்‌ இரட்சகராக” ஏற்றுக்‌ கொண்டேன்‌. 

கிறிஸ்தவனாக மாறியவுடனே, ஸாஹித்‌ கைது செய்யப்பட்டு, இஸ்லாமிய 
துரோகி என்று குற்றம்‌ சாட்டப்பட்டு சிறையில்‌ அடைக்கப்பட்டார்‌. அவர்‌ சித்திர 
வதை செய்யப்பட்டு இறுதியில்‌ கொலை செய்யப்பட்டார்‌. அவருடைய கழுத்தில்‌ 
தூக்குக்‌ கயிறு மாட்டியவுடன்‌ “இயேசுவே, வழியும்‌, சத்தியமும்‌, ஜீவனும்‌” 
ஆனவர்‌ என்று அவர்களிடம்‌ சொன்னான்‌. அவருடைய இறுதி மூச்சு வரை 
அவரது ஆசை தன்‌ தேசத்தின்‌ ஜனங்கள்‌ இரட்சிக்கப்பட வேண்டும்‌ என்பதாக 
இருந்தது. 

திடீரென்று, காவலாளிகள்‌ ஓடி வந்து, ஸாஹித்‌ விடுதலைப்‌ பெறுவதற்காக 
கட்டளை உள்ளது என்று அறிவிக்கவே ஸாஹித்‌ விடுதலை செய்யப்பட்டார்‌. 
ஸாஹித்‌ ஏன்‌ விடுதலைச்‌ செய்யப்பட்டார்‌ என்று இன்றுவரையில்‌ ஒருவருக்கும்‌ 
தெரியாது. ஆனால்‌, இன்றும்‌ அவர்‌ பாகிஸ்தானில்‌ தொடர்ந்து சுவிசேஷ 
வேலை செய்துக்‌ கொண்டே இருக்கிறார்‌. 


மரணதருவாயில்‌ போராடிக்‌ கொண்டிருக்கும்‌ இவ்விதமான அனுபவத்தையே 
வழக்கமாகக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. தேவன்‌ அவர்களது வாழ்வில்‌ அவரது நோக்‌ 
கத்தைப்‌ பிரதிபலிக்கிறதாக முடிவு செய்கிறார்கள்‌. துரதிருஷ்டவசமாக தொலைக்‌ 
காட்சி பேட்டியாளர்கள்‌, இவ்விதமான தேவ நோக்கம்‌ புரட்டப்படுகிறது என்று 
பேசுகிறார்கள்‌. அவர்களது ஜீவியத்தில்‌ தேவனது சித்தம்‌ நிறைவேறப்பட்டதைக்‌ 
கண்டுப்பிடித்தார்களாம்‌. உண்மையில்‌, நம்‌ ஒவ்வொருவருடைய வாழ்விலும்‌ அவரது 
நோக்கம்‌ இணைக்கப்பட்டிருக்கிறது. அவரை நாம்‌ அறிந்து கொள்வதும்‌ மற்றவர்‌ 
களுக்கு அவரது கட்டளைகளை அறிவிக்க வேண்டும்‌ என்று நாம்‌ உணர வேண்டும்‌. 
ஸாஹித்தைப்‌ போல சிலர்‌ தலைச்‌ சிறந்த உன்னதமான அனுபவங்களை 
கொண்டவர்களாக வாழ வேண்டும்‌ என்று நினைக்கிறார்கள்‌. நான்‌ அவரை அறிந்து 
வாழ்கிறது போல மற்றவர்களும்‌ சத்தியத்தை அறிந்து வாழ வேண்டும்‌ என்ற மனம்‌ 
வேண்டும்‌. எப்படியாயினும்‌, நமது சுவிசேஷப்‌ பணியின்‌ அடிப்படையில்‌ ஒருமைப்பாடு” 
உடையதாய்‌ இருக்கிறது. தேவன்‌ நம்மேல்‌ வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து 
கொள்கிறோமா? இது அவரை அறிவதும்‌, அவரை அறிவிப்பதும்‌ ஆகும்‌. 


269 











தலைசிறந்த வல்லமை 


நாள்‌ 270 


பொறுமையும்‌ 
நீடிய சாந்தமும்‌, 
உண்டாவதற்கு, 


எல்லா வல்லமை 
யாலும்‌ பலப்‌ 
படுத்தப்படவும, 
கொலோசெயர்‌ 1:11 


270 


ரோம்‌ : வின்சென்ட்‌ 


ரோம கிறிஸ்தவனாகிய வின்சென்ட்‌ தன்‌ சரீரத்திலிருந்த கைகள்‌ தோள்‌ 
மூட்டிலிருந்து கழன்று வரவும்‌, அவருடைய இடுப்பு மூட்டிலிருந்து துண்டிக்கப்‌ 
பட்டதாகவும்‌, அவர்‌ உணர்ந்தார்‌. அவருடைய மணிக்கட்டுகள்‌ அவருடைய 
முழங்கைகள்‌ கயிற்றினால்‌ வலுவாக இழுத்துக்‌ கட்டப்பட்டிருந்தது. 

டேசியஸ்‌, ரோமப்பேரரசர்‌, வின்சென்ட்‌ கட்டப்பட்ட இடத்தில்‌ நின்று 
கொண்டு “நீ பயங்கரமான வேதனையோடு மரிக்கப்‌ போகிறாய்‌” என்று அந்த 
கிறிஸ்தவ இளைஞனிடத்தில்‌ சொன்னார்‌. 

“ஓரு இரத்த சாட்சியாய்‌ மரிப்பதைக்‌ காட்டிலும்‌ வேறு ஒரு மரணம்‌ மதிக்கத்‌ 
தக்கதல்ல” நான்‌ பரலோகத்தை காண்கிறேன்‌, நான்‌ உன்‌ விக்கிரகங்களை 
வெறுக்கிறேன்‌” என்று வின்சென்ட்‌ அந்த ராஜாவிடம்‌ மிக உறுதியாகச்‌ 
சொன்னான்‌. 

பிடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவ இளைஞன்‌ சாவும்‌ வரை, கொடுமைப்‌ 
படுத்தப்பட வேண்டும்‌ என்று அந்த அரசன்‌ மிகக்‌ கோபத்துடன்‌ சொன்னான்‌. 
வின்சென்டினுடைய புன்‌ சிரிப்பின்‌ அர்த்தம்‌ என்னவென்று அவர்கள்‌ புரிந்து 
கொள்ளவில்லை, “நீங்கள்‌ எல: சரீரத்தை அழிக்க முடியும்‌, அது எப்படியாயினும்‌ 
அழிந்து போகிற ஒன்றுதான்‌, என்னுள்ளில்‌ இருக்கிற வின்சென்டை, நீங்கள்‌ 
அழிக்க முடியாது, என்று அந்த வேதனையின்‌ மத்தியிலும்‌ அந்த இளைஞன்‌ 
பேரரசரிடம்‌ சொன்னான்‌. “அந்த வின்சென்ட்டை கட்டவும்‌, கொல்லவும்‌ 
உங்களால்‌ முடியவே முடியாது” என்று சொல்லி மரணத்தை புன்சிரிப்போடு 
வரவேற்றான்‌. 

இறுதியாக, ரோம இராணுவ வீரர்கள்‌ அந்த இடத்திலிருந்து அவனை 
இழுத்துக்‌ கொண்டுபோய்‌ அவனை மீண்டும்‌ கொடுமைப்படுத்தினார்கள்‌. 
கொடுமை முற்றுப்‌ பெறவில்லை. பிறகு, கண்ணாடித்‌ துண்டுகளால்‌ பரப்பி 
ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த ஓர்‌ இருட்டறையில்‌ அவனுடைய வஸ்திரங்களை 
கழற்றி, தள்ளினார்கள்‌. அதன்‌ மேல்‌ நிற்கக்‌ கூட முடியாது. கண்ணாடி துண்டு 
களால்‌ பதிக்கப்பட்ட அந்த தரையிலே படுக்க அவனைக்‌ கட்டாயப்படு 
த்தினார்கள்‌. அப்பொழுதும்‌ கூட தேவ சமாதானம்‌ அவனோடு கூட இருந்தது. 
“மலர்‌ மெத்தை'யில்படுக்கிறது போல அவன்‌ ஓய்வு எடுத்துக்‌ கொண்டிருந்தான்‌ 
என்று காவலர்கள்‌ அந்த அரசனிடம்‌ அறிவித்தார்கள்‌. 
இந்த நவீன பண்பாட்டில்‌ வல்லமை என்பது அதிகாரத்தோடும்‌ அலுவலகத்‌ 
தோடும்‌ இணைக்கப்பட்டிருக்கிறது. வல்லமை வெளிப்படையான முக்கியத்துவம்‌ 
கொண்டது, சுத்திகரிக்கப்பட்டவை என்று கருதப்படுகிறது. எப்படியாயினும்‌, 
அதிகாரம்‌ அடங்கிய ஒரு பதவி உள்ளான வலிமை உடையதாய்‌ இல்லாவிட்டாலும்‌, 
அது பயனற்றுப்‌ போய்விடும்‌ என்று சரித்திரம்‌ கூறுகிறது. முரணாக, தேவன்‌ 
தமது பரிசுத்த ஆவியால்‌, அவருடைய பிரசன்னத்தால்‌ உள்ளாக பெலப்படுத்‌ 
துகிறார்‌. பரிசுத்த ஆவி அவருடைய வகுப்பறையில்‌, வல்லமை என்பது என்ன 
என்று கற்றுக்‌ கொடுக்கிறார்‌. நாம்‌ நினைக்கிறதைக்‌ காட்டிலும்‌ நம்மை தயார்‌ 
படுத்துகிறார்‌. நம்முடைய பாடுகளும்‌ உபத்திரவங்களும்‌ நம்மை பலவீனப்படுத்தும்‌ 
என்று நாம்‌ நினைக்கிறோம்‌. உன்னை நீயே தேவனுக்கு காண்பி. அப்பொழுது, 
நீ உண்மையிலேயே, மிக உறுதியுள்ளவனாக, பலசாலியாக மாறுவாய்‌. உங்கள்‌ 
தசைகளை வளைத்து கொடுங்கள்‌. நீ நினைக்கிறதைக்‌ காட்டிலும்‌ நீ 
பெலவானாரய்‌ இருப்பாய்‌. 








தலைசிறந்த இரரணுவ வீரர்கள்‌ 


ரோம 


நாள்‌ 271 


விசுவாசமுள்ள நாற்பது மனிதர்கள்‌ 


கான்ஸ்டென்டின்‌ பேரரசர்‌ கி.பி. 320-ல்‌ கிறிஸ்தவத்தை சட்டப்படி அங்கீகரித்தார்‌. 
எவ்வாறாயினும்‌, லீஸிசினியஸ்‌, என்பவர்‌ கிழக்கு ரோம பேரரசின்‌ சரிபாதியை, 
தன்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ வைத்திருந்தார்‌. ஆனால்‌ மேற்கு பகுதியோடு கூட 
உறவு துண்டிக்கப்பட்டதால்‌ கிறிஸ்தவம்‌ நலிவடையத்‌ தொடங்கியது. 


ரோம தேவதைகளுக்கு பலியிடும்‌ ஒவ்வொரு இராணுவ வீரரையும்‌ 
கட்டாயப்படுத்தினர்‌. “இடிமுழக்க சேனை” எனப்பட்ட பட்டாளத்தில்‌ இருந்த 
நாற்பது மனிதர்கள்‌ அந்த சிலையை வணங்க மறுத்தார்கள்‌. லிஸியஸ்‌, என்ற 
பெயருள்ள அந்த சேனாதிபதி சாட்டைகளினால்‌ அடித்து முள்ளுகளினால்‌ 
கிழித்து சங்கிலிகளினால்‌ கட்டினார்கள்‌. உறைந்த தண்ணீரால்‌ நிறைந்த ஒரு 
ஏரியின்‌ மத்தியில்‌, அவர்களின்‌ ஆடைகளை உரிந்து அவர்களை நிறுத்தினார்கள்‌. 
தொடர்ந்து அவர்கள்‌ தங்கள்‌ நம்பிக்கைகளை உபத்திரவப்படுத்தினார்கள்‌. 

அவர்களுடைய தீர்மானத்தை விட்டுவிடுகிறவர்களுக்கு சூடான குளியல்‌ 
அனுமதிக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய எண்ணிக்கை குறையாது இருக்க 
வேண்டுமென்று தேவனிடத்தில்‌ ஒரு மனதோடு எல்லாரும்‌ ஜெபித்தார்கள்‌. 
இருள்‌ சூழ்ந்தது, அதில்‌ குளிர்‌ தாங்கமுடியாமல்‌ சுடுதண்ணீர்‌ குளியலுக்காக 
ஓடினான்‌ ஒருவன்‌. 

அந்த நாற்பது மனிதர்களும்‌, பாடி துதித்துக்‌ கொண்டிருந்ததை கவனித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. இதை அறிந்து, கோபத்துடன்‌ லிசியாஸினுடைய கட்டளைக்கு 
உட்படுத்தினார்கள்‌. அவனுடைய கோபம்‌ மனந்திரும்புதலுக்கு, அவனைத்‌ 
திருப்பினது. அந்த மனந்திரும்புதல்‌ அவனை விசுவாசத்திற்கு நேராக்‌ 
திருப்பினது. அவன்‌ தன்‌ வஸ்திரங்களை கிழித்து போட்டு உறைந்த 
பனிக்கட்டியான அந்த ஏரிக்கு ஓடினான்‌. இந்நிகழ்வு அந்த “நாற்பது 
மனிதர்களையும்‌ கர்த்தரிடத்தில்‌” நடத்த அனுகூலமாயிருந்தது. 

அந்த நாற்பது மனிதர்களும்‌ அதே நாளில்‌ ஒருமித்து மரித்துப்‌ போனார்கள்‌. 
விசுவாசத்தைத்‌ தள்ளி சூடான தண்ணீர்‌ குளியலுக்காக ஓடின அந்த மனிதனும்‌ 
மரித்தான்‌. 


ஒருமனப்பட்டு அர்ப்பணம்‌ செய்யப்பட்ட அநேக மனிதர்களால்‌ கிறிஸ்தவ சமுதாயம்‌ 
உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு கிறிஸ்தவ வளாகமோ, ஒரு கிறிஸ்தவ 
ஊழியமோ, ஒரு சபையோ, ஒரு குடும்பமோ, சகோதரி, சகோதரத்துவ குழுவோ 
ஆராயப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. 


271 








தலைசிறந்த அழகு 


லெனின்‌ 


நாள்‌ 272 


மயிரைப்‌ பின்னி 
பொன்னாபரணங்களை 
அணிந்து, உயர்ந்த 
வஸ்திரங்களை 
உடுத்திக்‌ கொள்ளு 
தலாதிய புறம்பான 


கிரேட்‌ : ஐடா ஸ்கிரிப்னிக்கோவா 


“சிறையில்‌, சத்தியம்‌ வேதம்‌ இல்லாமல்‌ ஜீவிப்பது மிகக்‌ கடினமானது.” 


ஐடா ஸ்கிரிப்னிக்கோவா மிக அழகான ஓர்‌ இளம்பெண்‌. அவளது 
லெனின்கிரேடில்‌ உள்ள அந்த தெருவின்‌ மூலையிலே, நின்று இயேசுவினுடைய 
அன்பையும்‌, சந்தோஷத்தையும்‌ வெளிப்படுத்தக்‌ கூடிய இரட்சகரும்‌ 
கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவைப்‌ பற்றிய கவிதைகளை விநியோகித்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அவள்‌ உடனடியாக கைது செய்யப்பட்டு, அவள்‌ ஒரு 
புரட்சிகரமான பெண்ணென்று, நிரூபித்து காட்டினாள்‌. சிறையில்‌ ஒரு வருடம்‌ 
இருந்தாள்‌. 

அப்பொழுது அவளது வயது 27, நான்காவது சிறைவாசத்தை வெற்றிகரமாக 
முடித்து, கர்த்தருடைய சுவிசேஷத்தின்‌, ஊழியக்காரியாய்‌ மாறினாள்‌. அவள்‌ 
பரவலாக பேசப்படுகிற நிரூபமாக நிலைத்து இருந்தாள்‌. நம்முடைய வாழ்க்கை 
அமைப்பின்‌ பரிமாணத்தை நாம்‌ அடக்கி வைக்க முடியாது என்று கிறிஸ்து 
சொன்னார்‌. 

அவளது நான்காவது சிறைவாசம்‌ மிகக்கடினம்‌ என்று நிரூபிக்கப்பட்டது. 
அந்த காவலாளர்கள்‌ தொடர்ச்சியாக அவளுடைய விசுவாசத்தை கறைபடுத்த 
எப்பொழுதெல்லாம்‌ வாய்ப்பு கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம்‌ அவர்கள்‌ செய்த 
செய்கை அவர்களுக்கு இனிப்பு சாப்பிட்டது போல இருந்தது. கர்த்தருடைய 
வார்த்தையில்லாமல்‌ ஜீலிப்பது அவளுக்கு மிக மிக கடினமான காரியமாக 
இருந்தது. அவளுடைய வேதாகமத்தின்‌ ஒரு நகல்‌ அழிக்கப்பட்டது. 
தண்டனையாக, பத்து நாட்கள்‌ செலவழிக்க வேண்டியதாயிற்று. கடைசியாக, 
ஒரு புதிய ஏற்பாடு கிடைத்தது, அதை ஒரு விலையேறப்‌ பெற்ற பொக்கிஷமாக 


அலங்கரிப்பு உங்களுக்கு தன்‌ வாழ்க்கையில்‌ பாதுகாத்தாள்‌. 


அலங்காரமாயிராமல்‌, 
அழியாத அலங்கரிப்‌ 
பாயிருக்கிற சாந்தமும்‌ 


இருதயத்தில்‌ மறைந்‌ 
இருக்கிற குணமே, 
உங்கள்‌ அலங்காரம்‌, 
அதுவே தேவனுடைய 
பார்வையில்‌ விலை 
பேறப்பெற்றது. 

1 பேதுரு 3:3-4 


272 


கடைசியாக, அவள்‌ விடுதலையானபோது, ஐடா மிகவும்‌ 
உபத்திரவப்படுத்தப்பட்டதினால்‌, அவளுடைய மிக சுந்தரமான அழகு, 
செளந்தரியம்‌ போய்‌, வயதானவளைப்‌ போல தோன்றினாள்‌. ஆனால்‌ 
தேவனுடைய அன்பு அவளுடைய சிரிப்பில்‌ பிரகாசித்தது. அவளது அகத்திலுள்ள 
தேவ அன்பு அவளுடைய முகத்தில்‌ பிரதிபலித்தது. 


உங்களுடைய எல்லா வகையான தியாகத்தினாலும்‌, உங்களுடைய பராமரிப்பு 
குழுவை, குடும்பத்தை, சபையை, நீங்கள்‌ இந்த அர்ப்பணிப்புக்குள்ளாக 
நடத்தியிருக்கிறீர்களா? உன்னுடைய வெளித்தோற்றத்தில்‌ செலுத்துகிற கவனம்‌, 
உன்‌ உள்‌ தோற்றத்திற்குக்‌ கொடுக்கிறாயா? உன்‌ வயது வளர வளர எந்த 
வழிகளில்‌ உன்னுடைய உள்ளத்தில்‌ நற்குண வளர்ச்சியில்‌ முன்னேறுகிறாய்‌? 





நாள்‌ 273 





நரன்‌ பெலத்திற்காக ஜெபித்தேன்‌ 


நரன்‌ பெலனடையும்படி தேவன்‌ எனக்குத்‌ துன்பங்களைக்‌ 
கொடுத்தார்‌. 


நான்‌ ஞானத்திற்காக ஜெயித்தேன்‌. 
தேவன்‌ ஏனக்கு தீர்த்துவைக்கும்படியாக பீரச்சனைகளை அருளினார்‌. 
நரன்‌ அபிவிருத்திக்காக ஜெயபித்தேன்‌- 
தேவன்‌ ஏனக்கு குழப்பமான வேலைகளையும்‌ நல்ல மூளையையும்‌ 
அளித்தார்‌. 
நரன்‌ தைரியத்திற்காக ஜெபித்தேன்‌- 
நான்‌ மேற்கொள்ளும்படியாக தேவன்‌ ஏனக்கு ஆபத்துக்களை 
அனுமதித்தார்‌. 
நரன்‌ அன்பிற்காக ஜெபித்தேன்‌- 
தேவன்‌ ஏனக்கு சந்தர்ப்பங்களைக்‌ கொடுத்தார்‌. 
நான்‌ விரும்பின ஏதையும்‌ பெறவில்லை- 
எனக்குத்‌ தேவையான அனைத்தும்‌ பெற்றேன்‌. 


என்னுடைய ஜெயம்‌ கேட்கப்பட்டது. 





தலைசிறந்த “போதனை” - பகுதி / 


இங்கிலாந்து : டாக்டர்‌ ரோலன்டு டெய்லர்‌ 


நாள்‌ 274 


இயேசு அவனுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: 
ஒருவன்‌ என்னில்‌, 
அன்பாயிரந்தால்‌, 
அவன்‌ என்‌ 
வசனத்தைக்‌ கைக்‌ 
கொள்வான்‌. 
யோவான்‌ : 14:23 


274 


வின்செஸ்டருடைய பிஷப்‌ மற்றும்‌ பிரபு ஆகியோரை பார்க்க வேண்டாம்‌ 
என்று ஹார்ட்லி நகரத்து மக்கள்‌ டாக்டர்‌ ரோலன்டு டெய்லரை வேண்டிக்‌ 
கொண்டார்கள்‌. 


ஆங்கில வேதாகமம்‌ அதிகாரப்பூர்வமாக இங்கிலாந்தில்‌ சுமார்‌ 20 வருட 
காலமாக, வினியோகிக்கப்பட்டது. டாக்டர்‌. டெய்லர்‌ வேதத்தை வாசிக்கவும்‌, 
அதன்‌ உபதேசத்தை பின்பற்றவும்‌ அவர்களுக்குப்‌ போதித்தார்‌. முரணாக 
மதத்தலைவர்கள்‌ முதலாம்‌ ராணிமேரியின்‌ மிருகத்தனமான ஆட்சியின்‌ கீழ்‌ 
நடக்கிறவைகளை பார்த்து மேலிடத்திலிருந்தும்‌, சட்ட நிபுணர்களிடமிருந்தும்‌, 
மதத்தலைவர்களிடமிருந்தும்‌ கடிதம்‌ வந்து அவளை கடிந்து கொண்டார்கள்‌. 

கண்டனங்களுக்குப்‌ பிறகு, ரோலன்டு பிஷப்புக்கு, பிரதியுத்தரமாக “நான்‌ 
ஒரு கிறிஸ்தவன்‌. சபைக்கு விரோதமாக ஒன்றையும்‌ செய்வதில்லை. நிஜம்‌ 
சொல்லப்‌ போனால்‌, உன்னுடைய குற்றச்சாட்டினால்‌ நீ ஒரு கள்ள போதகன்‌ 
என்று தெரிகிறது. மனுமக்களுக்காக கிறிஸ்து இயேசு மரித்து மனிதர்களுடைய 
பாவங்களிலிருந்து ஒரே தடவையாக விடுதலை கொடுத்தார்‌. இது போதுமானது. 
நீயும்‌, உன்‌ பாரம்பரிய வழக்கங்களும்‌ இதைவிட மேலாக ஒன்றும்‌ செய்ய 
முடியாது. 

அடுத்த இரண்டு வருடங்களில்‌ டாக்டர்‌ டெய்லர்‌ கைதியாக்கப்பட்டார்‌. 
ஹேட்லிக்கு புறம்பே கட்டப்பட்டு சுட்டெரிக்கப்படுவதை அறிந்த போது, மிக 
மகிழ்ச்சியாகக்‌ காணப்பட்டார்‌. அவர்‌ தனது பாதுகாப்பைக்‌ குறித்து 
கவலைப்படவில்லை. இப்படியாக, கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள்ளாக இருக்கும்‌ 
சகோதர, சகோதரிகளைப்‌ ஹேட்லி முழுவதுமாக போய்‌ சுற்றி மறுபடியும்‌ 
காண்போம்‌ என்ற நினைவிலே அவர்‌ சந்தோஷித்தார்‌. 

டாக்டர்‌. ரோலன்டு டெயலர்‌ 1955 வருஷத்தில்‌ குளிர்காலத்திலே சிரச்‌ சேதம்‌ 
செய்யப்பட்டார்‌. 


அன்பு பலவிதமான வித்தியாசமான மொழிகளில்‌ பேசப்படுகிறது. மக்கள்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ சொந்த மொழிகளில்‌ அன்பை அறிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. 
சில கணவன்மார்கள்‌ தங்கள்‌ மனைவிமார்களுக்கு காலை உணவு தயாரித்து 
கொடுத்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள்‌. சிலர்‌ ஞாபகார்த்தமான 
பரிசுப்‌ பொருட்களைக்‌ கொடுத்து “நான்‌ உன்னை நேசிக்கிறேன்‌” என்று 
தங்களது அன்பை தெளிவாகவும்‌ சத்தமாகவும்‌ கூறி வெளிப்படுத்துகிறார்கள்‌, 
வாழ்த்துக்கள்‌, வாழ்த்து அட்டைகள்‌ மூலமாக வெளிப்படையாக நம்பிக்கையோடு 
தங்களது அன்பை வெளிப்படுத்துகிறார்கள்‌. எவ்வாறாயினும்‌, “ஐழ்ப்படிதலே 
அன்பின்‌ மொழி'' இயேசுநாதர்‌ சொல்கிறார்‌. அப்படித்‌ தான்‌ நம்முடைய அன்பை 
வெளிக்காட்ட வேண்டும்‌. எப்பொழுது நாம்‌ கீழ்ப்படிகிறோமோ, அப்பொழுதுதான்‌ 
நாம்‌ அவரை நேசிக்கிறோம்‌ என்று வெளிக்காட்டும்‌. இயேசுவின்‌ அன்பின்‌ 
மொழியைப்‌ போதிக்க அவர்‌ இரத்த சாட்சியாக மாறினார்‌. வேதத்தை வாசிக்கவும்‌, 
வேத உபதேசத்திற்குக்‌ கீழ்ப்படியவும்‌ அவர்களுக்குப்‌ போதித்தார்‌, நீ இயேசுவை 
நேசிப்பதாக காண்பி, டாக்டர்‌. டெய்லருடைய சேவையை நினைப்போம்‌, 
பாராட்டுவோம்‌. 








தலைச்‌ சிறந்த போதனை -பகுதி 2 


இங்கிலாந்து : டாக்டர்‌. ரோலன்டு டெய்லர்‌ 


நாள்‌ 275 


என்‌ கட்டளை 
களையும்‌ என்‌ 
போதகத்தையும்‌ 
உன்‌ கண்‌ 
மணியைப்‌ போல்‌ 
காத்துக்‌ கொள்‌, 
அப்பொழுது 
பிழைப்பாய்‌. 
நீதிமொழிகள்‌ 7:2 


எரிக்கப்படுவதற்கு முன்பாக, வேதத்திலிருந்து போதித்து, டாக்டர்‌. ரோலன்டு 
டெய்லர்‌ எழுதின அழகான வார்த்தைகளை கீழ்கண்ட பகுதியில்‌ காணலாம்‌. 


“கர்த்தர்‌ உன்னை எனக்குக்‌ கொடுத்தார்‌, உன்னிடத்திலிருந்து என்னை 
எடுத்துக்‌ கொண்டார்‌. என்னிடமிருந்து நீயும்‌ பிரிக்கப்பட்டாய்‌: கர்த்தருடைய 
நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக। என்று சொல்லியிருக்கிறார்‌. எந்த 
கணவனைக்‌ காட்டிலும்‌, எந்த தகப்பனைக்‌ காட்டிலும்‌, எவ்வளவு 
உண்மையோடும்‌, உங்க ளுக்குப்‌ பிரியமாகவும்‌ நான்‌ நடந்துக்‌ கொண்டேன்‌. 
அன்பான ரட்சகரிடத்தில்‌ நம்பிக்கை வைக்கிறது எவ்வளவு அர்த்தமும்‌, 
பெருமைக்குரிய காரியமாக இருக்கிறது: நம்பிக்கை வையுங்கள்‌, நேசியுங்கள்‌, 
பயப்படுங்கள்‌, கீழ்ப்படியுங்கள்‌. அவர்‌ உதவி செய்கிறேன்‌ என்று சொன்ன 
வாக்குறுதிக்காக அவரிடம்‌ ஜெபியு ங்கள்‌. மரித்தேன்‌ என்று எண்ண வேண்டாம்‌, 
நான்‌ நித்யத்திலே ஜீவனோடுள்‌ ளேன்‌. எப்போதுமே சாகமாட்டேன்‌, 
நித்தியமான வீட்டுக்கு, முதலில்‌ நான்‌ போகிறேன்‌, அதற்கு பிறகு என்‌ பின்னாக 
நீங்கள்‌ என்னைத்‌ தொடர்ந்து வருவீர்கள்‌. 

“ஹேட்லியில்‌ வசிக்கும்‌ எனக்கு அன்பான சிநேகிதர்களே, நான்‌ பிரசங்கித்த 
வைகளையெல்லாம்‌ நீங்கள்‌ கேட்டிருக்கிறீர்கள்‌. நான்‌ உங்களைப்‌ பிரிந்துப்‌ 
போனாலும்‌, என்‌ பிரசங்கத்தின்‌ போதனைக்‌ குறித்து நல்ல மனதுள்ளவனாயும்‌ 
நிச்சயமுள்ளவனாயும்‌ இருக்கிறேன்‌, தேவன்‌ என்னுடன்‌ கூட இருக்கிறபடியால்‌ 
நான்‌ ஜெபிக்கிறேன்‌. தேவன்‌ என்னில்‌ கொடுத்த தாலந்துகளைக்‌ கொண்டு, 
வேத புத்தகத்திலுள்ளவைகளை மாத்திரம்‌ நான்‌ சொன்னேன்‌, எழுதியுள்ளேன்‌. 

இப்படியாக, நான்‌ உங்களுக்குப்‌ பிரசங்கத்தையல்லாமல்‌, நாங்களாவது, 
வானத்திலிருந்து வருகிற ஓரு தூதனாவது, வேறொரு சுவிசேஷத்தை 
உங்களுக்குப்‌ பிரசங்கித்தால்‌, தேவனிடத்தில்‌ இருந்து வருகிற மகா பெரிய 
சாபம்‌ அந்த பிரசங்கியார்‌ மேல்‌ வரும்‌। 

“மிகுந்த நம்பிக்கையோடு இங்கேயிருந்து பிரிந்து, புறப்படுகிறேன்‌. 
நித்தியமான இரட்சிப்பை குறித்து எந்த சந்தேகமுமில்லை. என்‌ ரட்சகராகிய 
இயேசுகிறிஸ்து மூலமாய்‌ என்‌ பரலோக பிதாவிற்கு நன்றி சொல்கிறேன்‌” 

ரோலன்டு டெய்லர்‌. 
உங்களுடைய குழந்தைப்‌ பருவத்தில்‌ மிக அதிகமாக ஞாபகத்திற்கு வருகிற உங்கள்‌ 
ஆசிரியை உங்கள்‌ மனக்‌ கண்கள்‌ முன்பாக கொண்டுவர முடியுமா? ஒரு வேளை, 
அவர்கள்‌ போட்ட வாசனைத்‌ திரவியத்தின்‌ நறுமணமாக இருக்‌ கலாம்‌. அல்லது, 
தனது தலைமுடி உதிர்ந்த இடத்தில்‌ விநோதமாக வருடிய: காட்சியாக இருக்கலாம்‌. 
அந்த நபரைக்‌ குறித்து உங்கள்‌ எண்ணத்தில்‌ பதிந்துள்ளது. எனினும்‌, நாம்‌ 
வளரும்‌ போது நமது ஆசிரியர்களை வெவ்வேறு காரணங்களுக்காக மதிக்கிறோம்‌. 
சில பாடங்களை நம்‌ மனதில்‌ பதியவைத்து மறக்க முடியாதபடி கற்றுக்‌ 
கொடுத்திருப்பார்கள்‌. நமக்கு தேவனுடைய வார்த்தையை முதன்முதல்‌ 
போதித்தவரை ஏப்போதும்‌ நினைக்கிறோம்‌. தேவனுடைய அன்பையும்‌ அவர்‌ 
தீரும்‌ ரட்சிப்பையும்‌ குறித்து நாம்‌ கேள்விபட்ட மூல சத்தியத்தை இன்னும்‌ மறக்கவே 
முடியாது. யாராவது ஒரு பண்டிதர்‌ படிப்பறிவோடு வேத விளக்கங்கலைச்‌ சொல்ல 
வரும்போது தேவனுடைய சத்தியம்‌ நம்மைப்‌ பாதுகாத்து அதிலுள்ள பொய்களை 
எடுத்துக்‌ காட்டுகிறது. அவைகள்‌ ஞாபகசக்திக்கு மேலானவைகள்‌ அவைகளே 
நமது அழியாத சொத்துக்கள்‌. 


275 











தலைசிறந்த குடும்பம்‌ 


கம்போடியா : ஹெய்ம்‌ மற்றும்‌ குடும்பம்‌ 


நாள்‌ 276 


தேவனுடைய 
சித்தத்தின்படி 
செய்கிறவன்‌ எவனோ 
அவனே எனக்குச்‌ 
சகோதரனும்‌, 
எனக்குச்‌ சகோதரியும்‌, 
எனக்குத்‌ தாயுமாய்‌ 
இருக்கிறாள்‌. 

மாற்கு 3:35 


276 


ஹெய்ம்‌ மற்றும்‌ அவருடைய குடும்பத்தினருடைய கைகளில்‌ மண்வெட்டிகளைக்‌ 
கொடுத்து கம்போடியா காட்டிலே, அவரவருடைய பிரேதக்‌ குழிகளை வெட்டச்‌ 
சொன்னார்கள்‌. அவர்கள்‌ கிறிஸ்தவர்களை “தங்களது உன்னத புரட்சிக்கு 
எதிராளிகளாக கருதின க்மேர்‌ என்ற கொலைக்‌ கூட்டத்தின்‌ பிணைக்‌ 
கைதிகளாக இருந்தார்கள்‌. 

ஹெய்மையும்‌, அவருடைய குடும்பத்தினரையும்‌, கைகளைக்‌ கோர்த்து 
முழங்கால்‌ படியிட்டு, ஜெபிக்க சேவகர்கள்‌ அனுமதித்தார்கள்‌. மனந்திரும்பி, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்‌ கொள்ளும்படி 
அந்த இராணுவ வீரர்களை ஹெய்ம்‌ வற்புறுத்தினார்‌. மரணத்தருவாயில்‌ இருந்த 
கருணை மிக்க அவருடைய வார்த்தைகளைக்‌ கேட்டு ராணுவ வீரர்கள்‌ 
குழப்பமடைந்தார்கள்‌. 

அவ்வாறு பேசிக்‌ கொண்டிருந்தபோது, அவருடைய பிள்ளைகளில்‌ ஒருவன்‌ 
குதித்து காட்டிற்குள்‌ ஓடி ஒளிந்தான்‌. அவனை பின்தொடர ஆரம்பித்த இராணுவ 
வீரர்களை ஹெய்ம்‌ தடுத்து நிறுத்தினார்‌. அவனுடைய அமைதி 
கம்யூனிஸ்டுகளுக்கு உறுதி அளித்தது. அவன்‌ என்னதான்‌ செய்யப்‌ போகிறான்‌ 
பார்ப்போம்‌ என்றனர்‌. 

துப்பாக்கி முனையில்‌ ராணுவ வீரர்கள்‌, அவருடைய குடும்பத்தை முழங்கால்‌ 
படியிடச்‌ செய்து, ஹெய்ம்‌ காட்டினுடைய ஓரத்தில்‌ அடியெடுத்து வைத்தான்‌, 
“மகனே தனது குடும்பத்தோடு அழிவதை விட காட்டில்‌ தேசாந்திரியாய்‌ 
அலைவது நல்லதென்று அவனுக்கு மனதில்பட்டது. ஆனால்‌, 
இயேசுகிறிஸ்துவோடு பரதேசிலிருப்பதை தவறவிடுவதா? சில நிமிஷங்கள்‌ 
கழித்து ஹெய்மின்‌, காணாமல்‌ போன மகன்‌ மூச்சிழைக்க அவன்‌ தகப்பனுக்கு 
முன்பாக முழங்கால்‌ படியிட்டான்‌. 

ஹெய்ம்ராணுவ வீரர்களை நோக்கி, “இப்பொழுது நாங்கள்‌ தயாராக 
இருக்கிறோம்‌” என்றார்‌. 

ஆனால்‌, ஒரு சேவகனால்‌ கூட துப்பாக்கியால்‌ சுட முடியவில்லை. எனினும்‌ 
திரும்பி வந்த மகனைக்‌ கண்டிராத சேவகரின்‌ தலைவன்‌ தனது சேவகர்கள்‌ 
சுடாமல்‌ இருந்ததற்காக அவர்களை கோழைகள்‌ என்று திட்டி, தன்னுடைய 
துப்பாக்கியால்‌ அங்கிருந்த அனைத்து கிறிஸ்தவர்களையும்‌ கொன்றான்‌. 


சில குடும்பங்கள்‌, தலைசிறந்த சாட்சிகளாக இருக்கிறார்கள்‌. மற்றவர்கள்‌ தாங்கள்‌ 
மிகவும்‌ பெரிய பணக்காரர்களாய்‌ இருப்பதை நினைத்து பெருமைபடுகிறார்கள்‌. 
இன்னும்‌ சிலர்‌ தலைசிறந்த வியாபாரிகளாக இருக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
மற்றவைகளை தேவன்‌ பயன்படுத்த முடிந்தாலும்‌ அவருடைய தொடர்பின்‌ 
எண்ணங்களை செயல்படுத்துவது மிக வித்தியாசமாக இருக்கும்‌. எது ஒரு 
குடும்பத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ளதாக்கக்‌ கூடும்‌? தலை சிறந்த 
கீழ்ப்படிதலே, ஒரு குடும்பத்தின்‌ எண்ணிக்கையை பொறுத்ததல்ல, 
அவர்களுடைய கிறிஸ்து சமர்ப்பித்த அர்ப்பணத்தைப்‌ பொறுத்ததே. கிறிஸ்துவுக்கு 
கீழ்ப்படியும்படி பெற்றோர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றும்படியாக தேவன்‌ 

குடும்பங்களை நியமித்திருக்கிறார்‌. உனது குடும்பத்தின்‌ அர்ப்பணத்தை நீ எப்படி 
வகைப்படுத்துவாய்‌? ஒரு தலை சிறந்த குடும்பத்திற்கு எந்த குடும்பம்‌ நல்ல 
உதாரணமாகும்‌? 





அத்து. மீறின பொய்யின்‌ பிரயோகம்‌ 


ரஷ்யா 


நாள்‌ 277 


தேவனுடைய 
சத்தியத்தை 
அவர்கள்‌ பொய்யாக 
மாற்றி. 

ரோமர்‌ 1:25 


ஒரு பல்கலை கழக மாணவன்‌ 


கதவருகே தொங்கிக்‌ கொண்டிருந்த லெனின்‌ அவரின்‌ புகைப்படத்தை நோக்கி 
தேவன்‌ அற்ற அந்த பேராசிரியர்‌ புன்னகை செய்தார்‌. பின்பு மேசையின்‌ மேல்‌ 
தண்ணீர்‌ வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தை நோக்கி நடந்தான்‌. ஒரு பேக்கட்‌ 
பொடிதூள்‌ எடுத்தான்‌: அந்தப்‌ பொடியை கொஞ்சம்‌ கொஞ்சமாக, தண்ணீரில்‌ 
தூவினான்‌, அந்தத்‌ தண்ணீர்‌ சிகப்பு நிறமாக மாறியது. 

“இது ஒரு சிறந்த அற்புதம்‌,” என்று சொல்லி பாடத்தை ஆரம்பித்தான்‌. 
“இயேசு தன்னுடைய ஆடைக்குள்‌ மறைத்து வைத்திருந்த இந்த மாதிரி பொடியை 
தண்ணீர்‌ கலந்து மிக அற்புதமான முறையில்‌ தண்ணீரை திராட்சை ரசமாக 
மாற்றினேன்‌ என்றார்‌. ஆனால்‌, இயேசுவை விட மிகச்‌ சிறந்த முறையில்‌ செய்ய 
முடியும்‌; திராட்சை ரசத்தை மீண்டும்‌ தண்ணீராக மாற்ற என்னால்‌ முடியும்‌.” 

அவன்‌ இன்னுமொரு பொட்டலம்‌ பொடி (தூளை) அந்த சிகப்பு நிற 
கலவையில்‌ (நீரில்‌) போட்டான்‌. அது தெளிந்த தண்ணீராக மாறினது. 
இன்னுமொரு பொட்டலம்‌ தூளை, எடுத்து அந்த நீரில்‌ போட்டான்‌. அது சிகப்பு 
நிறமாக மறுபடியும்‌ மாறியது. 

இருக்கையில்‌ அமர்ந்திருந்த மாணவர்களில்‌ ஒருவன்‌, திருப்தியில்லாதவனாய்‌ 
தன்‌ தலையைத்‌ துலுக்கினான்‌. இறுதியாக, அவன்‌ தன்‌ பேராசிரியரிடம்‌ சவால்‌ 
விட்டான்‌; “நீர்‌ எங்களை ஆச்சரியத்தில்‌ மூழ்க வைத்தீர்‌, உபாத்தியாரே. நாங்கள்‌ 
இன்னொரு காரியத்தை கேட்கிறோம்‌ - உங்கள்‌ திராட்சை ரசத்தை குடியுங்கள்‌!” 

அந்த பேராசிரியர்‌ அதிர்ச்சியடைந்தார்‌, “இதை நான்‌ குடிக்க முடியாது. இது 
விஷமாயிருக்கிறது” என்று சொன்னார்‌. 

“இதுதான்‌ உங்களுக்கும்‌ இயேசுவுக்குமுள்ள மகாப்‌ பெரிய வித்தியாசம்‌. 
இயேசுவும்‌, இயேசு கொடுக்கிற திராட்சை ரசம்‌ எங்களுக்கு சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கிறது. இப்படியாக, நீரும்‌, உங்களுடைய திராட்சை ரசமும்‌ எங்களை 
பயமுறுத்துகிறது” என்று அந்த கிறிஸ்தவன்‌ பதில்‌ கூறினான்‌. 

அந்த பேராசிரியர்‌ கடுங்கோபங்கொண்டு அறையை விட்டு வெளியே அந்த 
மாணவனை கைது செய்து சிறையில்‌ போடச்‌ செய்தார்‌. ஆனால்‌, இந்த செய்தியின்‌ 
நிகழ்வு வெகு தூரம்‌ பரவி அநேகரை அவர்களுடைய விசுவாசத்தில்‌ 
உறுதிப்படுத்தினது. 
எதிரிகள்‌ மிக சுலபமாக பொய்யை பரிமாறுகிறார்கள்‌. பெரும்பாலான பெரிய 
பல்பொருள்‌ அங்காடிகள்‌, வாடிக்கையாளர்களை திருப்திபடுத்துவதற்காக, தாங்கள்‌ 
வாங்கிக்‌ கொண்டு சென்ற பொருட்கள்‌ தரக்குறைவாக இருந்தால்‌, அதை கொண்டு 
வந்து மாற்றிக்‌ கொண்டு போவதற்கான ஒரு திட்டத்தை கையாளுகிறார்கள்‌. 
நீண்ட நேரம்‌ வரிசையில்‌ காத்திருந்து, வாங்கப்பட்ட ஒரு பொருளின்‌ அளவைக்‌ 
குறித்தோ அல்லது அப்பொருள்‌ சிறிதோ, அல்லது பெரியதோ, திருப்தியடையாத 
வண்ணமாக இருந்தாலும்‌ அதை மாற்றி எடுத்துச்‌ செல்வோம்‌ சந்தோஷமாக. 
இதைப்போலவே, அநேக மக்கள்‌ தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய 
சத்தியத்தை கையில்‌ வைத்துக்‌ கொண்டு வரிசையில்‌ நின்றுக்‌ கொண்டிருப்பார்கள்‌. 
ஆனால்‌ அந்த சத்தியத்தை நன்றாக வாசித்து தங்களுடைய வாழ்க்கையிலே 
உபயோகப்படுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள்‌. அந்த வாடிக்கையாளர்களைப்‌ போன்ற 
ஒரு திருப்தி அடைகிறார்கள்‌. முடிவிலே, ஏமாற்றம்‌ தான்‌ எப்போதும்‌. எதிரிகளின்‌ 
வாயிலாக வரும்‌ அந்த பொய்களை நாம்‌ பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும்‌ 
என்று விரும்புகிறார்‌. எந்த சூழ்நிலையிலும்‌ தேவனுடைய சத்தியத்தைப்‌ உறுதியாகப்‌ 
பற்றிக்‌ கொள்‌. 277 


தலைசிறந்த வேண்டுதல்‌ 


நாள்‌ 278 


அவர்கள்‌: 
பரிசுத்தமும்‌ 
சத்தியமுமுள்ள 
ஆண்டவரே, தேவரீர்‌ 
பூமியின்‌ மேல்‌ 
குடியிருக்கிறவர்‌ 
களிடத்தில்‌ எங்கள்‌ 
இரத்தத்தைக்‌ 
குறித்து 
எதுவரைக்கும்‌ 
நியாயத்தீர்ப்புச்‌ 
செய்யாமலும்‌ பழி 
வாங்காமலும்‌ 
இருப்பீர்‌ என்று மகா 
சத்தமிட்டுக்‌ 
கூப்பிட்டார்கள்‌. 
வெளிப்படுத்தல்‌ ௨1௦ 


278 


இந்தோனேஷியா : டெலோரஸ்‌ 


அவளுடைய கிராமத்திலே குண்டு வீசப்பட்டு தாக்கப்பட்டது. டெலோரஸ்‌ 
தன்னைக்‌ குறித்தும்‌ தன்னோடு கூட உள்ள விசுவாசிகளைக்‌ குறித்தும்‌ மிகவும்‌ 
வேதனைப்‌ பட்டாள்‌. டெலோரஸ்‌ தன்னுடைய ஊன்றுகோலைப்‌ பயன்படுத்தி, 
படிப்படியாக மலையின்‌ உச்சிக்குச்‌ சென்று பாதுகாப்பான இடத்தைச்‌ சென்ற 
டையும்வரை நடந்தாள்‌. நூற்றுக்‌ கணக்கான துன்பத்தினால்‌ பாதிக்கப்பட்ட 
அகதிகள்‌ இருக்கிற இடத்திலே டெலோரஸ்‌ நிரந்தரமாய்‌ தங்கிவிட்டாள்‌. 


டெலோரஸ்‌ லட்சக்‌ கணக்கான கிறிஸ்தவர்கள்‌ இந்தோனேஷியாவில்‌ வசிக்‌ 
கிறார்கள்‌. பதிமூன்றாயிரத்திற்கு மேற்பட்ட சிறு, குறு தீவுகளாலானது அந்த 
தேசம்‌. லட்சக்‌ கணக்கான கிறிஸ்தவர்களில்‌ டெலோரஸும்‌ ஒருவள்‌ .: உலகில்‌ 
மிகப்‌ பிரசித்திப்‌ பெற்ற இஸ்லாமிய நாடுகளில்‌ இந்தோனேஷியாவும்‌ ஒன்று. 
கிறிஸ்தவர்களும்‌, இஸ்லாமியர்களும்‌ சம அளவில்‌ வருஷங்களாக, சமாதானமாக 
இணைந்து வாழ்ந்து வருகிறார்கள்‌. அவ்வாறாயினும்‌, புதிய ஒரு எதிர்ப்பை 
எதிரிகளைச்‌ சந்திக்கிறார்கள்‌. சமீப காலத்தில்‌ பெனாட்டிக்கல்‌ இஸ்லாமிய மத 
வெறியினர்‌ பல புனித போர்களை அந்த தீவுகளிலே தொடுக்கிறார்கள்‌. இன்று, 
கிறிஸ்தவர்கள்‌, இஸ்லாமியர்கள்‌ மத்தியில்‌ சமாதானம்‌ இல்லை. 

ஒரு பட்டணத்தில்‌, கிறிஸ்தவர்கள்‌ ஒன்று சேர்ந்து “நாங்கள்‌ யாவற்றையும்‌ 
அர்ப்பணிக்கின்றோம்‌” என்று பாடிக்‌ கொண்டே ஆளுனரின்‌ அலுவலகத்துக்கு 
முன்னே நின்று இயேசு கிறிஸ்து தான்‌ சமாதான காரணர்‌ என்று 
முழக்கமிடுகிறார்கள்‌. இஸ்லாமிய பயங்கரவாதிகளால்‌ படுகொலை செய்யப்பட்ட 
அநேக கிறிஸ்தவ மக்களுக்கான கோரிக்கையை பரிசீலனைச்‌ செய்ய 
வேண்டுமென்று கூறுகிறார்கள்‌. இப்பொழுதும்‌ கூட அமைதியான விசு 
வாசிகளின்‌ கூட்டம்‌ தொடர்ந்து பாடியும்‌ கர்த்தரை ஆராதித்தும்‌ வருகிறது. 
இஸ்லாமிய ராணுவம்‌ கிராமங்களைத்‌ தாக்கி, சூரையாடுகிறது. ஒரு சமயம்‌ 
செழிப்பாயிருந்த சமுதாயங்கள்‌ இப்போது சீரழிந்து கிடக்கின்றன. 


திரளான விசுவாசக்‌ கூட்டத்தில்‌ ஒருவளாகிய டெலோரஸ்‌ பாதிக்கப்பட்ட 
இந்தோனேஷியாவிலுள்ள விசுவாசிகளின்‌ விடுதலைக்காகத்‌ தேவனிடம்‌ போராடி 
அழுதாள்‌. தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்புக்காக காத்திருக்கும்‌ , திரளான 
இரத்த சாட்சிகளைப்‌ பற்றி வெளிப்படுத்தின விசேஷம்‌ போதிக்கிறது. எனினும்‌, 
அவர்கள்‌ தனியாக குரலெழுப்ப முடியாது. ஜீவனுள்ள நாம்‌ எல்லோரும்‌ ஒருமித்து 
தம்முடைய வேண்டுதல்களை ஏறெடுப்போம்‌. தாம்‌ நமது வசதியான வாழ்க்‌ 
கையில்‌ ஈடுபட்டிருந்தாலும்‌, உத்தமமான ஜெபமும்‌ ஈடுபாடும்‌ சற்று தூரமானதாக 
இருக்கும்‌: பாதுகாப்பிற்காக, விடுதலைக்காக எப்பொழுதெல்லாம்‌ ஜெபத்தை 
ஏறெடுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம்‌ உபத்திரவங்களினூடே யாரெல்லாம்‌ 
கடந்து போகிறார்களோ அவர்களுக்காகவும்‌ ஏருமனப்பட்ட முழு இருதயத்தோடு 
ஜெபிப்போம்‌. இன்று, டெலோரஸ்க்காகவும்‌, இந்தோனேஷியாவிலுள்ள மற்ற 
விசுவாசிகளுக்காகவும்‌ நீங்கள்‌ ஜெபிப்பீர்களா? அவர்களுடைய பிரயாணங்களிலே 
அவர்களின்‌ பாதுகாப்புக்காகவும்‌, விடுதலைக்காகவும்‌ ஜெபிப்பீர்களா? 





தலை சிறந்த ஜெயம்‌ 


ஸ்விட்செர்லாந்து : மைக்கேல்‌ ஸேட்லர்‌ 


நாள்‌ 279 


எந்த சமயத்திலும்‌ 
சகல விதமான 
வேண்டுதலோடும்‌ 
விண்ணப்பத்தோடும்‌ 
ஆவியினாலே ஜெபம்‌ 
பண்ணுங்கள்‌. 
எபேசியர்‌ 6:19 


மைக்கேல்‌ ஸேட்லர்‌ தனது நாக்கு அறுக்கப்பட்டு ஒரு தீவிரவாதியைப்‌ போல 
எரிக்கப்படுவதற்கென்று அளிக்கப்பட்டத்‌ தீர்ப்பைக்‌ குறித்து ஆச்சரியப்பட 
வில்லை, பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ மைக்கேல்‌ என்ற தீவிர பேப்டிஸ்ட்‌ 
விசுவாசிகள்‌ புதிய ஏற்பாடுக்கேற்ற திருச்சபையை நடப்புக்குக்‌ கொண்டு வர 
விரும்பினார்கள்‌. எனினும்‌, ஐரோப்பாவில்‌ மார்க்க, மற்றும்‌ சமூக நிறுவனங்கள்‌ 
தீவிர பாப்டிஸ்டுகளை ஒரு பயங்கரவாதிகளாக கண்டார்கள்‌. 


வேடிக்கை பார்க்கிறவர்களின்‌ ஒரு கூட்டம்‌ சந்தை வெளிகளில்‌ கூடத்‌ 
தொடங்கினார்கள்‌. மைக்கேலினுடைய பரிதாபமான மரணத்தை நேரில்‌ 
காணும்படியாக கூடிய கூட்டத்தில்‌ க்ளவுஸ்வான்‌ கிராபினெக்‌, என்ற பெயருடைய 
25 வயது நிரம்பிய வாலிபனும்‌ ஒருவனாயிருந்தான்‌. ்‌ 

“அன்புள்ள ஆண்டவரே, அந்த இளைஞனுடைய கண்களை திறந்தருளும்‌'” 
என்ற அனுதாபமான வார்த்தைகளினால்‌ தேவனிடததில்‌ ஜெபிக்கத்‌ துவங்கினான்‌. 

க்ளவுஸ்‌ தீடீரென பின்‌ நோக்கி குதித்தான்‌, அந்தக்‌ குற்றவாளி தனக்காக 
ஜெபித்துக்‌ கொண்டிருக்கிறதை கண்ட அதிர்ச்சியில்‌! அப்படி செய்தான்‌. 

அந்தக்‌ கொடுமைக்காரர்கள்‌ மைக்கேலை கயிறுகளால்‌ இறுக கட்டினார்கள்‌. 
அந்த கைதி கூட்டத்தின்‌ பக்கமாகத்‌ திரும்பி, “நீங்கள்‌ மனந்திரும்புங்கள்‌” உரத்த 
குரலில்‌ பேசினான்‌. பிறகு தன்‌ கண்களை மூடி ஜெபித்தான்‌: “சர்வ வல்லமையுள்ள 
எங்கள்‌ நித்திய தேவனே.. இந்நாளிலே சத்தியத்திற்காக “சாட்சியிட்டு, என்‌ 
இரத்தத்தினாலே முத்திரையிடுகிறேன்‌” என்று கூறினான்‌. 

இத்துடன்‌ அந்த பயங்கரவாத கடத்தல்காரர்களால்‌ மைக்கேல்‌ எரிகிற அந்த 
அக்கினியிலே வீசப்பட்டான்‌. அவன்‌ கைகளில்‌ கட்டியிருந்த கயிறுகள்‌ எல்லாம்‌ 
எரிந்து சாம்பலாயின்‌. தீயிலிருந்து உயர எழும்பி “பிதாவே, என்னுடைய ஆவியை 
உம்முடைய கரங்களில்‌ ஓப்புவிக்கிறேன்‌” என்று ஜெபித்து ஜீவனை விட்டார்‌. 
மைக்கேல்‌ ஸேட்லர்‌ அவரின்‌ ஜெபம்‌, அதுவும்‌ அவனுக்காக அவர்‌ ஜெபித்த ஜெபம்‌ 
மிக அதிகமாக அவன்‌ இருதயத்தை தொட்டு உணர்த்தினது. ஸேட்லர்ஸ்‌ அவரின்‌ 
பாடுகளும்‌, அவருடைய மரணமும்‌ அவன்‌ மனதிலே பதிந்தது. தேவனும்‌ அவருடைய 
சாட்சியை அவர்களுடைய மத்தியே ஏற்றுக்‌ கொண்டார்‌. அது “பொறுமை 
யானதாகவும்‌, ஞானமுள்ளதாயும்‌" இருந்தது, இப்படியாக எழுதி முடித்தார்‌. 


ஜெபமானது கிறிஸ்தவர்களுடைய ஒரு ரகசியமான ஆயுதமாயிருக்கிறது. இது ஒரு 
வருடைய கிறிஸ்தவ விசுவாசத்தைப்‌ பற்றிய அமைதியான மற்றும்‌ வெளிப்படையான 
அறிக்கையுமாயிருக்கிறது. குற்றவாளியாய்‌ தீர்க்கப்பட்ட அந்த மனிதனின்‌ ஜெபம்‌, 
அவனுடைய போக்கை நிறுத்தி அவனைச்‌ சிந்திக்க வைத்தது. இதைப்‌ போலவே, 
ஒரு உணவு விடுதியில்‌ தாங்கள்‌ சாப்பிடுவதற்கு முன்னதாக எங்கள்‌ ஆகாரத்தை 
ஆசீர்வதியும்‌ என்று சொல்கிறதையும்‌ பார்த்திருக்கிறோம்‌. எங்களையும்‌ தேவனைப்‌ 
பற்றி சிந்திக்க வைத்தது. இப்படியெல்லாம்‌ செய்யும்போது அவர்களது மனது 
கிறிஸ்துவினிடத்திற்குத்‌ திரும்புகிறது. நாங்கள்‌ எங்கள்‌ கடமையை செய்கிறோம்‌. 
ஜெபம்‌ அநேக மாற்றங்களை உண்டாக்குகிறது என்று க்ளவுஸினுடைய வாழ்க்கையில்‌ 
மைக்கேல்‌ நிரூபித்தார்‌. உண்மையான ஒப்புக்‌ கொடுத்தலுக்குக்‌ கூட வழிநடத்தினது. 
எனினும்‌, நீ ஜெபிக்காத எந்த விண்ணப்பங்களுக்கும்‌ அவர்‌ பதில்‌ கொடுக்கமாட்டார்‌. 
இன்று நீ சந்திக்கிற நபரின்‌ ஆதாயத்திற்காக சமயம்‌ எடுத்து ஜெபிப்பாயா? என்ன 
நிகழும்‌ என்பதை நீ அறியமாட்டாயே? 


279 











வேதாகமத்தில்‌ “மிஷனெரி” 
ஏன்ற வரர்த்தை இல்லை - 
“சாட்சி” ஏன்ற வார்த்தை இருக்கிறது. 
ஆப்ரிக்காவில்‌ பூமத்தியரேகை காடுகளில்‌ நற்செய்தி எடுத்துச்‌ செல்ல 
முயன்றபோது இரத்தசாட்சியாக மரித்த ஜிம்‌ எலியற்‌ என்பவரின்‌, 


மனைவியான எலிஸபெத்‌ எலியற்‌ எழுதிய “எனது கொலையாளி 
எனது உறவினன்‌” என்ற நூலிலிருந்து. 


280 





தலைசிறந்த கையெழுத்து 


நாள்‌ 281 


அவர்கள்‌ வந்து : 
அவரே இவைகளைச்‌ 
செய்தார்‌ என்று 
பிறக்கப்‌ போகிற 
ஜனங்களுக்கு 
அவருடைய நீதியை 
அறிவிப்பார்கள்‌. 
சங்கீதம்‌ 22:31 


இத்தாலி : யூஸெபியஸ்‌ 


“மஹா உபத்திரவம்‌” கி.பி. 303-ல்‌ ரோமில்‌ தியோகிளசியன்‌ ஆட்சியின்‌ போது 
ஆரம்பமானது. கிறிஸ்தவர்களின்‌ விசுவாசத்தை அழிக்கும்‌ முயற்சியாக இந்த 
ஆணையைப்‌ பிறப்பித்தான்‌. அதன்‌ விவரங்களில்‌ சில பின்வருமாறு: 


முதலில்‌ உத்தியோகத்திலிருந்து கிறிஸ்தவர்களுடைய வேலையை 
பறித்தான்‌; கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகளை வரவேற்றான்‌. 
கிறிஸ்தவர்களை அவர்கள்‌ விசுவாசத்தினிமித்தம்‌ துன்பப்படுத்த வேண்டும்‌. 
வேதாகமங்களைப்‌ பிடுங்கி உடனே எரிக்க வேண்டும்‌. திருச்சபை கட்டிடங்களை 
இடித்துப்‌ போடவேண்டும்‌. ஓவ்வொரு கிறிஸ்தவனின்‌ குடியுரிமையை 
வலுக்கட்டாயமாக மறுக்க வேண்டும்‌. திருச்சபை தலைவர்கள்‌, போதகர்கள்‌, 
பேராயர்களை உடனடியாகக்‌ கைது செய்து, அவர்களை சிலைகளுக்கு 
பலியிடும்படி கட்டாயப்படுத்த வேண்டும்‌. 

இந்தக்‌ காலத்தில்‌ ஓர்‌ இளம்‌ எழுத்தாளனான யூஸெபியஸ்‌ 
ஆதித்திருச்சபைக்கு விரோதமாக நடந்த அட்டூழியங்களைக்‌ கோர்த்து 
எழுதினான்‌. பம்‌ஃபிலஸ்‌ என்ற கிறிஸ்தவத்‌ தலைவனும்‌ திருமறை 
பண்டிதனுமான ஒருவன்‌ அவனுக்குப்‌ பேராதரவாக இருந்தான்‌. இதற்காக 
பம்‌ஃபிலஸ்‌ கைது செய்யப்பட்டு உபத்தரவம்‌ அநுபவித்தான்‌. இது சம்பவித்த 
கி.பி. 308-க்கு முன்பே அவன்‌ யூஸெபியஸ்ஸின்‌ வாழ்வில்‌ ஒரு நல்ல 
திருப்பத்துக்குக்‌ காரணமாகி இருந்தான்‌. 

யூஸெபியஸ்‌ இது குறித்து எழுதினான்‌: “எங்கள்‌ சொந்தக கண்களால்‌ 
ஜெபவீடுகள்‌ தரைமட்டமானதையும்‌, தேவனால்‌ ஏவி எழுதப்பட்ட பரிசுத்த 
வேத எழுத்துக்கள்‌ தீக்கிரையானதையும்‌, அநேக திருச்சபைப்‌ போதகர்கள்‌ 
அங்குமிங்கும்‌ வெட்கத்துடன்‌ ஒளிந்து கொண்டிருந்ததையும்‌ கண்டோம்‌.” 

கி.பி. 309-ல்‌ பம்‌ஃபிலஸ்‌ கொல்லப்பட்டது எந்த விதத்திலும்‌ யூஸெபியஸ்‌ 
“திருச்சபை சரித்திரம்‌” என்ற நூலை எழுதுவதை நிறுத்தக்‌ கூடாதிருந்தது. 

கிறிஸ்தவத்‌ தொண்டிற்காக யூஸெபியஸ்‌ பின்பு கைது செய்யப்பட்டான்‌. 
எனினும்‌ அவன்‌ உயிர்‌ தப்பினான்‌. அவன்‌ எதிர்கால திருச்சபைக்கு ஆதித்‌ 
திருச்சபையின்‌ காரியங்களைத்‌ தெரிவிக்கும்படி தேவன்‌ அவனைக்‌ 
காப்பாற்றினார்‌. 


ஆதித்திருச்சபை அநுபவித்த பாடுகளை எதிர்காலத்‌ திருச்சபை அறிந்து அதன்‌ 
கண்கள்‌ திறக்கும்படி காரணமானான்‌. கிறிஸ்தவ விசுவாசிகள்‌ அநுபவித்த 
பாடுகளின்‌ மூலம்‌ திருச்சபையின்‌ சரித்திரம்‌. பாதுகாக்கப்பட்டது. துன்பம்‌ 
பாடுகளை அநுபவித்த நமது திருச்சபை முன்னோர்களின்‌ சரித்திரம்‌ நம்மை 
வியக்கச்‌ செய்வது மட்டுமின்றி ஊக்கப்படுத்தவும்‌ செய்கிறது. மேலும்‌ 
அர்ப்பணத்துக்கு நமது தலைமுறையை வழிநடத்தும்படி இன்று நாம்‌ என்ன 
செய்கிறோம்‌? விசுவாசம்‌ மற்றும்‌ தேவனைப்‌ பற்றும்‌ அன்பிற்காக சரித்திரம்‌ 
படைக்கும்‌ சாதனைகளைப்‌ புரிய தேவனிடம்‌ ஜெபி. 


281 








தலைசிறந்த பரதுகரம்பு 


சவுதி அரேபியா : ஒரு கணவனும்‌ மனைவியும்‌ 


நாள்‌ 282 


வெளிபரங்கமாகாத 
இரகசியமுமில்லை, 
அறியப்பட்டு 
வெளிக்கு வராத 
மறைபொருளுமில்லை. 


லூக்கா ௨17 


282 


வேறு தேசத்திலிருந்து எண்ணெய்‌ வளமிக்க சவுதி அரேபியாவுக்கு ஒரு மனிதனும்‌ 
அவன்‌ மனைவியும்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. 


அவர்கள்‌ இந்த இஸ்லாமிய தேசத்தில்‌ வேலை செய்து வாழ்ந்தபடியினால்‌ 
அவர்கள்‌ புதிய ஒரு பதவி என்று அழைத்தார்கள்‌. வெளிநாடுகளிலிருந்து 
வந்து வேலை செய்பவர்களோடு தங்களது கிறிஸ்தவ விசுவாசத்தைப்‌ பகிர்ந்து 
கொண்டார்கள்‌. எனினும்‌, கிறிஸ்தவத்தை முகமதியர்கள்‌ மத்தியில்‌ 
செயல்படுத்துவது மிகக்‌ கடினமாக இருந்தது. அது சட்ட விரோதமாகவும்‌ 
காணப்பட்டது. இந்த விசுவாசத்திற்கான துணிச்சலான முடிவை எடுக்கத்‌ 
துணிந்தனர்‌ அந்த தம்பதியினர்‌. இந்த விசுவாச ஆராதனைக்காக எந்த ஒரு 
தியாகத்தையும்‌ ஏற்க ஆயத்தமாயிருந்தார்கள்‌. 

பல ஆண்டுகள்‌ சமாதானத்தோடே வாழ்ந்தார்கள்‌. இப்படியிருக்க, ஒருநாள்‌ 
சவுதி காவல்‌ துறையினர்‌ இவர்களுடைய வீட்டை சோதனையிட்டார்கள்‌. 
அவர்களை காவல்‌ நிலையத்திற்கு கூட்டி சென்று மத சம்பந்தமான ஈடுபாட்டைக்‌ 
குறித்து விசாரித்தார்கள்‌. இவர்களுடைய கணிணியில்‌ மற்ற அதே ஊரில்‌ 
உள்ள கிறிஸ்தவர்களின்‌ தொடர்பான செய்திகள்‌ கைப்பற்றப்பட்டன. “மற்ற 
கிறிஸ்தவர்களின்‌ பாடுகளின்‌ கதி இதுதானே என்று அவர்கள்‌ பயந்தார்கள்‌. 

அந்த கணவன்‌ கைதியாகவே சிறையிலிருந்தார்‌. ஆனால்‌, அவருடைய 
மனைவியோ விடுதலையாக்கப்பட்டாள்‌. அவள்‌ பலமுறை தன்‌ கணவனின்‌ 
விடுதலைக்காக அரசாங்கத்துக்கு மனு கொடுத்தாள்‌. சிறையிலிருந்து விடுதலை 
செய்யுமாறு முறையிட்டாள்‌. விடுதலை கிடைக்கும்‌ என்று அவள்‌ நம்பினாள்‌. 
மற்ற நாடுகளும்‌ அவளுடைய இந்த விஷயத்தில்‌ மெளனம்‌ சாதித்தனர்‌. மீண்டும்‌ 
அவளை பார்க்க முடியாதபடி தனித்து விடப்பட்டாள்‌. சவுதி அரேபியாவில்‌, 
இஸ்லாமியர்களால்‌ கொடுமைப்‌ படுத்தப்பட்ட நிகழ்வுகளில்‌ இதுவும்‌ ஒன்று, 
ஆயினும்‌ உண்மை ஒரு நாள்‌ வெளிப்படும்‌. 


உலகத்திலேயே மிக அதிகமாக கொடுமைகள்‌, பாடுகள்‌ கிறிஸ்தவர்களுக்கு 
கொடுத்த தேசங்களில்‌ சவுதி அரேபியா முன்னணி வகுத்தது, 1-ம்‌ வருஷம்‌ 
இரகசிய கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதற்காக ஒரு லட்சம்‌ டாலர்களை சவுதி 
அரேபியா அரசு செலவழித்தது, என்பதை கணக்கெடுப்பின்‌ வாயிலாக அறிய 
முடியும்‌. சவுதி அரேபியாவிலே சிறையிலிருக்கிற கிறிஸ்தவர்களூடைய 
குரலொலியும்‌ கூக்கூரலும்‌ நம்முடைய செவிகளில்‌ விழுகிறதா? அவர்களுக்காக 
பதில்‌ வரும்படியான ஓர்‌ வேண்டுதலை நம்முடைய வாழ்நாளிலே கர்த்தரிடத்தில்‌ 
ஏறெடுக்கிறோமா? கிறிஸ்துவினுடைய வருகை, எப்பொழுது வரும்‌ என்று நமக்குத்‌ 
தெரியும்‌, அவருடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து எந்த ஒரு பொது ஜனதொடர்பு 
நிறுவனங்களும்‌ கூட அவர்களைப்‌ பாதுகாக்க முடியாது. ஆனால்‌, இப்போதைய 
நிலைமை என்ன? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஜெபமே முதற்படியாகும்‌. 
எதிர்ப்பு மிக வலிமையுள்ளது என்பது இரகசியமல்ல. எப்படியாயினும்‌, தேவனே 
மிக அதிகமான சர்வ வல்லமையுள்ளவர்‌. சிறைச்சாலையில்‌ வதைக்கப்படுகின்ற 
மக்களுடைய விடுதலைக்காக நீங்கள்‌ என்ன செய்யப்போகிறீர்கள்‌? 








தலை சிறந்த அடங்காமை 


நாள்‌ 283 


பேதுருவும்‌ 
யோவானும்‌ 
அவர்களுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: 
தேவனுக்குச்‌ செவிக்‌ 
கொடுக்கிறதைப்‌ 
பார்க்கிலும்‌ 
உங்களுக்குச்‌ செவி 
கொடுக்கிறது 
தேவனுக்கு முன்பாக 
நியாயமாமிருக்குமோ 
என்று நீங்களே 
நிதானித்துப்‌ 
பாருங்கள்‌. 
அப்போஸ்தலர்‌ 4:19 


ரோமப்‌ பேரரசு : தீபன்‌ லீஜியன்‌ 


கி.பி. 286௦-ல்‌ தீபன்‌ லீஜியனைச்‌ சேர்ந்த 6,666 போர்‌ வீரர்களை மேக்ஸிமஸ்‌ 
என்ற பேரரசன்‌ காவலை நோக்கி பர்கண்டி போராளிகளுக்கு எதிராக 
அனுப்பினான்‌. இந்தப்‌ பகுதி படையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினரும்‌ 
பக்தியுள்ள கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள்‌. 


ஆல்ப்ஸ்‌ மலையினூடே, மிகக்‌ கடுமையான பிரயாணத்திற்குப்‌ பிறகு, 
போர்களத்திற்கு போவதற்கு முன்னதாக பொதுவான தியாக பலி செலுத்த 
வேண்டும்‌ என்று மேக்ஸிமஸ்‌ கட்டாயப்படுத்தினான்‌. தீபன்‌ லீஜியனைச்‌ சேர்ந்த 
ஒவ்வொருவரும்‌, இந்த காரியம்‌ தேவனை அவமதிப்பதாகும்‌ என்று கூறி மறுத்து 
விட்டனர்‌. அவர்களுடைய கீழ்ப்படியாமையைக்‌ கண்டு, கடும்‌ கோபமுற்றார்‌, 
அந்த பேரரசர்‌. ஓவ்வொரு பத்தாவது மனிதனையும்‌ வாளால்‌ வெட்டிப்‌ போட 
கட்டளையிட்டான்‌. அப்பொழுது லிஜ்ஜியன்ஸ்‌ மக்கள்‌ தங்கள்‌ தீர்மான 
நிலையிலிருந்து மாறவில்லை. அந்தப்‌ பேரரசன்‌ அவர்களுடைய 
நிலைவரப்பாட்டை மாற்றியமைத்து, மறுபடியும்‌ அதே கட்டளையைப்‌ 
பிறப்பித்தான்‌. இந்த மனிதர்கள்‌ மிகுந்த கண்ணியத்தோடும்‌, மிகுந்த 
பக்தியோடும்‌ போர்க்களத்தில்‌ மரிப்பது போல மரித்தார்கள்‌. இது, முதலாவது 
கொலையை விட எந்த விதத்திலும்‌, மேன்மையானதாக இருக்கவில்லை 
ஏதாகிலும்‌ உண்டு என்றால்‌, தங்களது அருகாமையில்‌ நின்று உயிரிழந்த 
அந்த கூட்டாளிகளின்‌ துக்கமே மிக வலிமையுள்ளதாயிருந்தது. தங்களது 
தோழர்கள்‌ படுகொலைச்‌ செய்யப்பட்டும்‌, மீந்திருந்த இராணுவ வீரர்கள்‌ 
எந்தவொரு காரியமாக இருப்பினும்‌, அதை எதிர்த்துப்‌ போராட 
ஆயத்தமாயிருந்தார்கள்‌. சாகும்‌ விருப்பத்தை வெறுத்து, தங்களது பேரரசருடைய 
பழிவாங்குதலுக்கு விரோதமாக தங்களது மேலதிகாரிகளின்‌ ஆலோசனைப்படி, 
ஓரு கோரிக்கையை வெளியிட்டார்கள்‌. அவர்களுடைய விசுவாசத்தைவிட்டு, 
கர்த்தருக்கு அர்ப்பணம்‌ செய்வது அது ஒன்றுமட்டும்‌ பேரரசனுக்கு சாதகமானது 
என்று தெரியும்‌. அதை அவர்கள்‌ நம்பினார்கள்‌. ஆனால்‌, அது நேர்‌ எதிர்மாறாக 
இருந்தது. அது பேரரசனைக்‌ கடுங்கோபத்துக்குள்ளாக்கியது. மீந்திருந்த 
லீஜியன்‌ இராணுவ வீரர்களை தீபனிலிருந்து கட்டளையிட்டான்‌. 


கீழ்ப்படியாமை என்பது இராணுவத்தில்‌ மிகப்பெரிய குற்றம்‌ ஆகும்‌. தேவனுக்கு 
கீழ்ப்படியாமல்‌ இருப்பது தான்‌ மிகப்பெரிய குற்றமாக லீஜியன்‌ ஜனங்கள்‌ 
கருதினார்கள்‌. தேவன்‌ ஒருவர்‌ மாத்திரம்‌ தான்‌ ஆளுகிறவர்களுக்கு அதிகாரம்‌ 
கொடுக்கிறவர்‌. தேவனுடைய கட்டளைகளை, மனித அதிகாரம்‌ மீறுவதைக்‌ 
குறித்து வேத புத்தகத்திலே சிறந்த உதாரணங்களை நாம்‌ பார்க்கிறோம்‌. எபிரெய 
மருத்துவச்சிகளும்‌, மோசேயினுடைய பெற்றோர்களும்‌ கூட பார்வோனுடைய 
கட்டளைகளை மீறினார்கள்‌. தானியேலும்‌, அவனுடைய தோழர்களும்‌ அந்நிய 
தேவர்களை ஆராதிக்க மாட்டோம்‌ என்று சொல்லி அரசனுடைய கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ தேவனுடைய கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்தார்கள்‌. மேற்கண்ட 
உதாரணங்கள்‌ இந்த விவேகமுள்ள வீரர்களை ஞாபகத்துக்கு கொண்டு 
வருகின்றன.. மனித அதிகாரங்களை அடையாளம்‌ காட்டுகிறது. தேவனுடைய 
கட்டளைகளை நாம்‌ மதிக்க வேண்டும்‌ அதிகமாக, மனிதனுடைய கட்டளைகள்‌ 
தேவனுடைய கட்டளைகளுக்கு முரண்பாடாக இருக்கிறபடியால்‌, நீங்கள்‌ 
தழ்ப்படியாமையின்‌ முடிவை மனதில்‌ கொள்ள வேண்டும்‌. 


283 





தலைசிறந்த கட்டுப்பாடு 


நாள்‌ 284 


உம்முடைய 
வசனத்தை நான்‌ 
காத்து 
தடக்கும்படிக்கு, சகல 
பொல்லாத 


விலக்குகிறேன்‌. 
சங்கீதம்‌ 119:101 


284 


ரோம்‌ : செபாஸ்டியன்‌ 


செபஸ்டியான்‌ அரண்மனை வளாகத்தில்‌ தினமும்‌ நடந்து போவான்‌. இந்த 
வேலை அரண்மனை காவலாளனாக வருவதற்கு மிகவும்‌ கஷ்டப்பட்டு 
உழைத்தான்‌, ஆனால்‌ ஒரு சமயம்‌, ரோமாபுரிக்கு அனுப்பப்பட்டிருக்கையில்‌ 
அத்தேசத்தினுடைய முதலாளித்துவத்தின்‌ அடிப்படையில்‌ அமைந்திருந்த உருவ 
வழிபாட்டிலிருந்து தன்னை விலக்கி காத்துக்‌ கொண்டான்‌. முழுமனதோடு 
கர்த்தரை மாத்திரம்‌ சேவிக்க மனமுள்ளவனாயிருந்தான்‌. 


டையோகிளஷியன்‌ என்ற பேரரசன்‌, அவனுடைய பணி 
அனுபவத்திலிருந்தக்‌ கட்டுப்பாட்டை குறித்து அவன்‌ சற்றும்‌ 
கவலைப்படவில்லை. இவனுக்கு முன்பாக நிறுத்தி, அவனுடைய விசுவாச 
உறுதியை கண்டுப்‌ பிடித்தான்‌. செபஸ்டியனை நகரத்துக்குப்‌ புறம்பே கொண்டு 
போய்‌ அம்புகளை எய்து கொலை செய்யக்‌ கட்டளையிட்டான்‌. சேவகர்கள்‌ 
அவனது கட்டளையின்படியே அவனைக்‌ கொன்று அந்த உடலை வீசி 
எறிந்தார்கள்‌. ஒரு கிறிஸ்தவ குழு அந்த சரீரத்தை எடுத்து மரியாதையான 
முறையில்‌ அடக்கம்‌ செய்ய போனார்கள்‌. 

அவனைத்‌ தூக்கும்போது, “அவன்‌ அசைகிறான்‌।!” என்று ஒருவன்‌ 
கத்தினான்‌. 

“உஷ்‌” மற்றவன்‌ கூவினான்‌. “அவனைப்‌ பாதுகாப்பான இடத்துக்கு 
கொண்டுபோவோம்‌” என்று சொன்னான்‌. 

அவர்களில்‌ ஒருவனுடைய வீட்டுக்கு செபஸ்டியனைக்‌ கொண்டுபோய்‌, 
அவனுடைய காயங்கள்‌ ஆறும்வரை அவனுக்கு வைத்தியம்‌ செய்தார்கள்‌. அவன்‌ 
உடல்‌ நிலை தேறினவுடன்‌, அவன்‌ தானே மறுபடியும்‌ பேரரசரின்‌ முன்பாகப்‌ 
போனான்‌. ஒருமுறை பரலோகத்தின்‌ நம்பிக்கையை ருசிபார்த்ததால்‌, இந்த 
உலக இன்பங்கள்‌ அவனுக்கு அற்பமாய்‌ தோன்றினது. 

மரணத்திலிருந்து மீண்டு வந்த செபஸ்டியனை நோக்கி அந்த பேரரசன்‌ 
அதிர்ச்சியடைந்தான்‌. செபஸ்டியனை சாகும்வரை அடித்து கொன்று, 
அவனுடைய சரீரத்தை சாக்கடையில்‌ வீசி விடுங்கள்‌ என்று சேவகர்களுக்குக்‌ 
கட்டளையிட்டான்‌. கிறிஸ்தவர்கள்‌ அந்த சரீரத்தை எடுத்து அடக்கம்‌ செய்தார்கள்‌. 


விபச்சாரம்‌, வேசித்தனம்‌, வீண்பேச்சு, பொய்‌, களவு, கொள்ளை 
முதலானவைகளை தாங்கள்‌ செய்யாததற்காக விபரீத விளக்கங்கள்‌ கூறுகிறார்கள்‌. 
தேவன்‌ தடைசெய்தவைகள்‌ அனைத்தும்‌ நாம்‌ விலக்க வேண்டியதே, எனினும்‌, 
கட்டுப்பாடு தன்னில்‌ தானே நல்லதல்ல. செபஸ்டியன்‌ தன்னைக்‌ 
கட்டுப்படுத்தினதினால்‌ நன்றாக வாழவில்லை. மற்றபடி அவன்‌ நல்லவனாய்‌ 
இருந்ததற்காக அழிக்கப்பட்டிருப்பான்‌. தன்‌ விசுவாசத்தில்‌ உண்மையுள்ளவனாய்‌ 
இருந்ததே காரியம்‌. நாமும்‌ தேவனுடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்ளூம்பூடியாகவே நம்மைக்‌ கட்டுப்படுத்துவது நல்லது. கீழ்ப்படிதல்‌, 
ஆராதனை, அன்பு, சேவை இவைகளில்‌ விசுவாசத்தினால்‌ நீயாக ஈடுபடுதிறாயா? 
நீ நல்லவன்‌ என்று அறியப்பட்டிருக்கிறாயா? அல்லது உன்‌ தேர்ந்த விசுவாசத்தின்‌ 
நிமித்தம்‌ உன்னை நல்லவனாக ஜனங்கள்‌ பார்க்கிறார்களா? 


தலைசிறந்த விடுதலை 


நாள்‌ 285 


சிறைச்சாலைக்‌ 
காரன்‌ (வுலையும்‌ 
சீலாவையும்‌) தன்‌ 
வீட்டிற்குக்‌ கூட்டிக்‌ 
கொண்டுபோய்‌, 
அவர்களுக்கு 
போஜனங்‌ கொடுத்து, 
தன்‌ வீட்டாரனை 
வரோடும்‌ கூடத்தில்‌ 
தேவனிடத்தில்‌ 
விசுவாசமுள்ளவனாகி 
மன மகிழ்ச்‌ 
சியாயிருந்தான்‌. 
அப்போஸ்தலர்‌ 1634 





மொராவியா : பால்‌ க்ளாக்‌ 


பால்‌ க்ளாக்‌ ஒரு தீர்மானத்துக்குள்‌ இருந்தான்‌. அனால்‌ பாப்டிஸ்ட்‌ 
நம்பிக்கையிலிருந்ததினால்‌ சிறைப்பிடிக்கப்பட்டார்‌. “தப்பித்துச்‌ செல்லக்‌ கூடாது” 
என்ற நிபந்தனையின்‌ அடிப்படையில்‌ அவரது பாதுகாப்பாளர்‌ சில சிறப்பு 
சலுகைகளை அளித்திருந்தார்‌. புதியவர்கள்‌ அங்கே வரும்போது, அவர்களுடைய 
பார்வையில்‌ படாதபடி, விறகுகளை பொறுக்கிவரவும்‌, செருப்புகளைப்‌ பழுது 
பார்க்கவும்‌, சில சில்லறை வேலைகளைச்‌ செய்யவும்‌ அனுமதி 
கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால்‌ மதத்தலைவர்கள்‌ அவனுடைய சுதந்திரத்தைத்‌ 
தெரியக்‌ கூடாதென்றிருந்தான்‌. 

பால்‌ அவனால்‌ தனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்தரத்தைக்‌ குறித்து மிகவும்‌ 

குழம்பினான்‌. தனது சகதோழன்‌, மைக்கேல்‌ ஸ்லேட்டரை அனா பாப்டிஸ்ட்‌ 

அவர்களுடைய இரத்தசாட்சி மரணத்திற்கு இந்த சிறைச்சாலை பாதுகாவலர்‌ க்ளவுஸ்வான்‌ 
உடன்‌ சாட்சியாய்‌ இருந்தார்‌. அதனால்‌ பால்க்ளாக்‌ “மிகவும்‌ ஆச்சரியப்பட்டான்‌. இந்த 
இரத்த சாட்சி மரணம்‌ 1527-ல்‌ நடந்தது. ஸேட்லரின்‌ ஜெபத்தினால்‌, அங்கே அருகே 
நின்றுக்‌ கொண்டிருந்த பால்‌ க்ளவுஸ்‌ அவருடைய மரணத்திற்குச்‌ சற்று முன்பாகத்‌ 
தான்‌ உணர்த்தப்பட்டார்‌. இது நடந்து 25 வருடங்கள்‌ ஆகி இருந்தன. அனா பாப்டிஸ்ட்‌ 
ஜனங்களால்‌ கொஞ்சம்‌ கூட நியாயமில்லாத முறையில்‌ ஸேட்லர்‌ தண்டிக்கப்பட்டது 
க்ளவுஸின்‌ இருதயத்தில்‌ ஒரு மூலையில்‌ பதிந்திருந்தது. 

பாலுக்கு இழப்பதற்கு ஒன்றும்‌ இல்லாமல்‌ இருந்தது. அவனுடைய மனைவியும்‌, 
பிள்ளைகளும்‌, ஏற்கனவே மரித்துப்‌ போயிருந்தனர்‌; அவருடைய சக சகோதரன்‌ மாத்திரம்‌ 
மொராவியாவில்‌ இருந்தார்‌. பால்‌ தப்பித்துப்‌ போக வேண்டும்‌ என்ற சோதனை வந்த 
போதிலும்‌ அவன்‌ அப்படி செய்யவில்லை. பால்‌ தப்பித்து ஓடினால்‌, தனக்கு மிகவும்‌ 
நன்மை செய்த தோழனாகிய க்ளாவ்ஸ்க்கு, சட்டரீதியாக கடுமையான சிக்கல்‌ ஏற்பட்டு 
விடும்‌; மற்றும்‌ ஏற்கனவே கைதிகளாகக்‌ காணப்படும்‌ அனா பாப்டிஸ்டுகளை 
சோதனைக்குட்படுத்த நேரிடும்‌; பால்‌ தன்னுடைய வார்த்தையைக்‌ காப்பாற்றுகிற 
மனிதனாக விளங்கினார்‌. 

பின்பு, தேவன்‌ பாலினுடைய தீர்மானமான முடிவை கனப்படுத்தினார்‌. 1576-ல்‌ 
அவர்‌ காவல்‌ செய்யப்பட்டிருந்த அந்த மாளிகை தீப்பிடித்து எரிந்தது. பாலை மிகவும்‌ 
எதிர்த்தும்‌, கடிந்துகொண்டுமிருந்த அந்த மதத்தலைவர்களிடம்‌, அந்த அக்கினி 
ஜுவாலையை தன்‌ உடன்‌ இருந்த கைதியின்‌ உதவியோடு அணைத்ததின்‌ மூலம்‌ 
அந்த மதத்‌ தலைவர்களிடமிருந்து சுதந்திரத்தைப்‌ பெற்று விடுதலையை சம்பாதித்தார்‌. 


இரத்த சாட்சிகளின்‌ வரலாறுகள்‌, ஹாலிவுட்‌ திரைப்படத்தின்‌ கதைகளில்‌ 
காதாபாத்திரங்களுக்கு வெளிப்படையாக குழிகள்‌ வெட்டப்படுவதும்‌, இரகசிய 
தப்பித்துக்‌ கொள்ளுதலுமாகிய இக்காரியங்கள்‌ சித்தரிக்கப்படுவது போலல்ல. 
ஆபத்திலிருந்து எப்படி தப்பித்துக்‌ கொள்வது என்பதற்காக திட்டமல்ல. பால்‌ க்ளாக்‌ 
போன்ற இரத்த சாட்சிகளுக்கு தப்பித்துச்‌ செல்வதற்கான வாய்ப்புகள்‌ இருந்தும்‌ 
தப்பித்துச்‌ செல்லவில்லை. அவர்களது வரலாறுகளில்‌ ஒவ்வொரு சூழலையும்‌ 
கர்த்தருடைய மகிமைக்காக மாற்றி அமைத்துக்‌ கொண்டார்கள்‌. பவுலும்‌ சீலாவும்‌ 
சிறைச்சாலையிலிருந்துத்‌ தப்பிக்க முயலாமல்‌, சிறை அதிகாரியை குடும்பத்தோடு 
இரட்சிப்புக்குள்‌ வழி நடத்தினார்கள்‌ என்பதை கவனியுங்கள்‌. உங்களுக்கு வரும்‌ 
சிக்கல்களிலிருந்து விடுபட நீங்களே ஒரு வழியைக்‌ கண்டுபிடிக்கிறீர்களா? தேவன்‌ 
உங்களைக்‌ குறித்திருக்கிற திட்டத்தில்‌ நீங்கல்‌ இணைத்துக்‌ கொண்டிருக்கிறீர்களா? 
உங்களை எப்படி தப்பித்து கொள்ள வைக்க வேண்டுமென்று தேவனுக்குத்‌ தெரியும்‌. 


285 








தலைசிறந்த சாட்சி 


நாள்‌ 286 


286 


பாகிஸ்தான்‌: ஷீராஸ்‌ 


“இந்த இருட்டறை என்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதைத்‌ தடுக்கவே 
முடியாது,” என்று ஷீராஸ்‌ எழுதினான்‌. தவறான குற்றச்‌ சாட்டுகளினாலே 
இப்போது ஐந்து ஆண்டுகளாக அவன்‌ சிறைவாசம்‌ செய்கிறான்‌. 


பாகிஸ்தானில்‌ கிறிஸ்தவர்கள்‌ அடிக்கடி முகமதுக்கு எதிராக தூஷணம்‌ 
பேசினார்கள்‌ என்று பொய்யாக குற்றஞ்‌ சாட்டப்படுகிறார்கள்‌. முஸ்லீம்‌ சட்டப்படி 

தூஷணத்துக்கு மரணத்தண்டனை விதிக்கப்படும்‌. அயூப்‌ வழக்கம்‌ போல்‌ 
தனது நண்பனுடன்‌ முரண்பாடான விஷயங்கள்‌ குறித்து எள்ளி நகையாடி 
பேசிக்‌ கொண்டிருந்தான்‌. அவர்கள்‌ உரையாடலின்போது, முஸ்லீம்‌ மதத்தைக்‌ 
குறை பேசும்‌ ஆங்கில நூலாகிய “சாத்தானின்‌ வாக்கியங்கள்‌” பக்கம்‌ பேச்சு 
திரும்பியது. அவர்களுடைய உரையாடலைப்‌ பேசக்‌ கேட்ட யாரோ ஒருவர்‌ 
ஷீராஸின்‌ “நண்பனை” நெருக்கி அவன்‌ மேல்‌ பிராது கொடுக்க 
வைத்துவிட்டான்‌ . 

முகமதுக்கு எதிரான தூஷணம்‌ பேசினதற்காக ஷீராஸ்‌ சிறைபிடிக்கப்பட்டு 
மரணத்‌ தண்டனை விதிக்கப்பட்டது அதைத்‌ தொடர்ந்து குறுகிய காலத்தில்‌ 
ஷீராஸ்‌ வசித்த கிராமம்‌ போலீசாரால்‌ அதிரடி சோதனை செய்யப்பட்டு அங்கு 
வசித்த பனிரெண்டு கிறிஸ்தவ குடும்பங்கள்‌ தங்கள்‌ வீடுகளை விட்டு 
துரத்தப்பட்டனர்‌. ஷீராஸ்‌ தான்‌ குற்றம்‌ புரியவில்லை என்று வாதாடி கோர்ட்டு 
தீர்ப்பை மாற்றும்படி மனு செய்தான்‌. அவன்‌ மிகுந்த ஜெபத்தோடு கோர்ட்டு 
தீர்ப்பு மாறும்படியாக ஐந்தாண்டுகளாகக்‌ காத்திருக்கிறான்‌. 

அவன்‌ இப்போது பாகிஸ்தானின்‌ முல்தானிலுள்ள சஹிவால்‌ மத்திய 
சிறையில்‌ இருக்கிறான்‌. தான்‌ விடுதலையடைந்தாலும்‌ தனது உயிருக்கு 
என்றைக்காவது ஒருநாள்‌ ஆபத்து வரும்‌ என்றும்‌, அவன்‌ குடும்பத்துக்கும்‌, 
அவனுடைய கிறிஸ்தவ ஐக்கியத்துக்கும்‌ தொந்தரவுகள்‌ வருமென்பதையும்‌ அவன்‌ 
அறிவான்‌. இதற்கு முன்னால்‌ 1998-ல்‌ ஒரு இஸ்லாமிய முல்லா (மதத்‌ தலைவன்‌) 
ஷீராஸை கொல்லுபவர்களுக்கு பத்தாயிரம்‌ டாலர்‌ பணயப்பரிசாக அளிக்கப்படும்‌ 
என்று அறிவித்திருந்தான்‌. 


இன்று முஸ்லீம்‌ நாடுகளில்‌, இஸ்லாம்‌ மதத்துக்கு எதிராக எண்ணப்படும்‌ 
கருத்துகளுக்கேற்ற சமய உரைடலில்‌ யார்‌ ஈடுப்பட்டாலும்‌ அவர்களுக்கு மரணத்‌ 
தண்டனை விதிக்கப்படும்‌. இதற்கு மேல்‌, முஸ்லீம்‌ மதத்தினர்‌ யாராவது 
அகப்பட்டால்‌ கேள்வியின்றி அவர்கள்‌ தலை துண்டிக்கப்படும்‌. வேதாகமத்தில்‌, 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ என்று குறிப்பிட்டுள்ளது. கிறிஸ்து அற்றவன்‌ 
ஒவ்வொருவனும்‌ நித்திய மரணத்துக்கு ஆளாகிறான்‌. கிறிஸ்துவில்‌ விசுவாசம்‌ 
வைக்கிற எவனாகிலும்‌ முஸ்லீம்‌ உட்பட நித்திய ஜீவன்‌ பெறும்படி இயேசுகிறிஸ்து 
மரணத்துக்கு விலகும்‌ விலைக்கிரயமாகத்‌ தமது ஜீவனை விட்டார்‌. நமக்குப்‌ 
பதிலாக சிலுவை மரணம்‌ ஏற்றுக்‌ கொண்டார்‌. தேவனுடைய கிருபையினால்‌ 
நமது மரணத்‌ தண்டனை விலக்கப்பட்டு, நாம்‌ நித்திய ஜீவனுக்குப்‌ 
பாத்திரவான்‌௧ளாவதற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறோம்‌, முஸ்லீம்‌ நாடுகளில்‌ 
இன்று கிறிஸ்தவ விசுவாசிகளை அழிக்கத்‌ தேடுகின்றவர்கள்‌ கிறிஸ்து இல்லாமல்‌ 
மரணத்‌ தண்டனையைச்‌ சந்திக்காதபடி அவர்களுடைய மீட்புக்காக ஜெபியுங்கள்‌. 


நாள்‌ 287 


இயேசு நம்மைப்‌ போகும்படி கூறினார்‌. 
நம்மை ஒருநாளும்‌ திறும்பிவரக்‌ கூறவில்லை. 


-தெரியாத நபர்‌ 


287 





மிதமிஞ்சிய நொறுக்குதல்‌ 


செளதி அரேபியா : உபத்திரவப்பட்ட கிறிஸ்தவர்கள்‌ 


நாள்‌ 288 


ஜெயங்‌ 
கொள்ளுகிறவ 
னெவனோ... ஜீவ 
புஸ்தகத்திலிருந்து 
அவனுடைய 
நாமத்தை நான்‌ 
திறுக்கிப்‌ போடாமல்‌, 
என்‌ பிதா 
முன்பாகவும்‌ 
அவருடைய தூதர்‌ 
முன்பாகவும்‌ அவன்‌ 
நாமத்தை 
அறிக்கையிடுவேன்‌. 
வெளிப்படுத்தல்‌ 3:5 


288 





செளதி அரேபியாவிலுள்ள ஜெட்டா நகரிலிருந்த ஒரு பிரபல கிறிஸ்தவனின்‌ 
வீட்டைப்‌ பரிசோதனை செய்த மத சம்பந்த போலீஸ்‌ அங்கிருந்த கண்ணி 
பெட்டியை ஆக்கிரமித்து எடுத்துச்‌ சென்றனர்‌. அதில்‌ அந்த வட்டாரத்திலுள்ள 
கிறிஸ்தவர்களின்‌ விவரங்கள்‌ பதிவாகியிருந்தன. அதனால்‌ ஜெட்டாவிலிருந்த 
ஓவ்வொரு கிறிஸ்தவனின்‌ மனதிலும்‌, “எனது பெயர்‌ அந்தப்‌ பட்டியலில்‌ 
உள்ளதா? அடுத்து எனது வீட்டு வாசலை போலீஸ்‌ எப்போது தட்டுவார்கள்‌?” 
என்ற பயம்‌ இருந்தது. 


மத சம்பந்த போலீஸான 'முட்டாவா' முதலில்‌ பிரபு ஐசக்கைச்‌ சந்தித்தனர்‌. 
ஐசக்‌ இந்திய குடிமகன்‌ என்றாலும்‌, செளதி அரேபியாவில்‌ இஸ்லாம்‌ தவிர 
வேறு விசுவாசத்தைப்‌ பறைசாற்றுவது தடைசெய்யப்பட்டுள்ளது. சிலுவை 
அடையாளத்தை வெளியே காண்பிப்பதே தவறாக எண்ணப்படுகிறது. செளதி 
குடிமக்கள்‌ கிறிஸ்தவர்களுடன்‌ உரையாடுவது முட்டாவா போலீஸ்‌ விரும்ப 
வில்லை. ஐசக்‌ தனது நாட்டு தூதரகத்தைச்‌ சட்டப்படி அணுகலாம்‌ என்றாலும்‌ 
முட்டாவா போலீஸ்‌ அவனைத்‌ தடுத்தனர்‌. அவர்கள்‌ மேலும்‌ ஐசக்கின்‌ மனை 
வியிடம்‌, “வெளியே யாரிடமும்‌ தொடர்பு வைக்கக்‌ கூடாது” என எச்சரித்தனர்‌. 

பின்பு மற்றொரு விசுவாசியான எஸ்கின்டர்‌ மெங்கிஸ்‌ பெயர்‌ ஐசக்கின்‌ 
கணினியில்‌ கண்டுபிடித்து போலீஸ்‌ அவனைப்‌ பிடித்தனர்‌. அடுத்து 
வில்‌ஃப்ரெடோ கலியோக்‌ பிடிப்பட்டான்‌. அவன்‌ பிடிபட்ட சில நாட்களில்‌ 
கலியோக்‌ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டான்‌. அவனுக்கு “பாரிஸ வாயு” வுக்காக 
மருத்துவ உதவிக்கு அநுமதிக்கப்பட்டான்‌ என்று கூறப்பட்டது. என்றாலும்‌ 
அவனைப்‌ பார்க்க சென்றவர்கள்‌ அவன்‌ முட்டாவா போலீஸாரால்‌ குரூரமாக 
அடித்து நொறுக்கப்பட்டதன்‌ காயங்களை அவன்‌ சரீரத்தில்‌ கண்டனர்‌. 

செளதி அரேபியா சுவிசேஷத்துக்குத்‌ தனது வாசல்களை அடைத்தாலும்‌, 
தைரியமுள்ள கிறிஸ்தவர்கள்‌ முஸ்லீம்‌ ஜனங்களின்‌ நடுவே வேலை செய்யும்படி 
செல்கிறார்கள்‌. அங்கு தங்கள்‌ நண்பர்களுடனும்‌ சகவேலையாட்களுடனும்‌ 
பழகி, விசுவாச விதைகளை ஊன்றிவிடுகிறார்கள்‌. இந்தப்‌ பணி சிரமமாக 
இருந்தாலும்‌, அதனால்‌ பேராபத்து ஏற்படும்‌. ஆனாலும்‌ ராஜ்யத்தின்‌ நற்செய்தி 
பரவிவருகிறது. 


செளதி அரேபியாவிலுள்ள கிறிஸ்தவர்கள்‌ தங்களுடைய பெயர்கள்‌ போலீஸ்‌ 
நொறுக்குதலின்‌ பெயர்ப்பட்டியலில்‌ உள்ளதா என அஞ்சுகின்றனர்‌. ஆனால்‌ 
அவர்களின்‌ பெயர்கள்‌ கணினியில்‌ பதிவு செய்யப்படக்‌ கூடிய காரணங்கள்‌ 
உள்ளன. அந்தக்‌ கணினிகளைப்‌ போலீஸ்‌ கைப்பற்று முன்பு அந்தப்‌ பெயர்கள்‌ 
வேறொரு முக்கிய பெயர்ப்‌ பட்டியலில்‌ சேர்க்கப்படுகிறது. வேதாகமத்தில்‌ நாம்‌ 
படிக்கும்‌ போது, “ஜீவ புஸ்தகத்தில்‌” பெயரெழுதப்படுகிற விசுவாசிகளைக்‌ 
குறித்து தேவன்‌ காட்டும்‌ கரிசனையைக்‌ காண்கிறோம்‌. ஜீவ புஸ்தகத்தில்‌ 
பெயரெழுதப்பட்டவர்கள்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌. அதில்‌ பெயரெழுதப்படாதவர்கள்‌ 
நித்தியத்துக்கும்‌ அழிவார்கள்‌. நீ இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்‌ 
கொண்டிருந்தால்‌, நொறுக்கும்படி எழுதப்படுகிற பட்டியலில்‌ உன்‌ பெயர்‌ 
சேர்க்கப்படுவதைக்‌ குறித்து அஞ்சாதே. உன்‌ பெயர்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுகிற 
உண்மை சீஷர்களில்‌ பட்டியலில்‌ சேர்ந்துள்ளதா? 





பயங்கர தண்டனை 


ஆப்கானிஸ்தான்‌: வெளிநாட்டு உதவியாளர்‌ 


நாள்‌ 289 


நமக்குச்‌ 
சமாதானத்தை 
உண்டுபண்ணும்‌ 
ஆக்கினை அவர்மேல்‌ 
வந்தது. 

ஏசாயா 53:5 


“தாலிபான்‌” என்றாலே, ஆப்கானிஸ்தானை அரசாளுகிற தீவிரவாத இஸ்லாமிய 
அரசாங்கத்தைக்‌ குறித்து அகில உலகமும்‌ தெரிந்து வைத்துள்ளனர்‌. 
தாலிபானால்‌ நடத்தப்படும்‌ இந்த நாட்டில்‌ கிறிஸ்தவ ஊழியம்‌ என்றால்‌ 
எப்பொழுதும்‌, குற்றமாகக்‌ கருதப்பட்டு வருகிறது. 


அவர்களுக்குப்‌ பிள்ளைகள்‌ தேவையில்லை என்று ஆப்கான்‌ அரசாங்கம்‌ 
தீர்மானித்தது. அவர்களுக்கு வேண்டியது அவர்களது தகப்பன்மார்கள்‌. 
குழந்தைகளுக்குக்‌ கிறிஸ்தவம்‌ போதிக்கிறார்கள்‌ என்று குற்றஞ்‌ சாட்டி 
அவர்களைக்‌ கைது செய்தனர்‌. மனித உரிமைக்‌ கழகத்தின்‌ உதவித்‌ 
தொகையளிக்க அநுமதி பெற்றவர்கள்‌ தங்களுடன்‌ கிறிஸ்தவ நூல்களையும்‌ 
கைப்பொருட்களையும்‌ கொண்டுவந்தனர்‌. அநேக தேசங்களில்‌ மனித உரிமை 
உதவிகளின்மூலம்‌ நற்செய்தி பணிக்கு வாசல்‌ திறக்கிறது. எனினும்‌ அரசாங்கம்‌ 
வெகுசீக்கிரத்தில்‌ அந்தப்‌ பொருட்களைக்‌ கைப்பற்றினர்‌. 

மதப்‌ போதனைகளைப்‌ பெற்றதற்குப்‌ பிள்ளைகள்‌ பொறுப்பல்ல என்று 
அரசாங்கம்‌ கூறினது. பெற்றோரின்‌ கடமையில்‌ தவறுதலினிமித்தம்‌ 
பிள்ளைகளுக்கு இது நேர்ந்துள்ளது. “இந்தக்‌ கைதானது பிள்ளைகளின்‌ 
பெற்றோர்‌ அனைவருக்கும்‌ ஒரு நல்ல எச்சரிக்கை. இனிமேலாவது அவர்கள்‌ 
தங்களது பிள்ளைகளைக்‌ கண்காணித்து அவர்களின்‌ செயல்களைக்‌ கவனிக்க 
வேண்டும்‌” என்று நற்கீர்த்தி மற்றும்‌ மத மாற்றத்தடை பிரிவின்‌ தாலிபான்‌ 


_ துணை மந்திரி கூறினார்‌. 


அதிகாரியின்‌ இந்த அறிவிப்பானது, எட்டு வெளிநாட்டு உதவி 
ஊழியர்களுடன்‌ கிறிஸ்தவ நிறுவனங்கள்‌ பலவற்றில்‌ பணிசெய்த ஆப்கானிய 
பணியாளர்களையும்‌ ஆகஸ்டு 2001-ல்‌ கைது செய்தப்பின்‌ கூறப்பட்டது. நவம்பர்‌ 
2001-ல்‌ அவர்களை நீதிவிசாரனை முன்‌ நிறுத்தி, முஸ்லீம்களுக்கு இந்த 
வெளிநாட்டவர்‌ இயேசுகிறிஸ்துவைப்‌ பிரசங்கித்ததன்‌ மூலம்‌ மதமாற்ற முயற்சி 
செய்தனர்‌ என்று குற்றஞ்சாட்டப்படுவர்‌. இது மரணத்‌ தண்டனை கொடுக்கக்‌ 
கூடும்‌. ஆப்கான்‌ பணியாளர்களுக்குத்‌ தங்களது பூர்வீக மதத்துக்குத்‌ திரும்ப 
வாய்ப்பு கொடுக்கப்படும்‌. அதை அவர்கள்‌ மறுத்தால்‌ அவர்களுக்கும்‌ 
மரணதண்டனை கொடுக்கப்படும்‌. 


குறைந்தது அந்தக்‌ குழுவிலுள்ள இரு அமெரிக்க கிறிஸ்தவர்களுக்கு பின்பு 
நடந்தேறியது அநியாயமானது, என்றாலும்‌, சங்கடம்‌ ஏற்படுத்தியுள்ள இந்த 
காரியத்தால்‌ தேவனுடைய திட்டம்‌ நிறைவேறும்‌. கிறிஸ்துவைப்‌ பாருங்கள்‌. 
அவருடைய மரணத்துக்கு வழி நடத்தினவைகள்‌ எதிலும்‌ நியாயம்‌ 
இல்லாதிருந்தது. அவருடைய ஊழியம்‌ முடிந்தது போலிருந்தது. ஆனால்‌ அவர்‌ 
அடைந்த மரணம்‌ அநியாயமாகக்‌ காணப்பட்டாலும்‌, அது நமது இரட்சிப்புக்கு 
ஏதுவாயிற்று. இப்படியே இன்றும்‌ நற்செய்தி அறிவிப்பதனால்‌ உலகின்‌ பல 
தேசங்களில்‌ மரண தண்டனை அளிக்கப்படுகிறது. என்றாலும்‌ நற்செய்தி கேட்டு 
இரட்சிப்பு பெறுகிறவர்கள்‌ அநேகர்‌. ஒருவேளை இன்று நீங்கள்‌ அநியாயத்தைச்‌ 
சகிக்கிறீர்களா? அது தேவனுடைய தீர்ப்பு என்பதை மறவாதீர்கள்‌. 


289 








பயங்கரமான “குகை ” 


நாள்‌ 290 


சிங்கங்கள்‌ என்னைச்‌ 
சேதப்படுத்தாதபடிக்கு 
தேவன்‌ தம்முடைய 
தூதனை அனுப்பி 
அவைகளின்‌ வாயைக்‌ 
கட்டிப்போட்டார்‌. 
தானியேல்‌ ௨:22 


290 


ருமேனியா : ஷெனியா குமரோவ்‌ 


சிறைத்தலைவன்‌ நுட்னி தனது கச்சையின்‌ அற்றத்திலிருந்த துஷ்ட நாயிடம்‌, 
“போய்தாக்கு” என்று பல்லைக்‌ கடித்துக்‌ கொண்டு ஏவினான்‌. 


கிறிஸ்தவ கைதியான ஷெனியா குமரோவ்‌, “ஆண்டவனே, என்மேல்‌ 
இரங்கும்‌” என்று கெஞ்சியபடி கதறினான்‌. இப்படிப்பட்ட சிறை நாய்கள்‌ இதற்கு 
முன்‌ பல கைதிகளைக்‌ கடித்து குதறி சாகடித்துள்ளதை அவன்‌ 
கேள்விப்பட்டிருந்தான்‌. அதனால்‌ தேவனிடம்‌ தன்னைக காக்கவேண்டும்‌ என்று 
ஜெபித்தான்‌. 

ஏவிவிடப்பட்ட ஜெர்மன்‌ ஷெப்பர்ட்‌ நாய்‌ பாய்ந்து புறப்பட்டாலும்‌ சடிதியாய்‌ 
நின்று பயந்துபோய்‌ அந்த கிறிஸ்தவனைக்‌ கடிக்க மறுத்து நின்றது. 
கோபமடைந்த நுட்னி அந்த நாயை அடித்து கடிக்கும்படி பணித்தாலும்‌ அது 
மறுத்துவிட்டது. 

சிறைக்கைதிகளுக்குப்‌ போதாத உணவு கொடுக்கப்பட்டதால்‌ பசியால்‌ 
வாடினர்‌. தங்களுக்கு ஆகாரம்‌ போதவில்லை என்று குமரோவ்‌ தாழ்மையுடன்‌ 
வேண்டிக்‌ கொண்டதற்காக காப்டன்‌ நுட்னி அவன்மேல்‌ கோபமடைந்தான்‌. 

சில நாட்கள்‌ சென்று குமரோவ்‌, “கர்த்தாவே, என்‌ பசி தாங்கமுடியாமல்‌ 
மிகவும்‌ வாடுகிறேன்‌. நிந்தையும்‌ வேதனையும்‌ பெருகி வருகிறது. 
இதற்கெல்லாம்‌ தயவாக முடிவு கட்டும்‌. நான்‌ இப்படியே சாகவேண்டுமா? நீர்‌ 
எலியாவுக்குச்‌ செய்தது போல ஓர்‌ அற்புதம்‌ செய்யும்‌” என்று ஜெபித்தான்‌. 

உடனே, நுட்னி வேகமாக வந்து சேர்ந்தான்‌ - இந்த முறை தனது நாய்‌ 
இல்லாமல்‌. தேவன்‌ தனது ஜெபத்தைக்‌ கேட்டு சீக்கிரம்‌ மரிக்க உதவி செய்தார்‌ 
என்று குமரோவ்‌ நினைத்தான்‌. அதற்குப்‌ பதிலாக சிறைத்தலைவன்‌ அவனைச்‌ 
சமையலறைக்கு அழைத்துச்‌ சென்று சூப்‌ குடிக்கக்‌ கொடுத்து ரொட்டி தின்னக்‌ 
கொடுத்தான்‌. பின்னும்‌ பிற கிறிஸ்தவ கைதிகளுக்கும்‌ ஆகாரம்‌ 
கொடுத்தனுப்பினான்‌. 

“நாயை ஏவி விட்டு உன்னைத்‌ தாக்கச்‌ செய்ததற்காக நான்‌ வருந்துகிறேன்‌. 
என்னை மன்னித்துவிடு” என்று நுட்னி அந்தக்‌ கிறிஸ்தவனை வேண்டினான்‌. 
குமரோவ்‌ அந்த அதிகாரியை மன்னித்து, உத்தரவருளின தேவனை துதித்தான்‌. 


அநேகர்‌ தானியேலின்‌ சிங்கக்‌ கெபி அநுபவத்தை மேற்கோள்‌ காட்டிப்‌ பேசலாம்‌. 
பொல்லாங்கின்‌ உச்சக்கட்டத்தில்‌ பீறிப்போடும்படி தானியேல்‌ விடப்பட்டான்‌. 
ஆனால்‌ முடிவில்‌ தானியேல்‌ வெற்றி பெற்றான்‌. ஏனெனில்‌ அவன்‌ கடைசிமட்டும்‌ 
தேவனில்‌ தனது நம்பிக்கை வைத்திருந்தான்‌. அதைப்‌ போல நாமும்‌ கூட 
சிலவேளைகளில்‌ நமது உயிருக்கு ஆபத்து நேரிடக்‌ கூடிய அளவுக்கு நம்மையும்‌ 
மீறின சூழ்நிலைக்கு உள்ளாகலாம்‌. ஆனால்‌ தேவன்‌ அப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளில்‌ தலையிட்டு நம்மை விடுவிக்க வல்லவர்‌. நமது “குகை” யின்‌ 
அநுபவங்களில்‌ தேவன்‌ நம்மோடு கூட இருக்கிறார்‌ என்பதே காரியம்‌. உன்னை 
இன்று பயமுறுத்துகிற குகை எது? தேவனுடைய பாதுகாக்கும்‌ பிரசன்னத்தை 
நீ உணரும்படி அவரிடம்‌ ஜெபி அவரே உன்‌ சோதனைகளில்‌ நீ வெற்றி பெற 
உதவிசெய்வார்‌. அவரை நம்பு. 








தலைசிறந்த “மனமாற்றம்‌” 


இந்தோனேஷியா : இளம்‌ கிறஸ்தவப்‌ பெண்‌ 


நாள்‌ 291 


நீங்கள்‌ 
மனந்திரும்பிப்‌ 
பிள்ளைகளைப்‌ 
போல்‌ 
ஆகாவிட்டால்‌, 
பரலோக ராஜ்யத்தில்‌ 
பிரவேசிக்க 
மாட்டீர்கள்‌. 


மத்தேயு 18:3 


இந்தோனேஷிய கிராம மசூதியின்‌ எதிரில்‌ கூடியிருந்தவர்கள்மேல்‌ குளிர்ந்த நீர்‌ 
பீச்சியடிக்கப்பட்டது. துப்பாக்கி ஏந்தி வெள்ளை சட்டையணிந்த ஜிகாத்‌ போர்‌ 
வீரர்கள்‌ அந்த வளாகத்தைச்‌ சுற்றி வளைந்து நின்றனர்‌. இந்த 
மதக்கிளர்ச்சியாளர்கள்‌ அவர்களைக்‌ கட்டாயமாக இஸ்லாமுக்கு மதமாற்றம்‌ 
செய்யும்படி குளியலாக எடுத்த முதற்படி இதுவாகும்‌. அந்தக்‌ கூட்டாத்தார்‌ 
கட்டாய மதமாற்றம்‌, சுட்டுத்தள்ளூதல்‌ அல்லது தலைசீவுதல்‌ தங்களுக்கு நடக்கும்‌ 
என்று அறிந்திருந்தனர்‌. 


அந்த இளம்‌ பெண்‌ மிகவும்‌ அழுதாள்‌. ஏனெனில்‌ இந்த விதமான 
குளியலின்‌ மூலம்‌ தன்னுடைய விசுவாசத்திலிருந்து தவறி விட்டாளோ என்ற 
அச்சம்‌ அவளைப்‌ பிடித்தது. தனது சரீரத்துக்கு என்ன நடந்தாலும்‌, கிறிஸ்துவில்‌ 
வைத்திருந்த அவளுடைய விசுவாசம்‌ தனது உள்ளத்தில்‌ அழியாமல்‌ மறைந்து 
கிடப்பதை அறியாதிருந்தாள்‌. மற்ற ஆண்கள்‌ பிள்ளைகளுடன்‌ தனக்கும்‌ மாம்ச 
விருத்தசேதனம்‌ நடக்கும்‌ என்று பயந்தாள்‌. அப்படிப்பட்ட கட்டாய 
விருத்தசேதனத்தின்‌ மூலம்‌ தங்கள்‌ மதமாற்றம்‌ இறுதி கட்டத்தை எட்டிவிடும்‌ 
என்பது பாரம்பரியம்‌. அவளுக்குப்‌ புதிய மதம்‌ தேவையில்லை. எனவே 
கருத்துடன்‌ தேவனை நோக்கி ஜெபித்தாள்‌. 

இந்தோனேஷியா பொறுமைக்கு அறியப்பட்ட பூமி. அந்த நாட்டில்‌ 
முஸ்லீம்கள்‌ அதிகமாக இருந்தாலும்‌, அங்கு வசித்துவந்த கிறிஸ்தவர்கள்‌ மற்றும்‌ 
புத்த மதத்தவருடன்‌ எதிர்ப்பு இல்லாமல்‌ சுமுகமாக வாழ்ந்தனர்‌. 

ஆனால்‌ அது மாறிவிட்டது. முஸ்லீம்‌ தீவிரவாதிகள்‌ பொது ஜனத்தை 
ஜிகாத்‌ என்ற தூய்மை போராட்டத்தில்‌ வலிய பங்கெடுக்கும்படி வற்புறுத்தி 
வந்தனர்‌. இதில்‌ கிறிஸ்தவர்கள்‌ குறி வைககப்பட்டனர்‌. அநேகர்‌ அவர்களுடைய 
தொல்லைகளுக்கு அஞ்சி, முஸ்லீம்‌ ஜெபமாலையைக்‌ கற்றிருந்தனர்‌. ஆனாலும்‌ 
தங்களுடைய உள்ளத்தின்‌ ஆழத்தில்‌ இரட்சிக்கக்‌ கூடியவர்‌ தேவன்‌ ஒருவரே 
என்றறிந்து ஜெபித்து வந்தனர்‌. 


சிலவேளை மனிதர்‌ நம்மை வெளித்தோற்றத்துக்குக்‌ கட்டாயமாக மாற்றலாம்‌. 
ஆனால்‌ தேவன்‌ ஒருவரே நம்மை உள்ளத்தில்‌ மாற்ற வல்லவர்‌. நாம்‌ 
கிறிஸ்துவிடம்‌ வருமுன்‌, வெளியுலகத்துக்‌ கட்டாயத்துக்காகப்‌ பாரம்பரியங்களில்‌ 
ஜீவித்தோம்‌. நமது சித்தத்துக்குப்‌ புறம்பாகச்‌ செயல்பட்டோம்‌. ஆனால்‌ தேவன்‌ 
ஒருவரை மாற்றினால்‌ அது உள்ளத்தில்‌ என்றுமே நீங்காத மனமாற்றமாக 
அமைந்து விடுகிறது. நம்மை அசைக்கவும்‌, நம்மைப்‌ பின்னோக்கி இழுக்கவும்‌ 
யாராலும்‌ முடியாது. மேலே வாசித்த சிறு பெண்ணைப்‌ போல நாம்‌ அறியாமையால்‌ 
வாதிக்கப்படலாம்‌. ஆனால்‌ நமது உள்ளத்தில்‌ கிறிஸ்துவின்மேல்‌ வைத்த 
விசுவாசத்தை யாருமே அழிக்க முடியாது. வேதம்‌ போதிக்கும்‌ இந்த மன “மாற்றம்‌” 
உன்னில்‌ நடந்ததா? 


தலைசிறந்த மரியாதை 


நம்முடைய 
கர்த்தரும்‌ 
இரட்சகருமாகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
திருபையிலும்‌ 
அவரை அறிகிற 
அறிவிலும்‌ 
வளருங்கள்‌. 

2 பேதுரு 3:18 


292 


ரஷியா : பியோற்‌ 


எம்மாவூருக்குப்‌ போகும்‌ வழியில்‌, உயிர்த்த ரட்சகர்‌ தமது இரு சீஷருடன்‌ 
சமீபத்தில்‌ எருசலேமில்‌ நடந்த சம்பவங்களைக்‌ குறித்து உரையாடினார்‌. அவரை 
அவர்கள்‌ யாரென்று அறியாதிருந்தும்‌, தேவன்‌ மேசியாவைப்‌ பற்றி முன்‌ 
குறித்தவைகளை வேதவாக்கியங்களின்‌ மூலம்‌ விளக்கி கூறினார்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ கிராமத்தை நெருங்கின போது அவர்‌ அவர்களைவிட்டு விலகிப்‌ 
போவதைப்‌ போல நடந்தார்‌. ஏன்‌ அப்படி நடந்தார்‌? அவர்களுடன்‌ தங்கி, 
தொடர்ந்து வேதவாக்கியங்களைப்‌ பேச வேண்டாம்‌ என்றிருந்தாரா? 





பியோற்‌ என்ற ரஷிய விசுவாசிக்கு இயேசுவின்‌ செயல்கள்‌ மரியாதை 
நிறைந்ததாக இருந்தன. அவர்‌ அழையாத விருந்தாளியாக வரவிரும்பவில்லை. 
தனது நாட்டைக்‌ கம்யூனிஸ்டுகள்‌ தீவிரமாக மேய்கிறது பியோற்‌ விரும்பவில்லை. 
அரசாங்க சேவகர்கள்‌ எந்த வீட்டிற்குள்ளும்‌ எந்த நேரத்திலாவது அத்து மீறி 
நுழைவது வாடிக்கையாகி விட்டது. பியோற்‌ இறுதியாக, ஓர்‌ இரட்சகர்‌ கதவைத்‌ 
தட்டி நாம்‌ அழைத்தால்‌, அவர்‌ பிரவேசிப்பார்‌ என்று ஒரு நண்பர்‌ கூறக்‌ 
கேட்டான்‌. இந்தவிதமான சாந்தமுள்ள இயேசுவைத்‌ தன்‌ இருதய வாசலைத்‌ 
திறந்து பியோற்‌ அநுமதித்தான்‌. இயேசு பியோற்றின்‌ இரட்சகராகவும்‌ 
ஆண்டவராகவும்‌ உட்பிரவேசித்தார்‌. 

மனமாற்றம்‌ என்றால்‌ என்னவென்று பியோற்‌ தெரிந்திருந்தான்‌. அவன்‌ 
மாறியிருந்தான்‌. அவனைத்‌ தேவன்‌ மறைவான திருச்சபை ஊழியனாக 
அனுப்பினார்‌. அவன்‌ அங்கு பிறருடைய மாதிரியைக்‌ கண்டு கற்றான்‌. வளர்ந்து 
வரும்‌ கிறிஸ்தவர்களிடமிருந்து சாட்சி பகருவது, தனது விசுவாசத்தைப்‌ 
பியிற்றுவிப்பது பற்றி அறிந்தான்‌. வெகு விரைவில்‌, பியோற்‌ ரஷியாவுக்குள்‌ 
வேதாகமங்களைக்‌ கடத்தும்படி எண்ணற்ற பயணம்‌ செய்தான்‌. அவன்‌ 
தைரியத்தில்‌ வளர ஆரம்பித்தான்‌. அவன்‌ ஒரு சீஷனாக மட்டும்‌ வாழாமல்‌, 
பிறரைச்‌ சீஷராக்கி, அவர்கள்‌ மூலம்‌ அநேகரிடம்‌ சாட்சி பகர உதவி செய்தான்‌. 

இறுதியில்‌ அவன்‌ கைது செய்யப்பட்டு சிறைக்‌ கைதியானான்‌. அவனுக்கு 
என்ன நடந்தது என்று இதுவரை யாருக்கும்‌ தெரியவில்லை. 


ஒருவரை இயேசு கிறிஸ்துவிடம்‌ வழி நடத்தினதுடன்‌ நாம்‌ நின்று விடக்‌ கூடாது 
என்று போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ சொன்னதுண்டு. இதன்மூலம்‌ நாம்‌ பாதி 
பங்குதான்‌ சுவிசேஷப்‌ பணி செய்கிறோம்‌. ஒவ்வொரு முறையும்‌ ஆத்துமா 
ஆதாயஞ்செய்தபின்‌, அந்த நபர்‌ ஆத்தும ஆதாயஞ்‌ செய்யும்வரை நாம்‌ ஓயக்‌ 
கூடாது. ரஷியர்கள்‌ வெறுமையாக மதமாற்றம்‌ பெறவில்லை. அவர்கள்‌ பிறரை 
மனமாற்றத்துக்கு வழி நடத்துகிறவர்களானார்கள்‌. அவர்கள்‌ கவலைப்படாமல்‌ 
கிறிஸ்துவுக்காகப்‌ பணியாற்றுகின்றனர்‌. பியோற்‌ தனது வாழ்வில்‌ இயேசுவிடம்‌ 
வழி நடத்தப்பட்டதைப்‌ போல்‌, பியோற்‌ பிறரை இயேசுவிடம்‌ வழி நடத்தினான்‌. 
பிறரால்‌ தான்‌ வழி நடத்தப்‌ பட்டதைப்‌ போல, அவனும்‌ பிறரைப்‌ பிறரிடம்‌ 
ஆத்தும ஆதாயஞ்‌ செய்யத்‌ தூண்டினான்‌. இன்றைய பணித்தள ஊழியத்தின்‌ 
தேவை இதுவே. ஒருவர்‌ கிறிஸ்துவைப்போல மாறும்படி என்ன செய்வது என்பது 
நமது கரிசனையாக இருக்க வேண்டும்‌. உங்கள்‌ வளரும்‌ விசுவாசம்‌ பிறருக்கு 
மாதிரியாக உள்ளதா? நீ பிறரை ஆதாயஞ்‌ செய்வதுடன்‌ அவர்களை ஆத்தும 
ஆதாயம்‌ செய்ய ஊக்குவி. 





தலைசிறந்த நினைவுகள்‌ 


நாள்‌ 293 


ஆகையால்‌, இந்த 

வார்த்தைகளினாலே 

நீங்ககஷ்‌ 

ஒருவரையொருவர்‌ 

தேற்றுங்கள்‌. 

1 தெசலோனிக்‌ 
கேயர்‌ 4:18 


க்யூபா : டாம்‌ ஹ்வைட்‌ 


தங்களது சிறிய விமானம்‌ தனிமையான க்யூபா தீவில்‌ நொறுங்கி விழுமுன்‌, 
டாம்‌ மற்றும்‌ விமான ஓட்டி சேர்ந்து பல மாதங்களாக சுவிசேஷ கைப்பிரதிகளைப்‌ 
போட்டுவந்ததற்கு க்யூபா குடியினரின்‌ பிரதிபலிப்பு என்னவாக இருந்திருக்க 
முடியும்‌ என்பதை அறியக்‌ கூடாதிருந்தது. கோம்பினேடோ டெல்‌ எஸ்டே 
சிறையில்‌ 24 ஆண்டு சிறைத்‌ தண்டனை பெற்ற டாம்‌, க்முபாவிலுள்ள கிறிஸ்தவ 
திருச்சபைக்‌ குறித்து நேர்த்தகவல்‌ கேட்க நேரிட்டது. அந்தச்‌ சபை 
செழித்திருந்தது। 


அவன்‌ அநேக சக கிறிஸ்தவர்களுடன்‌ சிறையிலிருந்ததற்காக 
அகமகிழ்ந்தான்‌. எனினும்‌ சிறைத்தலைவனான சான்டோஸ்‌ டாமைத்‌ தனியாக 
குளிர்பதன அறைக்குள்‌ அடைத்துப்‌ போட தீர்மானித்தான்‌. தான்‌ தங்கியிருந்த 
குளிரினால்‌ பாதிப்படைந்த டாம்‌ தனது உள்ளத்தை நெகிழ விடாமல்‌ காப்பது 
அவசியமாக இருந்தது. 

தரை மிகவும்‌ குளிராக இருந்ததால்‌ இரவில்‌ சரியாகத்‌ தூங்க முடியவில்லை. 
அவன்‌ இளைப்பாற விரும்பினால்‌ கான்க்ரீட்‌ சுவரிலிருந்து ஓரடி தூரத்தில்‌ 
முகம்பார்த்து நின்று சுவற்றின்மேல்‌ தலைசாய்த்து நிற்பது வழக்கம்‌. 

தனது சரீர பலத்தில்‌ துவளும்போது அவன்‌ நினைவிற்கு வந்த கிறிஸ்தவ 
பாடல்கள்‌ மற்றும்‌ பல்லவிகளைப்‌ பாடுவதுண்டு, அவன்‌ தன்‌ பெலவீன 
நேரங்களில்‌, தனது சக கிறிஸ்தவர்களுடன்‌ பகிர்ந்து கொண்ட காரியங்களை 
நினைவு கூர்ந்து பெலன்‌ பெற்றான்‌. அவர்கள்‌ அவனுக்காக ஜெபிப்பதாகக்‌ 
கூறினதை நினைத்து பலனடைந்தான்‌. மேலும்‌ தான்‌ கேள்விப்பட்டிருந்த 
அநேக சாட்சிகளை அவ்வப்போது நினைத்து தைரியமடைந்தான்‌. அவன்‌ 
இளம்‌ வாலிபனாக இருக்கும்போது அவனது தாயார்‌ அவனுக்களித்த நூலில்‌ 
வாசித்த நினைவுகள்‌ அவைகளே. 

டாமை உற்சாகமூட்டிய அந்த நூலின்‌ பெயர்‌ (Te Foxe's Book of Martyrs) 
இரத்த சாட்சிகளின்‌ சரிதை 


வேறு ஒருவர்‌ இவ்விதமாகச்‌ சோதிக்கப்பட்டிருந்தால்‌, அது நமக்கு நல்ல வழியைக்‌ 
காட்டுகிறது. அது தனிநபரின்‌ பெலன்‌ என்றறியப்படுகிறது. நமது சூழ்நிலைகளை 
அதே கண்ணோட்டத்தில்‌ காண உதவுகிறது. டாம்‌ தனியாக 
அடைக்கப்பட்டிருந்தபோது நடந்தது அதுதான்‌. நாமும்‌ சிலவேளைகளில்‌ தனித்து 
விடப்படுவதுண்டு. அவ்வேளைகளில்‌ நமக்கு உறுதுணையாயிருப்பது, பிற 
தைரியசாலிகளின்‌ அநுபவங்களும்‌ சாட்சிகளுமே. நீங்கள்‌ தனிமையை 
உணருகிறீர்களா? உங்கள்‌ சக விசுவாசிகளின்‌ சரீரத்திலிருந்து பெலன்‌ பெறுங்கள்‌. 
இன்று நீங்கள்‌ பெறுகின்ற பெலன்‌ உங்களை நாளை பிழைக்கச்‌ செய்யும்‌. 


293 





நாள்‌ 294 


அதிக உபத்திரவம்‌ - 
அதிக வளர்ச்சி! 


போதகர்‌ சாமுவேல்‌ லாம்ப்‌ வாக்கு. இவர்‌ தனது விசுவாசத்தினிமித்தம்‌ 
இருபதாண்டுகள்‌ சிறை வாசஞ்செய்த சீன வீட்டுச்‌ சபைப்‌ போதகர்‌. 


294 





மற்றோர்‌ தலைசிறந்த சுவிசேஷம்‌ பணியாளர்‌ 


இந்தியா : ஏமி கார்மிக்கேல்‌ அம்மையார்‌ 


நாள்‌ 295 


சிறுமைப்‌ 
பட்டவர்களை 

அவர்‌ சிறுமைக்கு 
நீங்கலாக்கி, 
அவர்கள்‌ ஒடுக்கப்பட்‌ 
டிருக்கையில்‌ 
அவர்கள்‌ 

செவியைத்‌ 
திறக்கிறார்‌. 

யோபு 36:15 


அக்டோபர்‌ 24, 1931 அன்று, ஏமி கார்மிக்கேல்‌ அம்மையார்‌ இவ்வாறு 
ஜெபித்தார்கள்‌: “தேவனே, என்னைக்‌ கொண்டு நீர்‌ எதைச்‌ செய்ய சித்தமோ 
அதை நிறைவேற்றும்‌. உம்மைச்‌ சிறப்பாகச்‌ சேவிக்கும்‌ வழியில்‌ நடத்த நீர்‌ 
நினைத்தாலும்‌ அப்படியே செய்யும்‌.” இந்திய மிஷனெரியாகவும்‌, கோவில்‌ 
தேவதாசிகளின்‌ பிள்ளைகள்‌ அநேகருக்குத்‌ தாயாகவும்‌ இருந்த ஏமி 
ஜெபித்தபோதெல்லாம்‌ தனக்கு உத்தரவு அருளுகிற தேவனை நம்பி ஜெபிப்பது 
அவர்களது வழக்கமாக இருந்தது. 


அந்த நாளின்‌ மதிய வேளையில்‌, அவர்கள்‌ சவாரி செய்த குதிரை அடி 
சறுக்க, அவர்கள்‌ கீழே விழுந்ததினால்‌, தங்களது இடுப்பு எலும்பு முறிந்து 
காலும்‌ பிசகியது. வைத்தியர்களால்‌ மீண்டும்‌ நடமாடச்‌ செய்யமுடியாத நிலையில்‌ 
மீதியான 20 ஆண்டுகளைத்‌ தங்களது படுக்கையிலேயே கடத்தினார்கள்‌. 

ஆனால்‌ தங்களது இக்கட்டான நிலைமையைக்‌ குறித்து ஏமி கலங்கி 
தவித்துக்‌ கொண்டிருக்கவில்லை. அதற்குப்‌ பதிலாக ஏமி தனது பெலனை 
ஒருங்கிணைத்து, உலகமெங்கும்‌ உள்ள பரிசுத்தவான்‌௧ளைத்‌ திடப்படுத்தும்‌ 
எழுத்து ஊழியத்தில்‌ இறங்கினார்கள்‌. தங்களது படுக்கையிலிருந்த வண்ணம்‌ 
ஆயிரக்கணக்கான கடிதங்களை எழுதினார்கள்‌. அருமையான 13 நூல்களையும்‌ 
பல ஆங்கில - தமிழ்ப்‌ பாடல்களையும்‌ எழுதினார்கள்‌. 

உமக்குக்‌ காயங்கள்‌இல்லையோ? 

காயம்‌ இல்லையோ? தழும்பு இல்லையோ? 

எஜமானைப்பின்பற்றும்‌ பாதங்கள்‌ பீறுண்டு போகுமே. 

உமது பாதங்கள்‌ உன்னதமானவை. 

உமது அடிச்சுவட்டில்‌ பின்பற்றுவோனுக்குக்‌ 

காயம்‌ தழும்பு இல்லாதிருக்குமோ? 
(மலைத்தென்றல்‌' என்ற ஆங்கில நூலில்‌ கண்டவரிகள்‌, ஏமி அம்மையார்‌ உரிமை : 

டோனாவூர்‌ நட்சத்திரக்‌ கூட்டம்‌) 


ஏமி அம்மையார்‌ முடமானாலும்‌, அவர்களது காயங்கள்‌ அவர்களை இன்னும்‌ 
தேவனிடம்‌ நெருங்கச்‌ செய்தது. தனது தழும்புகளினாலே, நமக்காக மரித்த 
இரட்சகருடன்‌ நெருக்கமாக நடந்தார்கள்‌. தங்களைப்‌ போலவே சமமான 
பாடுகளை அதுபவித்தவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ அந்நியோந்நியமாக 
நேசிப்பதுண்டு. விவாகரத்து பெற்றவர்கள்‌ தம்மில்‌ தாம்‌ அநுபவிக்கிற 
மனவேதனைகளைப்‌ பகருவது எளிதாக இருக்கும்‌. கிறிஸ்துவும்‌ அவ்வாறே 
செய்கிறார்‌. நாம்‌ பாடுபட ஆரம்பிக்கும்போது இயேசுவோடுகூட வைக்கும்‌ சம்பந்தம்‌ 
கூடி வளருகிறது. அவர்‌ நமது மன நோவுகளை அறிகிறார்‌ என்ற அறிவு நம்மை 
அவரை அறிதிற அறிவில்‌ வளரத்‌ தூண்டுகிறது. உனது காயங்கள்‌ இயேசுவைக்‌ 
குறித்து உனக்கு என்ன போதிக்கிறது? அவைகள்‌ உன்னை அவரது தொடர்பில்‌ 
நெருங்கச்‌ செய்கிறதா? 


295 


தலைசிறந்த சட்டத்‌ தொகுப்பு 


ருமேனியா : போதகர்‌ ரிச்சர்ட்டு வும்பிரான்டு 


நாள்‌ 296 


இப்படியிருக்க, 
கிறிஸ்து நமக்காக 
்‌ மாம்சத்திலே 
பாடுபட்டபடியால்‌, 
நீங்களும்‌ 
அப்படிப்பட்ட 
சிந்தையை 
ஆயுதமாகத்‌ தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 

! பேதுரு 41 


296 


சிறைசாலையின்‌ கீழறையில்‌ போதகர்‌ புகார்‌ மனுவை தேவனிடம்‌ கொடுத்தார்‌. 
“நீர்‌ சொல்லுகிறிர நீர்‌ சூரியனையும்‌, மழையையும்‌, நல்லவனுக்கும்‌ தீயவனுக்கும்‌ 
கொடுத்தீரென்று, ஆகையால்‌ அது எது? நான்‌ நல்லவனா அல்லது தீயவனா?” 

தேவன்‌ சொன்னது இது அவருடைய இதயம்‌ : “நீர்‌ முழுதுமாக ஏதோ 
ஒன்று தேவக்‌ குழந்தை சூரியனுக்கும்‌, சந்திரனுக்கும்‌ காத்திருப்பதில்லை. 
அவர்‌ சூரியனைக்‌ கொடுப்பவர்‌. இருளான உலகில்‌ நீரே ஒரு விளக்காயிருக்கிறீர்‌. 
ஆகையால்‌ வெளிச்சம்‌ கொடுங்கள்‌. நீர்‌ ஒன்றுமில்லையென்று புகார்‌ 
செய்வதைக்‌ காட்டிலும்‌, நீர்‌ ஏன்‌ கொடுக்கக்‌ கூடாது? உம்மைச்‌ சுற்றிலும்‌ 
ஆத்துமாக்கள்‌ அநேகர்‌ சிறைகளிலுண்டு.” 

போதகர்‌ உம்பிரான்டு ஜெபித்தார்‌, “நான்‌ தனிமையாக சிறையிலிருக்கும்‌ 
போது, என்‌ கற்பனையில்‌ எப்படி ஆத்துமாவைக்‌ கொண்டுவர முடியும்‌.” 

“நீர்‌ இதன்‌ வழியே யோசித்துப்‌ பாரும்‌.” 

உம்பிரான்டிற்கு ஆலோசனைச்‌ சென்று சுவரை மெதுவாகத்‌ தட்டினார்‌. 
நிச்சயமாகவே பதிலுக்கு தட்டினர்‌. பின்பு மோரிஸின்‌ ஒவ்வொரு சட்ட பகுதியின்‌ 
தொகுப்புகளையும்‌, கைதிகளுக்குப்‌ போதிக்கத்‌ தொடங்கினார்‌. முடிவாக 
செயலூக்கமுடையவைகளை பரப்ப முயன்றார்கள்‌. பின்பு ரிச்சர்டு சுவிசேஷத்தை 
பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார்‌, அடுத்திருக்கும்‌ அறைகளில்‌ மற்றவர்களும்‌ 
இவர்களைப்‌ போலவேச்‌ செய்தார்கள்‌. 

சிறைச்‌ சாலை முழுவதுமாக சுவிசேஷத்தை செயலூக்கமுடைய முறையில்‌ 
அவருடைய நன்‌ நடைத்தையால்‌ வெளித்‌ தோற்றத்தின்‌ நம்பிக்கையின்‌ 
கூழ்நிலையினை தேவன்‌ அனுமதித்தார்‌. 

பல ஆண்டுகளுக்கு பின்பு, உருமேனியா சிறையில்‌ ரிச்சர்ட்‌ யாரோ ஒருவர்‌ 
சாட்சிக்‌ கொடுத்ததை கேள்வியுற்றார்‌. அண்டையிலுள்ள சிறை கைதி அவர்‌ 
மெதுவாகச்‌ சுவரையே தட்டி கிறிஸ்துவை கூறி வெற்றிச்‌ சிறக்கச்‌ செய்தார்‌. 


உண்மைகளைப்‌ பார்ப்பதென்பது ஒரு கடினமான சுமை. போதகர்‌ உம்பிரான்டின்‌ 
அனுபவப்‌ பூர்வமான சூழ்நிலையின்‌ உண்மைகள்‌ நன்மையாகவே 
காணப்படவில்லை. எப்படியாயினும்‌ அவரின்‌ துன்பங்கள்‌ உண்மையாகவே ஒரு 
புதிய கண்டுபிடிப்பிற்கு அழைத்துச்‌ சென்றது. அவர்‌ உணர்ந்ததாவது,, ஒரு 
மனிதனில்‌ நிலைக்‌ கொண்டிருக்கும்‌ பண்புகள்‌ உண்மைகளைவிட முக்கியம்‌ 
வாய்ந்தது. அவரால்‌ பேச முடியவில்லை. என்றாலும்‌, அவர்‌ தட்டலின்‌ 
துணுகத்தையே அதிகமாகத்‌ தெரிவித்தார்‌. சுவிசேஷத்தை பகிர்ந்துக்‌ 
கொள்ளுதலின்‌ முகாந்திரம்‌: அவரின்‌ உண்மை அன்பைப்‌ பகிர்ந்துக்‌ கொண்டார்‌. 
சுற்றறிக்கை நமக்கு எதிரானாலும்‌ சூழ்நிலைகளும்‌ சாதகமில்லாமல்‌ போனாலும்‌, 
நம்முடைய பண்புகளுக்கு நாம்‌ கவனம்‌ கொடுத்தே தீரவேண்டும்‌. கிறிஸ்துவைப்‌ 
போலவே, நாம்‌ துன்பங்கள்‌ ஏற்க ஆயத்தப்பட வேண்டும்‌. ஆயினும்‌ அத்‌ 
துன்பம்‌ நம்மை தோல்வியுறச்‌ செய்யாது என்பதை நாம்‌ தீர்மானித்துக்‌ கொள்வது 
அவசியம்‌. அதிலே நாம்‌ வாழத்தான்‌ வேண்டும்‌. உண்மைக்கு நீங்கள்‌ அதிக 
கவனம்‌ கொடுப்பீர்களா? அல்லது தாங்கள்‌ ஒரு விசுவாசத்தின்‌ நபராக இருக்க 
முடியுமா? 





தலைசிறந்த உழைப்பு 


நாள்‌ 297 


உங்கள்‌ 
விசுவாசத்தின்‌ 
திரியையையும்‌, 
உங்கள்‌ அன்பின்‌ 
பிரயாசத்தையும்‌, 
நம்முடைய 
கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ 
மேலுள்ள உங்கள்‌ 
நம்பிக்கையின்‌ 
பொறுமையையும்‌, 
நம்முடைய 
பிதாவாகிய 
தேவனுக்கு முன்பாக 
நினைவுக்‌ கூர்ந்து 
தேவனை 
ஸ்தோத்தரிக்கிறோம்‌. 
1 தெசலோனி 

கேயர்‌ 1:3 


வட வியட்நாம்‌ : சகோதரன்‌ டா. 


கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை வானொலியில்‌ சிற்றலை வரிசையில்‌ முதலாவதுக்‌ 
கேட்டபோது சகோதரன்‌ டா. என்பவர்‌ வட வியட்னாமில்‌ கம்யூனிச அரசியல்‌ 
கட்டியின்‌ ஒரு உறுப்பினர்‌. முதலாவது இந்த யோசனை மதியற்றதும்‌, மூட 
நம்பிக்கையுமாக அமைந்ததென்று அவர்‌ தள்ளினாலும்‌, இதன்‌ பிறகு இரு 
மாதங்களாகக்‌ கேட்டதின்‌ விளைவாக பின்பு இயேசுவை எதிர்க்கவில்லை. தெய்வீக 
அன்பைப்‌ பற்றினது அவர்‌ உணர்ச்சிதனை கிளறி விட்டது. அதைத்‌ திரும்பிப்‌ 
பார்க்கும்‌ வேளையில்‌ அவர்‌ இதயம்‌ களிப்புற்றது. அவர்‌ விரைவில்‌ பக்கத்திலுள்ள 
அநேகரை கிறிஸ்துவிடம்‌ வெற்றிச்‌ சிறக்க வைத்தார்‌. 

ஆனால்‌ அவருடைய ஊக்கமூட்டுதலின்‌ ஜீவியம்‌ குறுகினது. 1998 டிசம்பர்‌ 29 
வியட்னாமின்‌ காவலாளர்‌ ஃடாவின்‌ சுவிசேஷ ஊக்கத்தை கண்டதும்‌ 
கோபமடைந்தார்‌. திடீர்‌ தாக்குதலை ஏற்படுத்தி துப்பாக்கி முனையில்‌ அவருடைய 
வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டார்கள்‌. சிறை முகாமிற்கு வெளியே கொண்டு 
வருவதை மாத்திரம்‌ அவன்‌ மனைவியும்‌ நான்கு பிள்ளைகளும்‌ கண்காணித்தார்கள்‌. 

டா. அவர்களை செங்கல்‌ தொழிற்சாலையில்‌ வேலைச்‌ செய்ய கட்டாயப்‌ படுத்தி, 
இயற்கையின்‌ கூடாரத்திற்குள்‌ வேலைச்‌ செய்துக்‌ காட்டினார்கள்‌. ஒவ்வொரு நாளும்‌ 
ஈராயிரம்‌ செங்கல்களை இன்னும்‌ ஒரு முறை சுமந்துக்‌ காட்டினார்கள்‌. டா. 
அவர்களுடைய அளவை சந்திக்காமல்‌ போனால்‌ அவனைக்‌ காட்டு 
மிராண்டித்தனமாக அடிப்பார்கள்‌. அவன்‌ இப்படிச்‌ சிந்திக்கும்போது, அவனாலே 
மறுபடியும்‌ வேலைச்‌ செய்ய இயலவில்லை. அக்டோபர்‌ 15, 2000-ல்‌ அவன்‌ 
விடுதலையடைந்தான்‌. 

டா. விற்கு மீண்டும்‌ அவருடைய விசுவாசத்தை நிறுத்தும்படி அவர்‌ வீட்டுக்‌ 
காவலிலேயிருக்கும்போது இது கட்டளையாயிற்று. நீ வேலைச்‌ செய்யும்‌ 
கூடாரத்திலிருந்து திரும்பி இப்போது வந்திருக்கின்றாய்‌ என்று அவனுக்குச்‌ 
சொல்லப்பட்டது. ஜாக்கிரதையாக யோசித்துப்பார்‌. நீ மீண்டும்‌ திரும்பி போக 
வேண்டுமா? 

ஆனால்‌ டா.வோயென்றால்‌ பாடுபட்டு உழைப்பவர்களுக்கு தேவ அன்பினை 
அர்ப்பணித்தான்‌. பின்பு கூடியிருந்தவர்களுக்கு தொடர்ந்து கிறிஸ்துவின்‌ செயல்களை 
பகிர்ந்துக்‌ கொண்டான்‌. ஒரு நாளைக்கு ஈராயிரம்‌ செங்கல்‌ அவன்‌ உடலில்‌ சுமந்துச்‌ 
செல்வதை எவராலும்‌ தடுத்து நிறுத்த முடியவில்லை. 


ஒரு சிலர்‌ மாத்திரம்‌ அவர்கள்‌ அன்பாகவே வேலை செய்கிறொர்களென்று ஏற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. மற்றவர்களோ வேலை ஒரு தீமையின்‌ அவசியம்‌ என்றனர்‌. எப்படியும்‌ 
யாரெல்லாம்‌ தேவனுக்கு சாட்சிகளாயிருக்கின்றார்களோ! அவர்களுக்கு முழுமையாகவே 
மூளையில்‌ ஒரு வித்தியாசமான தொகுப்பைக்‌ காணலாம்‌. தேவனுடைய வேளை 
ஒரு போதும்‌ அடிமையாகாது. இருப்பினும்‌ நாமெல்லோரும்‌ எல்லாயிடங்களிலும்‌ 
சுவிசேஷத்திற்காக எப்போதும்‌ எல்லா நேரங்களிலும்‌ நம்முடனே வைத்து 
முன்னேற்றம்‌ அடையலாம்‌. தேவன்‌ நமக்கு நம்‌ பிரயாசத்தின்‌ கைவேலைகளைக்‌ 
கண்டு கடினமான நேரங்களில்‌ தாங்கும்படி நமக்கு சரியான நேரத்தில்‌ தமது 
சக்தியினை தருகிறார்‌. கிறிஸ்தவர்கள்‌ ஏன்‌ வெகு கடினமாக பாடுபட வேண்டும்‌? 
அது காசோலைக்காகவா? அது ஊதியமின்றி கிடைக்க திரும்பிப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ 
நம்பிக்கையா? அல்லது மற்ற இலாபங்களுக்காகவா? அப்படியிருக்காது தெய்வீக 
அன்பு நம்மை அவர்‌ தொண்டின்‌ உணருதல்‌ எல்லாவற்றையும்‌ கொடுக்க 
வேண்டியிருக்கும்‌. நீங்கள்‌ கிறிஸ்துவில்‌ அன்புக்‌ கொண்டால்‌, நீங்கள்‌ சந்தோஷமாக 
அவருக்கு வேலையாட்களாயிருப்பீர்கள்‌. இன்றைக்கு நீங்கள்‌ அவருடைய 
ஊழியத்திற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள்‌. 

297 








தலைசிறந்த வேண்டுகோள்‌ 


வடகொரியா : ஒரு பார்வையிடும்‌ ஊழியர்‌ 


நாள்‌ 298 


என்‌ தேவன்‌ 
தம்முடைய 
ஐசுவரியத்தின்படி 
உங்கள்‌ 
குறைவையெல்லாம்‌ 
கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ 
மகிமையிலே 


நிறைவாக்குவார்‌. 
பிலிப்பியர்‌. 4:19 


298 





இறுதியாக அந்தச்‌ சிறுவன்‌ உணவக இடத்திற்குள்‌ “வியாபாரியை'' 
சந்திக்கும்போது அவன்‌ ஓடி அவருடைய கையை பற்றிக்‌ கொண்டான்‌ ஆனால்‌ 
சந்திக்க வந்தவர்‌ திடும்மென இழுக்க முயலும்போது அச்சிறுவன்‌ சிலுவையின்‌ 
அடையாளச்‌ சின்னத்தை அவன்‌ உள்ளங்கைகளில்‌ நிசப்தமானக்‌ கைக்குள்ளாக 
வரைந்துக்‌ கொண்டான்‌. ஊழியக்காரனான ஒரு மனிதன்‌ ஜெபித்து, 
அவ்வாலயத்தில்‌ தொடர்புக்‌ கொண்டு, வசைக்‌ கூறும்‌ சிறுவனின்‌ முகத்தை 
கீழே நோக்கிப்‌ பார்த்தனர்‌. பிறகு உடனே செய்தி புரியலாயிற்று. “வடக்‌ 
கொரியாவிற்குள்ளே ஆலயம்‌ உயிரடைந்தது. 


அடுத்தநாள்‌, ஊழியக்காரர்‌ அச்சிறுவனை இரகசியமாக சந்தித்தார்‌. அவன்‌ 
தகப்பன்‌ பல வருடகாலமாக ஒரு கிறிஸ்தவக்‌ கைதி என்று அறிந்துக்‌ 
கொண்டான்‌. அச்சிறுவனின்‌ குடும்பம்‌ பெரியதாகவும்‌ இக்கொடிய அரசாங்கத்தின்‌ 
கீழே துன்பப்பட்டார்கள்‌. உயிர்வாழ இரந்துண்டனர்‌. இப்பொழுது 
இவ்வறட்சியில்‌, ஜனங்கள்‌ எல்லாயிடங்களிலும்‌ உணஷட்டமில்லாமல்‌ 
கொடுமையாக மாண்டுப்‌ போனார்கள்‌. 

ஊழியர்‌ என்னச்‌ செய்ய வேண்டுமென்று கேட்டவுடன்‌, நிச்சயமாக அவன்‌ 
சிந்தித்தது அவன்‌ குடும்பத்திற்காக உணவின்‌ வேண்டுதல்களை வினவினான்‌. 
ஆனால்‌ அச்சிறுவன்‌ நான்கேக்‌ காரியங்களைக்‌ கேட்டான்‌ அவன்‌ 
தசமபாகத்தையும்‌, அநேக வருடமாக சேர்த்து வைத்தான்‌. அவனுக்கு 
ஞானஸ்நானமும்‌, அவனுக்கு பரிசுத்த இராபோசனமும்‌, ஒரு சிறந்த 
வேதாகமத்தையும்‌ கேட்டான்‌. 

அம்மனிதன்‌ கண்ணீரோடு அசைந்தப்‌ பிறகு அச்சிறுவனின்‌ ஞானத்தை 
உணர்ந்துக்‌ கொண்டான்‌. சரீர உதவி ஒரு நாளைக்கோ அல்லது இரு 
நாட்களுக்கோ, பின்பு மீண்டும்‌ திரும்பி வந்து சந்தோஷமில்லாமல்‌ போனது. 
ஆவிக்குரிய உதவி அவனை ஆயத்தப்படுத்தி நித்தியத்திற்குக்‌ கொண்டுச்‌ 
சென்றது. 


பற்றாக்குறையும்‌, தேவைகளும்‌ அநேக ஜனங்களின்‌ இருவித 
வித்தியாசங்களடங்கிய சமாதானங்களாகும்‌, பற்றாக்‌ குறையை நீக்கிட தேவைகள்‌ 
சந்திக்கப்பட வேண்டும்‌, என்றாலும்‌, அவர்களின்‌ தேவை என்னவோ அதிகமான 
பற்றாக்குறையை அத்தேவை சந்திக்க நேரும்‌ இந்தக்‌ காரணங்களினால்‌ அநேகர்‌ 
ஏமாற்றமடைகின்றார்கள்‌. இக்கதையில்‌ இக்குழந்தை நமக்கு பாடமாக நமது 
தேவைகள்‌ தலைவரிசைகளில்‌ நிற்க, தேவைகள்‌ எங்ஙனம்‌ நடைப்பெற்றது 
என்பதை போதனையாக்கினது. அது அவனுக்கு சரியாக கிடைத்தது எது 
வேண்டுமோ அதை இயேசு கிறிஸ்துவினிடம்‌ கிடைக்கப்‌ பெற்றுக்‌ கொண்டான்‌. 
எது இல்லையோ அதுதான்‌ அவனின்‌ தேவை பெரியதான திருப்தியினை நீர்‌ 
காணமுடியும்‌. உனக்கு பணத்‌ தேவையென நீர்‌ சொல்லலாம்‌. ஆனால்‌, அநேக 
தேவைகள்‌ சந்திக்க பணம்‌ மட்டும்‌ அதி சீக்கிரத்தில்‌ சந்திக்கப்படும்‌. உனக்குப்‌ 
பணம்‌ வேண்டுமென உறவியலும்‌, ஆனால்‌ கூடவே மற்ற தேவைகளும்‌ உனக்கு 
அவசியமே. அதே நேரத்திலே இயேசு மாத்திரமே உங்கள்‌ குறைகளை நிறைவுச்‌ 
செய்யலாகும்‌. 








தலைசிறந்த உறுதி நிலை 


நைஜீரியா : சாரட்டு டுருன்டு 


“நான்‌ ஓடிப்‌ போக மாட்டேன்‌. நான்‌ உறுதி நிலையில்‌ நிற்கப்போகிறேன்‌.” 


35 வயதான சாரட்டு டுருன்டுவுக்கு இன்னும்‌ திருமணமாகவில்லை. 
அவளுக்கு சிறுவர்கள்‌ மேல்‌ கொள்ளை ஆசை இருந்தாலும்‌ அவளுக்குச்‌ 
நாள்‌ 299 சொந்தமாக யாரும்‌ இருக்கவில்லை. அவளுடைய ஜெபத்தைத்‌ தேவன்‌ 
கேட்கவில்லையா? 
சாரட்டு தனது வாழ்வைத்‌ தேவனுக்கும்‌ திருச்சபைக்கும்‌ அர்ப்பணிக்கத்‌ 
தீர்மானித்தாள்‌. அவள்‌ தனது திருச்சபையைத்‌ தனக்குக்‌ குடும்பமாகப்‌ பாவித்து, 
ஞாயிறு பள்ளியில்‌ போதிப்பதைப்‌ போற்றி மகிழ்ந்தாள்‌. அவள்‌ பிள்ளைகளிடம்‌ 
உரையாடி, அவர்களைக்‌ கிறிஸ்துவிடம்‌ வழிநடத்துவதில்‌ ஆனந்தம்‌ கொண்டாள்‌. 
கிறிஸ்துவை விட்டு தன்னால்‌ மகிழமுடியாது என்பதை அவள்‌ நன்கு 
அறிந்திருந்தாள்‌. 
ஆனால்‌ அவள்‌ குடியிருந்த நைஜீரிய கிராமமான கடுனாவில்‌ பெரும்பான்மை 
முஸ்லீம்‌ தீவிரவாதிகள்‌ இருந்ததால்‌, அவர்கள்‌ கிறிஸ்தவர்களை நசுக்க 
அவன்‌ நிலை ஆரம்பித்தார்கள்‌. ஆனால்‌ சாரட்டு இவர்களுக்கு அஞ்சாமல்‌ அந்த ஊரிலேயே 
நிறுத்தப்‌ ஸ்‌ தங்கி தரிக்க வேண்டும்‌ என ஏற்கனவே தீர்மானமாக இருந்தாள்‌. அவளுடைய 
றுத்தப்படு { சகோதரர்‌ தங்களுடன்‌ அவள்‌ காட்டுப்‌ பகுதிக்குள்‌ ஓடி மறைய வேண்டும்‌ என 
தேவன்‌ அவனை அவளை வருந்திக்‌ கேட்டனர்‌. எனினும்‌ மூர்க்காவேசங்கொண்ட கும்பினர்‌ 
நிலைநிறுத்த ஒன்றாகக்‌ கூடி அவள்‌ நேசித்த திருச்சபை கட்டிடத்தைத்‌ தரைமட்டமாக 
ஜி றாரே. எரித்தாலும்‌ அவள்‌ அங்கிருந்து அகலவில்லை. அவள்‌ குடியிருந்த அடுக்கு 
ராகு " மாடிக்கட்டிடத்தை முஸ்லீம்கள்‌ எண்ணெய்‌ ஊற்றி பற்றவைத்தபோது, அவள்‌ 
ரோமர்‌ 14:4 தரையில்‌ தனது முழங்காலில்‌ நின்று தேவனை நோக்கி மன்றாடினாள்‌. 
அவள்‌ தனது நேசரான இரட்சகருக்காக உறுதியாக நின்று மரித்தாலும்‌, 
அவளது உற்றார்‌ சுற்றத்தார்‌ அவளை இரக்கமும்‌ அன்பும்‌ நிறைந்தவளாகவே 
நினைவு கூறுகிறார்கள்‌. 


மனித சக்தியை மீறின செயல்விரர்களின்‌ கதைகள்‌ ரசிக்கக்‌ கூடியவைகளே. 
தாய்மார்‌ தங்கள்‌ பிள்ளைகளை உயிரோடு காக்கும்படி எரிகிற கார்களைத்‌ 
தூக்குவதைக்‌ கேள்விப்பட்டுள்ளோம்‌. ஊக்கமருந்துகள்‌ எவ்வாறு நரரின்‌ 
தசைநார்களை வலுப்படுத்துகன்றனவோ, அவ்வாறே விசுவாசமானது நமது 
ஆவிக்குரிய பலனை மீட்டி, நாம்‌ சாதிப்போம்‌ என்றறியாதவைகளில்‌ 
மேன்மையைத்‌ தருகிறது. சாரட்டு தனது சமுதாயத்தின்‌ நடுவே கிறிஸ்துவுக்காக 
நிலைத்து நிற்கத்‌ தீர்மானித்தபோது, தனது ஆவிக்குரிய தசைநார்களை 
விசுவாசத்தால்‌ உறுதிப்படுத்தினாள்‌. அந்த வேளையைச்‌ சந்திக்கும்வரை தனது 
சாதனைகளைக்‌ குறித்து சற்றும்‌ யோசியாதிருந்தாள்‌. உன்னால்‌ முடியாது என்று 
நினைத்த காரியங்களை எப்போதாவது சாதித்திருக்க முயன்றிருக்கிறாயா? 
தேவனுடைய உண்மை உன்னை நிலை நிற்கச்‌ செய்ய வல்லதாக இருப்பதற்காக 
அவருக்கு நன்றி கூறு. 


299 





மிதமிஞ்சின பழிவாங்குதல்‌ 


ஸ்பெயின்‌: பர்த்தொலோமிமார்கியூஸ்‌ 


நாள்‌ 300 


சமாதானத்தின்‌ 
தேவன்‌ 
சீக்கிரமாய்ச்‌ 
சாத்தானை 
உங்கள்‌ கால்களின்‌ 
தழே நசுக்கிப்‌ 
போடுவார்‌. 

ரோமர்‌ 1620 


300 





“பழிவாங்க வாண்டும்‌ என்று நான்‌ உன்னிடம்‌ கெஞ்சுகின்றேன்‌.” 

நாம்‌ வாசிக்கும்‌ அஞ்சல்‌ ஸ்பெயினிஸிலுள்ள மதத்தியாகி பர்த்தொலோமிமார்‌ 
கீயூஸிற்க்கு பழிவாங்கும்‌ இறுதி மடலைக்‌ கண்டபோது அவர்‌ அதிர்ச்சியடைந்தார்‌. 
பிறகு அவர்கள்‌ அதைப்‌ பார்த்தப்பிறகு அவர்‌ அழைப்பு, மனித இரத்தம்‌ சிந்துதலுக்கு 
இப்பழியில்லாமல்‌ மக்கள்‌ எல்லோரும்‌ இயேசுவின்‌ இரத்தத்தின்‌ கீழே வர வேண்டும்‌ 
என்றார்‌. 

யாரெல்லாம்‌ எனக்கு கெடுதல்‌ செய்கின்றனரோ அவர்களுக்கெல்லாம்‌ முயன்ற 
நன்மையேச்‌ செய்ய வேண்டுமென்பதே நான்‌ கெஞ்சும்‌ கிறிஸ்துவ பழி. மார்கியூஸ்‌ 
மற்ற விசுவாசிகளிடத்தில்‌ அறை கூவலிட்டார்‌. “நான்‌ பரலோகத்திலிருப்பதுப்‌ போல 
நீங்களும்‌ விரைவில்‌ அங்கேயிருப்பீர்களென நம்பிக்கைப்‌ படுகிறேன்‌.” 

ஸ்பெயினிஸ கம்யூனிசியர்கள்‌ மார்க்ிழூஸை கொன்றதுமல்லாமல்‌ கூடவே 1939- 
ல்‌ அநேகப்‌ போதகர்களையும்‌ அப்படியேச்‌ செய்தனர்‌. அவருடைய இறுதிமடல்‌ அவரின்‌ 
மனைவிக்கும்‌, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும்‌ இன்பமூட்டும்‌ ஒரு கிறிஸ்தவ 
இலக்கியம்‌. 

ஒரு சில நேரத்திற்குள்‌ அறிவிக்க முடியாத ஆசீர்வாதத்தின்‌ இன்பத்தை எனக்குக்‌ 
காட்டயிருக்கிறார்‌. கிறிஸ்துவிற்காக பாடுகளை சகித்து மரிப்பதென்பது எத்தனை 
பேர்களுக்கு எளிமை வாய்ந்தது. தேவன்‌ எனக்கு சேவையின்கீழே தருணம்‌: என்பதை 
தந்து சந்தோஷப்பட்டு கிறிஸ்துவிற்குள்‌ கிருபையில்‌ மரிப்பதை தேவன்‌ எனக்குத்‌ 
தந்தார்‌. 

“என்‌ இதயம்‌ எவ்வளவு நாட்களுக்கு இன்னும்‌ துடிக்கின்றதோ” அவர்‌ தன்‌ 
மணமகளுக்காக எழுதினாள்‌, “அது உனக்காக அன்போடு அழிக்கப்படும்‌ நாடித்‌ 
துடிப்பு. நான்‌ என்‌ மார்க்கத்திற்காகவும்‌, தந்தை நாட்டிற்காகவும்‌ குடும்பத்திற்காகவும்‌ 
ஆலோசனையின்‌ உச்ச நிலையை பின்பற்றி நான்‌ சிறைக்‌ குள்ளாக்கப்பட்தின்‌ 
விளைவோ, இப்போது எனக்கு பரலோக கதவு திறக்கப்பட்டதைக்‌ கண்டேன்‌. 
அன்பின்‌ ஞாபகத்திற்குள்ளே நாம்‌ எப்போதும்‌, இப்போதும்‌ ஆழ்ந்தேயிருப்போம்‌. 
நம்முடைய பிரதானமான ஆத்தும இரட்சிப்பையே பெரிய வேலையெனக்‌ கருதுவோம்‌. 
இப்படியிருப்பதால்‌, பரலோக நித்தியத்தின்‌ ஐக்கியத்திலிருப்போம்‌, அங்கே எவராலும்‌ 
நம்மைப்‌ பிரிக்கவியலாது. 


யாரெல்லாம்‌ கிறிஸ்துவிற்காக துன்பப்படுகின்றார்களோ, அவர்கள்‌ பெரிய 
படக்காட்சிகளை அவர்கள்‌ ஆற்றலில்‌ காண்பார்கள்‌. வேதாகமம்‌ கதைகளினால்‌ 
நிறைந்தது. அது ஒவ்வொரு தனியார்‌ வாழ்ந்த விதத்தை போதிக்கின்றது. அவர்களின்‌ 
வாழ்வு, எப்படியாயினும்‌ ஒரு பெரிய திட்டத்திற்காகவே தகுதியாக - அது தீமைக்கும்‌ 
தேவனுக்கும்‌ மத்தியில்‌ அமைந்த போராட்டமே. பெரிய பாடம்‌ யாதெனில்‌ சாத்தான்‌ 
நமக்கு பின்பு எப்படி ஒடுக்குகின்றான்‌ என்றுக்‌ காணச்‌ செய்கின்றான்‌. துன்பம்‌ 
ஆகையால்‌ துன்பத்திற்காக நாம்‌ நம்மை ஒடுக்கனவர்கள்‌ மேல்‌ பழிவாங்கக்கூடாது. 
அவர்கள்‌ வெறும்‌ சாத்தானின்‌ திட்டத்திற்கு அடகுப்‌ பொருள்‌. மார்க்யூஸிக்கு ஒப்பான 
கிறிஸ்தவ மத தியாகிகள்‌ நம்மை ஞாபகப்படுத்துகிறது கிறிஸ்தவர்களை சாத்தான்‌ 
பெரியதாக பழிவாங்குவதென்பதில்லை. அப்படியானாலும்‌, அல்லது அது எப்போது 
நடந்தாலும்‌ அது கிறிஸ்துவிடம்‌ கொண்டுச்‌ செல்லவே. தடைச்‌ செய்யும்‌ அரசாங்க 
அதிகாரிகளுக்காகவும்‌, அவர்களின்‌ மாதிரிகளுக்காகவும்‌ ஜெபிப்போம்‌. இப்படிப்பட்ட 
ஊழியர்களானாலும்‌, மற்றவர்களாயினும்‌, எவர்கள்‌ சுவிசேஷத்தைப்‌ பகிர்ந்துக்‌ 
கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒத்துழைப்புத்‌ தருவோம்‌. 


நாள்‌ 301 


திருச்சபை ஏ.ப்போது.ம்‌ துன்பபப்படுத்த.ப்படுகிறத. 
எல்லோரும்‌ நம்மை கவனித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
நாம்‌ விசுவாசத்துடனும்‌, நம்பிக்கையிலும்‌, அன்புடனும்‌ 
மரிக்கும்போது, அது தேசங்களின்‌ வரலாற்றில்‌ 
மாறுதலை அளிக்கக்‌ கூடியது. அன்பிலும்‌, 
நம்பிக்கையிலும்‌ விசுவரசத்திலம்‌ நரம்‌ 
இல்லையென்றால்‌, தேசங்கள்‌ அடிக்கடி 
கிறிஸ்துவை ஏற்க மறுக்க நேரிடும்‌. 


சீனாவிலும்‌, வட கொரியாவிலும்‌ பணிபுரிந்த ஒரு ஊழியரிடம்‌. 


301 





தலைசிறந்த குறுக்கீடு 


நாள்‌ 302 


எனக்கு ஜீவனைத்‌ 
தந்ததும்‌ 
அல்லாமலும்‌ 
தயவையும்‌ எனக்குப்‌ 
பாராட்டினீர்‌; 
உம்முடைய 
பராமரிப்பு என்‌ 
ஆவியைக்‌ 
காப்பாற்றினது. 


யோபு 10:12 


302 


ருமேனியா : ஜோஹானா மின்ரூஸ்‌ 


ஜோஹனா மின்ரூஸ்‌ தனது செயல்களால்‌ பிறரை ஆச்சரியப்படுத்தினாள்‌. அவள்‌ 
தைரியமாக நடந்துக்‌ காவல்‌ அதிகாரியிடம்‌ உரைத்தது, “கிறிஸ்துவால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்ட ஆறு சீடர்கள்‌ இங்கு துன்பப்படுகிறார்கள்‌. நானும்‌, அவர்களோடே 
துன்பப்படப்போகிறேன்‌.” விரைந்துச்‌ சென்று, அவள்‌ முந்தின நாளில்‌ கைது 
செய்யப்பட்டு, மற்ற கைதிகளோடும்‌ பாட்டுப்‌ பாடி வந்தனர்‌. இவர்களுடன்‌ ஒரு 
யூத கிறிஸ்தவப்‌ போதகர்‌, அவர்‌ மனைவி, மற்ற நான்கு கிறிஸ்தவர்களும்‌ 
கைதானார்கள்‌. 


உருமேனிய: அரசாங்கம்‌ நாசிஜெர்மனியர்களோடும்‌ ஒரு சிறந்த 
நோக்கத்திற்காக, துன்பப்படுத்தி, கொலையுறச்‌ செய்து யூதர்களை இப்படியாக 
தொல்லைக்‌ கொடுத்தார்கள்‌. ஆனால்‌ இக்குறிப்பிட்ட யூத கிறிஸ்தவ ஜோடி 
பரவலாக உருமேனியர்களால்‌ முழுவதும்‌ அறிந்தவர்களும்‌, 
அன்புள்ளவர்களாகவும்‌, போதகர்‌ ரிச்சர்டு உம்பிரான்டும்‌ அவர்‌ மனைவி 
சபீனாவும்‌ இதில்‌ அடங்குபவர்கள்‌. 

பரீட்சையின்‌ நாளிலே, புகழ்வாய்ந்த அநேக மதத்தலைவர்கள்‌ பாதுகாக்க 
நம்பிக்கையோடே குறுக்கீடுச்‌ செய்து உம்பிரான்டை பாதுகாக்கவும்‌, விடுதலைச்‌ 
செய்யவும்‌ முன்‌ வந்தார்கள்‌. ஆனால்‌ திடீரென சோவியத்தின்‌ போர்‌ விமானங்கள்‌ 
வானத்தை நிரப்பி அநேகருக்காகவும்‌. ஒவ்வொரு சிறை 
கைதிகளடங்கியவர்களுக்கும்‌ வெடி குண்டு பாதுகாப்பிற்காக விரைந்து சென்று 
விட்டார்கள்‌. அங்கே போதகர்‌ உம்பிரான்டு அக்‌ குழுவிற்காக நீதிபதிககளுக்கும்‌ 
சேர்த்தே ஜெபிக்க முயன்றார்கள்‌. அவரின்‌ ஜெபம்‌ உண்மையாகவே, 
விசுவாசத்திற்கும்‌, மன்ந்திரும்புதலுக்கும்‌ வெறுப்புண்டாக்கும்படி இருந்தது. 
பின்பு அபாயம்‌ கடந்தபோது, தடயங்களுக்குப்‌ பிறகே ஒரு அற்புதம்‌ நடந்தது. 

நீதிபதிகளின்‌ இதயத்தில்‌ நெருக்கடி நிலையில்‌ குற்றவிடுதலைக்காக 
தேவன்‌ உம்பிரான்டுடன்‌ அசைவாடினார்‌। 

ஒரு நீதிபதி சேர்த்தது “காவலர்கள்‌ ஆறு ஜனங்களை கைது செய்தார்கள்‌. 
ஆனால்‌ ஏழு ஜனங்கள்‌ எனக்கு முன்பாக நிற்கக்‌ காண்கிறேன்‌. தெளிவாகவே 
இது ஜோடித்த வழக்கு ஆதலால்‌ தள்ளுபடிச்‌ செய்கிறேன்‌. 


இது ஒளிவுமறை வந்தது. நம்பவும்‌ முடியாதது. எப்போதெல்லாம்‌ தெய்வீக 
அடிகள்‌ நம்‌ உண்மையானதோ அவருடைய பாதபடிகள்‌ சரியாகத்தான்‌ இருக்கும்‌. 
சில நேரங்களில்‌ காரியங்கள்‌ ஒரு வழியில்‌ நடக்குமே அவைகள்‌ கூட நம்ப 
முடியாமல்‌ போய்விடும்‌. கவனிப்பவர்களும்‌ சிலதை ஒத்துக்‌ கொள்வார்கள்‌. சில 
காரியங்கள்‌ நமக்கு மேலாகவேக்‌ கவனிக்கப்படும்‌. அவைகள்‌ “மனிதன்‌ 
மாடிமேலிருந்து, கிறிஸ்தவர்களாகவும்‌, எப்படியாயினும்‌ நம்‌ பரலோக தந்தை 
நமக்குத்‌ தெரியும்‌, வல்லமையாயிருந்து அற்புதங்களை போதுமான அளவிற்க்கு 
சுமந்து வருபவராகவும்‌, அற்புதங்களை நமக்கு எப்போது வேண்டுமோ 
அப்போதேச்‌ செய்பவராகவும்‌, அவர்கள்‌ இவைகளை ஒப்பிட்டு அறிந்துக்‌ 
கொள்ளலாம்‌. உங்களுக்கு தேவ சாட்சிக்‌ கூற குறுக்கீடில்லாத தருணம்‌ உங்கள்‌ 
வாழ்வில்‌ ஏற்பட்டதுண்டா? அல்லது அன்பானவர்‌ ஒருவருக்கு இது 
நடைப்பெற்றதா? ஒரு சில நேரங்களை இன்று செலவிட்டு குறுக்கீடில்லாத 
உம்‌ வாழ்க்கைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்து. 








தலைசிறந்த பாதுகாப்பு 


நாள்‌ 303 


அவர்‌ நியாயத்தின்‌ 
நெறிகளைத்‌ 
தற்காத்து தம்முடைய 
பரிசுத்தவான்௧ளின்‌ 
பாதையைக்‌ 
காப்பாற்றுகிறார்‌. 
நீதிமொழிகள்‌ 2:8 





உக்ரைன்‌ : வீரா யக்கோவ்லீனா 


எண்ணுக்கடங்கா கிறிஸ்தவர்களை உக்ரைனிய நகரம்‌ வேலைச்‌ செய்த 
சைபீரியன்‌ கூடாரத்திலிருந்து இவர்களின்‌ விசுவாசக்‌ காரணத்திற்காக 
இதற்குமுன்பே வெளியேற்றி விட்டது. இப்போதோ யக்கோவ்லீனாவின்‌ 
தருணம்‌. இப்புகழ்ப்பெற்ற கூடாரங்கள்‌ விரிவாக தெரிந்ததே. பின்பு அவர்‌ 
பிழைக்க மாட்டாள்‌ என்று அவளே நிச்சயத்திருந்தாள்‌. 


போர்‌ வீரர்கள்‌ அவளின்‌ ஒரே சாட்சிதனைக்‌ கண்டபோது, அவனின்‌ 
பலமணி நேர பனிக்‌ கட்டியின்‌ தண்டனை பாதணியில்லா காலில்‌ நிற்க 
வைத்தது. அவன்‌ அன்றைய உரிய பணியை முடிக்கத்‌ தவறியதால்‌, அடித்து 
வெந்த இறைச்சியோடு உணவை உண்ணும்‌ மாலை உணவு மறுக்கப்பட்டது. 

ஓரு மாலை மனச்‌ சோர்வுற்றிருக்கும்‌ நேரத்தில்‌ வீரா கூவிக்‌ கொண்டே 
தடைசெய்த சிறைச்சாலை வளாகத்துக்குத்‌ தனிமையாக நடந்துச்‌ சென்றாள்‌. 
அவரின்‌ பெருந்துன்பத்தில்‌ தடுத்து நிறுத்தின எல்லைக்‌ குறியைக்‌ 
கடக்கும்போது கைதிகளை சுடப்படும்‌ இடம்‌ என்பதை அவள்‌ எச்சரிக்கையை 
மீறிகடந்துச்‌ சென்றாள்‌. 

உடனே ஒரு கொடுமையான சத்தம்‌ கேட்டது, “ஏய்‌ உன்‌ தாய்‌ ஒரு 
கிறிஸ்தவளா?” வீரா பயந்தும்‌, கலங்கியும்‌ அதே நேரத்திலே தன்‌ தாயை 
சரியான நேரத்திலும்‌ நினைத்த நேரத்தில்‌, கேட்டதற்கு, பதிலளித்து, “நீ ஏன்‌ 
கேட்கிறாய்‌?” 

அந்தப்‌ பாதுகாவலர்‌ கூறினது, “காரணம்‌ பத்து நிமிடங்களாக உம்மை 
கவனித்துக்‌ கொண்டு விடுகிறேன்‌, ஆனால்‌ உம்மை சுட எனக்கு 
இயலவில்லை. என்‌ கரங்களையும்‌ அசைக்க முடியவில்லை. அது மிகவும்‌ 
ஆரோக்கியமுள்ளதும்‌, எல்லா நாட்களிலும்‌ அசையும்‌ 
தன்மையுள்ளதாகவுமிருந்தது. ஆகையால்‌ நான்‌ எண்ணிப்‌ பார்க்கும்போது 
உனக்கு ஜெபிக்கிற ஒரு தாய்‌ இருக்க வேண்டும்‌. பின்பாக ஓடிவிடு, நான்‌ 
உம்மை வேறுவழியில்‌ பார்த்துவிட்டேன்‌. 

வீரா அடுத்த நாளே பாதுகாப்பாளரைப்‌ பார்த்தாள்‌. அவன்‌ அவளிடம்‌ 
சிரித்துவிட்டு அவர்‌ மேற்‌ கை உயர்த்தி கூறினது, “இப்போது நான்‌ மீண்டும்‌ 
கை அசைகிறது.” 


நாம்‌ பாதுகாப்பாக விளையாட விரும்புகிறோம்‌. நம்முடைய அபயமானச்‌ 
செயல்களில்‌ பாதுகாப்பையும்‌ விரும்புகிறோம்‌. நாம்‌ போட்டியிடும்‌ சமயம்‌ வசதியை 
ஆயத்தம்‌ செய்துக்‌ கொள்கிறோம்‌. அது கீழே வரும்போது, நாம்‌ அதிலிருந்து 
நாம்‌ வாழ பாதுகாப்பு வேண்டியுள்ளது. அஃதும்‌ சந்தேகமும்‌, பயமும்‌ நிகழக்‌ 
கூடியதாயுள்ளது பாதுகாப்புச்‌ செய்வதை நாம்‌ மறந்தே போய்‌ விடுகிறோம்‌. 
தேவப்‌ பாதுகாப்பு போர்க்களத்தில்‌ வாடும்‌ படுக்கை அறையிலே காணும்‌ கம்பள 
மாதிரியாக நமக்கு காணப்படுகிறது. நீர்‌ இறுதியாக வெளிவந்து படிவைத்த 
அதிகமான விசுவாச நேரமெது. நீர்‌ எளிமையாக தேவ பாதுகாப்பையேச்‌ 
சார்ந்திருப்பாயா? நீர்‌ அவர்‌ பாதுகாப்பிற்குள்‌ சுறுசுறுப்பாயிருக்கிறாயா? அல்லது 
தேவனை மறந்து எப்படியாக அவரில்‌ நம்பி வாழ்வதென்கின்றீரோ? நீர்‌ 
தேவனுக்காக எடுக்கும்‌ துணிச்சலை மறந்து மனித எச்சரிக்கையிலிருக்கின்றிரோ? 
வெளிவரும்‌ ஆழ்ந்த உணர்வோடுக்‌ கவனித்தால்‌, ஒரு சாட்சி சாதாரண 
“துணிச்சலன்று.'” அது தான்‌ விசுவாசம்‌. 303 





தலைசிறந்த தீர்மானம்‌ 


ருமேனியா 


நாள்‌ 304 


தன்‌ ஜீவனை 
இரட்சிக்க 
விரும்புகிறவன்‌ 
அதை இழந்தும்‌ 
போவான்‌, 
என்னிமித்தமாகவும்‌, 
சுவிசேஷத்தினி 
மித்தமாகவும்‌ தன்‌ 
ஜீவனை இழந்து 
போகிறவன்‌ அதை 
இரட்சித்துக்‌ 
கொள்ளுவான்‌. 
மாற்கு 8:35 


304 


ரிச்சர்ட்டு மற்றும்‌ சபீனா உம்பிரான்டு 


தேசத்தை விட்டு வெளியேற அதிக தாமதமாகவில்லை. ஆயிரக்‌ கணக்கானோர்‌ 
இன்னும்‌ வெளியே செல்லும்‌ பயணச்‌ சீட்டுகள்‌ விலைக்கு வாங்க முடிந்தது. 
போதகரும்‌ அவரின்‌ மனைவியும்‌, வெளியேறுவதா வேண்டாமா என்று தீர்மானம்‌ 
செய்வதில்‌ போராடினார்கள்‌. “நாம்‌ சிறைக்குப்‌ போனால்‌, அது அநேக 
வருடங்களாகலாம்‌. நம்முடைய மகன்‌ என்ன ஆவான்‌? 


அவர்கள்‌ ஆலயத்தை விட்டுவர அவர்களால்‌ முடியவில்லை. உறுப்பினர்கள்‌ 
அவர்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டதும்‌, பலம்‌ கொடுத்து தாங்கினதும்‌ இளம்‌ 
தம்பதிகளுக்கு, அவ்விடமிருந்துப்‌ போக அவர்களுக்கு குற்ற உணர்வும்‌, 
சோதனையுமாகக்‌ கண்டார்கள்‌. லோத்துவிடம்‌ தேவத்தூதனின்‌ வார்த்தைகளை 
ஓரு நண்பன்‌ நினைப்பூட்டுவதுப்போல கூறினார்‌, “உம்‌ வாழ்வுத்தப்ப ஓடு; நீ 
திரும்பிப்‌ பாராதே.” ] ்‌ 

அந்தப்‌ போதகர்‌ ஆச்சரியப்பட்டார்‌, “அந்தச்‌ செய்தி கர்த்தரிடமிருந்து 
வந்ததா? நாம்‌ நம்முடைய வாழ்வை தப்புவித்துக்‌ கொள்வோமா?” 

அவன்‌ மனைவி வேறு வார்த்தையை வாசித்தது. “தன்‌ ஜீவனை இரட்சிக்க 
விரும்புகிறவன்‌ அதை இழந்துப்‌ போவான்‌, என்னிமித்தமாகவும்‌, 
சுவிசேஷத்தினி மித்தமாகவும்‌ தன்‌ ஜீவனை இழந்து போகிறவன்‌ அதை 
இரட்சித்துக்‌ கொள்வான்‌. (மாற்கு 8:35) 

ஆகையால்‌ சர்ச்சை முழு இரவுவரை தொடர்ந்து, அஃதும்‌ கூட்டம்‌ ஒரு 
இரகசிய வீட்டு ஆலயத்தில்‌, எங்கே ஐம்பது விசுவாசிகள்‌ சேர்ந்து இரவு 
விழிப்பில்‌. மத்திய இரவு சூழ்ந்த நிலையில்‌ ஒரு பெண்‌ முழங்காலில்‌ இடையில்‌ 
நிறுத்தம்‌ இன்றி கூவி, “வெளியேப்‌ போகும்‌ நீங்கள்‌ ஞாபகப்‌ படுத்திக்‌ 
கொள்ளுங்கள்‌ நல்ல மேய்ப்பன்‌ தன்‌ மந்தையை பாலைவனத்தில்‌ விட்டுச்‌ 
செல்ல மாட்டார்‌. அவர்‌ முடிவுவரை தங்குவார்‌. 

பின்பு அன்பிற்குரிய இப்பெண்மணிக்கு அப்போதகருக்கும்‌ அவர்‌ 
மனைவிக்கும்‌ தான்‌ இத்தெளிவானச்‌ செய்தி. ஆனால்‌ அவர்கள்‌ நிலைத்து 
நின்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்தைக்கு ஊழியராகி, பின்பு அவர்களோடு 
சிறையிலே துன்பத்தை அனுபவித்தார்கள்‌. 
உம்பிரான்டைப்‌ போல்‌ நாமும்‌ வேதத்தை ஆராய்ந்து தீர்மானமெடுத்து ஜெபிக்க 
வேண்டும்‌, பின்பு மற்றவர்களின்‌ ஆலோசனைகளையும்‌ கவனிக்க வேண்டும்‌. 
எதையும்‌ நாம்‌ பெற்றுக்‌ கொள்வதற்கு முன்பே உம்பிரான்டைப்‌ போலவே பதில்‌ 
பெற நாமும்‌ 8ழ்ப்படியவும்‌, ஒப்புவிக்கவும்‌, வேண்டும்‌ அதுவே சாவி. இது 
இப்படியாகும்‌ நாம்‌ நம்முடைய ஜெபத்தை உறுதியாக்க நாம்‌ என்னச்‌ செய்ய 
வேண்டுமென்பதை கேட்பதற்கு முன்பாகவே “ஆம்‌”” என்றே தொடங்க 
வேண்டும்‌. நம்முடைய சொந்தமான வாழ்வை மனமுவந்துப்‌ போக விட்டு 
விடட்டும்‌ நமக்கும்‌ சொந்தமான எல்லாவற்றையுமிழந்து விடவேண்டும்‌. அப்போது 
தானே நம்‌ ஜீவியத்தில்‌ உண்மையான வாழ்வையும்‌ தேவனின்‌ முழு சித்தத்தையும்‌ 
அறிந்து ஒப்புவித்து வாழ முடியும்‌. நீர்‌ அடிக்கடி இப்படிப்பட்ட இறுகிப்‌ பிடிக்கும்‌ 
பிடியில்‌ நீர்‌ வாழ்ந்தால்‌, தேவனும்‌ உம்‌ மனதை அவருடைய குறிப்பானத்‌ 
தீர்மானத்திற்கு திருப்பி விட்டு, உம்‌ சொந்த எண்ணத்திற்கு எந்த வழியிலும்‌ 
உம்மை நடக்க வைக்காமல்‌ செய்துக்‌ கொள்வார்‌. 





தலைசிறந்த பிறந்தநாள்‌ 
கொண்டாட்டம்‌ 
ரஷியா : 


லியூபா கனேவ்ஸ்கேயா ரஷ்யா சிறையில்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ அடிவாங்கினார்‌. 
ஓவ்வொரு முறையும்‌ அவள்‌ பிடறி முடியைப்‌ பிடித்து, அவளை வாரினால்‌ 
அன துன்பப்படுத்தினவள்‌ அவள்‌ முகத்தை தூக்கிப்‌ பார்த்தபோது அவள்‌ 
த்தாள்‌. 
நாள்‌ 305 அதிர்ச்சியுடன்‌ அவன்‌ அவளைப்‌ பார்த்து “ஏன்‌ சிரிக்கிறாய்‌?” என்று 
கேட்டான்‌. 
லியூபா பிரதியுத்தரமாக “இப்போது உன்‌ முகத்தை நீ கண்ணாடியில்‌ 
பார்க்கிறவிதமாய்‌ நான்‌ உன்னை பார்க்கவில்லை. நான்‌ உன்னை பார்க்கும்‌ 
அப்போதெல்லாம்‌ அழுக்கற்ற ஒரு குழந்தையின்‌ முகத்தை உன்னில்‌ பார்க்‌ 
கிறேன்‌. நமக்கு ஏறக்குறைய ஓரே வயது. நாம்‌ இருவரும்‌ விளைளாட்டுப்‌ 
பிள்ளைகளாக இருந்திருக்கலாம்‌” என்றாள்‌. 
தேவன்‌ லியூபாவின்‌ கண்களை வேறுவிதமாக திறந்தார்‌. அவள்‌ அவனில்‌ 
வெறுப்பை கண்டாள்‌. தன்னை ஒவ்வொரு முறையும்‌ அடிக்கும்போது வேண்டா 
வெறுப்பாக அடித்ததாக கண்டாள்‌. அவள்‌ எவ்வளவு அடித்தாலும்‌ 
கிறிஸ்து அவளிடமிருந்து பிற விசுவாசிகளை குறித்த தகவல்களைப்‌ பெறமுடி 
இயேசுவுக்குள்‌ என்ற வெறுப்புணர்ச்சி அவன்‌ மனதில்‌ பதிந்திருந்தது. 
்‌ தேவன்‌ லியூபாவின்‌ உள்ளத்தில்‌ பேசினார்‌: “அவன்‌ உன்னைப்போல 
நம்மைத்‌ தமது நித்திய இருக்கிறான்‌. நீங்கள்‌ இருவரும்‌ வாழ்க்கையின்‌ ஒரே விதமான நடிப்பில்‌ 
மகிமைக்கு இருக்கிறீர்கள்‌. நீயும்‌ உன்னைத்‌ துன்பப்படுத்துகிறவனும்‌ அதேவிதமான 
கண்ணீர்‌ பாதையில்‌ கடக்கிறீர்கள்‌.” 
அறைச்சனாரிதக்கத லியூபா அந்த மனிதனை தேவனுடைய கண்ணோட்டத்தில்‌ கண்டதால்‌ 


சகல கிருபையும்‌ அவனது உள்ளமும்‌ மாறியது. அவனுடன்‌ தொடர்ந்து உரையாடினார்‌. 
பொருந்திய “உன்னையும்‌ என்னை போல காண விரும்புகிறேன்‌. உன்னைவிட மோசமாக 
தேவன்தாமே துன்புருறுத்துகிற ஒரு மனிதன்‌ இருந்தான்‌. அவன்‌ பெயர்‌ தர்சுப்பட்டணத்‌ 


தானாகிய சவுல்‌. அவன்‌ ஒரு அப்போஸ்தலனாகவும்‌ பரிசுத்தவானாகவும்‌ 
மாறினான்‌. தன்னை அடிக்காத ஒருவரைத்‌ துன்பப்படுத்தக்கூடிய அளவுக்கு 
பாடனுபவிக்கிற அவனை அழுத்தியிருந்த பாரத்தின்‌ காரணத்தை அவள்‌ வினவினாள்‌. 
உங்களை சீர்ப்படுத்தி, அவருடைய அன்பான அணுகுமுறையால்‌ தன்னைத்‌ துன்பப்‌ 

்‌ படுத்தினவனை £ கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்துக்கு நடத்தினாள்‌. 
பலப்படுத்தி நிலை ல்‌ a 


நிறுத்துவாராக. சரீர பிரகாரமான நமது கண்பார்வை பாதிக்கப்படுவதற்கு காரணங்கள்‌ 
கிட்டப்பார்வை, கண்நோய்‌, கண்படல மருவு போன்றவை ஆகும்‌. நமது 
கண்பார்வையைச்‌ சீரமைக்க கண்ணாடி பயன்படுவது போல ஆவிக்குரிய 
கண்பார்வைக்கு கலிக்கமாகிய தேவ வழி நடத்துதல்‌ அவசியமாகிறது. 
உலகப்பிரகாரமான பார்வை கேடானதைப்‌ பார்க்கிறதுபோல, ஆவிக்குரிய 
பார்வையின்‌ மூலம்‌ உள்ளான காரியங்களை காண தேவன்‌ அருள்‌ செய்கிறார்‌. 
நம்மை அவதூறாக நடத்துகிற முதலாளி அல்லது வேறு நபரை அன்பின்‌ 
மூலம்‌ நாம்‌ திருத்தக்கூடும்‌ பிறரைத்‌ துன்புறுத்துகிற எண்ணமுடைய ஒரு 
வாலிபன்‌ தன்னை ஒரு ஆள்‌ அல்லது பெண்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்படி ஏங்குவதை 
நாம்‌ காணும்படி கற்கவேண்டும்‌. உன்னால்‌ பிறரை ஆவிக்குரிய 
கண்ணோட்டத்தில்‌ காணமுடிகிறதா? ஆவிக்குரிய கண்ணோட்டம்‌ உன்‌ வாழ்வில்‌ 
எந்தவிதமான பலன்களைக்‌ கொண்டுவரக்கூடும்‌? 


கொஞ்சக்காலம்‌ 


1 பேதுரு 5:10 


305 








தலைசிறந்த வெளிப்பாடு 


ரஷ்யா : பெயர்‌ அறிப்படாத கைதி 


தனது இரண்டு பிள்ளைகளின்‌ கரங்களைப்‌ பற்றிக்‌ கொண்டு இரத்தசாட்சியாய்‌ 

மரித்திருந்த தன்‌ கணவனின்‌ சடலத்தினருகே அந்த விதவை நின்றுக்‌ 

கொண்டிருந்தாள்‌. அவரது உடலில்‌ காணப்பட்ட காயத்தின்‌ அடையாளங்கள்‌ 

சிறைச்சாலையில்‌ எவ்வளவு வேதனையோடு கூட அவர்‌ மரித்தார்‌ என்பதை 
நாள்‌ 306 தெளிவுப்படுத்தியது. 


அவருடைய அடக்க ஆராதனைக்கு வந்திருந்த நூற்றுக்‌ கணக்கானவர்களில்‌, 
விசுவாசிகளாக வந்திருந்தவர்களும்‌, தங்களுக்கும்‌ இதே கதி தான்‌ என்று 
அறிந்திருந்தார்கள்‌. அவர்‌ மனந்திரும்பி மூன்று மாதங்களே ஆயினும்‌ அவர்‌ 
தன்‌ விசுவாசத்திற்காக தைரியமாக மரணத்தை ஏற்றுக்‌ கொண்டார்‌. 

அவருடைய அடக்க ஆராதனையின்‌ போது, அவருடைய வீட்டைச்‌ சுற்றிலும்‌ 
ஜனக்‌ கூட்டமாக இருந்தது. அதில்‌ அவருடைய முன்மாதிரியைப்‌ புகழ்ந்தார்கள்‌. 
கம்யூனிஸ்ட்‌ இளைஞர்‌ அணியைச்‌ சேர்ந்த எண்பது இளைஞர்கள்‌. அன்றைய 
தினமே எல்லோருக்கு முன்பு வெளிப்படையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 
ஏற்றுக்‌ கொண்டனர்‌. 


நலன்‌: அல்லை அந்த கிறிஸ்தவர்கள்‌ அந்த நகரத்தைக்‌ கடந்து சென்று அங்குள்ள ஒரு 


பின்பற்றுகிற ஆற்றில்‌ ஞானஸ்நானம்‌ பெற்று புதிய விசுவாசிகளானார்கள்‌. இப்பொழுது 
வர்களாக இருங்கள்‌. அந்த கூட்டமானது 1500 - ஆக வளர்ந்து பெருகியது. 
எடதநத 21 உடனே, ஒரு வண்டி நிறைய காவலாளர்கள்‌ அங்கே வந்து சேர்ந்தனர்‌. 


ஆராதனை நடத்திய தலைவர்களை கைது செய்தார்கள்‌. அங்குள்ள எல்லா 
வரையும்‌ கைது செய்ய முடியவில்லை. இந்த ஞானஸ்நான ஆராதனையை 
முழுவதுமாக முடிக்க அனுமதிக்க வேண்டும்‌, என்று, அந்த கிறிஸ்தவர்கள்‌ 
உடனடியாக முழங்கால்‌ படியிட்டு ஜெபித்தனர்‌. தங்கள்‌ தோள்களோடு தோள்‌ 
சேர்ந்து, நின்று போலீஸ்காரர்களை ஆராதனை முடியும்வரை தடுத்து நிறுத்‌ 
தினார்கள்‌. ஞானஸ்நான ஆராதனை முடிந்த பின்னரே அந்த காவலாளர்களை 
முன்னோக்கிவர அனுமதித்தனர்‌. 

ஒரு புதிய விசுவாசியின்‌ முன்மாதிரி சாட்சியால்‌ ஆயிரம்‌ மக்கள்‌ 
விசுவாசத்திற்கு உந்தப்பட்டார்கள்‌. 


வெளிப்பாடு இது ஒரு காணக்கூடியது, யதார்த்தமானது; செயல்‌ முறை, பயிற்சி 
இவைகள்‌ மிக பிரசித்தமானவைகள்‌. இந்த வார்த்தையின்‌ பொருள்‌ தெளிவாய்‌ 
இருக்கிறது. இன்னும்‌, நமது விசுவாச வெளிப்பாடு தெளிவானதாய்‌ இருக்கிறதா? 
இந்த கதையினுடைய கதாநாயகன்‌ இயேசுவைப்‌ பிரதிபலிக்கிறான்‌. அவர்‌ ஒரு 
வெளிப்படையான சாதாரண மனிதன்‌, அதனால்‌, அதன்‌ விளைவாக, அவரைக்‌ 
கண்ட மற்றவர்கள்‌, விசுவாசத்தில்‌ கடந்துவர கட்டாயத்திற்குள்ளாக்கப்பட்டனர்‌. 
அதனால்‌ கிறிஸ்துவின்‌ மேலுள்ள நம்முடைய சொந்த விசுவாசம்‌ நம்முடைய 
வாழ்க்கையில்‌ அனைவரும்‌ காணத்தக்க விதத்தில்‌ வாழ வேண்டும்‌, உன்னுடைய 
முன்‌ மாதிரியான வாழ்க்கையைக்‌ கண்டு, எப்படி கிறிஸ்துவைப்‌ பின்பற்ற 
வேண்டும்‌ என்று அறிந்து கொள்வார்களா? கட்டாயமாக உன்னுடைய விசு 
வாசத்தை அவர்கள்‌ பின்பற்றுவார்களா? மதக்‌ கோட்பாடு, சபைக்கட்டுப்பாட்டில்‌ 
சிக்காதபடி நீங்கள்‌ உங்களைக்‌ காத்துக்‌ கொள்வீர்களா? இயேசுவைப்‌ போல 
இருங்கள்‌, காணப்படுங்கள்‌; மற்றவர்கள்‌ உங்களைப்‌ பின்பற்றுவார்கள்‌. 


306 








தலைசிறந்த வசனங்கள்‌ 


கம்யூனிஸத்‌ தேசங்கள்‌ : இரகசிய சபைகள்‌ 


நாள்‌ 307 


உம்முடைய 
வார்த்தைகள்‌ என்‌ 
நாவுக்கு எவ்வளவு 
இனிமையானவை 
கள்‌; என்‌ வாய்க்கு 
அவைகள்‌ தேனிலும்‌ 
மதுரமாயிருக்கும்‌. 


சங்கீதம்‌ 119:103 


“பிசாசு தேவனுடைய வார்த்தைகளைக்‌ குறிப்பிட்டாலும்‌, வேதத்தினுடைய 
வசனங்கள்‌ சத்தியமானவைகளே .” 

உண்மையில்‌, இந்த கருத்து கிறிஸ்தவ வேதத்தைக்‌ கேலி செய்வது 
போன்று இருந்தாலும்‌, இந்த கேலியானக்‌ கூற்றை சுயமரியாதையுள்ள எந்த 
மனிதனும்‌ ஏற்கமாட்டார்கள்‌. லட்சக்கணக்கான புத்தகங்கள்‌ அச்சடிக்கப்பட்டு 
இத்திட்டத்தை செயல்படுத்தின. பலவித மற்றும்‌ சிறுவருக்கான கேலி சித்திர 
வேதாகமங்களும்‌, விசுவாசிகளுக்கும்‌, அவிசுவாசிகளுக்கென்றும்‌ 
அச்சடிக்கப்பட்டன. 

இந்த புத்தகங்கள்‌ இயேசுவை பரிகாசித்தும்‌, அவர்‌ செய்த அற்புதங்களையும்‌, 
கிறிஸ்தவ விசுவாசத்தை விமர்சனப்‌ படுத்துகின்றதாகவும்‌ இருந்தன. விமர்‌ 
சனங்கள்‌ கடுமையாக, இருந்தாலும்‌ அதை யாருமே ஒரு பெரிய காரியமாகவே 
எடுத்துக்‌ கொள்ளவில்லை. வேதத்தின்‌ எண்ணற்ற வசனங்கள்‌ “சாட்சிகள்‌” 
என்ற வார்த்தையினால்‌ கம்யூனிஸ வாதிகளின்‌ மனதில்‌ பதியும்படியாக உள்ளன. 

எந்த அளவுக்கு வேகமாக “காமிக்‌” என்ற புத்தகம்‌ அச்சடிக்கப்பட்டதோ, 
அந்த அளவுக்கு இரகசிய சபைகளின்‌ அங்கத்தினர்கள்‌ அந்த பிரதிகளை 
யெல்லாம்‌ கைப்பற்றிக்‌ கொண்டார்கள்‌. அப்புத்தகத்தில்‌ குறிப்பிடப்பட்டிருந்த 
வேத வசனங்கள்‌ ஆவிக்குரிய பலனில்லாதவர்களுக்கு உற்சாகத்தையும்‌ 
மகிழ்ச்சியையும்‌ கொடுப்பதாக இருந்தது. 

இவைகள்‌ சட்டப்பூர்வமாக, தேவனற்ற அரசினால்‌ அச்சிடப்பட்டவைகளாகும்‌. 
எலியா பசியாமிருந்தபோது, தேவன்‌ காகங்களைக்‌ கொண்டு போஷித்தார்‌. 
கம்யூனிஸ தேசங்களிலுள்ள தன்னுடைய மக்களை போஷிப்பதற்காக அரசாங்க 
அச்சகங்களை தேவன்‌ பயன்படுத்தினார்‌. 

அதிகமான புத்தகப்‌ பிரதிகளை அச்சடித்து வெளியிடுமாறு ஆயிரக்‌ 
கணக்கான கடிதங்கள்‌ வெளியீட்டாளர்களிடம்‌ வந்து குவிந்தன. உடனே, 
அச்சகங்கள்‌ அதிகமான பிரதிகளை அச்சடித்தது. தேவனுடைய வார்த்தைகளால்‌ 
நிறைந்த அந்த புத்தகங்கள்‌ மிகவம்‌ புனிதமானது என்று அவைகள்‌ 
விநியோகிக்கவும்‌, அது அதிகமாக அச்சடிக்கப்பட வேண்டும்‌ என்று இரகசிய 
சபையிலுள்ள விசுவாசிகளிடமிருந்து தான்‌ அந்த கடிதங்கள்‌ வந்தது என்றும்‌ 
கொஞ்சம்‌ அவர்களுக்குத்‌ தெரியும்‌. 


தடை செய்யப்பட்ட நாடுளுக்கு வேத புத்தகங்களை அனுப்ப வேண்டியது மிக 
முக்கியமானதா? இரத்த சாட்சிகளின்‌ கதைகளைப்‌ படித்து தீர்மானம்‌ செய்யுங்கள்‌. 
கால்‌ பங்கு விலையில்‌ வேதபுத்தகம்‌ விற்கப்படுவது, ஆவிக்குரியவர்களுக்கு 
தகாது. வேத புத்தகத்தை காபி மேசையின்‌ மீது போட்டு வைப்பதும்‌, முழு 
சபைக்கும்‌ ஒரே ஒரு வேதபுத்தகத்தை பகர்ந்து கொள்கிறார்கள்‌, மற்ற விசுவாசிகள்‌ 
தடை செய்யப்பட்ட நாடுகளில்‌ ஒரு வீட்டிற்கு ஒரு வேதபுத்தகம்‌ இல்லாத 
நிலையில்‌ அதிக சபைகள்‌ உள்ள தேசங்களில்‌ காணப்படும்‌ தாராளமான வேத 
புத்தகங்கள்‌ பயன்பாடும்‌ சிறப்பாக இருக்க முடியுமோ? தேவனே, சத்தியத்தைக்‌ 
குறித்ததான தாகத்தை எங்களுக்குள்‌ தட்டி எழுப்பும்‌. ஏற்கனவே வேதத்தை 
கிடைக்காமல்‌ பஞ்சத்திலிருக்கிறவர்களுக்கு வேத வசனங்கள்‌ கிடைக்க அருள்‌ 
செய்யும்‌! தடைச்‌ செய்யப்பட்ட தேசங்களுக்கு வேத புத்தகங்கள்‌ கிடைக்க 
இந்நாட்களில்‌ உதவி செய்யும்‌. 


307 





நாள்‌ 308 


இயேசுவோடுள்ள நட்பு தொடர்பு விலையேறயெற்றது. 
விசுவாசம்‌ மட்டும்‌ இரட்சிக்கும்‌, ஆனால்‌ இரட்சிப்புக்கேற்ற 
விசுவாசம்‌ மட்டும்‌ தனித்திருப்பதில்லை. அது அடிக்கடி 
இயேசு கிறிஸ்துவுக்கென்று செய்யவேண்டிய பெரிய 
தியாகங்களுடன்‌ சேர்ந்து வரும்‌. 


போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ 


308 





தலைசிறந்த சாட்சி 


நாள்‌ 309 


ஒருவன்‌ 
கிறிஸ்தவனாயிருப்‌ 
பதினால்‌ பாடுபட்டால்‌ 
வெட்கப்படாம 
லிருந்து, அதினிமித்தம்‌ 
தேவனை 
மதிமைப்படுத்தக்‌ 
கடவன்‌. 

! பேதுரு 416 


சூடான்‌ : குவா பஷீர்‌ 


“நான்‌ மரித்தால்‌, சந்தோஷப்படுவேன்‌, ஏனென்றால்‌ மற்ற கிறிஸ்தவர்களுக்கு 
என்னுடைய சாட்சியின்‌ மாதிரி என்னைப்‌ பின்பற்றி நடக்க அது ஏதுவாகும்‌.” 


சூடானிய இளம்‌ போதகரான குவா பஷீர்‌, தனது அடுத்த வேத வகுப்புக்காக 
மிகத்‌ தீவிரமாக படித்துக்‌ கொண்டிருந்தபோது மிகவும்‌ பயங்கரமான கொஞ்சம்‌ 
கூட எதிர்பாராத செய்தியைக்‌ கேள்விப்பட்டார்‌. 1987-ல்‌ சுடான்‌ முஸலீம்‌ அரசு 
படைகளை கூடானிலுள்ள ப்ளூநைல்‌ பகுதியை கைப்பற்றின து. 

ஓவ்வொரு இஸ்லாமியரையும்‌ மதம்‌ மாற்றினதற்காக பஷீர்‌, முஸ்லீம்‌ 
படைகளால்‌ கைது செய்யப்பட்டார்‌. அவர்‌ விடுதலையாவதற்கு ஏழு நாட்களுக்கு 
முன்‌ அடிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டார்‌. நீ மதம்‌ மாற வேண்டும்‌ என்று 
கட்டாயப்படுத்தப்பட்டார்‌. ஆனால்‌, மதம்‌ மாற மறுத்துவிட்டார்‌. இளைஞர்‌ 
ஊழியம்‌, மற்றும்‌ சபை ஆராதனைகளில்‌ பங்கெடுக்கக்கூடாது என்று 
எச்சரிக்கப்பட்டார்‌. பஷீர்‌ அதை வன்மையாக மறுத்தார்‌. இஸ்லாமிய படைகள்‌ 
தன்னுடைய ஆத்துமாவைத்‌ தொடமுடியாது என்று அவருக்குத்‌ தெரியும்‌. 

பஷீர்‌, இரண்டாம்‌ முறையாக கைது செய்யப்பட்ட போது, “நான்‌ 
மகிழ்ச்சியோடு பயமில்லாமல்‌ இயேசு சிலுவையில்‌ மரித்தது போல மரிக்க 
ஆயத்தமாயிருக்கிறேன்‌'” என்று சாட்சியாக சொன்னார்‌. அவர்‌ அந்த 
அதிகாரிகளிடம்‌ தேவனைப்‌ பற்றி தொடர்ந்து பேசிக்‌ கொண்டிருந்தபோது, 
சுட்டுக்‌ கொல்லப்போவதாக துணை அதிகாரி அவரை பயமுறுத்தினார்‌. எந்த 
ஓரு முன்னறிவிப்புமில்லாமல்‌ பஷீருடைய கைகளில்‌ அமிலத்தை ஊற்றுவதாக 
அவர்கள்‌ தீர்மானித்திருந்தனர்‌. காரணம்‌ அவர்‌ இஸ்லாமிய மதத்துக்கு 
மாறாததே. 

பஷீருடைய விசுவாசம்‌ இன்னும்‌ அதிகமாக உறுதிப்பட்டது, எரிக்கப்பட்ட, 
பயன்படாத கைகளோடு இளைஞர்களின்‌ மத்தியில்‌ ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய்‌ 
வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்‌. பொங்கா அகதிகளுடைய மத்தியிலும்‌, சூடானிய 
மற்றும்‌ எத்தியோப்பிய எல்லைகளில்‌ கர்த்தருடைய வேலையை செய்து 
வருகிறார்‌. 


நமது அனுதின வாழ்க்கையில்‌ இரத்தசாட்சிகளூடைய செய்திகளையும்‌, 
அவர்களின்‌ கொடுரமான மரணத்தையும்‌ குறித்து நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ பகிர்ந்து 
கொள்ள வேண்டும்‌. இரக்கமுள்ள தேவனின்‌ உயிருள்ள சாட்சிகளாக வாழவே 
வேண்டும்‌. கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இரத்தசாட்சிகளின்‌ பட்டியலில்‌ நாமும்‌ 
சேர தயங்கக்‌ கூடாது, எனினும்‌ அவருக்காக வாழ்வதற்கென தினமும்‌ 
சந்தர்ப்பங்களை தருகிறார்‌. “இவ்விதமான பாடுகள்‌ நம்மைக்‌ கொல்வதில்லை. 
நம்மை இன்னும்‌ உறுதிப்படுத்துகிறது. ?” நாம்‌ பாடுகளை அனுபவிக்கும்போது, 
தேவனுடைய கிருபையைப்‌ பற்றி மற்றவர்களுக்கு நாம்‌ அறிவிக்கக்‌ கடமைப்‌ 
பட்டிருக்கிறோம்‌. உங்கள்‌ வாழ்க்கை பாடுகளினால்‌ அவதிப்படுகிறதா? நீங்கள்‌ 
வெட்கப்பட்டு போவதில்லை. அசைக்க முடியாத உங்களுடைய நம்பிக்கையை 
மற்றவர்களுக்கு எடுத்துச்‌ செல்லுங்கள்‌. 


309 








தலைசிறந்த இளம்‌ ஊழியர்கள்‌ 


நாள்‌ 310 


கேளுங்கள்‌ 
அப்பொழுது 
உங்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌, 
தேடுங்கள்‌, 
அப்பொழுது 


கண்டடைவீர்கள்‌. 


தட்டுங்கள்‌ 
அப்பொழுது 
உங்களுக்குத்‌ 
திறக்கப்படும்‌. 
மத்தேயு 7:7 


310 


ருமேனியா ; 


வலேரியூ கா..வென்கூவின்‌ குடும்பத்தார்‌ தங்கள்‌ தகப்பனை இழந்ததுடன்‌, 
கம்யூனிஸ கொடூரர்களின்‌ கையில்‌ மிகுந்த வாதைகளை அநுபவித்தனர்‌. 
எனினும்‌ தனது குடும்பத்தைக்‌ கொடூரமாய்த்‌ துன்பப்படுத்தின கம்யூனிஸ 
விரோதிகளைக்‌ குறித்து எந்த தீமையும்‌ பேசுவதை அவன்‌ தவிர்த்தான்‌. அவன்‌ 
தன்னைத்‌ துன்பப்படுத்தினவர்களை எதிர்த்துப்‌ பேசாமல்‌ எவ்வாறு சகித்துக்‌ 
கொள்ள முடிந்தது? 


அவன்‌ கூறினான்‌: “தாவீது மோசமான நிலையில்‌ இருந்தபோது, சீமேயி 
அவன்‌ மேல்‌ கற்களை வீசி கெட்ட வார்த்தைகளைப்‌ பேசி அவனைத்‌ 
திட்டினான்‌. தாவீது செய்யாத குற்றங்களைச்‌ சுமத்தி பேசுகையில்‌ (2 சாமுவேல்‌ 
19 தாவீதின்‌ சேனை வீரர்களில்‌ ஒருவன்‌ கொல்ல ஆயத்தமானபோது, தாவீது 
அவனைத்‌ தடுத்தான்‌. கர்த்தர்‌ சீமேயியை அநுமதித்ததால்‌ அவனை 
பேசவிட்டான்‌. தான்‌ செய்யாத குற்றங்களைத்‌ தன்மேல்‌ சுமத்தின சீமேயி 
அறியாத குற்றங்களை தான்‌ செய்திருந்ததை தாவீது உணர்ந்தான்‌. 

கம்யூனிஸ்டுகள்‌ நம்மை பழைமைவாதிகள்‌ என்றும்‌ ஜன எதிரிகள்‌ என்றும்‌ 
விமர்சிக்கலாம்‌. ஆனால்‌ நாம்‌ அப்படியல்ல. ஆனால்‌ நாம்‌ பரிசுத்தவான்‌௧ளைப்‌ 
போன்று கிறிஸ்துவின்‌ பிரதிநிதிகளாக ஜீவிப்பதில்லை என்ற குறையுள்ளவர்கள்‌ 
நம்மிடமிருந்து பரிசுத்தத்தின்‌ ஜோதி பிரவாகித்து வந்தால்‌ நம்மைச்‌ சுற்றியுள்ள 
தீமையை நாம்‌ அழித்து விடுவோம்‌. தேவன்‌ (தியோஸ்‌) என்ற கிரேக்க 
வார்த்தையின்‌ அர்த்தங்களில்‌ “பீறிட்டுவருவது” என்ற அர்த்தம்‌ ஒன்றுண்டு. 

ஒரு எதிரியை உயர்த்துவது தகுமா? அப்படி நினைப்பது சிரமமானது 
தான்‌. எனினும்‌ நாம்‌ துன்பப்படுகிற திருச்சபையிடமிருந்து, தேவன்‌ நமது 
சத்துருக்களின்‌ உபத்திரவத்தைக்‌ கொண்டு நம்மைத்‌ தமதருகே இழுக்கிறார்‌ 
என்று கற்கிறோம்‌. நாம்‌ சத்துருக்களை எதிர்த்தால்‌ தேவசித்தத்தைத்‌ தடுக்கக்‌ 
கூடும்‌. உன்‌ சத்துருக்கள்‌ உன்னை நடத்தின விதத்துக்காக நீ அவர்களைத்‌ 
திட்டு னால்‌, தேவன்‌ அந்தச்‌ சூழ்நிலையை உன்‌ மேல்‌ அநுமதித்தார்‌ என்று 
யோசித்துப்பார்‌. தேவன்‌ அதன்‌ மூலம்‌ உனக்குக்‌ கற்பிக்க விரும்பும்‌ பாடத்தைப்‌ 
புகட்ட நீ சுலபமாக்குகிறாயா, அல்லது கடினமாக்குகிறாயா? அப்படியானால்‌ நீ 
அதைக்‌ கற்றுக்கொள்ளும்வரை திரும்பத்‌ திரும்ப அந்தப்‌ பாடுகளுக்கு 
உள்ளாவாய்‌. 


இரு சோம்பேறிக்கும்‌ வேலையாளுக்கும்‌ வித்தியாசம்‌ என்னவெனில்‌, முடியாது” 
என்பதும்‌ 'முடியும்‌' என்பதும்தான்‌. நிச்சயமாக, மதசம்பந்தமான அடக்குமுறை உள்ள 
நாடுகளிலும்‌, அது இல்லாத சுதந்திர நாடுகளிலும்‌ மேற்கூறிய இரு வேறுபட்டவர்கள்‌ 
வாழுகின்றனர்‌. சில நாடுகளில்‌ வேதாகமம்‌ வைத்திரப்பவர்கள்‌ சிறையில்‌ அடைக்‌ 
கப்படுகின்றனர்‌. அமெரிக்காவில்‌ அரசியல்‌ வேறு, மதம்‌ வேறு” என்ற கொள்கை 
திசைகாணா திக்குக்கு இழுத்துச்‌ செல்கிறது. சில வேளைகளில்‌ நாம்‌ கிறிஸ்தவர்களாக 
செய்யக்‌ கூடாதவைகளால்‌, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றத்‌ தவறி விடுகி 
றோம்‌. நாம்‌ ஊழியஞ்செய்யக்கூடிய வாய்ப்புகளைப்‌ பார்க்கத்‌ தவறி, ஊழியத்‌ தடைகள்‌ 
மேல்‌ அதிக கவனம்‌ செலுத்தி விடுகிறோம்‌. மதப்பிரச்சாரம்‌ தடைசெய்த நாடுகளில்‌ 
பணிக்கு அமர்த்தப்படுறெவர்கள்‌ “வேலைவாய்ப்பு?” என்ற பெயரில்‌ தேவ ஊழியஞ்‌ 
செய்யும்படி நுழைகிறார்கள்‌. இந்த விதமான ஊழியர்களுக்குத்‌ தோள்‌ கொடுத்து, 
அவர்களை நாமும்‌ தாங்கக்கூடும்‌ அல்லவா? வாசல்‌ திறந்திருக்கையில்‌ அதில்‌ நுழையப்‌ 
பாருங்கள்‌! 











தலைசிறந்த பள்ளி மாணவர்கள்‌ 


நாள்‌ 311 


சீமோன்‌ பேதுரு 
vie 

பிரதியுத்தரமாக : 

ஆண்டவரே, 


சூடான்‌ 


மர நிழலில்‌ உட்கார்ந்து தங்கள்‌ ஆங்கிலப்‌ பாடங்களை படிக்க துவங்கிக்‌ 

கொண்டிருந்த 230 கிறிஸ்தவ மாணவர்கள்‌ தலைக்கு மேலாக வந்த அந்த 

பயங்கரமான சத்தத்தை கேட்டு பயந்து போனார்கள்‌. அந்த விமானம்‌ பள்ளி 

வளாகத்தின்‌ மேல்‌ குறுக்காக சீறி வந்தது. ஒரு சில நிமிஷங்களில்‌, ரஷ்யா 

அதனுள்‌ அவ வு டல்‌ ஹய்ய 
டனர்‌. 


பயங்கரமான கூக்குரலோடு கூச்சலிட்டு பயந்து, பிள்ளைகள்‌ அங்குமிங்கும்‌ 
ஓட ஆரம்பித்தனர்‌. இரண்டு குண்டுகள்‌ கிராம சுற்றுப்புறங்களில்‌ உள்ள காய்ந்து 
போன குழிகளில்‌ விழுந்தது. அடுத்த வெடிகுண்டு வெடிக்கவில்லை. 

துரதிருஷ்டவசமாக இரண்டு வெடிகுண்டுகள்‌ ஏற்கனவே பயந்து மிரண்டு 
போயிருந்த மாணவர்கள்‌ மேல்‌ விழுந்தது, அந்த சத்தம்‌ மிக பயங்கரமாயிருந்தது. 
அதன்‌ விளைவான சேதங்கள்‌ நினைத்து பார்க்க முடியாதவை. 

ஏறக்குறைய 9-15 மணி அளவில்‌ அந்த குண்டு வீசும்‌ விமானம்‌ ஏராளமான 
விளைவுகளை உண்டாக்கிய பிறகு போ விட்டது. ரத்தம்‌ கொட்ட கொட்ட 
மாணவர்கள்‌ பள்ளி வளாகத்தில்‌ கூக்குரலிட்டு அங்குமிங்கும்‌ ஓடினார்கள்‌. 
ஒன்பது வயது முதல்‌ பதினாறு வயதுடையவர்களாகிய பனிரெண்டு பேர்‌ 
வெடிகுண்டு வெடிப்பிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அவர்களுடைய 
அன்பிற்குரிய ஆசிரியை ரோடா இஸ்மேல்‌ அவர்களுடைய சடலமும்‌ குப்பை 


யாரிடத்தில்‌ போவோம்‌, மேட்டில்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. 


நித்திய ஜீவ வசனங்கள்‌ ௫ 


உம்மிடத்தில்‌ உண்டு. 
யோவான்‌ ௨88 


அடுத்த 7 மாணவர்கள்‌ தொடர்ந்து நடந்த தாக்குதலில்‌ மரித்துப்‌ 
பானார்கள்‌. மற்றும்‌ மூவரின்‌ உறுப்புகள்‌ வெட்டி எடுக்கப்பட்டன. 

அடுத்த நாளில்‌ வழக்கம்‌ போல பள்ளிக்குச்‌ சென்றனர்‌. பயத்தில்‌ சூழ்ந்து 
காணப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்‌ நீங்கள்‌ வீட்டுக்குப்‌ போங்கள்‌ என்று 
சொன்னார்‌. “மீண்டும்‌ பள்ளி எப்பொழுது திறக்கப்படும்‌ என்பதை 
சொல்வதற்கில்லை” என்றார்‌. 

பத்து வயது நிரம்பிய ஒரு சிறுவன்‌, “நாம்‌ இன்று தொடர்ந்து பாடம்‌ 

படிக்கலாம்‌, கர்த்தருக்குச்‌ சித்தமானால்‌, நாம்‌ இன்று மரிக்கமாட்டோம்‌” என்று 
ஆசிரியையிடம்‌ கூறினான்‌. 


நமது வாழ்வு என்பது ஒரு குறுக்கு சாலை வாழ்வோ, சாவோ என்ற அலைகளின்‌ 
மத்தியில்‌ நாம்‌ எல்லோரும்‌ இருக்கிறோம்‌. அந்த பள்ளி மாணவனைப்‌ போல 
மற்ற ஜனக்கூட்டங்களும்‌ இயேசுவை பின்பற்றினால்‌ பயங்கரமான அந்த ஆபத்து 
நிறைந்த பாதைகளிலே போகும்‌ போது பயப்படத்‌ தேவையே இல்லை. திகில்‌ 
நிறைந்த அந்தப்‌ பள்ளி ஆசிரியைப்‌ போல்‌ இருக்கிற நாமும்‌ எப்பொழுது 
இயேசுவைப்‌ பின்பற்றப்‌ போகிறோம்‌. பேதுருவும்‌ மற்ற சீஷர்களும்‌ ஞாபகத்திற்கு 
வருகிறார்கள்‌. “நாம்‌ தொடர்ந்து செல்வோம்‌" என்ற பேதுருவின்‌ அறிக்கை, 
அந்தப்‌ பள்ளி மாணவனின்‌ வேண்டுகோளில்‌ பிரதிபலிக்கிறது. நாம்‌ . சோதிக்‌ 
கப்படும்‌ போது, சோர்ந்து போகாமல்‌ தொடருவோம்‌. கிறிஸ்துவைப்‌ பின்பற்று 
கிறது மிகக்‌ கடினமாகத்‌ தோன்றினாலும்‌, நாம்‌ தொடருவோம்‌. உங்களுடைய 
அர்ப்பணிப்பில்‌ வரும்‌ குறுக்கீடுகளைச்‌ சந்திக்கிறீர்களா? பலவிதமான கடின 
பாதைகளில்‌ நடந்து செல்ல, கர்த்தருடைய பலத்திற்காக வேண்டிக்‌ கொள்வோம்‌. 


311 





அத்து மீறி தப்பிம்‌ பிழைத்தவர்கள்‌ 


நாள்‌ 312 


பாவிகளை இரட்சிக்க 
கிறிஸ்து இயேசு 
உலகத்தில்‌ வந்தார்‌ 
என்கிற வார்த்தை 
உண்மையும்‌ எல்லா 
அங்கீகரிப்புக்கும்‌ 
பாத்திரமுமானது; 

1 தீமோத்தேயு 1:15 


312 


வடகொரியா : ஒரு தனி சாட்சி 


அவன்‌ மெதுவாக உள்ளே நுழைந்தபோது, புகைகாட்டினூடே அவன்‌ கண்கள்‌ 
பார்த்தன. அவன்‌ சடிதியாக தனது போதகரை கூவி அழைத்தான்‌, ஆனால்‌ 
ஒருவரும்‌ பதில்‌ சொல்லவில்லை. மிரண்டுபோன அவன்‌ வேகமாக தன்னைச்‌ 
சுற்றிக்‌ கிடந்த பிணக்குவியல்களின்‌ மத்தியிலிருந்து தப்பிப்‌ பிழைத்து வெளியே 
வந்தான்‌. 

அன்று காலையில்‌, காவலர்களால்‌ சுற்றி வளைக்கப்பட்டு நகரத்தின்‌ 
மையப்பகுதிக்கு நூற்றுத்‌ தொண்ணுறு வடகொரிய விசுவாசிகள்‌ துப்பாக்கி 
முனையில்‌ அழைத்துச்‌ செல்லப்பட்டனர்‌. 

அவர்களுடைய தேசத்தின்‌ தலைவரான : கிம்‌ 11 சூங்‌, அவர்களுக்கு 
முன்பாக நின்றிருந்தார்‌. ஈவு இரக்கமில்லாத அந்த தலைவன்‌ மையப்பகுதிக்கு 
வந்து தரையிலே ஒரு கோட்டை கிழித்தான்‌. (வரைந்தான்‌). யார்‌ 
வாழவேண்டுமென்று விரும்புகிறீர்கீளோ, அவர்கள்‌ கிறிஸ்துவை தூஷித்து 
அந்தக்‌ கோட்டைத்‌ தாண்டுங்கள்‌ என்று அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டான்‌. 

ஒருவரும்‌ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முன்வரவில்லை, கோட்டைத்‌ 
தாண்டவும்‌ இல்லை. அதைக்‌ கண்டு மிக ஆத்திரமடைந்தவனாய்‌, வெடிமருந்து 
குச்சிகள்‌ நிறைந்த சுரங்க பாதையில்‌ அவர்களை வீசச்‌ சொல்லி அவர்களுக்குக்‌ 
கட்டளை கொடுத்தான்‌. 

முடிவாக, மீதமிருந்த அந்த விசுவாசி அவர்களுடைய போதகரை நினைத்து 
அவர்களை உற்சாகப்படுத்தினான்‌. தான்‌ ஒருவன்‌ மாத்திரமே உயிரோடிருக்‌ 
கிறதை உணர்ந்து “ஏன்‌ தேவனே? மற்றவர்களோடு கூட மரிக்க என்னை 
அனுமதிக்கவில்லை” என்று கதறி அழுதான்‌. 

உடனடியாக தேவன்‌ அவனுடைய இருதயத்தை சமாதானத்தினால்‌ 
நிறைந்தார்‌, மரித்துபோன அவர்களுடைய விசுவாசத்திற்கு சாட்சியாக 
ஒருவனாவது இருக்க வேண்டுமென்பதை அவன்‌ உணர்ந்தான்‌. அதற்காகவே 
தான்‌ தேவன்‌ என்னை பிழைக்க வைத்தார்‌ என்பதை அவன்‌ அறிந்து 
கொண்டான்‌. கிம்‌ 11 சங்‌. செய்த மிருகத்தனமான அனேக தாக்குதல்களில்‌ 
இதுவே முதலாவது தாக்குதல்‌. 

இதுவே ஜூச்‌ என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு எல்லா 
இடங்களிலும்‌, கிறிஸ்தவர்களிடையேயும்‌ பரவியது. இப்பொழுதும்‌, இன்றும்‌ 
வடகொரியாவிலுள்ள விசுவாசிகளிடையே பேசப்படுகிறது. 


இந்தக்‌ கதையில்‌ கூறின விசுவாசியைப்‌ போல, உலக வியாபார மையத்தைத்‌ 
தீவிரவாதிகள்‌ தாக்கியபோது உயிர்தப்பிய தீயணைப்பு ஊழியர்களும்‌ அமைதி 
காக்கும்‌ சாட்சிகள்‌ அல்லர்‌. தாங்கள்‌ ஏன்‌-எப்படி தப்பினார்கள்‌ என்றும்‌, தங்களது 
சக ஊழியர்கள்‌ ஏன்‌ தப்பவில்லை என்றும்‌ அவர்களால்‌ விளக்கம்‌ 
சொல்லமுடியாது. தாங்கள்‌ மீட்க முயற்சிப்பவர்கள்‌ பிழைக்கும்படி தங்கள்‌ ஜீவன்‌ 
விட்டவர்களைப்‌ பற்றி வெளியே எடுத்துச்‌ சொல்ல ஓரிரு சாட்சிகளாவது அவசியம்‌. 
ஒரு கிறிஸ்தவனாக மரணத்திலிருந்து பிழைத்தவரைக்‌ குறித்து சாட்சி சொல்ல 
அரிய வாய்ப்புகள்‌ கிடைக்கின்றன. அவர்‌ வெறும்‌ மரண உபாதையிலிருந்து 
மட்டும்‌ பிழைக்கவில்லை. அவர்‌ ஜெபித்தார்‌. தமது மரணத்திலிருந்து உயிர்த்த 
செய்தியைச்‌ சீஷரிடம்‌ கூறவந்தார்‌. அவர்கள்‌ உலகத்துக்கு அதைப்‌ பறைசாற்ற 
வேண்டியிருந்தது. தமது செய்தியை விசுவாசித்து ஏற்றுக்‌ கொள்ளுகிறவன்‌ 
எவனோ, அவன்‌ இரட்சிப்பைப்‌ பெறுகிறான்‌. 








தலை சிறந்த மகள்‌ 


நாள்‌ 313 


ஆகையால்‌, 
நாளைக்காகக்‌ 
கவலைப்படாதிருங்‌ 
கள்‌; நாளையத்‌ தினம்‌ 
தன்னுடையவை 
களுக்காகக்‌ 
கவலைப்படும்‌. 
அந்தந்த நாளுக்கு 
அதினதின்‌ பாடு 
போதும்‌. 

மத்தேயு 634 


டாஜிகிஸ்தான்‌ : முனீரா 


“முனீரா, உன்னை கொல்வதற்கு இன்னும்‌ ஐந்தே நிமிடங்கள்‌ மீதி உள்ளது, 
உன்‌ குடும்பத்தையா அல்லது யேசுவா? இவர்களில்‌ நீ யாரை தேர்ந்தெடுக்கப்‌ 
போகிறாய்‌ என்றான்‌. 


முனீரா பல மாதங்களாக தன்னுடைய விசுவாசத்தை ரகசியமாக பாதுகாக்க 
முயற்சித்துக்‌ கொண்டிருந்தாள்‌, அவள்‌, அவளுடைய குடும்பத்தை அதிகமாக நேசித்தாள்‌. 
அதனால்‌ எந்த வகையிலும்‌ அவர்களை புண்படுத்தக்‌ கூடாது என்ற தீர்மானம்‌ 
அவளுக்குள்‌ இருந்தது. ஆனால்‌, அவளுடைய தகப்பனார்‌ எப்பொழுது அவளுடைய 
திருமண ஏற்பாடுகளைச்‌ செய்யத்‌ துவங்கினாரோ, அப்பொழுது, தான்‌ கிறிஸ்துவின்‌ 
மேல்‌ வைத்துள்ள அன்பை அவர்களிடம்‌ சொன்னாள்‌. 

தன்னுடைய விசுவாசத்திற்காக, கடைசி நிமிஷம்‌ வரைப்‌ போராடினாள்‌, “இயேசுவைத்‌ 
தான்‌ நான்‌ தெரிந்தெடுப்பேன்‌" என்று தன்‌ தகப்பனாருக்கு பதில்‌ அளித்தாள்‌. 
டாஜிகிஸ்தான்‌ இஸ்லாமியத்தையும்‌, தன்னுடைய குடும்பத்தையும்‌ அவள்‌ நிராகரித்ததினால்‌ 
அழகான அந்த மகளின்‌ மேல்‌ கடூரமான கோபம்‌ அவருக்கு ஏற்பட்டது. இன்னும்‌ 
இரண்டு மணி நேரம்‌ அவளை அடித்து துன்புறுத்தினார்கள்‌. 

ஆனால்‌ இவளுடைய காரியத்தில்‌ தலையிட்டார்‌. ஒரு குறிப்பிட்ட காலம்வரை ஒரு 
கிறிஸ்தவ நண்பனுடைய பாதுகாப்பில்‌ பத்திரமாக இருந்தாள்‌ குறிப்பிட்ட காலம்‌ 
முடிந்தவுடன்‌, தேவன்‌ அவளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார்‌. அதிகமான 
ஜெபத்திற்கு பிறகு, “என்‌ குடும்பத்தோடு ஓப்புரவாக வேண்டும்‌” என்று தேவனால்‌ 
அவள்‌ உணர்த்தப்பட்டாள்‌.” 

அவள்‌ தன்‌ வீட்டிற்குத்‌ திரும்பிப்‌ போன போது எல்லோரும்‌ மிகவும்‌ 
சந்தோஷப்பட்டார்கள்‌. அவளுடைய தகப்பன்‌ மாத்திரம்‌ அவளை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. 
அவர்‌ வாயை திறந்து பேசின முதல்‌ வார்த்தை என்னவென்றால்‌, “நான்‌ உன்னை 
வெறுக்கிறேன்‌. என்‌ மகள்‌ மரித்து $ மாதங்கள்‌ ஆகிவிட்டது. வெளியே போட” 
என்பதுதான்‌. 

முனீரா, “என்‌ தேவன்‌, நீ திரும்பி உன்‌ பெற்றோரிடத்திற்கு போ” என்று சொன்னார்‌, 
என்று அவள்‌ தகப்பனாருடைய காலைப்‌ பிடித்துக்‌ கொண்டு அழுதாள்‌. நீர்‌ என்னை 
அடித்துக்‌ கொன்றாலும்‌ உங்களை விட்டு நான்‌ போகவே மாட்டேன்‌ என்று கதறினாள்‌. 

அவளுடைய தகப்பன்‌ இருதயம்‌ நொறுக்கப்பட்டவராய்‌ தன்‌ மகளை அணைத்துக்‌ 
கொண்டார்‌. அவர்‌ விரைவில்‌, தன்‌ மகளுடைய அந்த புதிய விசுவாசத்திற்கு தன்னை 
ஓப்புக்‌ கொடுத்தார்‌. வேதாகம கல்லூரிக்கு செல்லவும்‌ அவளை அனுமதித்தார்‌. 


சில வாசகர்கள்‌, ஒரு கதையில்‌ போக போக என்ன நிகழ்வுகள்‌ வரப்போகிறது 
என்பதை அறிய தொடர்ந்து வாசிப்பார்கள்‌. கதையின்‌ முடிவு தெரிவதற்காக, 
புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தை புரட்டிப்‌ பார்ப்பார்கள்‌. கடைசியில்‌ கதாநாயகன்‌ 
தான்‌ ஜெயிக்கிறான்‌ என்று அவர்களுக்குத்‌ தெரிய வேண்டும்‌. தங்களுடைய 
விருப்பத்தின்படியே அந்த சம்பவங்கள்‌ நிகழ வேண்டும்‌ என்று ஆவலாய்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. உங்கள்‌ வாழ்க்கையில்‌ வரப்போகிற காரியங்களை உங்களால்‌ 
முன்‌ கூட்டியே அறிந்து கொள்ள முடியுமா? முனீராவைப்‌ போல்‌ ஒரு நாளைக்கு ஒரு 
நேரத்துக்கு ஒரு அதிகாரத்தை மாத்திரம்‌ எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. முடிவிலே, அதன்‌ 
பதில்‌ கிடைக்கும்போது, அவளைப்‌ போல ஏமாறாதிருப்பீர்கள்‌. உங்களுடைய 
கீழ்ப்படிதல்‌ உங்களை எங்கே வழி நடத்துகிறது என்று நீங்கள்‌ பார்த்திருக்கிறீர்களா? 
அடுத்தபடியாக, தேவன்‌ உங்களை எங்கே வழி நடத்தத்‌ திட்டமிட்டிருக்கிறார்‌, என்று 
அறிய விரும்புகிறீர்களா? இன்று நீங்கள்‌ கர்த்தருக்கு கிழ்ப்படியுங்கள்‌. அடுத்த 
நாளைக்கானதை அவரிடம்‌ விட்டுவிடுங்கள்‌. 


313 











தலைசிறந்த துணை 


நாள்‌ 314 


உங்கள்‌ 
சகோதரனும்‌, இயேசு 
கிறிஸ்துவினிமித்தம்‌ 
வருகிற 
உபத்திரவத்திற்கும்‌ 
அவருடைய 
ராஜ்யத்திற்கும்‌ 
அவருடைய 
பொறுமைக்கும்‌ 
உங்கள்‌ உடன்‌ 
பங்காளனுமாயிரக்கிற 
யோவான்‌... 
வெளிப்படுத்தல்‌ 1:9 


314 


எகிப்து : ஓரிகன்‌ 


“எங்கள்‌ சொத்துக்கள்‌ அனைத்தும்‌ அவர்கள்‌ அழித்தார்கள்‌. ஆனால்‌ எங்கள்‌ 
உள்ளத்தில்‌ இருக்கிற இயேசுவை அவர்களால்‌ அழிக்க முடியாது.” 


ஓரிகன்‌ 18 வயதிலிருக்கும்‌ வினோத வாலிபன்‌ அல்ல. அவன்‌ எகிப்தில்‌ 
இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ வசித்த ஓரு ஆசிரியன்‌. அவன்‌ காலத்தில்‌ திருச்சபை 
மோசமான துன்பத்துக்குள்ளானதால்‌, ஓரிகன்‌ வாலிப பெண்களை 
விரட்டுவதிலும்‌ சாகஸம்‌ பண்ணுவதிலும்‌ நேரத்தை வீணாக்கவில்லை. 

திருச்சபைத்‌ தாக்குதலில்‌ தனது தகப்பனை இழந்ததினால்‌ வெறுப்பு 
அல்லது பயத்துடன்‌ ஓடிவிடாமல்‌ திருச்சபைக்குத்‌ துணையாக நிற்கத்‌ 
தீர்மானித்தான்‌. சபையின்‌ விசுவாசிகளைக்‌ கைது செய்து நியாயஸ்தலத்துக்குக்‌ 
கொண்டு போகையில்‌ உற்சாகப்படுத்தினான்‌. தூக்குத்‌ தண்டனை கைதிகளை 
மரிக்குமுன்‌ கன்னத்தில்‌ முத்தமிட்டான்‌. சிறைக்‌ கைதிகளை சிறையறைகளுக்குச்‌ 
சென்று சந்தித்து ஆறுதல்‌ கூறினான்‌. 

வெகுசீக்கிரத்தில்‌ ஓரிகன்‌ குற்றஞ்‌ சாட்டப்பட்ட விசுவாசிகளுக்குத்‌ 
துணைபோனதால்‌ சிக்கலில்‌ மாட்டினான்‌. அவன்‌ வீட்டைச்‌ சுற்றி, திருச்சபை 
உறவில்‌ அவன்‌ மேம்பாட்டினிமித்தம்‌, சேவகர்கள்‌ காவலுக்கு நிறுத்தப்பட்டனர்‌. 
அவனது நற்கிரியைகளினிமித்தம்‌ பொறாமையும்‌ போட்டியும்‌ ஏறி நாளடைவில்‌ 
எதிரிகள்‌ பெருகினர்‌. 

இறுதியில்‌ அவன்‌ பட்டணத்தைவிட்டு வெளியேறுமாறு வற்புறுத்தப்பட்டான்‌. 
அவனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதினிமித்தம்‌ அவன்‌ வீடு மாறி வீடு 
குடியேறினான்‌. ஆனாலும்‌ எபிரெயரில்‌ எழுதப்பட்ட விசுவாச வீரர்களைப்‌ போல, 
அவன்‌ எவ்வளவு உபத்திரவப்பட்டாலும்‌, பிறவிசுவாசிகளுக்குத்‌ தனி நண்ப 
னாகவும்‌ நல்ல துணையாகவும்‌ இருக்க முயன்று வந்தான்‌. அதுமாத்திரமல்ல, 
வேதவாக்கியங்களின்‌ பிரதிகளை எழுதும்படி அவன்‌ சிலரை அமர்த்தினான்‌. 

ஆச்சரியவிதமாக, அவன்‌ சத்துருக்களில்‌ சிலர்‌, இறுதியாக, கிறிஸ்துவைப்‌ 
பற்றும்‌ விசுவாசத்தில்‌ வந்தனர்‌. அதற்குக்‌ காரணம்‌ ஓரிகனின்‌ நல்ல 
மனப்பான்மையே. என்றாலும்‌ அவன்‌ கடைசியாக தன்‌ நற்குணத்தினிமித்தம்‌ 
சிறையிலடைக்கப்பட்டு, அங்கு உபத்திரவப்பட்டு கொலைசெய்யப்பட்டான்‌. 


உபத்திரவப்படுகிறவர்களுக்குத்‌ துணையாக இருப்பது என்றால்‌ என்ன? பிறர்‌ 
படுகிற உபத்திரவங்களைப்‌ போல ஒருவன்‌ உபத்திரவம்‌ அநுபவிப்பதினால்‌ 
அவனைத்‌ துணை என்று கூற இயலாது. நாம்‌ ஒருவேளை தடைசெய்யப்பட்ட 
நாடுகளில்‌ வசிக்கும்‌ பிற சகோதர சகோதரிகள்‌ போன்று நாம்‌ இல்லாவிடினும்‌ 
அவர்களுக்குத்‌ துணையாக இருக்கலாம்‌. சரீரப்‌ பிரகாரமான பிரிவு 
துணையாயிருப்பதற்கு இடைஞ்சலாக இருக்க அவசியமில்லை. நல்ல துணையாக 
இருப்பதற்கு நல்ல தனி தியானம்‌ துணை செய்கிறது. தளராத ஊக்கமுள்ள 
ஆதரவும்‌ ஜெப ஆதரவும்‌ நல்ல துணையாக இருக்க உதவுகிறது. ஓரிகன்‌ செய்தது 
போல்‌ நாமும்‌ உபத்திரவப்படுகிற விசுவாசிகளுக்கு நல்ல துணையாக 
இருக்கிறோமா? சுவிசேஷத்தினிமித்தம்‌ அப்படிப்பட்டவர்களைக்‌ குறித்து 
வெட்கப்படாமலும்‌, அவர்களை விட்டு விலகி நடக்க முயற்சி செய்யாமலும்‌ 
இருப்பதே நன்று, இரத்த சாட்சிகளின்‌ கூக்குரல்‌ நம்‌ காதுகளில்‌ விழும்போது 
அவர்களுக்காக ஊக்கமாய்‌ ஜெபிக்க தூண்டப்படுகிறோமா? 





நாள்‌ 315 


ஏனது அன்பான ஏஜமாரனுடன்‌ இருக்கும்‌ இடம்‌ ஏங்குமே 
நலம்தான்‌. அவருடன்‌ இருந்தால்‌ இருட்டறை வெளிச்சமாக 
இருக்கும்‌. நரன்‌ தேவைப்பட்ட இடத்தில்‌ அவரும்‌ 
இருக்கும்படி கேட்டேன்‌. வெளி மனிதனுக்கு ஏற்றப்படி 
நடவாமல்‌, நரன்‌ ஆவியின்‌ கனிகொடுக்கும்படி 
அழைக்கம்பட்டுள்ளேன்‌. 
ரஷிய போதகர்‌ ப. ருமாக்ஷிர்‌ ஐந்தாம்‌ முறை சிறையானபோது 
எழுதிய ஓர்‌ கடிதம்‌. 


315 





மற்றொரு தலைசிறந்த வழக்கறிஞர்‌ 


ஜெர்மனி : டியெற்ரிச்‌ போன்ஹூபர்‌ 


நாள்‌ 316 


என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ 
எல்லாராலும்‌ 
பகைக்கப்படுவீர்கள்‌. 
ஆனாலும்‌ உங்கள்‌ 
தலைமயிரில்‌ 
ஒன்றாகிலும்‌ 
அழியாது. உங்கள்‌ 
பொறுமையினால்‌ 
உங்கள்‌ 
ஆத்துமாக்களைக்‌ 
காத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 
லூக்கா 21:17-19 


316 


பதிநான்கு வயதே நிரம்பிய டியெற்ரிச்‌ போன்ஹூ..பர்‌ ஊழியக்காரனாய்‌ இருக்க 
விருப்பம்‌ தெரிவித்ததற்காக அவனது வசதியான குடும்பம்‌ திருச்சபையை குறை 
பேசியது. டியெற்ரிச்‌ திருச்சபையை மறுமலர்ச்சி ஆக்குவதாக கூறினான்‌. 


அடால்ப்‌ ஹிட்லர்‌ ஜெர்மனியில்‌ 1953-ல்‌ பதவிக்கு வந்த போது, யூத 
பரம்பரையில்‌ உள்ளவர்களை குரு பதவிக்கு பிரதிஷ்டை செய்யக்‌ கூடாது 
என்று ஆணையிட்டான்‌. போன்‌ ஹூ:ஃபர்‌ மட்டும்‌ அதை வன்மையாக எதிர்த்து 
அதை மாற்றியேத்‌ தீரவேண்டும்‌ என்று வெளிப்படையாக பேசி வந்தான்‌. 

தனது 21 வயதில்‌ “பரிசுத்தவான்‌௧ளின்‌ அன்னியோன்யம்‌ என்ற தலைப்பில்‌ 
அவன்‌ எழுதிய புத்தகம்‌ திருமறை கல்வியாளரை ஆச்சரியத்துடன்‌ புகழ 
வைத்தது. ஓரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஊழியராக, திருமாமறை பேராசிரியராக 
எழுத்தாளராக போன்ஹூ:பர்‌ திருச்சபையின்‌ பிரச்சனைகளைத்‌ தூண்டி 
ஆராய்ந்து வந்தான்‌. 

விரிவுரைகள்‌, அச்சடிக்கப்பட்ட எழுத்துக்கள்‌ மூலம்‌, திருச்சபை “நாஸிகளின்‌ 
அட்டுஷியத்தின்‌ நிமித்தம்‌ பாதிக்கப்பட்டவர்களின்‌ உதவிக்‌ கென்று தனது 
கரத்தை நீட்டவில்லை” என்று அதை வெளிப்படையாகக்‌ கண்டித்தார்‌. 

ஏப்ரல்‌ 1943-ல்‌ போன்ஹூஃபர்‌ பெர்லின்‌ பட்டணத்தில்‌ பட்டாளத்தைக்‌ 
கேவலப்படுத்திப்‌ பேசியதற்காக கைது செய்யப்பட்டான்‌. சிறையில்‌ தொடர்ந்து 
எழுத்தாளனாக பணி புரிந்தான்‌. “திருச்சபை தனது குரலை எழுப்ப வேண்டிய 
நேரத்தில்‌ அமைதியாக இருந்து விட்டது.” 

போன்ஹூ.-பர்‌ 1945-ல்‌ ப்ளாசென்பர்க்‌ சிறைக்‌ கூடத்திற்கு மாற்றப்பட்டான்‌. 
அங்கு வேறு 6 பேருடன்‌ ஏப்ரல்‌ 9-ம்‌ தேதி தூக்கிலடப்பட்டான்‌. சிறை வைத்தியர்‌ 
அவன்‌ தூக்கிலிடப்படும்‌ முன்‌ பணிவுடன்‌ முழங்காலில்‌ நின்று ஜெபித்ததைக்‌ 
கண்டு ஆச்சரியத்துடன்‌ கூறினான்‌, தேவனுடைய சித்தத்திற்குத்‌ தன்னை 
அர்ப்பணித்தவனாக இவ்வாறு மரித்த வெகு சிலரை மாத்திரம்‌ நான்‌ 
கண்டுள்ளேன்‌!” 

நாம்‌ ஒரு சரியான காரியத்திற்காக தோள்‌ கொடுக்கவில்லையென்றால்‌, 
எந்த நீதிக்காகவும்‌ “வழக்கறிஞராக” நிற்க முடியாது. நாஸிஜெர்மனியில்‌ 
திருச்சபையின்‌ நிலமையும்‌ இவ்வாறே இருந்தது. 


கிறிஸ்தவ திருச்சபை முழு சுதந்திரத்துடன்‌ ஜீவிக்கையில்‌ முதருக்கு நடந்த 
கொடுமைகளை போன்ஹூ.:பர்‌ மாத்திரம்‌ குரல்‌ கொடுக்கையில்‌ திருச்சபை 
கண்‌ மூடித்தனமாக இருந்தது சரித்திரத்திலேயே ஒரு அவமான சின்னமாக 
இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ அமைதலாக இருந்தால்‌ நாம்‌ நீதிக்காகப்‌ 
போராடினோம்‌ என்று எப்படி கூறமுடியும்‌? கிறிஸ்தவ சுதந்திரம்‌ தடைப்பட்ட 
தேசங்களில்‌ நடக்கும்‌ கொடுமைகளை சுதந்திரமுள்ள நாம்‌ எதிர்க்காமல்‌ இருந்தால்‌ 
அவைகளுக்கு நாமும்‌ உடந்தையென்று ஆகிறதல்லவா? சத்தியத்தின்‌ 
வழக்கறிஞராக ஒருவன்‌ தன்னுடைய விசுவாசத்தினிமித்தம்‌ நிமிர்ந்து நின்றேயாக 
வேண்டும்‌. நாம்‌ கிறிஸ்துவுக்காக நிற்கவா, வேண்டாமா என்று தீர்மானிப்பதில்‌ 
தாமதம்‌ செய்தால்‌, போன்ஹூ.:பரை போல சாட்சியாக நிற்பதன்‌ தகுதியை 
இழந்து விடுவோம்‌. 





தலை சிறந்த ஆயுதம்‌ 


நாள்‌ 317 


இரட்சணிய 
மென்னும்‌ 
தலைச்சீராவையும்‌, 
தேவ வசனமாகிய 
ஆவியின்‌ 
பட்டயத்தையும்‌ 
எடுத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 
எபேசியர்‌ 617 


ருமேனியா : ஸபீனா வும்ப்ரான்ட்‌ 


அதிகாலை 5 மணிக்கு வாசலைத்‌ தடதடவென்று தட்டினவுடனே அது போலீஸ்‌ 
அத்துமீறல்‌ என்று உணர்ந்தார்கள்‌. ஸபீனாவின்‌ கணவன்‌ ஏற்கனவே சிறையில்‌ 
இருந்ததால்‌, தன்னையும்‌ அவர்கள்‌ அழைத்துச்‌ சென்று விட்டால்‌ தங்களது 
இளம்‌ மகனின்‌ நிலமை என்னவாகும்‌ என்று பயந்தாள்‌. அந்த அதிகாலையில்‌ 
ருமேனிய போலீஸ்‌ அவளுடைய வீட்டாரை மிரட்டிக்‌ கொண்டு உள்ளே 
நுழைந்தபோது, ஸபீனா அமைதலாகத்‌ தன்னையும்‌ தனது குடும்பத்தாரையும்‌ 
தேவனுடைய பாதுகாப்பிற்கு அர்ப்பணித்து ஜெபித்தாள்‌. 


“ஸபீனா வும்பிரான்ட்‌, நீ உன்‌ வீட்டில்‌ ஆயுதங்களை ஒளித்து 
வைத்திருக்கிறாய்‌ என்று எங்களுக்குத்‌ தெரியும்‌ அவைகள்‌ எங்கே?” என்று 
கத்தினார்கள்‌. அவள்‌ உத்தரவு சொல்லுமுன்‌ பெட்டிகளையும்‌ பீரோக்களையும்‌ 
மறைவிடங்களிலுள்ள அத்தனைப்‌ பொருட்களையும்‌ அங்குமிங்கும்‌ சிதறி 
அடித்தார்கள்‌. அவர்கள்‌ மீண்டும்‌ அவளிடம்‌ ஆயுதம்‌ காணவில்லையே நீ எங்கே 
வைத்திருக்கிறாய்‌ என்று சொல்லாவிட்டால்‌ உன்‌ வீட்டை இடித்து விடுவோம்‌ 
என்று மிரட்டினார்கள்‌. 

ஸபீனா அமைதி காக்க முயன்று, “எங்கள்‌ வீட்டில்‌ நாங்கள்‌ வைத்திருக்கிற 
ஓரே ஆயுதம்‌ இதுதான்‌” என்று அவர்கள்‌ கால்‌ கீழே தரையில்‌ கிடந்த 
வேதாகமத்தை எடுத்துக்‌ காட்டினாள்‌. 

போலீஸ்‌ அதிகாரி குழப்பத்துடன்‌ நீ உண்மையைக்‌ கூறாவிட்டால்‌ அந்த 
ஆயுதங்களைக்‌ குறித்த முழு விவரங்களையும்‌ கூறும்படி அழைத்துச்‌ செல்ல 
நேரிடும்‌ என்று கூறினான்‌. 

ஸபீனா அமைதலாக வேதாகமத்தை மேஜையின்‌ மேல்‌ வைத்து விட்டு 
பதில்‌ கூறினாள்‌. “நாங்கள்‌ ஜெபிக்கும்படி எங்களுக்குச்‌ சில நிமிஷங்கள்‌ 
கொடுங்கள்‌, பின்பு நான்‌ உங்களோடு வருகிறேன்‌.” 

ஸபீனாவை அழைத்துச்‌ செல்கையில்‌ தனது வேதாகமம்‌ என்ற தனது 
“ஆயுதம்‌” விட்டுச்‌ செல்வதற்காக வருத்தத்துடன்‌ சென்றாள்‌. ஆனாலும்‌ அதன்‌ 
வார்த்தைகளை தன்‌ இருதயத்தில்‌ வைத்து வைத்திருந்ததால்‌, மன 
பெலத்துடனே அவள்‌ சென்றாள்‌. அவைகளை அவர்கள்‌ அழிக்க முடியாதென்று 
அவளுக்கு நன்றாகவே தெரியும்‌। 


தேவனுடைய சர்வாயுதம்‌ என்று அழைக்கப்படுவதில்‌ எதிர்த்துப்‌ போராடும்‌ 
ஆயுதமாக எழுதப்பட்டுள்ளது. எபேசியருக்கு பவுல்‌ எழுதிய பட்டியலில்‌ ஒரு 
கிறிஸ்தவனின்‌ விசுவாசத்தை காக்கும்படி தலைச்சீரா, மார்க்கவஸம்‌, கச்சை, 
கேடகம்‌ மற்றும்‌ பாதரட்சைக்‌ குறித்து எழுதப்பட்டுள்ளது. எனினும்‌, தாக்கும்படி 
உபயோகிக்கும்‌ ஒரே ஆவிக்குரிய ஆயுதம்‌, தேவ வசனமாகிய பட்டயம்‌ என்று 
எழுதுகிறான்‌. ஒரு போர்ச்சேவகன்‌ சீருடை அணிந்து கையில்‌ ஒரு ஆயுதமும்‌ 
இல்லாதிருந்தால்‌, நிராயுதபாணியாக இருப்பது போல, தமது பாதுகாப்புக்கென்று 
இருபுறமும்‌ கூரானப்‌ பட்டயமாகிய வேதவாக்கியத்தை எடுத்தே ஆக வேண்டும்‌. 
அதுவே நமது சிறந்த ஆயுதம்‌ அநேக கிறிஸ்தவர்கள்‌ வேதவாக்கியங்களை 
மனப்பாடம்‌ செய்யும்‌ வழக்கமில்லாததால்‌ பலனில்லாது காணப்படுவது 
வருத்தத்திற்குரிய விஷயம்‌. இன்று நீ நிராயுதபாணியா? அல்லது வல்லமையுள்ள 
கிறிஸ்தவனா? 


317 





தலைசிறந்த மன்னிப்பு 


ருமேனியா 


நாள்‌ 318 


தேவனுக்கேற்ற 
துக்கம்‌ பின்பு 
மனஸ்தாபப்படு 
கிறதற்கு 
இடமில்லாமல்‌ 
இரட்சிப்புக்‌ 
கேதுவான 
மனந்திரும்புதலை 
உண்டாக்‌ குகிறது; 
லெளகீக துக்கமோ 
மரணத்தை 
உண்டாக்குகிறது. 
2 கொரிந்தியர்‌ 7:10 


318 


டயானா மற்றும்‌ ஃப்லோரியா 


டயானாவின்‌ தகப்பன்‌ தனது விசுவாசத்தினிமித்தம்‌ சிறைக்குச்‌ சென்றபோது 
அவளுடைய வயது 19 ஆகும்‌. அவளும்‌ அவள்‌ சகோதரி ஃப்லோரியாவும்‌ தங்கள்‌ 
குடும்பத்திற்கு பொறுப்பாளியாக இருந்ததாலும்‌ அவள்‌, அவர்களின்‌ தந்தை 
சிறைக்குச்‌ சென்றதால்‌ தங்கள்‌ வேலைகளை இழந்ததாலும்‌, மிகுந்த 
சிரமத்திற்குள்ளானார்கள்‌. 


நோய்வாய்ப்பட்ட அவர்களின்‌ தாயாரும்‌. மேலும்‌ 4 குழந்தைகளும்‌ 
வீட்டிலிருந்ததால்‌ அவர்களையும்‌ பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இவர்கள்‌ 
தலைமேல்‌ இருந்தது. அப்போது ஒரு வாலிபன்‌ டயானாவுக்கு வேலை 
கொடுப்பதாக வாக்குப்‌ பண்ணினபோது குடும்பமே அகமகிழ்ந்நது. ஆனால்‌ 
அந்த வாலிபன்‌ அவளை மாலை உணவுக்கு அழைத்து அவளை மது அருந்தச்‌ 
செய்து, கெடுத்த பின்‌ அவள்‌ கையில்‌ பணமும்‌, உணவும்‌ கொடுத்தனுப்பினான்‌. 
இந்த வழி முறை தொடர்ந்தது. அவளது வேலை விஷயமாக எதுவும்‌ கூறாமல்‌, 
அவன்‌ ஏமாற்றிக்‌ கொண்டு வந்தான்‌. 

டயானா பணத்திற்காகக்‌ கஷ்டப்பட்டதால்‌ குடும்பத்தைப்‌ பாதுகாக்கும்‌ 
படியாகத்‌ தொடர்ந்து விபச்சாரம்‌ செய்து பணம்‌ சமபாதிக்க ஆரம்பித்தாள்‌. 
வெகு சீக்கிரத்தில்‌ தனது சகோதரியையும்‌ தனது தொழிலில்‌ ஈடுபடுத்தி, 
இருவரும்‌ சேர்ந்து அதை மூடி மறைத்து விட்டார்கள்‌. 

அவர்கள்‌ ஓரு நாள்‌ தங்கள்‌ தாயாரிடம்‌ “நீங்கள்‌ எப்படி எங்களை மன்னிக்க 
முடியும்‌? இவ்வளவு பெரிய தவறு நாங்கள்‌ செய்து விட்டோமே” என்றார்கள்‌. 

தாயார்‌. அவர்களைப்‌ பார்த்து அன்பும்‌ ஆதரவும்‌ சேர்த்து “நீங்கள்‌ செய்தக்‌ 
காரியத்தைக்‌ குறித்து வெட்கப்படுவது சரியானதுதான்‌. இந்த விதமான குற்ற 
உணர்வு உங்களைத்‌ தலை சிறந்த நீதிக்கு வழிநடத்தும்‌. இயேசுகிறிஸ்துவை 
விலாவில்‌ குத்தின சேவகர்கள்‌ அதை திறந்ததினிமித்தம்‌ பாவிகள்‌ சுலபமாக 
அவர்‌ இருதயத்திற்கு வந்து சேரவும்‌, பாவமன்னிப்பைப்‌ பெறவும்‌ வழி 
உண்டாயிற்று என்பதை நினைவு கூருங்கள்‌ என்றாள்‌.” 


நமது பாவங்களுக்காக வருத்தப்படுவதும்‌, நமக்காக வருத்தப்படுவதும்‌ இருவேறு 
காரியங்கள்‌. தங்கள்‌ கஷடங்களினூடே கடந்து செல்கின்ற பலர்‌ தங்களுக்கென்று 
வருத்தப்படுவது உண்டு. தங்களுடைய அந்த நிலமைக்கு காரணம்‌ பிறர்‌ என்று 
சுட்டிக்‌ காட்டுவதுண்டு. இந்தக்‌ கதையில்‌ சொல்லப்பட்ட பெண்கள்‌ தங்கள்‌ 
தவறுகளை தங்கள்‌ தகப்பனின்‌ மேல்‌ காரணங்காட்டி போட்டிருக்கலாம்‌, “எங்கள்‌ 
தகப்பன்‌ கிறிஸ்தவ விசுவாசியாயிருந்ததினால்‌ சிறையில்‌ போடப்பட்டார்‌. 
அதினாலே நாங்கள்‌ இப்படி பாவம்‌ செய்தோம்‌”” என்று கூறியிருக்கலாம்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 8ழ்ப்படியாமையை மனதார ஒப்புக்‌ கொண்டு வெட்கப்பட்டு, 
மனந்திரும்பி தங்கள்‌ தாயாரிடம்‌ வந்தார்கள்‌. அதனால்‌, மன்னிப்பைப்‌ பெற்றார்கள்‌. 
தேவனுக்கேற்ற துக்கம்‌ மனந்திரும்புதலுக்கும்‌ பின்பு பாவமன்னிப்பைப்‌ பெறவும்‌ 
வழிநடத்துகிறது. நீ உனது உபத்திரவத்தில்‌ மனவருத்தம்‌ அடைகிறாயா? 
ஜழ்ப்படியாமையினால்‌ பாவத்தில்‌ விழுந்துப்‌ போகாதபடி எச்சரிக்கையாயிரு. 





பயங்கரமான குற்றவாளி - மாகம்‌ / 


சவுதி அரேபியா : போதகர்‌. வாலி, ஒரு பிலிப்பீனோ ஊழியர்‌ 


நாள்‌ 319 


உன்‌ வழிகளில்‌ 
எல்லாம்‌ உன்னைக்‌ 
காக்கும்படி, உனக்‌ 
காகத்‌ தம்முடைய 
தூதர்களுக்குக்‌ 
கட்டளையிடுவார்‌, 
உன்‌ பாதம்‌ கல்லில்‌ 
இடறாதபடிக்கு 
அவர்கள்‌ உன்னைத்‌ 
தங்கள்‌ கைகளில்‌ 
ஏந்திக்‌ கொண்டு 
போவார்கள்‌. 
சங்கீதம்‌ 91:11-12 


«> 


அவர்‌ சவுதி அரேபியா முழுவதும்‌ தேடப்பட்ட குற்றவாளியாக இருந்தார்‌. அவர்‌ 
கொள்ளை அடித்ததற்காகவோ அல்லது கொள்ளை மற்றும்‌ கற்பழிப்புக்காகவோ 
தேடப்படவில்லை. அவர்‌ ஒரு கிறிஸ்தவ போதகராக இருந்தபடியாலும்‌ சவுதி 
அரேபியாவின்‌ தலைநகரத்தில்‌ ஒரு மாபெரும்‌ இரகசிய திருச்சபை நடத்தி 
வந்ததாலும்‌ அப்படி தேடப்பட்டார்‌. 


போதகர்‌ வாலி தமது வீட்டிலிருந்து வேறு மூன்று மனிதருடன்‌ 
குற்றப்பத்திரிகையில்லாமல்‌ அழைத்துச்‌ செல்லப்பட்டார்‌. அங்கே அவரை 
அடித்து, உதைத்து குத்தினார்கள்‌. அவருடைய பாதங்களில்‌ பிரம்பைக்‌ கொண்டு 
மோசமாக அடித்தார்கள்‌. இப்படி அடிவாங்கின பின்பு அவருடைய கைகளும்‌ 
கால்களும்‌ ஊதா நிறத்தில்‌ பழுப்படைந்து வீங்கி விட்டன. 

இப்படி அடித்தப்‌ பின்பு அவரைத்‌ துன்பப்படுத்தினவர்கள்‌ போதகர்‌ வாலியை 
காலூன்றி நிற்க வற்புறுத்தினார்கள்‌. வேதனையால்‌ நிறைந்த அவர்‌ “என்னால்‌ 
நிற்க முடியவில்லை” என்று கூறினார்‌. ஏனெனில்‌ அவருடைய பாதங்களின்‌ 
ஓவ்வொரு அங்குலமும்‌ பயங்கரமாக அடிக்கப்பட்டு காயமுற்றிருந்தது. ஆதலால்‌ 
முழங்காலிலாவது நிற்கிறேன்‌ என்று கெஞ்சினார்‌. துன்புறுத்தினவர்கள்‌ 
மறுத்தனர்‌. அந்த 3 பேரும்‌ அவரை அடிக்கையில்‌ போதகர்‌ வாலி அவர்களுக்காக 
ஜெபித்தார்‌. அப்போது அவருடைய மனதுக்கு ஒரு திருவசனம்‌ நினைவிற்கு 
வந்தது. “உன்‌ பாதம்‌ கல்லில்‌ இடறாதபடிக்கு அவர்‌ தமது தூதர்களுக்குக்‌ 
கட்டளையிடுவார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ கைகளில்‌ ஏந்துவார்கள்‌” (சங்‌. 91:11,12). 
அவருடைய கால்களின்‌ நிலையை மீறி போதகர்‌ வாலி அவர்கள்‌ நடுவில்‌ 
எழுந்து நிமிர்ந்து நின்றார்‌. மூர்க்கத்தனமாக அடித்தபின்பும்‌ அவர்‌ எழுந்து 
நிற்பதைக்‌ கண்ட அவர்கள்‌ அதிர்ச்சியடைந்தார்கள்‌. 

போதகர்‌ வாலி, “நான்‌ தேவனுடைய தூதர்களின்‌ கைகளினால்‌ ஏந்தப்பட்டு 
நிற்கிறேன்‌. அவர்களால்‌ தேவ தூதர்களைப்‌ பார்க்க முடியவில்லை. ஆனால்‌ 
நான்‌ நிற்க எனக்கு உதவி செய்யும்படி அவர்கள்‌ கூட இருந்ததை நான்‌ 
உணர்ந்தேன்‌” என்று பின்பு கூறினார்‌. 


சிலர்‌ தங்கள்‌ தேவ தூதர்களை கூடுதல்‌ பணிக்கென்று அனு: இிறதுண்டு. 
போதகர்‌ வாலியைப்‌ போல சிலர்‌ கிறிஸ்துவுக்காக தங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
அற்றத்தில்‌ ஜிவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஜெபமும்‌ தைரியமான ஆவியுள்ளவர்கள்‌. 
சில கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வெறுமையாய்‌ இருப்பது போல போதகர்‌ 
வாலியின்‌ ஜெபமும்‌ இருக்கவில்லை. சில வேளைகளில்‌ நாம்‌ கிறிஸ்துவுக்கு 
உண்மையுள்ளவர்களாக தீவிக்கும்படி தேவதாதர்களால்‌ ஏந்தப்பட வேண்டிய 
கட்டாயம்‌ ஏற்படுகிறது. இப்படிப்‌।'। ஊக்கமான சிந்தை நமது வீடுகளிலும்‌ 
பள்ளிகளிலும்‌, வேலை ஸ்தல: -ஃலும்‌ நாம்‌ பாதுகாக்கிறது உண்டா? 
எப்போதாவது கிறிஸ்துவுக்காக உன்‌ எல்‌ நிமிர்ந்து நிற்க முடியவில்லையென்றால்‌ 
அந்நேரம்‌ தேவதூதர்கள்‌ உன்னைத்‌ தாங்கும்படி ஊக்கமாக ஜெபி. 


319 








தலைசிறந்த வழிநடத்துதல்‌ 


நாள்‌ 320 


320 





பிலிப்பி : பவுலும்‌ சீலாவும்‌ 


“அவன்‌ என்னிடம்‌, “மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள்‌” 
என்றான்‌.” என்று பவுல்‌ கூறினான்‌, சீலா அதற்கு, “அப்படியென்றால்‌ நீ 
கண்ட கனவு தேவனால்‌ வந்ததென்று நம்புகிறாயா?” அப்படியே நம்புகிறேன்‌. 
சீலா புன்முறுவலோடு பதில்‌ கூறினான்‌, அப்படியென்றால்‌ தேவ சித்தத்தின்படி 
மக்கதோனியாவுக்குப்‌ போகிறோம்‌ அல்லவா? 


அவர்கள்‌ பிலிப்பி பட்டணத்திற்குச்‌ சென்றபோது அங்கு இருந்த 
சீமாட்டிகளில்‌ ஒருத்தி கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை ஏற்றுக்‌ கொண்டாள்‌. ஒரு 
சிறுமி பிசாசின்‌ பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டாள்‌. இதனால்‌ நிச்சயமாக 
இருவரும்‌ தேவ வழிநடத்துதலின்படி அங்கு வந்திருக்கிறார்கள்‌. 

வெகு விரைவில்‌ ஒரு ஜனக்கூட்டத்தோடு வந்த ஒருவன்‌ அதோ. அவர்கள்‌ 
என்று சுட்டிக்‌ காட்டி கூவினான்‌. பவுலும்‌ சீலாவும்‌ நடப்பது என்னவென்று 
அறியுமுன்னரே அந்தக்‌ கூட்டம்‌ அவர்களைப்‌ பிடித்து, பட்டணத்து 
நியாயாதிபதிகளிடத்தில்‌ இழுத்துக்‌ கொண்டு போய்‌, இவர்கள்‌ சொல்லுகிற 
“நற்செய்தி” யினாலே சமாதானத்தைக்‌ குலைக்கிறார்கள்‌ என்று குற்றஞ்‌ 
சாட்டினார்கள்‌, தலைமை நீதிபதி, அவர்கள்‌ வஸ்திரத்தைக்‌ கிழித்து, 
அவர்களைத்‌ தடிகளால்‌ அடித்து சிறையில்‌ போடும்படி உத்தரவிட்டான்‌. 

அந்த இரவில்‌ இரத்தகாயங்களுடன்‌ தொழுமரத்தில்‌ தங்கள்‌ கால்கள்‌ 
பூட்டப்பட்டவர்களாக இருந்த பவுலும்‌ சீலாவும்‌ தேவன்‌ சரியாக நடத்தினாரா 
என்று, சந்தேகப்பட்டிருக்கலாம்‌. அதற்குப்‌ பதிலாக, நடுஜாமத்தில்‌ அவர்கள்‌ 
தேவனைப்‌ பாடி, துதித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌; தேவ வழிநடத்துதலை 
உறுதியாய்‌ நம்பினார்கள்‌. அவர்களை அவர்‌ கைவிடவில்லை என்றும்‌, 
அற்புதமான விடுதலை தருவார்‌ என்றும்‌ நம்பினார்கள்‌. 

இப்படி பவுலும்‌ சீலாவும்‌ தேவ வழிநடத்துதலை நம்பி தங்கள்‌ பயணத்தைத்‌ 
தொடந்தார்கள்‌. சந்தர்ப்பவசமாக சீலா கொரிந்து சபையின்‌ தலைமை 
ஊழியனானான்‌ இருவரும்‌ ஒளியின்‌ பிள்ளைகளாக நடந்து தேவ தலைமையை 
ஏற்றுக்‌ கொண்டதால்‌ இருவருமே தங்கள்‌ விசுவாசத்தின்‌ நிமித்தம்‌ இரத்த 
சாட்சிகளாய்‌ மரித்தார்கள்‌. 


தேவ சித்தம்‌ நமது வாழ்வுக்கென்று தரிசனமாக வந்தால்‌ எவ்வளவு 
. தேவனுடைய திட்டமனைத்தும்‌ ஒவ்வொரு குறிப்பாக நம்முடைய 
கைகளில்‌ கிடைத்தால்‌ நன்றாயிருக்கும்‌. அதைவிட ஒரு சத்தம்‌ நம்மிடம்‌ 
பேசினால்‌ நல்லதல்லவா! ம்‌ எவ்வளவு நன்றாக இருந்தாலும்‌, 
இப்படிப்பட்ட நேரடியான உறவுமுறைகள்‌ நம்முடைய அடிப்படை விசுவாசம்‌ 
தேவையில்லை என்றாக்கி விடும்‌. நமது வாழ்க்கையில்‌ செல்லும்‌ பாதை 
தேவனால்‌ வழிநடத்தப்பட வேண்டும்‌. ஒரு வேளை தேவன்‌ எங்கு வழி 
நடத்துகிறார்‌ என்று தெரியாமல்‌ இருக்கலாம்‌. அதிலும்‌ தேவன்‌ வழிநடத்துகின்றார்‌ 
என்ற சிந்தனை மிகச்‌ சிறந்ததாகும்‌. உன்‌ வாழ்விலும்‌ அவர்‌ வழி நடத்துகிறார்‌ 
என்று உறுதியான நம்பிக்கையில்லாமல்‌ அவரைப்‌ பின்பற்றுகிறேன்‌ என்று நீ 
சொல்வது வீணாக இருக்கும்‌. அர்த்தத்தோடு அவரைப்‌ பின்செல்லப்‌ பார்‌. 





தலைசிறந்த குற்றவாளி - பாகம்‌ , 


நாள்‌ 321 


நீங்கள்‌ ஜீவனுள்ள 
தேவனுடைய 
ஆலயமாயிருக்‌ 
கிறீர்களே. 

2 கொரிந்தியர்‌ ௨/௪ 


சவுதி அரேபியா : போதகர்‌ வாலி 


போதகர்‌ வாலி ஜெபித்தார்‌, “ஆண்டவரே இந்த இரவில்‌ எதுவேண்டு மென்றாலும்‌ 
நடக்கும்‌. ஆனால்‌ தயவு செய்து எனது உயிரை எடுக்க அனுமதிக்க வேண்டாம்‌.” 


அடிகள்‌ தொடர தன்னைத்‌ துன்பப்படுத்தின சவுதி சேவகர்களுக்காக 
போதகர்‌ வாலி தொடர்ந்து ஜெபித்தார்‌. அப்படி ஜெபிக்கும்போது நம்முடைய 
சரீரங்கள்‌ தேவ ஆவியின்‌ ஆலயம்‌ என்று சொல்லும்‌ பல வேதவாக்கியங்கள்‌ 
அவர்‌ மனதிற்கு வந்தது. 

வாலி ஜெபித்தான்‌, “தேவனே, உமது ஆலயமாக என்னை அனுமதித்‌ 
ததற்காக உமக்கு நன்றி. சத்துருவால்‌ சிதைக்கப்பட்டு சேதமடைந்த ஒரு 
ஆலயம்‌ உமக்குத்‌ தேவை இல்லை என்று நான்‌ நம்புகிறேன்‌. நீர்‌ மகிமை 
நிறைந்த உன்னதமான வாசஸ்தலத்தில்‌ குடியிருப்பதால்‌ என்‌ சரீரத்திற்கு நல்ல 
ஆரோக்கியம்‌ கிடைக்கும்படி வேண்டுகிறேன்‌. இந்த கொடுமையாளர்கள்‌ 
எவ்வளவாக என்‌ சரீரத்தைச்‌ சிதைத்தாலும்‌, அதன்‌ காயங்கள்‌ ஆறினபின்‌ 
அதில்‌ மேலும்‌ நீர்‌ மகிமைப்பட வேண்டும்‌. என்னுடைய சரீர சிதைவை வேறு 
யாரும்‌ பார்க்கக்‌ கூடாது.” 

போதகர்‌ வாலியின்‌ முதுகையும்‌, கால்களையும்‌ பிரம்புத்தடிகளால்‌ அடித்ததால்‌ 
அவருடைய கை கால்கள்‌ விளங்காமல்‌ போனது. இந்த கிறிஸ்தவனைத்‌ 
தொடர்ந்து அடிக்க முடியாத அளவுக்கு சோர்ந்து போனபின்‌, இறுதியாக, 
அவரை அறைக்குள்‌ இழுத்து கதவை மூடினார்கள்‌. 

வாலி பலமணி நேரங்கள்‌ ஜெபித்தபின்‌ சரியான உறக்கம்‌ வந்தது. அப்போது 
தேவனுடைய தொடுதலையும்‌ குணமாக்கும்‌ வல்லமையையும்‌ உணர்ந்தார்‌. 
அவர்‌ கண்விழித்த போது, தன்னுடைய கைகளும்‌ கால்களும்‌ 
குணமடைந்ததைக்‌ கண்டார்‌. அடியினால்‌ இருந்த வேதனையும்‌, அறவே அற்றுப்‌ 
போயிற்று. தேவன்‌ தன்னைக்‌ குணமாக்கினதைக்‌ கண்டு வாலி மிகவும்‌ 
ஆச்சரியமடைந்தான்‌. 


போதகர்‌ வாலி தனது சரீர சுகத்திற்காக ஜெபித்ததினால்‌ தனது விசுவாசத்தில்‌ 
அத்து மீறினாரா? தனது ஜெபத்தில்‌ வேத வாக்கியங்களைப்‌ பயன்படுத்தினதால்‌ 
அளவு மீறினாரா? இல்லை, உண்மையில்‌, போதகர்‌ வாலி வேத வாக்கியங்கள்‌ 
சொன்னபடி செய்தால்‌ நலமாயிருக்கும்‌. எனினும்‌, தேவனுடைய வார்த்தையை 
அறியாமல்‌ இதைச்‌ சாதிப்பது கடினம்‌, உனக்குத்‌ தேவையான நேரத்தில்‌, 
சம்பந்தப்பட்ட வேத வாக்கியங்களில்‌ எத்தனை உன்னால்‌ நினைவு கூற முடியும்‌? 
நீ வேதவாக்கியங்களை அனுதினம்‌ அடிக்கடி வாசிக்கும்‌ பழக்கம்‌ இல்லாமல்‌ 
அதை உன்‌ உள்ளத்தில்‌ காப்பது அரிது. 


321 





இயேசு கூறின வார்த்தைகளை இங்கு 
தியானிக்கிறேன்‌: 
“குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ... அவன்‌ 
நித்திய ஜீவனை அடைவான்‌” (யோவான்‌ 3:19. நான்‌ 
குற்றவாளிகளில்‌ ஒருவன்‌. மனீதர்‌ மிருகங்களைப்‌ 
போலாகலாம்‌ என்று கூறுவது தரங்கெட்ட 
நாள்‌ 322 பேச்சாகும்‌. மிருகங்கள்‌ பாவஞ்செய்யாதவை. 
ஆனால்‌ சிறையில்‌ ஏன்னைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களின்‌ கேவலமான 
நடத்தையை மிருகங்கள்‌ அடையமுடியாது. 
இந்தக்‌ குற்றவாளிகளின்‌ நடுவிலிரு.ப்பதைவிட ஓர்‌ 
புல்லணையில்‌ இலேசாக இளைம்பரறலரம்‌. 
அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும்‌ அங்க 
அசைவுகளும்‌ தீட்டானவை.” அவர்கள்‌ தொண்டை 
திறக்கப்பட்ட பிரேதக்குழி.. அவர்கள்‌ லாய்‌ 
சமிப்பினாலும்‌ கசப்பினாலும்‌ நிறைந்திருக்கிறது” 
(ரோமர்‌ 3:13-14) 
இந்தவித மோசமான குழ்நிலைகளுக்கெதிரே 
தேவனுடைய அன்பு தனித்து பீரகாசிக்கிறது. 
ஏனெனில்‌ இப்படிப்பட்ட மோசமான மனிதர்‌ 
யாராயிருந்தாலும்‌, அவர்கள்‌ விசுவாசிக்கும்போது 
நித்திய ஜீவனைப்‌ பெறும்‌ வரய்ப்பு உண்டு. இந்த 
நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கும்படிக்கு 
தேவன்‌ ஏன்னைச்‌ சிறைச்சாலைக்கு அனுப்பீனார்‌. 


ஒரு ரஷ்ய கிறிஸ்தவ விசுவாசியின்‌ கடிதத்தில்‌ பங்கு. 


த 





தலைசிறந்த விடுமுறை 


நாள்‌ 323 


சமயம்‌ வாய்த்தாலும்‌ 
வாய்க்காவிட்டாலும்‌ 
இரக்கரதையாய்த்‌ 
திருவசனத்தை 
பீரசங்கம்‌ பண்ணு. 
2 தீமோத்தேயு 4:2 


ஈரான்‌ : ஒரு கடற்கரை பட்டணம்‌ 


போதகரின்‌ மனைவி இயேசு கிறிஸ்துவுக்காக நடமாடும்‌ சாட்சியாக 
இருந்தாள்‌. அவள்‌ ஈரானிய முஸ்லீம்களுக்கு ஆயிரக்‌ கணக்கான வேதாகமங்‌ 
களையும்‌, 5,000-க்கும்‌ மேலான “ஜீஸஸ்‌” படக்காட்சி நகல்களையும்‌ விநியோகம்‌ 
செய்திருந்தாள்‌. 

கடற்கரை பட்டணத்தில்‌ விடுமுறைக்குச்‌ சென்ற அவர்கள்‌ ஒரு அங்காடிக்குள்‌ 
நுழைந்தார்கள்‌. குறிப்பிட்ட வெவ்வேறுப்‌ பொருட்களைத்‌ தேடும்படியாக அவர்கள்‌ 
இருவரும்‌ பிரிந்துப்‌ போனார்கல்‌. 

போதகர்‌ திரும்பி வந்தபோது தனது மனைவி ஒரு ஜனக்‌ கூட்டத்தினிடம்‌ 
இயேசுகிறிஸ்துவைக்‌ குறித்துப்‌ பேசிக்கொண்டிருந்ததைக்‌ கண்டார்‌. 

இரகசிய போலீஸ்‌ அங்கு இருக்கிறார்களா என்று நோட்டமிட்டு, தன்‌ 
மனைவியை வேகமாக வெளியே அழைத்து வந்து தங்கள்‌ காரில்‌ அமர்த்தி, 
கண்ணே நாம்‌ விடுமுறையில்‌ இருக்கிறோம்‌. நாம்‌ அதை இங்கே செய்வதில்லை 
என்று நான்‌ நினைத்தேன்‌ என்றார்‌. 

அவள்‌ அவருடைய கண்ணை உற்றுப்‌ பார்த்து “அங்கு இயேசுவை அறியாத 
அநேகர்‌ இருக்கிறார்கள்‌ அவர்கள்‌ மரித்து நரகம்‌ சென்றால்‌ நீயே அதற்குப்‌ 
பொறுப்பாளி என்றாள்‌. குற்றவுணர்வு கொண்ட போதகர்‌, காரைப்‌ பின்னாலே 
திருப்பி அதே அங்காடிக்குள்‌ நுழைந்தனர்‌. அவருடைய மனைவி சீக்கிரமாக 
வேதவாக்கியத்தையும்‌ ஜீஸஸ்‌ படக்காட்சிகளையும்‌ விநியோகஞ்‌ செய்ய 
ஆரம்பித்தார்‌. 

ஒரு பெண்‌ எதிராக முன்‌ வந்து கண்ணீருடன்‌ “நீங்கள்‌ கொடுத்ததற்கு 
மிக்க நன்றி 5 வருடங்களாக ஒரு வேதாகமத்திற்காக ஜெபித்துக்‌ கொண்டிருந்‌ 
தேன்‌. இப்போது கர்த்தர்‌ என்‌ ஜெபத்திற்கு பதில்‌ அளித்தார்‌” என்றாள்‌. 


செய்‌. 


323 








தலை சிறந்த பதில்‌ 


வட ஆப்ரிக்கா : ஒரு புதிய விசுவாசி 


நாள்‌ 324 


தேவனே, நான்‌ 
உம்மை நோக்கிக்‌ 
கெஞ்சுகிறேன்‌, 
எனக்குச்‌ செவி 
கொடுக்கிறீர்‌. 
சங்கீதம்‌ 17:6 


324 





“இப்படிப்பட்ட கூட்டங்களை நீங்கள்‌ ஏன்‌ தொடர்ந்து நடத்திக்‌ கொண்டிருக்‌ 
கிறீர்கள்‌? “உங்கள்‌ அயலகத்தார்‌ உங்களைக்‌ குறித்து எங்களிடம்‌ புகார்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌ என்று நீங்கள்‌ நினைக்கிறீர்களா?” என்று இரகசிய காவலர்‌ 
அந்த கிறிஸ்தவனிடம்‌ கேட்டார்‌. 

ஏற்கனவே, இருபது பேரை கிறிஸ்துவினிடம்‌ வழி நடத்திய, அந்த வாலிபன்‌ 
ஓரு புதிய கிறிஸ்தவன்‌ தேவனே நாங்கள்‌ ஒன்று சேர்ந்து ஆராதிக்க எங்களுக்கு 
ஓரு இடத்தை ஆயத்தப்படுத்தும்‌ என்று அவர்கள்‌ ஜெபித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 

வட ஆப்ரிக்கக்‌ கிறிஸ்தவர்கள்‌ மூன்று வார காலமாக, ஒரு அடுக்கு மாடி 
கட்டிடத்தில்‌ சட்ட விரோதமாக கூடி ஆராதித்தது அவர்களுடைய கைதுக்கு 
காரணமாய்‌ இருந்தது, அயலகத்தார்கள்‌ அவர்களுடைய பாடலையும்‌, ஆராதனை 
யையும்‌, கேட்டு, கரகசிய பாதுகாவலர்களிடம்‌ புகார்‌ மனு கொடுத்தார்கள்‌. 
மூன்று முறை அந்த இளம்‌ விசுவாசி விசாரணைக்‌ குட்படுத்தப்பட்டான்‌. 

மூன்றாவது முறை விசாரணையின்‌ போது, “நீ இஸ்லாமுக்கு விரோதமாக 
பேசுகிறாயா?” என்று அந்த அதிகாரி கேட்டார்‌, “இஸ்லாமுக்கு விரோதமாக 
நாங்கள்‌ ஒன்றும்‌ செய்யவில்லை. நாங்கள்‌ இயேசுவை வணங்குகிறோம்‌.” 
இஸ்லாமுக்கு விரோதமாக நான்‌ பேசினதில்லை” என்று அந்த கிறிஸ்தவன்‌ 
பதிலளித்தான்‌. 

“எங்கள்‌ தலைவர்களுக்கு விரோதமாக பேசுகிறீர்களா?” 

“ஓல்லை, ஐயா, இயேசு எங்களுக்குப்‌ போதித்தது போல, எங்கள்‌ 
தலைவர்களுக்காக நாங்கள்‌ ஜெபிக்கிறோம்‌” 

“நங்கள்‌ ஒன்றாக கூடுகிறதற்கு ஏன்‌ வேறொரு இடத்தை ஆயத்தப்படுத்தக்‌ 
கூடாது” அப்பொழுது உங்கள்‌ அயலகத்தார்‌ உங்களைக்‌ குறித்து புகார்‌ 
கொடுப்பதை நிறுத்தி விடுவார்கள்‌. “ஐயா, முறையான அனுமதி இல்லாமல்‌ 
அது எப்படி இயலும்‌? என்று பதில்‌ அளித்தார்கள்‌. 

அந்த அதிகாரி மேசை அருகே சென்று, அதிலிருந்து ஒரு 
விண்ணப்பத்தாளை வெளியே எடுத்து சில நிமிஷங்களில்‌ சிலவரிகளை எழுதி 
அந்த தாளை கிறிஸ்தவனிடம்‌ கொடுத்தார்‌. நீண்ட காலமாக பயன்படுத்தாமல்‌ 
இருந்த ஒரு ஆலய கட்டிடத்தை கிறிஸ்தவர்கள்‌ ஒன்று சேர்ந்து ஆராதிக்க, 
பயன்படுத்தும்‌ உரிமையைக்‌ கொடுத்தார்‌. ஒரு அழகான கட்டிடம்‌ அரசினால்‌ 
வழங்கப்பட்டது; அவர்களது ஜெபத்திற்கு கிடைத்த வெற்றி ஆகும்‌. 


விரும்புவார்‌. அவருடைய பதில்‌ “இல்லை”' என்று வரும்போது நாம்‌ ஏமாந்து 
போகிறோம்‌. அவருடைய ஆம்‌ என்ற பதிலுக்கு ஏற்ற நேரமாக இல்லாமல்‌ இருக்கலாம்‌. 
நம்முடைய வேண்டுதல்‌ சரியான குறிக்கோளை எட்டியிருப்பதால்‌ அவருடைய பதில்‌ 
“போ” என்று இருக்கலாம்‌. சரி சமயம்‌ வரும்வரை ஆவிக்குரிய ஆயத்தமுள்ளவர்களாய்‌ 
இருப்போம்‌. இப்போதைய உன்னுடைய ஜெபத்திற்கு தேவனுடைய பதில்‌ என்ன? 


அத்து மீறின தயக்கம்‌ 


ஈரான்‌ : போதகர்‌ ரூபக்‌ 


நடு இரவு வெகு நேரமானதால்‌ கைதி மிகவும்‌ ஆயாசமாக இருந்தான்‌. அவன்‌ 
தன்னந்தனியாக தேவன்‌ தன்னை பலப்படுத்தும்படியாக 28 நாட்கள்‌ 
தனியறையில்‌ ஜெபித்துக்‌ கொண்டிருந்தான்‌. தன்னுடைய சிறைக்கதவு 
தட்டும்போது இளைப்படைந்தவனாக சினமடைந்தான்‌. 
நாள்‌ 325 
சேவகன்‌, “உம்மோடு இயேசுவைக்‌ குறித்துப்‌ பேச விரும்புகிறேன்‌” 
என்றான்‌. போதகர்‌, நீ போய்‌ விடு உன்னோடு பேச நான்‌ விரும்பவில்லை 
என்று முணுமுணுத்தார்‌. ஆனால்‌ சேவகன்‌, நீர்‌ என்னோடு, பேசியே தீர 
வேண்டும்‌, நீ ஒரு போதகன்‌ என்றான்‌. அந்த இளம்‌ ஈரானிய சேவகனுக்குப்‌ 
பல கேள்விகள்‌ இருந்தன. 
அவன்‌ கிறிஸ்தவத்துக்கும்‌ இஸ்லாமுக்கும்‌ அல்லாவின்‌ பாரமான 
நிபந்தனைக்கும்‌ பரம பிதாவின்‌ அன்பான அழைப்புக்கும்‌ உள்ள வேறு 
பாடுகளை அறிய விரும்பினான்‌. 4 மணி நேரமாக இருவரும்‌ பேசினார்கள்‌. 
போதகர்‌ அவனிடம்‌, கிறிஸ்தவ விசுவாசம்‌, இயேசுவின்‌ சிலுவை மரணத்தின்‌ 
எதிர்‌ பேசுகிறவர்கள்‌ மூலம்‌ பாவத்திலிருந்து இரட்சிப்பு, மற்றும்‌ வாழ்க்கையில்‌ இயேசுவை ஏற்றுக்‌ 
£ கொள்வது எப்படி என்பதை குறித்து விளக்கினார்‌. 
சத்தியத்தை 
A ல்‌ விடியற்காலை 4 1/2 மணிக்கு அவர்கள்‌ இருவரும்‌ கூடி ஜெபித்தார்கள்‌. 
அறியும்படி, தேவன்‌ தன்னுடைய கன்னங்களில்‌ தாரை தாரையாக கண்ணீர்‌ வடித்தவனாக அந்த 
அவர்களுக்கு, இளம்‌ சேவகன்‌ இயேசு கிறிஸ்துவை தன்‌ இதயத்தில்‌ ஏற்றுக்‌ கொண்டான்‌. 
மனந்திரம்புதலை போதகர்‌ தன்னுடைய கண்களில்‌ நீர்‌ வடிய அவனை தேவனுடைய ராஜ்யத்தில்‌ 
்‌ ... தேவன்‌ ஏற்றுக்‌ கொண்டதைக்‌ கண்ட அவர்‌ மனமகிழ்ந்தார்‌. 
அருளத்தக்கதாகவும்‌, அந்த சேவகன்‌ மனமாறியதைக்‌ கண்ட போதகர்‌ தனது வாழ்விலும்‌ ஒரு 
சாந்தமாய்‌ அவர்களுக்கு பெரிய மாற்றத்தைக்‌ கண்டார்‌. பின்னால்‌ அவர்‌ கூறியது என்னவென்றால்‌, 
பண்‌ “என்‌ வாழ்வில்‌ முதன்முறையாக என்‌ உள்ளத்தினின்று கசப்பு மாறியது.” 
ப்பர்‌ ட்ட தனது தேசத்திலுள்ள முஸ்லீம்கள்‌ மேலும்‌ தன்னைச்‌ சிறைபிடித்த சேவகர்‌ 
மேலும்‌ அன்பு பிறந்தது. அதன்‌ பின்பு அவருடைய ஊழியம்‌ வெகு விரைவாக 
வளர்ந்தது. 


2 தீமோத்தேயு 2:25 


ஒரு வீட்டிலுள்ள பழமையான பொருள்‌ தனது அழகை இழந்தாலும்‌, பல 
சந்ததிகள்‌ கடந்துப்‌ போற்றி காக்கப்படுகிறது. தாத்தா பாட்டிக்‌ காலத்திலுள்ள 
ஆடை ஆபரணங்களில்‌ தூசி படாமல்‌ பாதுகாப்பதும்‌ வழக்கமாகியுள்ளது. அதைப்‌ 
போலவே அன்பில்லாதவர்களிடம்‌ தேவன்‌ அன்பை செலுத்துகிறார்‌. 
தகுதியற்றவைகளில்‌ தகுதியைக்‌ காண அவர்‌ உதவுகிறார்‌. அவருடைய அன்பு 
நமது பாவங்களை மூடுகிறது போல, பிறருடைய பாவங்களை மூடும்படி 
உதவுகிறது. முயற்சியுடன்‌ பயிற்சி செய்துபார்‌. உன்னால்‌ நேசிக்க 
முடியாதவர்களை, அவருடைய கண்களினூடே கண்டு நேசிக்கும்படி தேவனிடம்‌ 
ஊக்கமாக உதவி கேள்‌. 


325 











தலைசிறந்த மிஷனரி 


இரியன்்‌ ஜெயா : ஸ்டான்லி ஆல்பர்ட்‌ டேல்‌ 


நாள்‌ 326 


உலகத்தையும்‌ 
அவர்கள்‌ உள்ளத்தில்‌ 
வைத்திருக்கிறார்‌. 
பிரசங்கி 311 


326 


ஒவ்வொன்றாக தனது சரீரத்தில்‌ பதிந்த அம்புகளை ஸ்டான்லி ஆல்பர்ட்‌ டேல்‌ 
வெளியே இழுத்து அந்த பிரம்பு குச்சிகளை தனது முட்டில்‌ வைத்து 
ஒவ்வொன்றாக உடைத்தார்‌. அவருடைய ஒவ்வொரு காயங்களிலிருந்தும்‌ இரத்தம்‌ 
பீறிட்டி அவர்‌ நின்று கொண்டிருந்த நதிக்கரை மேட்டில்‌ சிந்திக்‌ கொண்டிருந்தது. 
இதைக்‌ கண்டுக்‌ கொண்டிருந்த யாலி சேவகர்கள்‌ அந்த வெள்ளை மனிதனைக்‌ 
கண்டு பயந்து அவன்‌ ஒரு சாமி, அல்லது அழிவில்லாதவன்‌ என்று கூவினார்கள்‌. 


இந்த யாலி மக்கள்‌ ஏற்கனவே ஆல்பர்ட்டை வேறொரு கிராமத்தில்‌ அவரைக்‌ 
கொல்ல முயன்றிருந்தனர்‌. ஏனெனில்‌, அவரைப்‌ பின்பற்றின விசுவாசிகள்‌, 
அவர்களுடைய விக்கிரகங்களையும்‌, ஆவிகளைப்‌ பணியும்‌ குடிசைக்‌ கோவில்‌ 
களையும்‌ எரித்திருந்தனர்‌. அவர்கள்‌ ஆல்பர்ட்டை சுட்டாலும்‌ ஒரு சிரஞ்சீவியைப்‌ 
போல்‌ அவர்களிடமிருந்து தப்பி கடந்து சென்ற, அவருடைய காயங்கள்‌ முற்றிலும்‌ 
ஆறிவிட்டன. 

ஆல்பர்ட்‌ இன்றைய இந்தோனேஷியாவின்‌ மலைப்‌ பகுதியான இரியன்‌ 
ஜெயாவை வந்தடைந்தார்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ அன்பை பகரும்படி 1960-ல்‌ 
இங்கு வந்து சேர்ந்தார்‌. இப்போது கூச்சலிட்ட நூற்றுக்‌ கணக்கான சேவகர்கள்‌ 
அம்புகளை எய்ய ஒவ்வொன்றாக தன்‌ சரீரத்திலிருந்து வேகமாக பிடுங்கி 
எறிந்தான்‌. இந்த யாலிகளுக்கு ஆல்பர்ட்டின்‌ சரீரத்தில்‌ தங்கியிருந்த ஆவி மிக 
வும்‌ வல்லமை உள்ளது என்று எச்சரிப்புக்‌ கொடுக்கப்பட்டிருந்தது. இறுதியாக, 
டேல்‌ மற்றும்‌ சஹ மிஷனெரி கீழே மயக்கமுற்று விழுந்தனர்‌. அறுபதுக்கும்‌ 
மேலான அம்புகள்‌ அவர்கள்‌ காலடியில்‌ குவியலாக விழுந்துக்‌ கிடந்தன. 
அப்படியே விட்டுவிட்டால்‌ மீண்டும்‌ அவர்கள்‌ உயிரோடு எழுந்து விடுவார்கள்‌ 
என்று மரித்த அவர்கள்‌ உடலை கண்டம்‌ கண்டமாக வெட்டிப்‌ போட்டார்கள்‌. 

தங்களுடைய பள்ளத்தாக்கில்‌ சுவிசேஷ நற்செய்திக்கு முடிவு கட்டி விட்டதாக 
யாலி இனத்தவர்‌ எண்ணினர்‌. ஆனால்‌ அது முடிந்து போகவில்லை. வேறு 
கிறிஸ்தவர்கள்‌ தொடர்ந்து நற்செய்திப்‌ பணியை செய்தபோது ஆல்பர்ட்டை 
சுட்டுக்‌ கொன்ற அநேக யாலி இனமக்கள்‌ மனந்திரும்பிக்‌ கிறிஸ்தவர்‌ 
களானார்கள்‌. அவர்களுடைய சாமியாருடன்‌ அநேக யாலி மக்கள்‌ சேர்ந்து 
இயேசுவை இப்போது கொண்டாடுகிறார்கள்‌. 


யாலி மக்கள்‌ ஆல்பர்ட்டின்‌ சரீரம்‌ அழியாதது என்று நம்பினது போல, மரணம்‌ 
அவருக்கு முடிவானதல்ல. ஆல்பர்ட்‌ இறந்து போன பின்‌, தொடர்ந்து ஊழியம்‌ 
செய்த தேவ மக்கள்‌ மூலமாக நித்தியத்தைக்‌ குறித்து யாலி மக்கள்‌ 
கேள்விப்பட்டனர்‌. அவர்கள்‌ தேவனைக்‌ குறித்து யாலி மக்களிடம்‌ பகர்ந்தார்கள்‌. 
உன்னுடைய கடந்த வாரத்தில்‌ எந்த சம்பவங்கள்‌, ஆட்கள்‌, காரியங்கள்‌ உனது 
நேரத்தை ஆட்கொண்டனர்‌? அடிக்கடி நமது வாழ்வில்‌ நித்தியமில்லாத சில 
காரியங்கள்‌ - அழுக்குத்‌ துணிகள்‌, ஒலிக்கிற தொலைப்பேசிகள்‌, வீட்டை சுத்தம்‌ 
செய்தல்‌, மற்றும்‌ விளையாட்டுகள்‌ முதலானவைகள்‌ நம்மை ஆட்கொள்வது 
சகஜம்‌. ஆனால்‌ ஆல்பர்ட்‌ டேலின்‌ கதையின்‌ மூலமாக நித்தியத்திற்குச்‌ சம்பந்‌ 
தப்பட்ட காரியங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்று நினைஷட்டப்‌ 
படுகிறோம்‌. நித்தியத்துக்கடுத்த காரியங்களுக்கென்று உங்கள்‌ அனுதின வாழ்க்‌ 
கையில்‌ என்ன செய்கிறீர்கள்‌? இல்லாவிட்டால்‌, என்ன செய்யப்‌ போகிறீர்கள்‌? 








மற்றொரு தலைசிறந்த கவிதை 


ரஷ்யா : அலெக்ஸாண்டர்‌ ஸற்ட்செபா 


நாள்‌ 327 


ஒருவரும்‌ கெட்டுப்‌ 
போகாமல்‌ எல்லாரும்‌ 
மனந்திரும்ப 
வேண்டும்‌ என்று 
விரும்பி, நம்மேல்‌ 
நீடிய பொறுமையுள்ள 
வராயிருக்கிறார்‌. 

2 பேதுரு 3:9 


கம்யூனிஸப்‌ பட்டாளத்தைச்‌ சேர்ந்த ரஷ்ய சேவகனான அலெக்ஸாண்டர்‌ 
ஸற்ட்செபா யுத்தக்‌ களத்தில்‌ மரித்தபோது அவனுடைய சீருடையிலிருந்து 
இந்த கவிதை கண்டெடுக்கப்பட்டது: 


என்னைக்‌ கேளும்‌, ஓ தேவனே, என்‌ வாழ்நாள்‌ முழுவதிலும்‌ 
ஒருபோதும்‌ உம்மிடம்‌ பேசலையே. 

ஆனால்‌ இப்போதும்‌ உமக்கு எனது வாழ்த்துக்களைச்‌ 
சமர்ப்பிக்க விரும்புகிறேன்‌. 

என்‌ சிறுவயது முதல்‌ நீர்‌ இல்லை என்று கற்பித்தனர்‌, 
நானோ அஞ்ஞானபோலதை நம்பினேன்‌. 

உமது கிரியைகளை என்றுமே தியானித்ததில்லை - ஆயினும்‌ 
எனது சிறை ஜன்னலினூடே நான்‌ கண்டிருந்த 
விண்மீன்கள்‌ என்னை உலுக்கி நான்‌ கேட்டிருந்த 
பொய்யை மறுக்கச்‌ செய்தன. 

என்‌ தேவனே, உமது நேசக்கரம்‌ நீட்டுவீரா என்னிடம்‌? 
நான்‌ உம்மிடம்‌ சொல்வதை நீர்‌ புரிவீர்‌. 

இந்த இரவினூடே உமது மின்னலடிக்க நான்‌ பெற்ற 

தவம்‌ ஏனோ? அது நின்‌ பாக்கியமே! 

இதற்குமுன்‌ நான்‌ உமது நண்பனாக நடக்கவில்லை யெனினும்‌ 
நான்‌ உம்மிடம்‌ சேர்கையில்‌ ஏற்றுக்‌ கொள்வீரோ? 

எனக்கு நடப்பதைக்‌ காணும்‌ என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
நான்‌ ஏன்‌ அழுகிறேன்‌? என்‌ கண்கள்‌ திறந்தனவே, 

என்‌ தேவனே, நான்‌ மீண்டும்‌ திரும்பாதவன்‌ போல்‌ 
அப்பால்‌ செல்கிறேன்‌, பிரியா விடையுடன்‌. 
வினோதமல்லவா? எனக்கு மரண பயமில்லை. 


இரத்த சாட்சிகள்‌ தேவனுடைய உண்மையை நமக்குப்‌ போதிக்கின்றனர்‌. அவர்‌ 
சமாதானம்‌, அன்பு மற்றும்‌ பாதுகாப்பு அதில்‌ விளங்குகிறது. ஆனால்‌ இரத்த 
சாட்சிகளின்‌ கதை அவர்களைப்‌ பற்றி மட்டும்‌ இல்லாது, அவர்கள்‌ 
சத்துருக்களைப்‌ பற்றியும்‌ பேசுகிறது. கம்ழனிஸத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்‌ 
கொண்டவர்கள்‌ கதையின்‌ மறுபக்கத்தை விவரித்கின்றனர்‌. அவர்கள்‌ தேவனது 
பொறுமை, இரக்கம்‌, மன்னிக்கச்‌ சித்தங்கொள்வதற்கு ஆயத்தத்தை 
வெளிப்படுத்துகின்றனர்‌. நம்மை நேசிக்கும்‌ தேவன்‌ தமது நேசகுமாரனை நாம்‌ 
அறிந்து இரட்சிப்படைய காத்திருக்கிறார்‌. அதுவே வல்லமை நிறைந்த இரத்த 
சாட்சிகளின்‌ சாட்சி உன்னுடையது எப்படி? 


327 








மிக பயங்கர ஆபத்து 


ஆப்கானிஸ்தான்‌ : எரிக்‌ மற்றும்‌ ஈவ்‌ பேரன்ட்சன்‌ 


நாள்‌ 328 


328 


ஈவ்‌ பேரன்ட்சன்‌ மற்றும்‌ அவரது கணவர்‌, எரிக்கிடத்தில்‌ உதவி மற்றும்‌ 
மருந்துகள்‌ கேட்டு பலமைல்கள்‌ தூரம்‌ மக்கள்‌ கடந்து வருவார்கள்‌. 

அவர்களுடைய சிறிய வீடு ஆப்கானிஸ்தானிலுள்ள தாபூலில்‌ இருந்தது. 
ஆயிரக்கணக்கான ஆப்கானிஸ்தான்‌ முஸ்லீம்‌, கிறிஸ்தவ மக்களுக்கு, 
ஆப்கானிஸ்தான்‌ ஒரு நம்பிக்கையின்‌ இடமாக மாறினது. யார்‌ இவர்களிடம்‌ 
கேட்டாலும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ ஊழியம்‌ செய்கிறதற்கு நாங்கள்‌ இங்கே 
வந்திருக்கிறோம்‌ என்று சொல்வார்கள்‌. அவர்களின்‌ பணி எதிர்ப்புகளின்‌ 
மத்தியில்‌ ஒரு இலக்கை உருவாக்கியது. 

எரிக்கும்‌ ஈவும்‌ 1980-ல்‌ ஒரு குறுகிய விடுமுறைக்குச்‌ சென்று யுத்தத்தினால்‌ 
பாழடைந்த ஜனங்களிடத்திற்கு வேகமாக திரும்பி வந்தனர்‌. அவர்களை 
வழியனுப்பிய சிலர்‌ “நீங்கள்‌ எப்படி அங்கே போகலாம்‌”? என்றும்‌, வேறு 
சிலர்‌ உங்களுக்கு கவலையில்லையா? ஆபத்து நிறைந்ததாயிற்றே?” என்றும்‌ 
கேட்டனர்‌. 

எரிக்‌ மற்றும்‌ ஈவ்‌ ஆபத்தை நோக்காமல்‌ வாய்ப்புகளை நோக்கினார்கள்‌. 
அவர்கள்‌ தீர்க்கமான தீவிரவாதிகளை நோக்காமல்‌ தீர்க்கமான கிறிஸ்தவர்களை 
நோக்கினார்கள்‌. ஈவ்‌ கூறினார்‌, “எனக்கு ஒரே ஒரு ஆபத்து மட்டும்‌ தெரியும்‌. 
தேவனுடைய சித்தத்தின்‌ மையத்தில்‌ காணப்படாமல்‌ இருப்பதே அந்த பெரிய 
ஆபத்து” என்றாள்‌. 

அவர்கள்‌ ஆப்கானிஸ்தானுக்குத்‌ திரும்பினவுடன்‌ தங்கள்‌ புதிய கிறிஸ்தவ 
விசுவாசிகளோடு கூடுமிடமாகிய தங்கள்‌ வீட்டில்‌ ஐந்து மற்றும்‌ மூன்று 
வயதுடைய பிள்ளைகளுடன்‌ இருக்கையில்‌ தாக்கப்பட்டார்கள்‌, அவர்கள்‌ கொடிய 
ஆயுதங்களால்‌ தாக்கப்பட்டு, தங்கள்‌ குழந்தைகளை அனாதைகளாய்‌ விட்டு 
மரித்தார்கள்‌. ஆனாலும்‌, தங்கள்‌ கடைசி தருணத்தில்‌ சமாதானத்துடன்‌ 
இறந்தார்கள்‌. 

இந்த இரட்டைக்‌ கொலைக்கு சில நாட்கள்‌ முன்பு, சகோ. ஈவின்‌ தாயார்‌, 
எரிக்‌ மற்றும்‌ ஈவ்‌ பரலோகத்தில்‌ இருப்பதையும்‌, தூதர்கள்‌ அவர்கள்‌ தலைகளில்‌ 
தங்கக்‌ கிரீடங்கள்‌ வைக்கிறதையும்‌ கண்டார்கள்‌. அந்த தரிசனம்‌ அவர்களுக்கு 
மிகுந்த பலனைக்‌ கொடுத்தது. அதினால்‌ பின்பு அவர்கள்‌ கொலைச்‌ 
செய்யப்பட்டதைக்‌ கேள்விபட்ட போது அதிக பாதிப்பில்லாமல்‌ இருந்தார்கள்‌. 


ஒரு முஸ்லீம்‌ நாட்டில்‌ கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள்‌ செய்வது ஆபத்துக்கு 
ஏதுவானவைகள்‌, எனினும்‌ ஈவ்‌ மற்றும்‌ எரிக்‌ இந்த ஆபத்தை முற்றிலும்‌ 
வேறுவிதமாக கண்டார்கள்‌. அவர்களுடைய நண்பர்கள்‌, காபூல்‌ ஆபத்தானது 
என்று கூறுகையில்‌ இவர்கள்‌ அந்த காபூலை விட்டு வேறு எங்கும்‌ குடியிருக்க 
முடியாது என்று பதிலளித்தனர்‌. அதை தேவனுடைய சித்தம்‌ என்றும்‌, தங்கள்‌ 
அழைப்பு என்றும்‌ கண்டார்கள்‌. நாம்‌ தேவனுடைய ஈவில்‌ சஞ்சரிக்கத்‌ தவறினால்‌ 
தேவனுடைய பாதுகாப்பை அல்லத்‌ தட்டுகிறோம்‌. தேவசித்தத்திற்கு வெளியே 
இருப்பதை, நாம்‌ பெரிய ஆபத்தாக கருத வேண்டும்‌ தற்பாதுகாப்புக்காக தேவ 
சித்தத்தை விட்டு நகர்ந்தால்‌, அது மிகப்‌ பெரிய ஆபத்தில்‌ நம்மைக்‌ கொண்டு 
போய்‌ சேர்க்கும்‌. எனவே மிகப்‌ பெரியக்‌ கழ்ப்படுதலுடன்‌, அடங்கியிருக்கக்‌ 
கற்றுக்‌ கொள்‌. 


நாள்‌ 329 


பரடில்லாமல்‌ பலனில்லை. சிலுவை சுமக்கரமல்‌ கிரீடம்‌ 
சடமுடியாது. இந்தப்‌ பாடத்தை ஏடுகளின்மூலம்‌ கற்க 
முடியாததால்‌ அதன்‌ சுவையை வழக்கமாக சுவைப்பது 
சீரமமானது. இந்த செழிப்பு நிறைந்த வாழ்வு வசதியான 
சூழ்நிலையில்‌ காணப்படாது, வரசனை இலை கசங்காமல்‌ 
வரசனை எண்ணெய்‌ எடுக்க முடியாது. திராட்சைப்பழம்‌ 
நசுங்காமல்‌ இனிய தீராட்ச ரசம்‌ கிடைக்காது. 


- ஒரு சீன கிறிஸ்தவன்‌ 


329 








மிக இறுக்கமான பிடி 


நாள்‌ 330 


கர்த்தருடைய 


சொற்கள்‌ உருக்கி... 
புடமிடப்பட்ட சுத்த 


சொற்களாயிருக்கிறது. 
சங்கம்‌ 12:6 


330 





சீனா : சகோதரி லூ இங்‌ 


மணிக்கணக்காக கடும்‌ வேலை செய்து, மிகச்‌ சிறிதளவு போதாத உணவருந்தி 
வந்தப்பின்‌, சீனச்‌ சிறைக்‌ காவலர்‌ கைதிகளைப்‌ பார்த்து, உங்களில்‌ யாராவது 
கழிப்பறைகளைத்‌ தினமும்‌ கழுவ முன்‌ வருவீர்களா? என்று கேட்டனர்‌. பெண்‌ 
கைதிகள்‌ நடுவில்‌ நிசப்தம்‌ நிலவியது. 


இறுதியாக, சகோதரி லூ இங்‌ முன்னால்‌ அடியெடுத்து, தீட்டான அந்தப்‌ 
பணியை செய்ய ஒப்புக்‌ கொண்டாள்‌. சிறையில்‌ தன்னோடிருந்த சிறைப்‌ 
பெண்களுடன்‌ தனது விசுவாசத்தைப்‌ பகிர்ந்து கொள்ள இதுவே நல்ல சந்தர்ப்பம்‌ 
என்று கண்டாள்‌. அந்த சிறையிலிருக்கும்‌ வரை, நூற்றுக்‌ கணக்கான பெண்களை 
கிறிஸ்துவினிடம்‌ வழி நடத்தினாள்‌. 

லூ இங்கின்‌ தன்னார்வத்‌ தொண்டு எல்லோருக்கும்‌ அர்த்தமுள்ளதாக 
விளங்கியது. ஆனால்‌ அந்தப்‌ பணி மிகுந்த மன, உளைச்சலினூடே வெளிப்‌ 
பட்டது. சிறையிலடைக்கப்படும்‌ முன்‌ அவள்‌ தன்‌ கணவனுடன்‌ சேர்ந்து, 
சுவிசேஷப்‌ பணியாளர்களை ஓழுங்கு செய்து, சிறு குழுக்களாக அவர்களை 
சீனா தேசமெங்கும்‌ சிறு வீட்டு திருச்சபைகளை உருவாக்கும்‌ தன்னார்வத்‌ 
தொண்டர்களாகப்‌ பணி புரிந்தாள்‌. 

கம்யூனிஸ அதிகாரிகள்‌ லூ இங்கின்‌ தன்னார்வத்‌ தொண்டைக்‌ 
கண்டுபிடித்தவுடன்‌, அவளுடைய 12 வயது மகளை அவளுக்கெதிரில்‌ அடித்துக்‌ 
கொன்றார்கள்‌. இன்னும்‌ அவள்‌ கிறிஸ்துவின்‌ மேலுள்ள தனது சிறைவாழ்க்‌ 
கையிலிருந்து விடுதலை பெற்ற பின்பும்‌, தொடர்ந்து வீட்டுக்குழு திருச்‌ சபைகளை 
வளர்ப்பதில்‌ தீவிரமாக ஈடுபட்டாள்‌. 

இறுதியாக 1994-ல்‌ கம்யூனிஸ்டுகள்‌ “லூ இங்‌ அம்மா” என்று திருச்சபைகள்‌ 
இன்று அவளை அழைக்கும்‌ விதமாக பிறருக்கு பாடம்‌ கற்றுக்‌ தொடுக்க 
எண்ணினர்‌. அவளைப்‌ பாதாளச்‌ சிறையிலடைத்து வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
காலம்‌ கடத்தும்படி அடைத்து வைத்தனர்‌. கழிப்பறை வசதிக்காக ஒரு வாளியும்‌, 
உணவுக்காக சுத்தமில்லாத சோறும்‌ வழங்கப்பட்டது. 

அவள்‌ ஆச்சரியவிதமாக 1௦ ஆண்டுகள்‌ சென்று விடுவிக்கப்பட்டபோது, தனது 
சிறை வாழ்வை ஒரு தியாகமாக கருதினாள்‌. அது தனது வாழ்வில்‌, கிறிஸ்துவைக்‌ 
குறித்து ஒரு போதும்‌ அறிய வாய்ப்பில்லாதவர்களுக்கு அவரைப்‌ பற்றி கூறும்‌ 
நல்ல வாய்ப்பாகவே நினைத்தாள்‌. 
தன்னார்வத்‌ தொண்டு சிலர்‌ வாழ்வில்‌ புனிதமான பணியாக இடம்‌ பெற்றுள்ளது. 
அவர்கள்‌ தங்கள்‌ பள்ளிகளில்‌ சிறுவர்‌ மத்தியில்‌ தொண்டு செய்கின்றனர்‌. பெற்றோர்‌/ 
ஆசிரியருக்கு மாலை நேரங்களில்‌ உதவுகிறார்கள்‌. மாணவர்கள்‌ நன்றாக விளையாட 
பயிற்சி அளிக்கிறார்கள்‌. பிரபலம்‌ தராத இடங்களில்‌ மறைமுக சேவை 
செய்பவர்களையும்‌, தன்னார்வத்‌ தொண்டுகளையும்‌ காண்பதரிது. சிறப்பாக செவிலிய 
சேவை, ஆசிரம சேவை ஊனமுன்றோர்‌ மற்றும்‌ முதியோர்‌ இல்லங்களில்‌ 
காணப்படுகிற தூர்‌ நாற்றம்‌, அசுத்தம்‌ மற்றும்‌ அசெளகரியங்கள்‌ அவர்களை பிரிக்கிறது. 
ஆனால்‌ இயேசு எவ்வித மக்களோடு தமது நேரத்தைச்‌ செலவிட்டார்‌? வழக்கமாக 
எந்தத்‌ தன்னார்வத்தொண்டிலும்‌, கவனம்‌ மிக்க சிறந்த சேவை தேவைப்படுகிறது. 
ஆனாலும்‌ மிகவும்‌ அதிகமாக வெளியில்‌ நடமாடாமலும்‌ வசதி 
குறைவுள்ளவர்களுமானவர்களிடம்‌ சேவை செய்யும்‌ வாய்ப்புகளுக்காக எதிர்‌ 
நோக்குவது நல்லது. மற்றொரு சந்தர்ப்பம்‌ கிட்டினால்‌ அதை நழுவ விடாமல்‌ 
தன்னார்வத்‌ தொண்டு செய்யும்படி முந்திக்‌ கொள்ளுங்கள்‌. 


தலைசிறந்த “ஆவி” 


நாள்‌ 331 


அவர்கள்‌... 
பிலிப்புவினிடத்தில்‌ 
வந்து: ஐயா, 
இயேசுவைக்‌ காண 
விரும்புகிறோம்‌ என்று 
அவனைச்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்கள்‌. 
யோவான்‌ 12:21 


சீனா: மிஸாங்க்‌ மியாவோ 


சீனா சிறைகளில்‌ வேலை வாங்கும்‌ தன்மை மிகக்‌ கொடூரமானது. போதாத 
உணவும்‌ இல்லாத சூழ்நிலையில்‌ குளிர்மிகுந்த இரவுகளில்‌ போர்வையில்லாமல்‌ 
படுத்துக்‌ கிடந்து சிறைக்‌ கைதிகளின்‌ நடுவே கொள்ளைநோய்‌ பரவியது. 
குளிர்காலம்‌ ஆரம்பிக்கும்போது அங்கு இருந்த கைதிகளின்‌ எண்ணிக்கை 1300 
கைதிகள்‌ இருந்தனர்‌. வசந்தகாலம்‌ ஆரம்பமாகும்போது வெறும்‌ 250 கைதிகள்‌ 
மிஞ்சியிருந்தார்கள்‌. 


சுவிசேஷம்‌ அறிவித்த குற்றத்திற்காக மிஸாங்க்‌ மியாவோ தன்‌ விசுவாசத்தை 
அறிக்கை செய்ததற்காக இந்தச்‌ சிறைக்கு அனுப்பப்பட்டான்‌. அவனது 
ஐந்தாண்டு சிறை வாசமானது சிறைக்குள்‌ பிறகைதிகளிடம்‌ சுவிசேஷம்‌ 
அறிவித்ததால்‌ மூன்று மடங்கானது. 

அந்தப்‌ பயங்கர குளிரின்போது மிஸாங்க்‌ மியாவோ செத்துக்‌ கிடக்கிறான்‌ 
என்று சேவகர்கள்‌ எண்ணினர்‌. ஏறக்குறைய உறைந்துப்‌ போன அவன்‌ 
சரீரத்தில்‌ உயிரில்லை என்று காணப்பட்டது. ஆனால்‌ மிஸாங்கின்‌ “ஆவி” 
பிரியவில்லை. அவன்‌ ஜெபித்துக்‌ கொண்டிருந்தான்‌. சவக்கிடங்கில்‌ அவன்‌ 
வீசப்பட்டிருந்த நிலையில்‌, வெண்வஸ்திரம்‌ தரித்து பிரகாசமுள்ள யாரோ இருவர்‌ 
மிக அருகில்‌ வந்து மியாவோவின்‌ மேல்‌ ஊதினார்‌. அப்படி ஊதினபின்‌ அவன்‌ 
தன்‌ சரீரத்திலிருந்து வாதை நீங்கி அவன்‌ சரீரம்‌ உஷ்ணமடைந்தது. அவன்‌ 
எழுந்து முழங்காற்படியிட்டு நன்றி கூறி ஜெபித்தான்‌. 

பின்பு நேராக எழுந்து சவக்கிடங்கை விட்டு சிறைவைத்தியரிடம்‌ சென்றான்‌. 
வைத்தியர்‌ விகாரத்துடன்‌ அவனை ஏறிட்டுப்‌ பார்த்தான்‌. தான்‌ ஒரு ஆவியைக்‌ 
காண்பதாக நினைத்தான்‌. “பயப்படாதிருங்கள்‌. நான்தான்‌ மிஸாங்க்‌ மியாவோ. 
தேவன்‌ என்னைக்‌ குணமாக்கினார்‌. அவர்‌ தம்மிடம்‌ சேரும்‌ வழியைக்‌ காண்பிக்க 
என்னை அனுப்பினான்‌” என்று அந்த கிறிஸ்தவன்‌ கூறினான்‌. 

அந்த வைத்தியர்‌ மரியாதையுடன்‌ தலைவணங்கி, “உன்‌ தேவன்‌ 
சத்தியமானவர்‌।” என்றான்‌. அந்த இரவே இயேசுவிகிறிஸ்துவை தனது 
இரட்சகராக அவன்‌ ஏற்றுக்‌ கொண்டான்‌. 


பார்ப்பது விசுவாசிக்க உதவுகிறது. நாம்‌ தேவனைக்‌ குறித்துப்‌ பேசலாம்‌ நாம்‌ 
இயேசுவைக்‌ குறித்து கற்கலாம்‌. ஆனால்‌ நாம்‌ அந்த வைத்தியரைப்‌ போல, 
“தேவன்‌ உண்மையுள்ளவர்‌'” என்று அறிக்கையிட்டு விசுவாசிக்க வழியுண்டு. 
அந்த சிறையில்‌ நடந்ததுபோல சீன வைத்தியர்‌ சிறையினுள்‌ விசுவாசிப்பது 
மிகவும்‌ அரிது. ஆனால்‌ நேருக்கு நேர்‌ சத்தியத்தைக்‌ கண்டபோது மிஸாங்க்‌ 
மியாவோ சேவித்த தேவன்‌ யார்‌ என்பதைக்‌ கண்டதுடன்‌ அவரை வீசுவாசித்தான்‌. 
சில வேளைகளில்‌ நமக்குப்‌ பிரியமானவர்கள்‌ இதே போன்ற அநுபவங்களில்‌ 
கடந்துச்‌ செல்வதைக்‌ காண்கிறோம்‌. அவர்களும்‌ தேவனை அநுபவிக்கும்படி 
நாம்‌ ஜெபிக்க வேண்டும்‌. அவர்கள்‌ அவரை இயற்கையின்‌ மூலம்‌ சந்திப்பார்‌. 
அவரை அன்பான பழக்கத்தின்‌ மூலம்‌ காணலாம்‌. உன்‌ அறிமுகங்களில்‌ யாராவது 
இன்னும்‌ தேவனைச்‌ சந்திக்கவில்லையென்றால்‌, அன்பும்‌ ஜீவனுமுள்ள 
கர்த்தரைச்‌ சந்திக்கும்படி அவர்களுக்காக மன்றாடு. 


331 











தலைசிறந்த “பிரயரசம்‌” 


கிழக்கு ஐரோப்பா : சிறைக்‌ கைதிகள்‌ 


நாள்‌ 332 


நீ சகித்துக்‌ 
கொண்டிருக்கிற 
தையும்‌, 
பொறுமையாயிநக்‌ 
கிறதையும்‌, என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ 
இளைப்படையாமல்‌ 
பிரயாசப்பட்டதையும்‌ 
அறிந்திருக்கிறேன்‌. 
வெளிப்படுத்தல்‌ 2:3 


332 


அந்தப்‌ பிரசங்கியார்‌ தனது தேவசெய்தியின்‌ முதல்‌ குறிப்பைச்‌ சொல்ல 

ஆரம்பிக்கையில்‌ காவல்‌ சேவகர்‌ உள்ளே வலுக்கட்டாயமாக நுழைந்து அவரைத்‌ 

க இழுத்துச்‌ சென்றனர்‌. போகையில்‌ எல்லாரையும்‌ அடித்துச்‌ 
றனர்‌ 


அவர்களில்‌ ஒருவன்‌ உறுமினான்‌ : “இந்த வித பிரசங்கம்‌ இங்கு தடை 
செய்யப்பட்டது. அதற்கான தண்டனையை இப்போது நீ அநுபவிப்பாய்‌” 
என்றான்‌. அந்த காவலர்கள்‌ அவனை அறையிலிருந்து வெளியே இழுத்துச்‌ 
செல்லும்போது, பிறகைதிகளுக்கு நன்றாகத்‌ தெரிந்திருந்தது: கிழக்கு ஐரோப்பிய 
கம்யூனிஸ சிறையில்‌ காவலர்கள்‌ மிகக்‌ குரூரமாக சித்திரவதை செய்யும்படிக்கே 
அந்தப்‌ பிரசங்கியாரை “அடிக்கும்‌” அறைக்குள்‌ இழுத்துச்‌ சென்றனர்‌. அவர்கள்‌ 
அந்த அறையின்‌ கதவை அடைத்து வைத்து, அந்த நண்பனை நையப்‌ 
புடைத்தனர்‌, இரக்கமின்றி அடித்து தாக்கினர்‌. அவன்‌ வேதனையால்‌ கதறின 
சத்தம்‌ வெளியே கேட்டது. 

சுமார்‌ ஒரு மணி நேரம்‌ சென்று அவர்களிடம்‌ பிரசங்கித்த அந்த நண்பனை 
அவன்‌ இருந்த பழைய அறைக்குள்‌ அவனை விட்டுச்‌ சென்றனர்‌. அவனுடன்‌ 
இருந்த மற்ற கைதிகள்‌ பிரசங்கியாரின்‌ சட்டை முழுவதும்‌ இரத்த காயங்களால்‌ 
சிவப்பாவும்‌, அவன்‌ முகத்தில்‌ இரத்த காயங்களும்‌ இருப்பதைக்‌ கண்டனர்‌. 
வேதனையோடு கிடந்த நிலையில்‌ எல்லோரும்‌ இருக்கிறார்களா என்ற 
பாவனையில்‌ எல்லாரையும்‌ ஓரு நோட்டமிட்டார்‌. 

பின்பு பேச ஆரம்பித்தார்‌: “இப்பொழுதும்‌ சகோதரரே, நாம்‌ அவதூறாகப்‌ 
பிரிக்கப்பட்ட போது எதைச்‌ சொன்னேன்‌?” என்று கேட்டு தனது செய்தியைத்‌ 
தொடர்ந்தார்‌. கிறிஸ்தவர்கள்‌ சிறையினுள்‌ பிரசங்கம்‌ செய்தால்‌ கம்யூனிஸ 
சேவகர்களால்‌ அடித்துத்‌ துன்பப்படுத்தப்படுவர்‌. எனினும்‌ அநேகர்‌ அதையும்‌ 
மீறி சிறைவாசத்தில்‌ பிரசங்கம்‌ செய்துள்ளனர்‌. வேறுசிலர்‌ எந்தவித 
இறையியல்படிப்பும்‌ பயிற்சியுமின்றியும்‌ ஊழிய முன்‌ அநுபவமும்‌ இல்லாமல்‌ 
பிரசங்கம்‌ செய்கின்றனர்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌ மிகுந்த ஊக்கத்துடனும்‌ 
சாதுரியத்துடனும்‌ பேச வல்லவர்கள்‌. 

அவர்களில்‌ ஓரு கைதி சொன்னான்‌, “இது ஒரு பெரிய பிரயாசமாகிவிட்டது. 
நாங்கள்‌ பிரசங்கிப்பதும்‌, அவர்கள்‌ அடிப்பதும்‌, மீண்டும்‌ நாங்கள்‌ பிரசங்கிப்பதும்‌, 
மீண்டும்‌ அடிவாங்குவதும்‌ சரியான பிரயாசமாகிவிட்டது. நாங்கள்‌ பிரசங்கிக்க 
பிரயாசப்படுகிறோம்‌. அவர்கள்‌ எங்களை அடிப்பதினால்‌ அடக்கப்‌ பிரயாசப்‌ 
படுகிறார்கள்‌. இப்படி எல்லோரும்‌ எங்கள்‌ பிரயாசத்தில்‌ அகமகிழ்கிறோம்‌.” 


பிரயாசம்‌ இல்லாத ஒரு உலகில்‌ எந்த ஒரு கட்டுப்பாடும்‌ கிரியை செய்யப்‌ 
போவதில்லை. கட்டட வேலையாகட்டும்‌, குடும்பமாகட்டும்‌, அதை இணைத்துக்‌ 
கட்ட பிரயாசம்‌ எடுத்தே தீர வேண்டும்‌. இல்லையென்றால்‌ கட்டடம்‌ விரிசல்‌ விடும்‌. 
குடும்பம்‌ விவாகரத்தில்‌ போய்‌ முடியும்‌. கிறிஸ்தவர்கள்‌ எல்லாவகையிலும்‌ 
அர்ப்பணத்தின்‌ முழு அர்த்தத்தைப்‌ பிரயாசத்தின்மூலம்‌ பழக்கப்படுத்தக்‌ கற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. எப்படியாயினும்‌ கிறிஸ்துவினிமித்தம்‌ நாம்‌ படும்‌ பிரயாசம்‌ 
விருதாவாகாது. உலகப்‌ பிரகாரமாக விலையேறப்‌ பெற்றதை விட்டு விடுவதால்‌, 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தைக்‌ கட்ட நாம்‌ எடுக்கும்‌ பிரயாசம்‌ பெரிதாக இருக்கும்‌. ஆனால்‌ 
அது நித்தியத்துக்கென்று செய்யப்படுவதால்‌ அதன்‌ பிரயாசம்‌ மிகுந்த விலையுள்ளது. 
நீ இதற்காகப்‌ பிரயாசப்படுகிறாயா? 





தலைசிறந்த அழைப்பு 


நாள்‌ 333 


நாம்‌ வேண்டிக்‌ 
கொள்ளுகிறதற்கும்‌ 
மிகவும்‌ அதிகமாய்‌ 
நமக்குள்ளே கிரியை 
செய்ய வல்லவராகிய 
அவருக்கு, கிறிஸ்து 
இயேசுவின்‌ மூலமாய்த்‌ 
தலைமுறைக்கும்‌ 
சதாகாலங்களிலும்‌ 
மகிமை 
உண்டாவதாக. 
எபேசியர்‌ 3:20-21 


ருமேனியா : காப்டன்‌ ரெக்‌ 


பல நாட்களாக கம்யூனிஸ சிறைக்காவலர்‌ கைது செய்யப்பட்ட போதகரை 
அடித்து, அவர்‌ பெலன்‌ பெற நல்ல உணவு கொடுத்து, பின்பு திரும்பவும்‌ 
அடித்து உபத்திரவப்படுத்துவதுண்டு. அவர்‌ ஒழுங்கான முறையில்‌ அடிக்கப்பட்டு 
கடைசியில்‌ சாகடிக்கப்படவேண்டும்‌. ஆனால்‌ உடனடியாக சாகக்கூடாது. அவர்‌ 
வேதனை அநுபவிக்கவேண்டும்‌. பின்பு சாகவேண்டும்‌. 


காப்டன்‌ ரெக்‌ அந்தப்‌ போதகரை அடிக்கையில்‌ ஒருநாள்‌ இவ்வாறு 
கூறினான்‌, “நான்‌ தேவன்‌. உன்னை சாகடிக்கவும்‌ உயிரடையச்‌ செய்யவும்‌ 
என்னால்‌ முடியும்‌. பரலோகத்திலிருக்கிறவர்‌ நீ ஜீவித்திருப்பதற்கு உயிர்‌ 
கொடுக்கமுடியாது. எதுவும்‌ என்னுடைய முடிவைப்‌ பொறுத்தது. நான்‌ 
விரும்பினால்‌ நீ பிழைக்கலாம்‌, அல்லது மரிப்பாய்‌. நானே தேவன்‌!” என்றான்‌. 

போதகர்‌ மெதுவான மாறுத்தரமாக, “நீ எவ்வளவு ஆழமாகப்‌ பேசினாய்‌ 
என்று உனக்குத்‌ தெரியவில்லை. நீ வேதனைப்படுத்தவும்‌ கொல்லவும்‌ 
சிருஷ்டிக்கப்படவில்லை. நீ தேவனைப்‌ போல அநேகர்‌ அக்கிரமமாக மக்களைத்‌ 
துன்பப்படுத்தி குற்றுயிராக அவர்களை வேதனைப்படுத்துவதும்‌ சரீரத்தை 
அழிக்கவும்‌ முயலுவதை வெட்கப்பட வேண்டியதென்று நினைத்துக்‌ கொள்ளும்‌. 
பவுல்‌ அதைப்‌ போல இருந்தான்‌, ஆனால்‌ மாறினான்‌. அப்படிப்பட்ட மக்கள்‌ 
அதைவிட நல்ல காரியங்களைச்‌ செய்யக்‌ கூடியவர்கள்‌. என்னை நம்புங்கள்‌, 
காப்டன்‌ ரெக்‌, உங்கள்‌ சரியான அழைப்பு தேவனைப்‌ போல கருணையுள்ள 
வர்களாயிருப்பதற்கே. நீங்கள்‌ தேவனைப்‌ போன்ற தன்மையுள்ளவர்களாக 
இருக்கும்படிக்கேயன்றி, பிறரை வேதனைப்படுத்த உண்டாக்கப்படவில்லை.” 

அந்தக்‌ கிறிஸ்தவனின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்காதவர்போல ரெக்‌ 
நடித்தவண்ணம்‌ தனது விசுவாசத்தை அறிக்கைசெய்த டோதகரைத்‌ தொடர்ந்து 
அடித்தான்‌. எப்படியாயினும்‌, தனது அழைப்பைக்‌ குறித்துப்‌ போதகர்‌ பேசின 
வார்த்தைகளை மனதிலிருந்து அல்லத்‌ தட்டமுடியவில்லை. முடிவாக ரெக்‌ 
தனது முழங்கால்களில்‌ விழுந்து, கிறிஸ்துவை தனது உள்ளத்தில்‌ ஏற்றுக்‌ 
கொண்டான்‌. 


ஒவ்வொரு புழுவும்‌ சரியாக மாறினால்‌ ஒரு வண்ணத்துப்‌ பூச்சியாக மாறவேண்டும்‌. 
அது மாறாதவரை அப்படியே ஊர்ந்து கொண்டுதானிருக்கும்‌. ஆனால்‌ அது 
அப்படியே இருந்து விட வேண்டிய ஒரு ஜீவன்‌ அல்ல. அது போல நமது மனித 
சுபாவம்‌ மாறி, நாம்‌ கிறிஸ்துவோடு இணைந்து அவருடைய தன்மையைத்‌ 
தரித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. கிறிஸ்து இல்லாமல்‌, நமது சரீர சாதனைகள்‌ 
மூலம்‌ பெரிய பேர்‌ பெற்றாலும்‌, நாம்‌ பெற்ற அழைப்பை இழந்தால்‌ அது 
வீணாகிவிடும்‌. நாம்‌ புது சிருஷ்டியானது தேவனுடைய அழைப்பு. அதற்கு 
இசையாமல்‌ வாழ்ந்து வாழ்க்கையை வீணாக்குகிற யாரும்‌ தேவனைக்‌ குறை 
கூறுவதில்‌ எந்தப்‌ பிரயோஜனமும்‌ இல்லை. நாம்‌ வாழ்க்கை வாழுவதை 
அர்த்தமுள்ளதாக்கும்படி நாம்‌ நாம்தான்‌ முயற்சி செய்யவேண்டும்‌. உலக வாழ்வில்‌ 
நீ வெற்றியை சிறிதளவு கண்டிருந்தால்‌ நல்லெண்ணத்துடன்‌ தேவனுடைய 
அழைப்பை ஏற்று வாழு. இன்னும்‌ அழகோடு உயர பறப்பாய்‌! 


333 








அத்து மிறின குறைவுகள்‌ 


பாபிலோன்‌ 


நாள்‌ 334 


இவ்விதமாய்‌ 
இரட்சிக்கத்தக்க 
தேவன்‌ 
வேறொருவரும்‌ 
இல்லை. 
தானியேல்‌ 3:29 


334 


ஷாத்ராக்‌, மேஷாக்‌ மற்றும்‌ ஆபெத்நேகோ 


“இந்தக்‌ காரியத்தைக்‌ குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு 
அவசியமில்லை. நாங்கள்‌ ஆராதிக்கிற எங்கள்‌ தேவன்‌ எங்களைத்‌ தப்புவிக்க 
வல்லவராயிருக்கிறார்‌. அவர்‌ எரிகிற அக்கினிச்‌ சூளைக்கும்‌, ராஜாவாகிய 


பொற்சிலையைப்‌ பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது எனக உமக்குத்‌ 
தெரிந்திருக்கக்கடவது.” (தானியேல்‌ 5:16-18) 


ராஜாவின்‌ மூர்க்கம்‌ அந்த மூன்று வாலிபரின்மேலும்‌ மூண்டது. அவன்‌ 
தனது குடிகள்‌ வணங்கும்படி செய்த பொற்சிலையை அவர்கள்‌ வணங்க 
மறுத்தனர்‌. அந்தக்‌ குற்றத்திற்காக அவர்களை எரிகிற அக்கினிச்‌ சூளையில்‌ 
போட வேண்டும்‌. அதில்‌ கருகி அவர்கள்‌ சாகவேண்டும்‌. இந்த முறை 
“வழக்கமாக எரிகிற தணலைப்‌ பார்க்கிலும்‌ ஏழுமுறை கூடுதலாக அந்த எரிகிற 
ளையை உஷ்ணப்படுத்துங்கள்‌” என்று ராஜா ஆணை பிறப்பித்தான்‌. தனது 
யில்‌ பலசாலிகளான மாவீரர்களை முன்னால்‌ வரவழைத்து, அந்த மூன்று 
வாலிபர்களையும்‌ கட்டிப்‌ போடும்படி கூறினான்‌. களை சத்தத்துடன்‌ கொழுந்து 
விட்டு எரிந்து அதன்‌ சூட்டினால்‌ அதன்‌ இரும்பு கதவுகள்‌ உருகுமோ என்ற 
அஞ்சும்‌ நிலையில்‌ சிவப்பாகி விட்டது. ராஜா ஆணை பிறப்பித்தான்‌. “அவர்களை 
அதற்குள்‌ வீசுங்கள்‌!” 
அப்படிச்‌ செய்தபோது, உஷ்ணத்தின்‌ தாக்கத்தைத்‌ தாங்காமல்‌ அவர்களை 
தூக்கி எறிந்த மாவீரர்கள்‌ அந்த இடத்திலேயே கருகி செத்தார்கள்‌. பிரகாசமாக 
எரிந்த தீயில்‌ வீசப்பட்ட வாலிபருக்கு என்ன ஆனது என்று யாரும்‌ 
பார்க்கமுடியவில்லை. 
அதைத்‌ தனது மூர்க்கம்‌ தணியும்‌ வரை பார்த்து கொண்டிருந்த ராஜாவாகிய 
நேபுகாத்‌ நேச்சார்‌ திடீரென தனது உயர்ந்த சிங்காசனத்திலிருந்து குதித்து 
எழுந்தான்‌. “இதோ, நாலுபேர்‌ விடுதலையாய்‌ அக்கினியின்‌ நடுவிலே உலாவு 
கிறதைக்‌ காண்கிறேன்‌. அவர்களுக்கு ஒரு சேதமும்‌ இல்லை. நாலாம்‌ ஆளின்‌ 
சாயல்‌ தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது” என்றான்‌ (தானியேல்‌ 3:25) 
சடிதியாக உண்மையான ஓரே தேவனுக்கு முன்பாக நேபுகாத்நேச்சார்‌ 
தனது குறைவுகளை உணர ஆரம்பித்தான்‌. 


வழக்கமாக நன்மைக்கு எதிராக தீமை போராடும்போது அது நியாயமாக இராது. 
சத்துரு தன்‌ முழு வலிமையையும்‌ அழுத்துகிறான்‌. ஆனால்‌ தேவன்‌ எல்லா 
வல்லமைகளையும்‌ மீறினவர்‌. எதிரி தன்‌ பலத்தைப்‌ பயன்படுத்துகிறான்‌. எனினும்‌ 
தேவன்‌ அவனைவிட வல்லவர்‌. பிசாசானவன்‌ தன்னாலியன்ற தீமை செய்யும்படி 
சுற்றித்திரிகிறான்‌. ஆனால்‌ சர்வவியாபியான தேவன்‌ பூமியனைத்திலும்‌ நிரந்தரமாக 
வீற்றிருக்கிறார்‌. சோதனைகள்‌ பெருகிவரும்போது நீ உன்‌ கண்களை அக்கினி 
கூளையின்‌ உஷ்ணமானியின்‌ மேல்‌ வைத்து மிரள்கிறாயா? அல்லது அதையும்‌ 
கடந்து செயலாற்றும்‌ வல்லமை மிகுந்த தேவன்‌ மேல்‌ கண்ணோக்க 
மாயிருக்கிறாயா? 





தலைசிறந்த கைதட்டு 


நாள்‌ 335 


ஏனெனில்‌ 
காணப்படுகிற 
வைகள்‌ அநித்திய 
மானவைகள்‌, 
காணப்படாத 
வைகளோ 
நித்தியமான 
வைகள்‌. 

2 கொரிந்தியர்‌ 418 


இங்லான்ட்‌ : தாமஸ்‌ ஹெளகர்‌ 


தாமஸ்‌ ஹெளகர்‌ செளந்தர்யமான ரூபமுள்ளவரும்‌ அனைவராலும்‌ விரும்பப்பட்ட 
இளம்‌ வாலிபன்‌. அவன்‌ தனது தனிப்பட்ட உறவு கிறிஸ்துவோடு இருந்ததை 
ஒருநாளும்‌ மறுத்ததில்லை. இதற்காக அவன்‌ கம்பத்தில்‌ கட்டப்பட்டு தீயில்‌ 
எரிக்கப்பட வேண்டும்‌ என்று தீர்ப்பு பெற்றான்‌. 


தண்டனை பெற சில நாட்களுக்கு முன்‌ தாமஸின்‌ நண்பர்கள்‌ அவன்‌ 
வைக்கப்பட்டிருந்த ஆங்கில சிறைக்கு அவனைக்‌ காண வந்தனர்‌. ஒருவன்‌ 
கூறினான்‌, “எரிசிதையின்‌ தீயில்‌ கட்டப்பட்டு மரிக்கிறவர்களுக்குத்‌ தேவன்‌ 
விசேஷித்த கிருபை அளிக்கிறார்‌ என்று கேள்விப்பட்டிருக்கிறோம்‌. அவர்கள்‌ 
தீயின்‌ உக்கிரத்தைச்‌ சகித்து மரிக்க முடியும்‌. உனக்கு இழைக்கப்படுகிற அந்த 
கொடூரத்தை உன்‌ நிமித்தம்‌ நான்‌ சகிக்கத்‌ தயாராக இருக்கிறேன்‌. அதை 
எனக்கு மாற்றித்தர ஏதாவது வழி உண்டானால்‌ கூறு. அதை அறியாமல்‌ 
அந்த நாளைச்‌ சகிக்க என்னால்‌ முடியாது” என்றான்‌. 

தாமஸ்‌ சற்று நேரம்‌ யோசித்துவிட்டு, “வேதனையின்‌ உக்கிரத்தைத்‌ தாங்கக்‌ 
கூடுமானால்‌, நான்‌ வானத்துக்கு நேராக என்‌ கைகளை உயர்த்தி அதன்மூலம்‌ 
இதை உறுதி செய்கிறேன்‌” என்று கூறினான்‌. 

தண்டனை நிறைவேறுகிற நேரம்‌ கிட்டிவந்தபோது, தாமஸ்‌ சொல்லியிருந்த 
வார்த்தைகளினிமித்தம்‌ அங்கு கூடியிருந்த ஜனங்கள்‌ அமைதி காத்து நின்றனர்‌. 
அவன்‌ கம்பத்தில்‌ சங்கிலிகளால்‌ கட்டப்பட்டபோது மெதுவாகப்‌ பேசி, 
கட்டைகளை அடுக்குகிறவர்களிடமும்‌ மிகுந்த கனிவாக நடந்துகொண்டான்‌. 
பின்பு அவன்‌ தன்‌ கண்களை மூடியிருக்க சிதைக்குத்‌ தீ மூட்டப்பட்டது. 

தாமஸ்‌ தன்னைச்‌ சுற்றிப்‌ பார்த்து கொண்டிருந்த ஜனத்திடம்‌ பிரசங்கித்தான்‌. 
ஆனால்‌ கனல்‌ மிகுதியானதினால்‌ அவனால்‌ பேசமுடியாமஃ போயிற்று. சற்று 
நேரத்தில்‌ அவன்‌ உயிர்‌ பிரிந்து விட்டது என்று எல்லோரும்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்க, சடிதியாக தனது கைகளைத்‌ தன்‌ தேவனிடம்‌ தலைக்குமேல்‌ 
உயர்த்தி துதித்து ஸ்தோத்திரம்‌ பண்ணினான்‌. பின்பு மூன்று முறை தன்‌ 
கைகளைத்‌ தட்டினான்‌. ஜனங்கள்‌ ஆரவாரம்‌ செய்தார்கள்‌. தாமஸ்‌ அப்புறம்‌ 
தீயில்‌ கருகி மரித்தான்‌. 


“என்னால்‌ அதைத்‌ தாங்கமுடியாது” என்று சிலவ வேளைகளில்‌ நமக்கு வரும்‌ 
பாடுகளைக்‌ குறித்துப்‌ பேசுகிறோம்‌. குழந்தையின்‌ கதறல்‌, கதவின்‌ பூட்டைத்‌ 
திறக்கத்திண்டாட்டம்‌, இரவு வெகுநேரம்‌ விழிந்திருந்த நிறைவேற்ற வேண்டிய 
பணிகள்‌, இப்படி எத்தனையோ. ஆனால்‌ இந்த சூழ்நிலைகளில்‌ நாம்‌ விட்டுக்‌ 
கொடுப்பது தவறு என்பதை இரத்தசாட்சிகளின்‌ அநுபவங்கள்‌ எடுத்துக்‌ 
கூறுகின்றன. நாம்‌ அடிக்கடி தவறாக நமது சோதனைகளைப்‌ பெருக்கி, அதைத்‌ 
தாங்கும்‌ சக்தியைக்‌ குறைத்து கணக்கெடுக்கிறோம்‌. நாம்‌ தாங்கிக்‌ கொள்ளக்‌ 
கூடிய அளவை மீறி தேவன்‌ நம்மைச்‌ சோதிக்க அநுமதி தரமாட்டார்‌ என்று 
வேதம்‌ கூறுகிறது. தாமஸ்‌ தன்‌ சிதையில்‌ கரங்களை உயர்த்தி தேவனை 
ஸ்தோத்தரித்து தனது வெற்றியை உறுதிசெய்து மரித்தான்‌. உன்னால்‌ தாங்க 
முடியாது என்று நினைக்கிற வேளையில்‌ உன்‌ கரத்தைத்‌ தேவனிடம்‌ உயர்த்து 
உன்னால்‌ எவ்வளவு சகிக்கமுடியும்‌ என்று அவருக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. 


335 


நாள்‌ 336 


ஏன்‌ தேவனே, எனது எல்லா துன்பங்களையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ - ஏன்‌ இளைப்பு, ஏன்‌ அவமானம்‌, ஏன்‌ 
கண்ணீர்கள்‌, என்‌ சுகவீனம்‌, ஏன்‌ பசி, என்னால்‌ தரங்க 
முடியாத குளிர்‌, ஏன்‌ உள்ளத்தில்‌ தேங்கிக்‌ கிடக்கும்‌ கசப்பு. 
ஆனரல்‌ தேவனே, ஏங்களை இந்த அளவு வாட்டி வதக்கும்‌ 
துன்பப்படுத்துகிறவர்கள்‌ மேல்‌ கண்ணோக்கமாயிரும்‌. இரவும்‌ 
பகலும்‌ அவர்களைக்‌ கண்காணியும்‌. அவர்களும்‌ உமது 
இனிதான அன்பைக்‌ கண்டு கொள்ளும்‌ பாக்கியத்தையும்‌ 
உமது திவ்விய கிருபையையும்‌ அருளும்‌. 


சைபீரியாவிலுள்ள பணி சிறையில்‌ 
நீண்ட நாட்கள்‌ சேவித்த ஒரு சகோதரி, வோர்குட்டா. 


336 





தலைசிறந்த கிளர்ச்சியாளர்‌ 


நாள்‌ 337 


சமயம்‌ வாய்த்தாலும்‌ 
வாய்க்காவிட்டாலும்‌ 
தாக்கிரதையாய்த்‌ 
திருவசனத்தைப்‌ 
பிரசங்கம்‌ பண்ணு. 
எல்லா நீடிய 
சாந்தத்தோடும்‌ 
உபதேசத்தோடும்‌ 
கண்டனம்‌ பண்ணி, 
கடிந்து கொண்டு 
புத்தி சொல்லு. 

2 தீமோத்தேயு 4:2 


ஜெர்மனி : மார்டின்‌ லூத்தர்‌ 


அக்டோபர்‌ 31, 1517 அன்று, ஜெர்மனியின்‌ விட்டன்பர்க்‌ நகரிலுள்ள ஒரு 
தேவாலயக்‌ கதவில்‌ மார்டின்‌ லூத்தர்‌ வேதாகம விசுவாச பிரகடனம்‌ ஒன்றின்‌ 
95 வாக்கியங்களை எழுதி, அதை ஆணி அடித்து வைத்தார்‌. பின்பு தன்னைக்‌ 
கொலைசெய்யத்‌ தேடிவரும்‌ சமுதாயத்தின்‌ கைகளுக்கு நீங்கி ஜீவித்தார்‌. எந்த 
ஆபத்து வந்தாலும்‌, தனது காலத்தில்‌ தேவாலய நிர்வாகம்‌ அறிவித்து வந்த 
கிரியா பிரமாணத்தை எதிர்த்து, வேதாகமம்‌ போதித்த கிருபையின்‌ 
உபதேசத்தைப்‌ போதித்து வந்தார்‌. 


வர்ம்‌ என்னுமிடத்தில்‌ சேர்ந்த கூட்டத்தில்‌ பங்கெடுக்கவேண்டாம்‌ என்று 
பலமுறை எச்சரிக்கப்‌ பட்டாலும்‌ அவர்‌ கூறினார்‌, “நான்‌ அனுப்பப்பட்டேன்‌. 
நான்‌ இதில்‌ தீர்மானமாக இருக்கிறேன்‌. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
நாமத்தில்‌ அந்தக்‌ கூட்டங்களில்‌ பங்கெடுத்தே தீருவேன்‌. எத்தனை பிசாசுகள்‌ 
என்னைத்‌ தடுத்து நிறுத்தினாலும்‌, வர்ம்‌ நகரிலுள்ள வீடுகளை அவைகளின்‌ 
கூரைகள்‌ பாதுகாக்கிறதுபோல நான்‌ பாதுகாப்பாக இருப்பேன்‌.” 

தனது உபதேசத்தைக்‌ கைவிடும்படி லூத்தரிடம்‌ கூறப்பட்டபோது, “எனது 
மனசாட்சி வேதவாக்கியங்களாலும்‌, தேவனுடைய வார்த்தையாலும்‌ நிரப்பி 
கட்டப்பட்டிருப்பதால்‌, என்‌ மனச்சாட்சிக்கு எதிராகச்‌ செல்வதை நான்‌ ஓப்புக்‌ 
கொள்ளமுடியாது. அது தேவபக்திக்கும்‌ பிரமாண அநுசரிப்புக்கும்‌ ஒத்ததாக 
எனக்குத்‌ தெரியவில்லை. இதுவே எனது முடிவான தீர்மானம்‌. வேறொன்றும்‌ 
பேச விரும்பவில்லை. தேவரீர்‌ என்மேல்‌ இரங்கும்‌!” என்றார்‌. 

அவரைக்‌ கொலைசெய்ய பலமுறை முயற்சிகள்‌ நடந்தாலும்‌ எல்லாம்‌ 
தோற்றுப்‌ போயின. அவர்‌ அதினிமித்தம்‌ தலைமறையவாக வாழ நேரிட்டாலும்‌ 
வேதாகமத்தை ஜெர்மானிய பாஷையில்‌ மொழிபெயர்த்தார்‌. அவர்‌ எப்போதும்‌ 
ஆபத்தைச்‌ சந்திக்க நேர்ந்தாலும்‌ தனது & வயது வரை ஆரோக்கியத்துடன்‌ 
வாழ்ந்து, பின்பு மரித்தார்‌. 


ஜனங்கள்‌ திருச்சபையை எந்த வழியிலாவது குறை கூறும்படி எப்படியாவது 
முயலுகின்றனர்‌. ஏதோ சினிமாவை வர்ணிப்பதைப்‌ போல, ஆலயவழிபாடுகளை 
ஒரு பொது நிகழ்ச்சிபோல்‌ கருதி அதை விமர்சிக்கின்றனர்‌. ஆர்கன்‌ சத்தம்‌ 
காதைத்‌ துளைத்தது. பிரசங்கம்‌ மிகவும்‌ சுருக்கமாக இருந்தது. வசதிகள்‌ 
மெய்குளிரச்‌ செய்தது. அமரும்‌ இருக்கைகள்‌ வசதியாக இல்லை. என்றாலும்‌ 
மார்டின்‌ லூத்தர்‌ திரச்சபையைத்‌ திருத்தும்படி அதைக்‌ கண்டித்தாரே தவிர 
அதைக்‌ குற்றம்‌ கூறவில்லை. குற்றம்‌ கூறுவதைவிட வேதவாக்கியங்களின்‌ 
சாரத்திலிருந்து விலகிப்போன திருச்சபை தேவ வசனத்துக்குத்‌ திரும்பும்படி 
கண்டிப்பதே சரியாகும்‌. குறை கூறுகிறவன்‌ மனித கண்ணோட்டத்தில்‌ சரீர 
முயற்சியில்‌ ஈடுபடுகிறான்‌. ஆனால்‌ திருத்துகிறவன்‌ மிகவும்‌ கவனமாக மார்டின்‌ 
லூத்தர்‌ செய்தது போல, கிறிஸ்துவின்‌ சரீரத்துக்குச்‌ செய்கிற ஊழியமாகக்‌ 
கருதி, தேவனுடைய திருச்சபையை மதித்து நடக்கவேண்டும்‌. 


337 














தலைசிறந்த சுமை 


நாள்‌ 338 


சேனைகளின்‌ 
தேவனாகிய 
கர்த்தாவே, 
உம்முடைய நாமம்‌ 
எனக்குத்‌ 
தரிக்கப்பட்டிருக்கிறது. 
எரேமியா 15:16 


338 


ரோம்‌ : இக்னேஷியஸ்‌ 


“கிறிஸ்துவுக்காக வாழாத ஒரு மனிதனின்‌ வாழ்க்கை வெறுமையாக தினமும்‌ 
செத்து வாழுகின்ற பிணத்துக்குச்‌ சமம்‌” என்று இக்னேஷியஸ்‌ கூறினார்‌. 


இக்னேஷியஸ்‌ அப்போஸ்தலனாகிய யோவானின்‌ சீஷர்களில்‌ ஒருவன்‌. 
அன்று அந்தியோகியா சக்கரவர்த்தியான ட்ராஜன்‌ விக்கிரகங்களை 
வணங்கினதற்காக நேரடியாகக்‌ கண்டித்தார்‌. எனினும்‌ ட்ராஜன்‌ தன்னை 
வெளிப்படையாகக்‌ கண்டித்ததற்காக இக்னேஷியஸைப்‌ பொதுவில்‌ 
பழிவாங்கும்படி சபதம்‌ செய்தான்‌. 

இக்னேஷியஸைக்‌ கைதுசெய்து ரோமுக்குக்‌ கொண்டுவரும்படி சக்கரவர்த்தி 
கட்டளையிட்டான்‌. அவரை சிங்கங்களின்‌ பள்ளத்திற்கு நடத்தி செல்லும்போது, 
அவர்‌ மற்றொரு விசுவாசியிடம்‌, “என்‌ அருமை இயேசு, என்‌ இரட்சகர்‌, என்‌ 
உள்ளத்தில்‌ ஆழத்தில்‌ எழுதப்பட்டுள்ளார்‌. என்‌ சரீரம்‌ துண்டுதுண்டாகக்‌ 
கிழிக்கப்பட்டு என்‌ இருதயம்‌ திறக்கும்போது, ஒவ்வொரு மாம்ச துண்டிலும்‌ 
இயேசுவின்‌ நாமத்தைக்‌ காணலாம்‌" என்றார்‌. 

அவருடைய சாவைக்‌ காணும்படி பெருங்கூட்டம்‌ கூடியிருந்தது. அவரைச்‌ 
சுற்றி ஆரவாரம்‌ செய்த மக்களிடம்‌ அப்போது அவர்‌ கூறினார்‌: “நான்‌ 
தேவனுடைய கோதுமை மணி. நான்‌ இந்த மிருகங்களின்‌ பற்களால்‌ நொறுக்கப்‌ 
படுகையில்‌ எனக்கு ஜீவ அப்பமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு 
அப்பமாக மெல்லிய மாவாக அரைக்கப்படுவேன்‌” என்றார்‌. 

அவர்‌ இப்படி சொல்லி முடிக்கையில்‌ இரண்டு பசியுள்ள சிங்கங்கள்‌ திறந்து 
விடப்பட்டு, அவரைப்‌ பட்சித்துப்‌ போட்டன. அவர்‌ தமது மறுபேரான 
தியோஃபோராஸ்‌ என்ற பெயரின்‌ “தேவனைச்‌ சுமப்பவன்‌” என்னும்‌ அர்த்தத்துக்‌ 
கேற்ப, தனது இறுதி வரை தேவனுடைய நாமத்தையும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சாட்சியையும்‌ தனது உதடுகளில்‌ சுமந்து ஜீவித்தார்‌. அவர்‌ அடிக்கடி, “சிலுவையில 
றையப்பட்ட கிறிஸ்துவே எனது ஒரே முழு அன்புக்குரியவர்‌” என்று 
கூறுவதுண்டு. அவர்‌ தனது வாழ்வின்‌ இறுதிவரை, “உலகம்‌ கிறிஸ்தவர்களைப்‌ 
பகைத்து வருகையில்‌, தேவன்‌ அவர்களை அவ்வளவாய்‌ நேசித்து வருகிறார்‌,” 
என்ற சாதாரண சத்தியம்‌ தனக்கு ஆதரவாக இருப்பதை அநுபவித்தார்‌. 


திருமண ஒழுங்கின்படி, கணவன்‌ மனைவி இசைந்ததன்‌ அடையாளமாக 
கணவனின்‌ பெயரை மனைவி தனது பெயருடன்‌ இணைப்பது வழக்கம்‌. 
அவர்கள்‌ இருவரல்ல. ஒரு தம்பதி. இருவரும்‌ நாளாவட்டத்தில்‌ ஒருவரையொருவர்‌ 
சார்ந்து ஜீவிப்பதால்‌, பெயரளவில்‌ மாத்திரம்‌ அவர்கள்‌ வாழுவதில்லை. 
அவர்களுக்கென்று பொதுவான நண்பர்கள்‌, கஷ்ட சுகங்கள்‌ இருக்கலாம்‌, 
ஒருவருடைய ஆரம்பத்தை மற்றவர்‌ பூர்த்தி செய்வார்‌, அவ்வாறே “கறிஸ்தவர்கள்‌”” 
அல்லது “கிறிஸ்துவின்‌ அச்சு'' தமது இரட்சகரின்‌ பெயருக்கேற்றபடி 
வாழ்கின்றனர்‌, அது இருவருக்குள்ளும்‌ ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. நீ 
கிறிஸ்துவின்‌ நாமத்தைத்‌ தரித்திருக்கிறாயா? இக்னேஷியஸைப்‌ போல, 
இயேசுவைக்‌ குறித்துப்‌ பேசுவதால்‌, அவருடைய பாடுகள்‌, அவர்‌ ஊழியம்‌, 
அவர்‌ வாழ்வில்‌ இசைந்திருக்கிறாயா? 


மற்றொரு தலைசிறந்த கேள்வி 


அமெரிக்க ஐக்கிய நாடுகள்‌ : சிறுவர்‌ நாடக எழுத்தாளர்கள்‌ 


நாள்‌ 339 


அப்பொழுது எல்லாப்‌ 
புத்திக்கும்‌ மேலான 
தேவ சமாதானம்‌ 
உங்கள்‌ இருதயங்‌ 
களையும்‌ உங்கள்‌ 
சிந்தைகளையும்‌ 
கிறிஸ்து இயேசுவுக்‌ 
குள்ளாகக்‌ காத்துக்‌ 
கொள்ளும்‌. 
பிலிப்பியர்‌ 47 


சிறுவர்‌ நாடக எழுத்தாளர்கள்‌ சிறுவருக்கான வீடியோ தயாரித்தனர்‌. அதன்‌ 


பெயர்‌ “ஸ்தேவானின்‌ விசுவாச பரீட்சை” என்பதாகும்‌. அதில்‌ ஒரு சிறுவன்‌ 
இரத்தசாட்சிகளின்‌ உபத்திரவங்களைப்‌ பற்றிய சரித்திரத்தை அறியும்படி காலச்‌ 
சக்கரத்தில்‌ பின்னிட்டுப்‌ பார்க்கும்படி செல்கிறான்‌. அதன்‌ ஆரம்பக்‌ கட்டத்தில்‌ 
வருகிற காட்சியில்‌, கிறிஸ்தவர்கள்‌ ரோம்‌ நகரைச்‌ சுட்டெரித்தனர்‌ என்ற 
பொய்க்குற்றஞ்சாட்டுடன்‌ பசித்த சிங்கங்களுக்கு நடுவில்‌ போடப்படுகிறதாக 
இருக்கிறது. 


ஸ்தேவானின்‌ பாத்திரம்‌, “தானியேலை தேவன்‌ சிங்கங்களின்‌ பீறுதலுக்குத்‌ 
தப்பச்‌ செய்தார்‌. அதேசமயம்‌ பொது அரங்குகளில்‌ சிங்கங்களுக்கு எறியப்பட்ட 
கிறிஸ்தவர்களை ரோமரின்‌ கைகளிலிருந்து ஏன்‌ அவர்‌ விடுவிக்கவில்லை?” 
என்று கேட்க முடியாது. 

ஏன்‌ தேவன்‌ தமது பிள்ளைகளில்‌ ஒருவனைக்‌ காத்து, ஆயிரக்கணக்கான 
பிறரை மரணத்துக்கு ஓப்புவித்தார்‌? நாடக எழுத்தாளரின்‌ தலைவன்‌ சற்று 
யோசித்துப்‌ பின்பு உத்தரவளித்தான்‌.” அதற்கு நாம்‌ கூறக்‌ கூடிய உத்தரவில்‌ 
அல்ல, நாம்‌ கேட்கிற கேள்வியில்தான்‌ பிரச்சனை அடங்கியிருக்கிறது. நாம்‌ 
கேட்கக்‌ கூடிய கேள்வி “ஏன்‌?” என்றிராமல்‌, “நாம்‌ அதற்குச்‌ சித்தமா?” என்பதே 
தகும்‌. தானியேல்‌ சிங்கக்‌ கெபியில்‌ மரிக்கச்‌ சித்தமாக இருந்தான்‌. ரோம 
சக்கரவர்த்தி நேரோவினால்‌ கொல்லப்பட்ட அத்தனை விசுவாசிகளும்‌ சாகத்‌ 
தயாராக இருந்தார்கள்‌. ஒருவரோ சிலரோ மரணத்துக்குத்‌ தப்பினதும்‌, பிறர்‌ 
மரணத்துக்கு ஒப்புக்‌ கொடுக்கப்பட்டதும்‌ அவர்கள்‌ உள்ளத்தின்‌ விசுவாசத்தை 
மாற்றவில்லை. மரணம்‌ வரைக்கும்‌ நாம்‌ காண்பிக்கும்‌ உண்மையும்‌ 
கீழ்ப்படிதலும்‌ சாட்சியை விளங்கச்‌ செய்யும்‌, உபத்திரவத்தின்‌ தன்மை அல்ல.” 

ஷாத்ராக்‌, மேஷாக்‌, ஆபெத்நெகோ என்ற வாலிபரை நேபுகாத்நேச்சார்‌ 
தீச்சூளையில்‌ போடுமுன்பு சொன்னார்கள்‌: “நாங்கள்‌ ஆராதிக்கிற எங்கள்‌ 
தேவன்‌ எங்களைத்‌ தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்‌... அவர்‌ விடுவியாமற்‌ 
போனாலும்‌, ராஜாவே, உம்முடைய விக்கிரகங்களை நாங்கள்‌ வணங்கப்‌ 
போவதில்லை என்பது உமக்குத்‌ தெரிந்திருக்கக்கடவது” (தானியேல்‌ 3217-18). 


அநேகர்‌ இன்று ஏன்‌ என்று கேள்வி எழுப்புகின்றனர்‌. நரம்‌ விளக்கம்‌ பெற 
முடியாத சோக சம்பவங்கள்‌ நிறைந்த நவயுகத்தில்‌ கேட்க முடியாத கேள்விஞடன்‌ 
வசித்து வருகின்றோம்‌. உலகம்‌ ஒவ்வொரு கேள்விக்கும்‌ விடையைத்‌ 
தேடிவருகிறது, ஆனால்‌ அது எதிர்பார்க்கிற விதமாகக்‌ கிடைப்பதில்லை. அப்படி 
ஒவ்வொருவரின்‌ புள்ளி விவரமாக அனைத்துத்‌ தகவலும்‌ கிடைத்தாலும்‌ அதன்‌ 
மூலம்‌ வரும்‌ வேதனையும்‌ கவலையும்‌ துடைப்பது யார்‌? தானியேலின்‌ 
நண்பரைப்‌ போல நாமும்‌ தேவன்‌ விடுவிக்காமற்போனாலும்‌ அவரில்‌ 
நம்பிக்கையாக இருப்பேன்‌ என்ற மனநிலையில்‌ தொடர்ந்து ஜெபிக்கவும்‌ கரியை 
செய்யவும்‌ கற்க வேண்டும்‌. வேதனை நீக்கும்‌ என்று ஜெபியாமல்‌ உலகம்‌ 
தராத சமாதானத்தினால்‌ என்னை நிரப்பும்‌ என்று ஜெபிப்போமாக. 


339 








தலைசிறந்த சிலாக்கியம்‌ 


அமெரிக்கா : அன்னி ஹட்சின்ஸன்‌ 


“பிள்ளைகளே, கீழே இறங்கி வாருங்கள்‌” என்று அன்னி ஹட்சின்ஸன்‌ 
கூவினார்‌. ஏனெனில்‌ ஒரு அம்பு அவர்கள்‌ வாசலைத்‌ துளைத்த சத்தம்‌ அவள்‌ 
கேட்டாள்‌. அதுதவிர அவள்‌ வீட்டைச்‌ சுற்றி கூடியிருந்த செவ்விந்தியர்களின்‌ 
கூச்சல்‌ குழப்பமும்‌ காதில்‌ விழுந்தது. இன்னும்‌ அதிகமான அம்புகள்‌ வீட்டை 

நாள்‌ 340 நோக்கி பாய்ந்தன. சற்று நேரத்தில்‌ ஜன்னல்‌ பக்கமும்‌ ஆன்நடமாடும்‌ சத்தம்‌ 
கேட்டது. அப்போது அன்னி கூறினாள்‌: “கர்த்தாவே, இன்று உம்மை 
தரிசிப்பேன்‌.” 


அன்னி ஹட்சின்ஸன்‌ ஒரு தைரியமுள்ள பெண்மணி. அவள்‌ 23 
வயதாகும்போது, அவள்‌ தனது சுத்தாங்க விசுவாசத்தைக்‌ குறித்து திறந்து 
பேசினபடியால்‌ மூன்று முறை சிறையிலடைக்கப்பட்டாள்‌. சுத்தாங்க சபையார்‌ 
எப்போதுமே தங்கள்‌ கூட்டங்களில்‌ வேதாகமத்தை வாசிப்பதில்‌ அதிகக்‌ கவனம்‌ 
செலுத்தி வந்தார்கள்‌ ஏனெனில்‌ அக்காலத்தில்‌ ஆங்கில வேதாகமம்‌ கிடைப்பது 
அரிதாக இருந்தது. 


தலைமுறையாக அன்னி தன்‌ கணவராகிய வில்லியம்‌ ஹட்சின்ஸனுடன்‌ சேர்ந்து மத 
உம்முடைய சுதந்தரத்தை நாடி 1634-ல்‌ அமெரிக்காவுக்குப்‌ போனார்கள்‌. அங்கேயும்‌ அவர்கள்‌ 
இ்ல்க்கில்‌ வீட்டுக்‌ கூட்டம்‌ நடத்தின போது எதிர்ப்பு கிளம்பியது. அவர்களது ஊழியத்தைத்‌ 

தாங்கினவர்களிடமிருந்து வாக்களிக்கும்‌ உரிமையைப்‌ பறித்ததுடன்‌ அவர்களை 
புகழ்ச்சியை சிறையிலிட்டார்கள்‌. 


சொல்லி, உம்முடைய தனது 46 வயதில்‌ 18-வது குழந்தையை வயிற்றில்‌ சுமக்கையில்‌, அன்னி 
குற்றஞ்சாட்டப்பட்டு நான்கு மாதங்களாகச்‌ சிறைவாசஞ்‌ செய்ய நேரிட்டது. 


வல்லை அவர்கள்‌ தங்கியிருந்த பட்டணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு, தங்கள்‌ 
செய்கைகளை நண்பர்களின்‌ ஆதரவோடு, ரோதை தீவில்‌ ஒரு புதிய வீட்டுச்‌ சபையைத்‌ 
அறிவிப்பார்கள்‌. துடங்கினார்கள்‌. 

சங்தேம்‌ (௮ தனது முன்னோட்ட உற்சாகத்தைக்‌ கொண்டு, அன்னி ஹட்சின்ஸன்‌ 


அமெரிக்காவில்‌ மதச்‌ சுதந்தரம்‌ கிடைக்கக்‌ காரணமாயிருந்தார்கள்‌. அவளையும்‌ 
அவளது ஐந்து குமாரரையும்‌ அந்தத்‌ தீவிலுள்ள செவ்விந்தியர்கள்‌ கொன்றுப்‌ 
போட்டனர்‌. அவள்‌ உயிரோடிக்கும்போது காண்பித்த தனது விசுவாசத்தையும்‌ 
தைரியத்தையும்‌ தனது மரணம்‌ வரை கடைப்பிடித்திருந்தது தேசத்தின்‌ மதச்‌ 
சுதந்தரத்துக்கு வழி நடத்தும்‌ சிலாக்கியத்துக்கு அவளைத்‌ தகுதிபடுத்தியது. 


சுதந்தரம்‌ என்றைக்கும்‌ சுயமாகக்‌ கிடைப்பதில்லை. அது இலவசமும்‌ அல்ல. 
இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தின்மூலம்‌ பிதாவிடம்‌ சேரும்‌ சிலாக்‌ 
கஇியத்தை நமக்கு வாங்கித்‌ தந்தார்‌. நாம்‌ பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படி 
நமக்கு அவர்‌ வழியானார்‌. அவரது மரணமும்‌ உயிர்த்தெழுதலும்‌ நமக்கு நிச்சயமான 
சுதந்தரம்‌ வாங்க உதவிற்று. அவரில்‌ விசுவாசம்‌ வைக்கிறவர்கள்‌ எவர்களோ, 
அவர்கள்‌ மதச்‌ சுதந்தரம்‌ அநுபவிக்க இயேசுகிறிஸ்து மூலக்காரணமானார்‌. அன்னி 
.ஹட்சின்ஸன்‌ இயேசுகிறிஸ்துவிலுள்ள விசுவாசத்தின்மூலம்‌ அமெரிக்காவின்‌ மதச்‌ 
சுதந்தரத்துக்குக்‌ காரணமானாள்‌. அவளைப்‌ போல பின்வரும்‌ சந்ததியாருக்கு 
மத சுதந்திரம்‌ கிடைக்க நீ என்ன செய்யப்போகிறாய்‌? 


340 ட்‌ 


தலைசிறந்த கடத்தல்காரர்கள்‌ 


நாள்‌ 341 


அநேகர்‌ கிறிஸ்துவின்‌ 
சிலுவைக்குப்‌ 
பகைஞரென்று 
உங்களுக்கு 
அநேகந்தரம்‌ 
சொன்னேன்‌. 
இப்பொழுது 
கண்ணீரோடும்‌ 
சொல்லுகிறேன்‌. 
பிலிப்பியர்‌ 3:18 


வடகொரியா : இக்‌ 


“சிலுவை இருக்கிறதா என்று தேடிப்பாருங்கள்‌” என்று கிராமத்தாரில்‌ ஒருவன்‌ 
கூறினதை அந்த இளைஞனான கிக்‌ என்ற கொரியன்‌ காதில்‌ கேட்டான்‌. 


வடகொரியாவிலிருந்து சீனாவுக்கு தப்பிச்‌ சென்றவர்கள்‌ நடுவில்‌, அவர்கள்‌ 
சிலுவை உள்ள ஏதாவது கட்டடத்துக்குள்‌ பிரவேசிக்க வேண்டும்‌ என்று 
வார்த்தை பரவியது. இறுதியில்‌ அவன்‌ ஒன்றைத்‌ தேடிக்‌ கண்டுபிடித்ததுடன்‌ 
ஆகாரமும்‌ வஸ்திரமும்‌ கிடைத்தது. அத்துடன்‌ அவன்‌ இயேசுகிறிஸ்துவோடு 
ஒரு புதிய உறவையும்‌ கண்டான்‌. 

சபை மக்கள்‌ மூன்று மாதகாலமாக கிக்கை சீஷனாக்குவதில்‌ ஈடுப்பட்டனர்‌. 
ஆனால்‌ தான்‌ வட கொரியாவுக்குத்‌ திரும்பிச்‌ சென்று அவர்களிடம்‌ இயேசுவைப்‌ 
பகிர்ந்து கொள்ள வேண்டும்‌ என்று கிக்‌ நோக்கமாக இருந்தான்‌. 

கிக்கினுடைய நண்பன்‌ பயன்படுத்திய வேதாகமத்தை சிவப்பு சேனையாள்‌ 
கண்டெடுத்தான்‌. அதற்காக அவன்‌ கிக்கின்‌ நண்பனை இரும்பு கம்பியால்‌ 
அடித்து கொன்றான்‌. பின்பு அவன்‌ கிக்கிடம்‌ திரும்பினான்‌. என்றாலும்‌ கிக்‌ 
ஒருவாறு சமாளித்து தப்பினான்‌. சில மாதங்கள்‌ சென்றபின்‌ கிக்‌ வடகொரியாவில்‌ 
ஒரு ரகசிய திருச்சபையை ஆரம்பித்தான்‌. 

வெகுவிரைவில்‌ வேகமாக வளர்ந்து வந்த தனது இளம்‌ விசுவாசிகளுக்கு 
வேதாகமங்கள்‌ தேவை என்பதை கிக்‌ உணர ஆரம்பித்தான்‌. தனது நண்பன்‌ 
தனது நாட்டுக்கென்று தேவைப்பட்ட வேதாகமத்தைக்‌ கடத்திவந்ததால்‌ ஜீவன்‌ 
விட்டதை நினைவு கூர்ந்தான்‌. கிக்‌ வேதாகமங்கள்‌ வாங்கிவரும்படி சீனாவுக்குச்‌ 
சென்றபோது அவனது விசுவாசிகள்‌ அவனது பாதுகாப்பு பற்றி 
வருத்தமடைந்தனர்‌. 

கிக்‌ சில காலத்துக்கு முன்பு தனக்களிக்கப்பட்ட ஆலோசனையை நினைவு 
கூர்ந்தான்‌. அவன்‌ கொடுத்த பதில்‌, “சிலுவை இருக்கிறதா என்று 
தேடிப்பாருங்கள்‌” என்பதே. 


சிலுவை முரண்பாடானது அநேகர்‌ மதத்தைப்‌ பற்றி பேசலாம்‌. ஆனால்‌ 
சிலுவைகுறித்து பேசவரும்போது அது சிக்கலாகிறது. சில வேளைகளில்‌ 
எதிரிகளாகி விடுகின்றனர்‌. தனது பாதுகாப்புக்கென்று சிலுவையைப்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்று கிக்‌ தெரிந்து வைத்திருந்தான்‌. எனினும்‌ தனது எதிரிகள்‌ 
அதே சிலுவையை வேறே நோக்கத்தோடு பார்த்தார்கள்‌ என்பதை கக்‌ 
அறியாதிருந்தான்‌. கிறிஸ்தவர்கள்‌ சிலுவையின்‌ அடையாளத்தின்‌ கழ்‌ 
வாழுகிறார்கள்‌ என்பதை எதிரிகள்‌ அறிந்திருந்தனர்‌. அவர்கள்‌ கிறிஸ்தவர்களை 
எதிர்த்ததால்‌ சிலுவையைப்‌ பகைத்தார்கள்‌. நமது ஆவிக்குரிய சத்துருவும்‌ அந்தச்‌ 
சிலுவையைப்‌ பகைத்து மிகுந்த பயத்துடன்‌ அதைவிட்டு தூர ஓடி நின்று 
வெறித்துப்‌ பார்க்கிறான்‌. நீ அந்தச்‌ சிலுவையை அதே தீரத்துடன்‌ மகிழ்வு, 
நம்பிக்கை, நன்றியுடன்‌ உற்று நோக்குகிறாயா? 





| 
நாள்‌ 342 


இதோ, சகோதரர்‌ 
ஒருமித்து 
வாசம்பண்ணுகிறது 
எத்தனை 
நன்மையும்‌ 
எத்தனை 
இன்பமுமானது! 
சங்கீதம்‌ 133: 


342 








தலைசிறந்த ஐக்கியம்‌ 


மலுக்கு : நஸ்ரீமாஸ்‌ 


“உலக வியாபார மையத்துக்குள்‌ செப்டம்பர்‌ 11-ம்‌ தேதி விமானங்கள்‌ 
நுழைந்துபோது அது பழைய நினைவுகளைக்‌ கொண்டுவந்தது” என்று 
இந்தோனேஷிய சுவிசேஷ கழகத்தின்‌ செயலரான நஸ்‌ ரீமாஸ்‌ கூறினான்‌. 


“ஏறக்குறைய ஓராண்டுக்குமுன்‌, ஒசாமா பின்‌ லேடனைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
என்று கருதப்பட்ட நூறத்தனை முஸ்லீம்கள்‌ போராயுதங்களுடன்‌ எங்கள்‌ 
மலுக்கு தீவுக்‌ கூட்டத்தைத்‌ தாக்கினார்கள்‌. அவர்களது நோக்கம்‌ 
என்னவென்றால்‌, கிறிஸ்தவர்களை அறவே ஒழிப்பதாகும்‌.” அவர்களுடைய 
தொடர்‌ தாக்குதலினால்‌ மரித்தவர்கள்‌ ஏறக்குறைய 6,000 பேர்கள்‌ என்றும்‌, 
குண்டு வெடிப்புக்கு அஞ்சி தங்கள்‌ இல்லங்களை விட்டு வெளியேறினவர்கள்‌ 
சுமார்‌,00,000 பேர்‌ என்றும்‌ கருதப்படுகிறது. “அந்த முஸ்லீம்கள்‌ எனது 
குடும்பத்தாரையும்‌ விட்டு வைக்கவில்லை. எங்கள்‌ உறவினரில்‌ 35 பேரை 
அவர்கள்‌ சுட்டுக்‌ கொன்றார்கள்‌” என்று ரீமாஸ்‌ வருத்தத்துடன்‌ கூறினான்‌. 

Christianity Today என்ற ஆங்கில (அக்டோபர்‌ 22,2001) இதழில்‌ ரீமாஸ்‌ 
கொடுத்திருந்த பேட்டியில்‌ | தெசலோனிக்கேயர்‌ 5:18-ஐ நிறைவேற்றுவது 
எவ்வளவு கடினமானது என்று அவர்‌ கூறியிருந்தான்‌” எல்லாவற்றிலேயும்‌ 
ஸ்தோத்திரஞ்‌ செய்யுங்கள்‌. அப்படிச்‌ செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
உங்களைக்‌ குறித்துத்‌ தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.” வருத்தம்‌ அதிகமாகப்‌ 
பெருகியிருந்தபடியால்‌ அதிலிருந்து மீளுவது கடினமாக இருந்தது. எனினும்‌, 
தேவ கிருபையினால்‌, ரீமாஸ்‌ தேவனுடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து நடக்கத்‌ 
தீர்மானித்தான்‌. 

“அப்பொழுது தான்‌ நான்‌ நிமிர்ந்து நின்று சூழ்‌ நிலையைச்‌ சந்திக்க 
முடியும்‌. இப்படி நடக்கும்‌ என்று யாருமே எதிர்பார்ப்பதில்லை. ஆனால்‌, 
க்ஷணப்பொழுதில்‌ அது நடந்து விடுகிறது.” இப்போது ரீமாஸ்‌ வெவ்வேறு 
கிறிஸ்தவ தலைவர்களுடன்‌ சேர்ந்து அவ்வப்போது ஐக்கிய கூட்டங்களை நடத்தி 
வருகிறான்‌. இதன்மூலம்‌ அமெரிக்காவில்‌ உள்ளது போல பலவித வாழ்க்கைப்‌ 
போராட்டத்தில்‌ வெற்றியுடன்‌ நடந்துவரும்‌ சிறியோரையும்‌ பெரியோரையும்‌ ஒன்‌ 
நாகக்‌ கூட்டி இந்தோனேஷிய கிறிஸ்தவ ஐக்கியத்தைப்‌ பலப்படுத்தி வருகிறான்‌. 
இவர்கள்‌ ஒன்றுகூடி ஜெபித்து ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. பேட்டியின்‌ முடிவில்‌ 
ரீமாஸ்‌ மகிழ்வுடன்‌ கூறினது, “இதற்கு முன்‌ இந்த ஐக்கியம்‌ இருக்கவில்லை.” 


நாம்‌ இந்த வழியாக இதற்குமுன்‌ நடந்ததில்லை. மனித சமுதாயத்தைச்‌ 
சீர்குலைக்கும்‌ எண்ணத்துடன்‌ அமெரிக்க கொடி விரிக்கப்பட்டது. இதுபோல்‌ 
முந்தி நடந்ததில்லை. இப்போது ஜனங்கள்‌ ஜெபிக்கும்படி கூடுகிறார்கள்‌. 
திருச்சபைகள்‌ நிரம்புகின்றன. விவாகரத்து குறைந்துவிட்டன. கலாச்சாரத்தின்‌ 
பேரில்‌ பிரித்துக்‌ கொண்டிருந்த மனக்கோட்டைகள்‌ இடிந்து வருகின்றன. அன்பின்‌ 
ஆண்டவர்‌ எல்லோரையும்‌ தமது குடைக்குள்‌ ஒன்று சேர்க்கிறார்‌. அந்தகார 
அதிபதி முந்தி நம்மைப்‌ பிரிக்க வகைதேடினான்‌. இப்போதோ ஒன்றை அறிவோம்‌. 
தேவன்‌ சர்வவல்லவர்‌. அவருடைய ஐக்கியத்தில்‌ நாம்‌ அனைவரும்‌ ஒன்று 
சேருவோம்‌. 


நாள்‌ 343 


ஏனது குடும்பத்தின்‌ பாரம்‌, அதன்‌ தேவைகளையும்‌ 
எதிர்காலம்‌ பணிகளையும்‌ மாத்திரம்‌ நினைத்திருப்பது 
புத்தியற்றது என்றெண்ணுகிறேன்‌. அவைகள்‌ என்‌ 
சீந்தைகளை மேற்கொண்டு ஏன்னைம்‌ /பைத்தியமாக்க 
அநுமதித்தரல்‌ தேவன்‌ ஏனக்கு அனுப்புகிற வாய்ப்புகளை 
இழம்பதுடன்‌, ஒரு தந்‌ைத பிள்ளைக்குச்‌ செய்ய 
நினைக்கும்‌ நன்மைகளுக்கு ஏதிராக நரன்‌ 
செயல்பட்டுவிடுவேனேோ ஏன்று அஞ்சுகிறேன்‌. 
கோழைத்தனம்‌ தேவையற்றது. என்னை மனோ 
சஞ்சலப்படுத்தும்‌ இந்த கூட்டில்‌ அடிக்கடி 
தேவனுடைய ஈவுகளையும்‌ பரரமரிர்பையும்‌ 
மாத்திரம்‌ நான்‌ நம்பி ஜீவிக்க முடிகிறது. 


-ஒரு ரஷிய மனநோய்‌ மருத்துவமனையில்‌ வாடும்‌ 
சகோதரர்‌ ஷிமானோவ்‌ 


343 





ன்ன ட்டம்‌: 


| 
| 


தலைசிறந்த “இழப்பு” 


செக்கஸ்லோவாக்கியா : சகோதரன்‌ த்ஸவார்ஸ்கி 


நாள்‌ 344 


என்‌ கர்த்தராகிய 
கிறிஸ்து இயேசுவை 
அறிகிற அறிவின்‌ 
மேன்மைக்காக 
எல்லாவற்றையும்‌ 
நஷ்டமென்று 
எண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. 
பிலிப்பியர்‌ 3:5 


344 


இறுதியில்‌ மன உளைச்சல்‌ போதுமென்றாகிவிட்டது. “எனது நாட்களெல்லாம்‌ 
அடிமை வாழ்வில்‌ கழிந்து விட்டது” என்று செக்‌ சிறையிலிருந்த சகோ. 
த்ஸவார்ஸ்கி கூறினான்‌.” தினமும்‌ பத்து மணிநேரம்‌ கூடை பின்னுவேன்‌. 
அதைக்‌ கம்யூனிஸ்டுகள்‌ விற்று பெரும்பணம்‌ பண்ணினர்‌. ஒரு 
போதகராவதற்காக நான்‌ ஏன்‌ இவ்வளவு படித்தேன்‌? அந்த வெறுமையான 
கம்யூனிஸ தலைவர்கள்‌ இப்போது எனது திருச்சபையை நடத்துகிறார்கள்‌. 
அவர்கள்‌ பிரசங்கிக்கிறார்கள்‌, ஆலோசனை கூறுகிறார்கள்‌, மந்தையை 
மேய்க்கிறார்கள்‌, நானோ அவதிப்படுகிறேன்‌.” 


மற்றொரு கைதி பதிலுக்கு, “ஏன்‌ குறை கூறுகிறாய்‌? தேவனுக்கு உனது 
பிரசங்கமும்‌ இறையியலும்‌ தேவையில்லை. கம்யூனிஸத்தின்‌ கைபொம்மைகள்‌ 
அவைகளைச்‌ செய்யும்‌. ஆனால்‌ அவர்களால்‌ இரட்சகர்‌ அநுபவித்த பாடுகளில்‌ 
பங்கெடுக்கமுடியாது. எந்த குருத்துவ அபிஷேகத்திலும்‌ இந்த 
வாக்குத்தத்தங்களே குறிப்பிடப்பட்டு வந்தால்‌ நன்றாயிருக்கும்‌. நீ 
கிறிஸ்துவுக்காகப்‌ பாடநுபவிப்பதைக்‌ குறித்து ஒருநாளும்‌ பிரசங்கிக்கவில்லையா? 
இப்போதாவது தேவன்‌ உனது பாடுகளின்‌ வழியாய்ப்‌ பிரசங்கம்‌ பண்ணும்‌ 
முக்கிய கட்டத்துக்கு உன்னை அழைத்து வந்திருக்கிறதற்காக அவருக்கு நன்றி 
கூறு. 

த்ஸவார்ஸ்கி கடிந்துக்‌ கொள்ளப்பட்டபின்‌ ஒருநாளும்‌ தான்‌ 
சிறையிலிருந்ததற்காகவும்‌, தனது நாட்கள்‌ வீணாக்கப்பட்டதற்காகவும்‌ 
வருத்தப்படவில்லை. தனது நீண்ட நாள்‌ சிறைத்‌ தண்டனையினிமித்தம்‌ அவன்‌ 
இனிமேல்‌ போதகர்‌ பணியாற்ற முடியாமல்‌ நலிவுற்றிருந்தான்‌. அவன்‌ அடிப்பட்டு 
வாதைப்பட்டு படுக்கையிலிருந்தபோது அவனைப்‌ பார்க்க வந்தவர்களால்‌ 
அருமை இரட்சகரின்‌ ஒளியைத்தான்‌ பார்க்க முடிந்தது. அவன்‌ தனது வாழ்க்கை 
தன்னிடமிருந்து பறிபோனதாக எண்ணவில்லை. 

நீ உன்‌ கடமைகளில்‌ அர்ப்பணத்தோடு வாழ்வதைக்‌ கண்டு உன்னை 
“இழந்தவனாக” பிறர்‌ நோக்குகின்றனரா? இயேசுவுக்காக நீ ஒன்றை இழந்தால்‌ 
அது உனக்கு லாபமே! 

“கிறிஸ்‌ துவுக்காய்‌ 'இழந்தவர்‌' எவரும்‌ 


தரித்திரர்‌ ஆனதில்லை - தேவ ராஜ்ஜிய மேன்மைக்காய்‌ கஷ்டப்பட்டோர்‌ 
நஷ்டமடைந்ததில்லை. '” 





தலைமீறின கிவிரவரதம்‌ 


நாள்‌ 345 


அப்பொழுது பரிசேயர்‌ 
ஒருவரையொருவர்‌ 
நோக்கி : நீங்கள்‌ 
செய்கிறதெல்லாம்‌ 
விணென்று 
அறிநிறதில்லையா? 
இதோ, உலகமே 
அவனுக்குப்‌ பின்‌ 
சென்று போயிற்றே 
என்றார்கள்‌. 
யோவான்‌ 12:19 


பெரு : மரியா எலினா மொயானோ 


அவர்களை மிதமிஞ்சின கோபத்துக்குள்ளாக்கி, அந்த மதம்‌ மாறின நபரைக்‌ 
கொலை செய்யுமளவுக்குத்‌ தூண்டினதற்குக்‌ காரணம்‌, அவள்‌ அவர்களுக்கு 
ஈடான தீவிரவாதியாக இருந்ததுதான்‌. 


மரியா எலினா மொயானோ அவர்களுடன்‌ சேர்ந்து பெருநாட்டின்‌ 
விடுதலைக்காகக்‌ கூச்சலிட்டாள்‌. அவள்‌ துப்பாக்கி முனையில்‌ பசியில்‌ வாடின 
ஏழைகளுக்கு உணவு வழங்கும்படி போராடினாள்‌. பின்பு அவள்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சிலுவை அன்பை உணர்ந்தபின்‌, வேறுவிதமான 
தீவிரவாதியாக மாறினாள்‌. இப்போது அவள்‌ எடுத்துக்‌ கொண்ட ஆயுதம்‌ - 
தனது இருதயத்தில்‌ பெற்றிருந்த தேவ அன்பு ஆகும்‌. 

அவள்‌ திறந்து கிடந்த லிமா நகரத்தின்‌ உபமேயர்‌ பதவி பெற்றாள்‌. படு 
ஏழ்மையில்‌ முடங்கி கிடந்த ஏழைகளின்‌ கண்ணீர்‌ துடைக்க பெரும்பாடுபட்டாள்‌. 
அனாதைகளுக்கு இல்லம்‌ அமைத்து, பட்டினி கிடந்தவர்களுக்கு உணவளித்து, 
நோய்வாய்ப்பட்டவர்களை விசாரிப்பதில்‌ பெரும்‌ கவனம்‌ செலுத்தினாள்‌. 

“நாங்கள்‌ அவர்கள்‌ மூட்டிவைத்த தீயை அணைத்து, ஏழைகளுக்கு உதவி 
வந்ததால்‌ கிறிஸ்தவர்களாகிய எங்களை 'தீயணைப்பவர்கள்‌' என்று 
அழைத்தனர்‌, முழு ஜனக்கூட்டமும்‌ பட்டினி கிடந்தால்தான்‌ தங்களுடன்‌ சேரந்து 
ஆயுதம்‌ எடுத்துப்‌ போராட முன்வருவார்கள்‌. எனவே அவர்களுக்கு 
உணவளிப்பது தவறு என்று தீவிரவாதிகள்‌ எண்ணினர்‌. ஆனால்‌ அப்படிப்பட்ட 
தீவிரவாதத்துக்கு அஞ்சாமல்‌ உண்மையான தேவைகளை நேரடியாக 
சந்திப்பதினால்‌ நியாயமும்‌ நீதியும்‌ ஜனங்களுக்குக்‌ கிட்டும்‌ என்று நாங்கள்‌ 
நினைக்கிறோம்‌.” 

தான்‌ இயேசுகிறிஸ்துவோடு மகிமையடைய வேண்டுமானால்‌, அவரோடு 
கூட பாடுகள்‌ அநுபவிக்க வேண்டும்‌ என்று மரியா தெரிந்து வைத்திருந்தாள்‌. 
மாவோ தீவிரவாதிகள்‌ ஏழைகளுக்கென்று உணவு சேமித்திருந்த தானிய 
கிடங்குகளை வெடிவைத்து தகர்த்தனர்‌. ஆனாலும்‌, “சில வேளைகளில்‌ நான்‌ 
பயந்தாலும்‌, நாம்‌ அக்கிரமம்‌ செய்ய இறங்கக்‌ கூடாது. தீவிரவாதத்தை 
தோற்கடிப்பது கடினம்‌ என்றாலும்‌ அது முடியாததல்ல” என்று மரியா கூறினாள்‌. 


பரிசேயர்‌ லிமா தீவிரவாதிகளைப்‌ போலப்‌ பின்பற்றின யுக்திகள்‌, ஜனங்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பின்பற்றுவதைத்‌ தடுக்கும்‌ வண்ணம்‌ அமைந்தது. பரிசேயர்‌ 
ஜனங்களின்‌ ஆத்துமா தாகத்தைத்‌ தணிப்பதையும்‌ தீவிரவாதிகள்‌ சரீர பசியைத்‌ 
தீர்ப்பதையும்‌ எதிர்த்தனர்‌. பெருவிலும்‌ எருசலேமிலும்‌ ஜனங்கள்‌ தேடினது ஆத்மீக 
ஆகாரமே. எவ்வளவுக்‌ கெவ்வளவு இயேசுவுக்கு எதிராக வேலை செய்தாலும்‌ 
அது அவரது சுவிசேஷத்தைப்‌ பரப்பும்‌. எதிர்ப்புகள்‌ உன்னை இன்று கலக்கக்‌ 
கூடும்‌. ஆனால்‌ அவருடைய ராஜ்யத்துக்காக நீ உழைக்கும்போது அது உன்னை 
ஒருபோதும்‌ தோற்கடிக்க முடியாது. அது முடிவில்‌ வெற்றியாகவே இருக்கும்‌! 


345 











தலைசிறந்த சாட்சி 


நாள்‌ 346 


நாம்‌ 
மனுஷருடைய 
சாட்சியை ஏற்றுக்‌ 
கொண்டால்‌, 
அதைப்‌ பார்க்கிலும்‌ 
தேவனுடைய 
சாட்சி 
அதிகமாயிருக்கிறது. 
தேவன்‌ தமது 
குமாரனைக்‌ 
குறித்து கொடுத்த 
சாட்சி இதுவே. 

1 யோவான்‌ 59 


346 


ரஷியா : போதகர்‌ ““ஜியோர்ஜ்‌”” 


அந்தச்‌ சபையின்‌ ஒடுங்கிய அறைக்குள்‌ சுவரில்‌ மாட்டியிருந்த சிலுவையை 
ரஷிய சேனைத்தலைவன்‌ நோட்டமிட்டான்‌. “அது ஒரு பொய்‌. போதகர்களாகிய 
நீங்கள்‌ எளிமையானவர்களை ஏமாற்றவும்‌, பணக்காரரை கை நிறைய 
கொடுக்கவும்‌ பயன்படுத்துகிற வெறும்‌ சின்னம்‌ அது. இப்போது வந்து தனியாக 
வந்துள்ள என்னிடம்‌, “இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்‌” என்று 
ஒருபோதும்‌ விசுவாசித்ததில்லை என்று அறிக்கையிடுங்கள்‌” என்று அவன்‌ 
கூறினான்‌. 


போதகர்‌ ஜியோர்ஜ்‌ அந்தச்‌ சிலுவையை ஏறிட்டுப்‌ பார்த்துவிட்டு, “அது 
உண்மை, என்று மனதார விசுவாசிக்கிறேன்‌'” என்றார்‌. 

சேனைத்தலைவன்‌ தனது உறையிலிருந்து கைத்துப்பாக்கியை 
வெடுக்கென எடுத்து, “நீ என்னை ஏமாற்ற விடமாட்டேன்‌. நீ அதைப்‌ பொய்‌ 
என்று ஒப்புக்‌ கொள்ளா விட்டால்‌ நான்‌ உன்னைச்‌ சுட்டுவிடுவேன்‌” என்று 
மிரட்டினான்‌. 

உடனே ஜியோர்ஜ்‌, “நான்‌ அப்படி சாட்சி கூறினால்‌ அது அப்பட்டமான 
பொய்‌ ஆகும்‌. எங்கள்‌ கர்த்தர்‌ உண்மையாகவே தேவனுடைய குமாரன்தான்‌. 
என்னைச்‌ சுட்டுத்‌ தள்ளூதவதால்‌ இந்த உண்மை மாறாது” என்று 
அறிக்கையிட்டார்‌. 

இதைக்‌ கேட்ட சேனைத்தலைவன்‌ தனது கண்களில்‌ கண்ணீர்‌ பொங்க, 
தனது கைத்துப்பாக்கியைத்‌ தரையில்‌ வீசி எறிந்துவிட்டு, போதகரை 
ஆரத்தழுவினான்‌. 

“அது உண்மை, இது சத்தியம்‌, இப்படியொரு உண்மைக்காக ஜனங்கள்‌ 
மரிக்கவும்‌ ஆயத்தமாக இருப்பதால்‌ இவர்கள்‌ சொல்லுவதில்‌ சத்தியம்‌ 
அடங்கியிருக்கிறது. நான்‌ அதை நம்புகிறேன்‌. என்‌ விசுவாசத்தைத்‌ 
திடப்படுத்தினதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன்‌. இப்போது நானும்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்காக மரிக்க ஆயத்தம்‌. எனக்கு வழிகாட்டுங்கள்‌” என்று 
சாட்சி கூறினான்‌. 


இரத்த சாட்சிகளை எந்த மதத்திலும்‌ பார்க்கலாம்‌. எங்கள்‌ வீசுவாசத்துக்காக 
நாங்கள்‌ மரிக்க சித்தமாப்‌ இருக்கிறோம்‌ என்று மக்கள்‌ கூறுகின்றனர்‌. இந்த 
விஷயத்தில்‌ ஒரு முஸ்லீம்‌ தீவீரவாதியைவிட விசுவாசியான ஒரு சகோதரனும்‌ 
சகோதரியும்‌ எவ்வாறு மேன்மையான சாட்சி கூறமுடியும்‌? அவர்களுடைய தீரமும்‌ 
நமது உறுதியும்‌ எந்த வகையில்‌ முரண்பாடானது? தேவன்‌ உண்மையுள்ளவர்‌ 
என்பதற்கு அவர்‌ அத்தாட்சியாக இயேசுவை அனுப்பினார்‌. தேவன்‌ 
சத்தியபரராயிருப்பதால்‌ தமது குமாரன்‌ மூலமாக சத்தியத்துக்கு சாட்சி பகர்ந்தார்‌. 
பிறர்‌ தங்கள்‌ விசுவாசத்துக்காக மரிக்கத்‌ துணிந்தாலும்‌, ஒரு கிறிஸ்தவனால்‌ 
மாத்திரம்‌ சத்தியத்துக்காக மரிப்பது அர்த்தமுள்ளது என்று சாட்சி பகரமுடியும்‌, 
உனது சாட்சி எவ்வளவு உறுதியாக உள்ளது? 








தலைசிறந்த நன்றியுணர்வு 


நாள்‌ 347 


நம்முடைய 
கர்த்தராகிய இபேசு 
கிறிஸ்துவினாலே 
நமக்கு ஜெயங்‌ 
கொடுக்கிற 
தேவனுக்கு 
ஸ்தோத்திரம்‌. 

1 கொரிந்தியர்‌ 15:57 


நெதர்லான்ட்‌ : ஹன்ஸ்‌ 


ஹன்ஸ்‌ தனது வேதபடிப்பில்‌ தலைசிறந்து விளங்கினான்‌. நெதர்லான்டிலுள்ள 
அன்ட்வர்ப்‌ நகரில்‌ புதிய விசுவாசிகளிடம்‌ ஞாயிறு தோறும்‌ நேரம்‌ செலவிட்டான்‌. 
ஆனால்‌ ஹன்ஸ்‌ மற்றும்‌ அவனது தாயார்‌ தங்களுக்கு ஆபத்து 
கொண்டுவருகிறவர்கள்‌ என்று பிறரால்‌ கருதப்பட்டனர்‌. அவர்கள்‌ ஊக்கமாக 
பாப்டிஸ்ட்‌ போதனைகளை பிறரிடம்‌ பகர்ந்து வந்தால்‌ பிற மதத்‌ தலைவர்கள்‌ 
அவர்களைத்‌ தவிர்த்தனர்‌. 


1977-ல்‌ பேய்லி ஃப்பின்‌ ஆட்கள்‌ ஹன்ஸ்‌ மற்றும்‌ அநேகரை கைது செய்தனர்‌. 
ஆனால்‌ ஹன்ஸின்‌ தாயார்‌ தப்பிவிட்டார்கள்‌. மதத்தலைவர்கள்‌, ஹன்ஸ்‌ தனது 
பாப்டிஸ்ட்‌ கோட்பாடுகளைக்‌ கைவிடும்படி வற்புறுத்தினர்‌. அவர்களுடைய 
குரூரமான சித்தரவதைகளால்‌ அவன்‌ சற்றும்‌ அசையவில்லை. 

அன்ட்வர்ப்‌ நகரின்‌ சிறைச்சாலையில்‌ ஒரு தனி அறையில்‌ அவன்‌ காவலில்‌ 
கிடந்தபோது தனது இனத்தாருக்கும்‌ நண்பருக்கும்‌ ஹன்ஸ்‌ இவ்வாறு கடிதம்‌ 
எழுதினான்‌: 

“எனக்கு மிக அருமையான அம்மா, நான்‌ சரீரப்பிரகாரமாக நன்றாக 
இருக்கிறேன்‌ என்பதை மகிழ்ச்சியுடன்‌ தெரிவிக்கிறேன்‌. ஆனால்‌ ஆவிக்குரிய 
முறையில்‌, கர்த்தர்‌ தமது ஆவியினாலே என்னை உற்சாகப்படுத்தி, என்‌ 
மனம்‌ மாறாமல்‌ என்னைப்‌ பாதுகாத்து வந்துள்ளார்‌. இந்த குரூரமான 
ஓநாய்களின்‌ வெறித்தனத்துக்கு தப்பும்படியான ஒரே அடைக்கலம்‌ அவர்‌ 
ஒருவரே. நமது ஆத்துமாவின்மேல்‌ அவர்களுக்கு எந்த அதிகாரமுமில்லை.” 

வெகு சீக்கிரமாக ஹன்ஸ்‌ ஒரு நியாயாசனத்துக்கு முன்பு நிறுத்தப்பட்டான்‌. 
அங்கு தனது விசுவாசத்தைத்‌ தெளிவாக அறிக்கை செய்தான்‌. உடனே அவன்‌ 
மரக்கட்டைகளின்‌ நடுவில்‌ கம்பத்தில்‌ கட்டப்பட்டு எரிக்கப்பட வேண்டும்‌ என்று 
கோர்ட்‌ உத்தரவிட்டது. அவனுடைய ஆத்துமா அழியாமல்‌ காக்கப்பட்டதற்கு 
சாட்சியாக அவன்‌ எழுதிய கடிதம்‌ இருந்தது. 


தேவன்‌ பெரியவர்‌, தேவன்‌ நல்லவர்‌, நமது பாடுகளுக்காக நாம்‌ அவருக்கு 
நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம்‌. இது வெறும்‌ வார்த்தையல்ல, 
சிலவேளைகளில்‌ தேவன்‌ நமக்குத்‌ தரும்‌ உடையுணவு உறைவிடத்துக்காக 
அவருக்குச்‌ சுலபமாக நன்றி கூறி விடுகிறோம்‌. அதே அளவு உற்சாகத்துடன்‌, 
நாம்‌ படும்பாடுகளுக்காக நம்மால்‌ நன்றி கூறமுடியுமா? தேவன்‌ எப்போதுமே 
நம்மில்‌ எதிர்பார்க்கிறபடி நமது எண்ண அலைகள்‌ அவருக்கு நன்றி கூறுவதாக 
அமையவேண்டும்‌. நீ கிறிஸ்துவுக்கு நற்சாட்சி பகர எந்த சூழ்நிலையிலும்‌ 
ஆயத்தமாக இருக்கிறாயா? ஏனெனில்‌ இயேசுகிறிஸ்து மூலமாக மாத்திரமே நமது 
பாடுகளினூடே நமக்கு: வெற்றியுண்டு. 


347 








தலைசிறந்த அழைப்பு 


பாப்புவா - நியூ கினி : ஜேம்ஸ்‌ சாமர்ஸ்‌ 


நாள்‌ 348 


ஆகையால்‌ உங்கள்‌ 
நிமித்தம்‌ நான்‌ 
அனுபவிக்கிற 
உபத்திரவங்‌ களினால்‌ 
சோர்ந்து போகாதிருக்க 
வேண்டிக்‌ 
கொள்கிறேன்‌ நீங்கள்‌ 
அவைகள்‌ உங்களுக்கு 
மகிமையா யீருக்கிறதே. 
எபேசியர்‌ 3:13 


348 


இளைஞனாக இருந்த ஜேம்ஸ்‌ சாமர்ஸின்‌ சபையில்‌ “சுவிசேஷத்தை மாம்ச 
பட்சணிகளிடத்தில்‌ எடுத்துச்‌ செல்லக்‌ கூடிய எந்த ஒரு பையனாவது 
இருக்கிறானா?” என்று ஒரு மிஷனெரி கடிதம்‌ கேட்டு வந்திருந்தது. ஜேம்ஸ்‌ 
அந்தப்‌ பையனாக இருக்கத்‌ தீர்மானித்தான்‌. 


186 ஆம்‌ ஆண்டு சாமர்ஸ்சும்‌ அவருடைய இளம்‌ மனைவியும்‌ தென்‌ கடல்‌ 
நோக்கி பிரயாணம்‌ செய்தார்கள்‌. அவர்கள்‌ பிரயாணம்‌ செய்த கப்பல்‌ விபத்தின்‌ 
காரணமாக, ராஹொடங்கா என்ற இடத்தில்‌ குடியேறினார்கள்‌. பதினொரு வருடத்‌ 
திற்குப்‌ பின்பு பாப்புவா, நியூ கினிக்கு சென்றார்கள்‌. அங்கு நரமாமிச பட்சணிகள்‌ 
வாழும்‌ ஷாவ்‌ என்ற கிராமத்தினர்‌ உற்சாகமாக ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. 

சாமர்ஸ்‌ கடற்கரை வழியாக மேலும்‌ கீழுமாக பிரயாணத்தைத்‌ தொடங்‌ கினார்‌. 
ஓர்‌ இடத்தில்‌ வந்த போது அவ்விடத்திலுள்ளவர்கள்‌ அவரைச்‌ சூழ்ந்து கொண்டு, 
கோடரிகள்‌, கத்திகள்‌ வேண்டுமென்று கேட்டார்கள்‌ தராவிட்டால்‌, அவரையும்‌, 
அவருடைய மனைவியையும்‌ கொலை செய்து விடுவதாக பயமுறுத்தினார்கள்‌. சாமர்ஸ்‌ 
அந்த இடத்தில்‌ உறுதியாக நின்றார்‌. அந்த கிராமத்திலுள்ள மக்கள்‌ அவருடைய 
மன உறுதியை மதித்தார்கள்‌. மறுநாள்‌ அவர்கள்‌ வருத்தம்‌ தெரிவித்தார்கள்‌, மிக 
விரைவில்‌ அவருக்கு நண்பர்களானார்கள்‌. 

18-ம்‌ ஆண்டில்‌ ஜேம்ஸின்‌ மனைவி இறந்து போனார்‌. மிகவும்‌ வேதனைப்பட்டு 
நண்பர்களிடம்‌ “என்னுடைய வேதனைகளை கிறிஸ்துவின்‌ ஊழியத்திற்காக 
புதைக்கிறேன்‌” என்று சொன்னார்‌. 

சாமர்ஸ்‌ இரண்டுமுறை விடுமுறைக்கு இங்கிலாந்து திரும்பினார்‌. அங்கு தமது 
அழைப்பை மேலும்‌ உறுதிப்படுத்தி கொண்டார்‌. ஆயிரக்கணக்கான முரட்டுத்‌ 
தனமான, கடவுளை பற்றிய சிறிதும்‌ அறிவில்லாத மனிதர்கள்‌ இருக்கும்‌ போது 
நான்‌ ஓய்வு எடுக்க முடியாது” என்று தீர்மானித்தார்‌. 

1901 ஏப்ரல்‌ ஏழாம்‌ தேதி, சாமர்ஸ்சும்‌, ஆலிவர்‌ டாம்கின்ஸ்சும்‌, ஒரு உதவியாளர்‌ 
குழுவோடு கோறிபாறி என்ற தீவிற்கு கப்பலில்‌ சென்றடைந்தார்கள்‌. மறுநாள்‌ 
காலையில்‌ அவர்‌, டாம்கின்ஸ்சுடன்‌ கரையை அடைந்தார்‌. அங்கிருந்து பாதுகாப்போடு 
பெரிய கட்டிடத்திற்கு சென்று சேர்ந்தனர்‌. அவர்கள்‌ உள்ளே சென்றவுடன்‌, அங்குள்ள 
மனிதர்கள்‌ அவர்களைக்‌ கொன்று அதே நாளில்‌ சமைத்தார்கள்‌. 


எவ்வளவு வேதனையானது! ஜேம்ஸ்‌ சாமர்ஸ்‌ போன்ற இரத்த சாட்சிகளின்‌ கதைகளை 
நாம்‌ வாசிக்கும்போது, அவைகள்‌ எவ்வளவு வேதனையானது என்று புரிந்து கொள்ள 
முடியும்‌. நமது இயற்கையான எண்ணம்‌ ஒருவேளை, அனுதாபமாகவோ, 
மனவருத்தமாகவோ, வெட்கமாகவோ இருக்கலாம்‌. என்ன ஒரு பிரயோஜனமற்ற நிலை. 
ஆனால்‌ நாம்‌ இப்படிப்பட்ட இரத்தசாட்சிகளின்‌ கதைகளை ஆராய்ந்து பார்க்க 
வேண்டும்‌. சாமர்ஸ்‌ நித்திய வாழ்வை அனேகருடன்‌ பகிர்ந்து கொள்வதற்காக இந்த 
ஒரே பூலோக வாழ்வைக்‌ கொடுத்தார்‌. சாமேர்ஸ்‌ தன்னுடைய தியாக மரணத்தை 
ஒரு புத்தியீனமான தவறாக கருதவில்லை. ஏன்‌ நாம்‌ பயப்பட வேண்டும்‌? நம்முடைய 
மூலோக வேதனைகள்‌, பரலோக மகிமையையும்‌, கனத்தையும்‌, இழந்தவர்களுக்கு 
ஒருபடி நெருக்கமாக கொண்டு வரும்போது எதுவுமே வீணல்ல. துன்பப்படுவது 
கடவுளுடைய திட்டத்தில்‌ தவிர்க்க முடியாத பகுதியாக நமது மற்றும்‌ பிறருடைய 
வாழ்க்கையில்‌ உள்ளது. பரலோக பாக்கியத்தைப்‌ பிறருக்கு கொண்டு செல்வதற்காக, 
பூலோக வேதனையை நீ சகிக்க ஆயத்தமா? 





தலைசிறந்த அர்ம்பணம்‌ 


இந்தோனேஷியாவின்‌ ஸ்பைஸ்‌ தீவுகள்‌ : சூட்ராஸி ஸிலாங்‌ 


நாள்‌ 349 


என்‌ இருதயம்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது. 
தேவனே, என்‌ 
இருதயம்‌ ஆயத்தமா 
யிருக்கிறது. 

சங்கீதம்‌ 57:7 


ஒரு மனிதன்‌ ஒரு இந்தோனேஷியப்‌ பெண்ணைப்‌ பிடித்து அவளுடைய 
முகத்தைப்‌ பார்த்து சத்தமிட்டு “அல்லா அக்பர்‌” (கடவுள்‌ பெரியவர்‌) என்று 
சொல்‌! சொல்‌!” என்றான்‌. ஆனால்‌ அந்த இளம்‌ சூட்ராஸி ஸிலாங்‌ என்ற 
பெண்மணி சரணடையாமல்‌, தன்னுடைய உண்மையான தேவனைக்‌ 
கனவீனப்படுத்த மறுத்துவிட்டாள்‌. 

அவன்‌ மிகுந்த கோபத்தோடு தன்னுடைய துப்பாக்கியை அவள்‌ வாயில்‌ 
திணித்தான்‌. அவள்‌ கண்கள்‌ விரிந்தன. ஆனால்‌ அவள்‌ சரணடைய மறுத்தாள்‌. 
அவனுடைய துப்பாக்கியால்‌ கஷ்டப்பட்டுக்‌ கொண்டிருக்கும்போது அந்த 
மனிதன்‌ துப்பாக்கியின்‌ குதிரையை இழுத்தான்‌. அந்த துப்பாக்கி குண்டு 
சூட்ராஸியினுடைய இடது கன்னம்‌ வழி சென்றது. அவள்‌ தடுமாறி திரும்ப 
தன்னை திடப்படுத்தி கொண்டாள்‌. ஆனால்‌ அந்த கோபமடைந்த பயங்கரவாதி 
திருப்தியடையாமல்‌ தன்னுடைய குத்துவாளை எடுத்து அவள்‌ முகத்தில்‌ 
குத்தினான்‌. 

சூட்ராஸி ஸிலாங்‌ இந்தோனேஷியாவின்‌ ஸ்பைஸ்‌ தீவுகளிலுள்ள அனேக 
கிறிஸ்தவர்களில்‌ ஒருவர்‌. அவர்கள்‌ லக்ஸார்‌ ஃபிகாட்‌ அல்லது புனித போர்‌ 
வீரர்கள்‌ என்ற இஸ்லாமிய மததீவிரவாத குழுவால்‌ தாக்கப்பட்டார்கள்‌. வெள்ளை 
நிற அலங்கார அங்கியின்‌ போர்வையில்‌ விரோதிகள்‌ ஸிலாங்‌ மற்றும்‌ உடன்‌ 
விசுவாசிகளை விரைவில்‌ தாக்குவார்கள்‌ என்பது அவர்களுக்குத்‌ தெரியும்‌. 
அவர்கள்‌ நிற்றா சபையில்‌ ஓன்றாக கூடியிருந்தார்கள்‌. 

அது ஏழு அடி உயர சுவரால்‌ சூழப்பட்டிருந்தது. அது சுழல்‌ முறையில்‌ 
பலசுற்று காவலில்‌ இருந்தது. 

இஸ்லாமிய தீவிரவாதிகள்‌ வந்த போது கிறிஸ்தவர்கள்‌ அமைதியாக 
சரணடைய முற்பட்டார்கள்‌ இருப்பினும்‌ அவர்களுடைய வெள்ளை கொடி 
வாளால்‌ வெட்டி சாய்க்கப்பட்டது. அந்த நிமிடத்திலேயே தாக்குதல்‌ தொடங்‌ 
கினது. இப்படிப்பட்ட சம்பவம்‌, மிக அதிகமாக பொதுவாக தொடர்ந்து இந்தோ 
னேஷிய தீவுகளில்‌ காணப்பட்டன. இஸ்லாமிய தீவிரவாதிகள்‌ சபைகளை 
எரிப்பதும்‌, விசுவாசிகளைத்‌ தாக்கி கொலை செய்வதும்‌ வளர்ந்து வந்தது. 

நல்ல வேளையாக இந்தோனேஷியாவிலுள்ள சூட்ராஸி ஸிலாங்கைப்‌ 
போன்ற அநேக கிறிஸ்தவர்கள்‌ சரணடைய மறுத்து விட்டனர்‌. அவர்கள்‌ 
புனித போர்‌ வீரர்களின்‌ கோரிக்கையான, இஸ்லாமியத்தை தழுவி கிறிஸ்துவை 
மறுதலிக்க மறுத்து விட்டனர்‌. 
ஒரு சிறிய இடைவெளி நாம்‌ கொடுக்க மாட்டோமா? ஒரு சிறிய அளவு? என்ன 
தீங்கு? தீவிரவாத இஸ்லாமியர்கள்‌ சூட்ராஸிக்கு செய்தது போல, விரோதி நம்மை 
நிந்திக்க முடியும்‌. இருப்பினும்‌ அவள்‌ சிறிதளவு கூட சரணடைய மறுத்து விட்டாள்‌. 
அவ்வாறே நாம்‌ சுக போக வாழ்க்கைக்கும்‌. பலவித சோதனை வரும்போது விட்டு 
கொடுக்க முடியாது. எல்லாம்‌ சரியாக இருக்கும்‌ போது விரோதிக்கு இடம்‌ கொடுக்கவும்‌ 
மற்ற நேரங்களில்‌ இடம்‌ கொடாமலிநக்கவும்‌ நம்மால்‌ தீர்மானிக்க முடியாது. நாம்‌ 
எப்போதும்‌ உறுதியாக இருக்க வேண்டும்‌. அதனால்‌ நாம்‌ விரோதிக்கு இடம்‌ கொடுக்க 
மாட்டோம்‌ என்று அர்த்தமில்லை. அதைப்‌ போலவே நாம்‌ கடின முயற்சி எடுக்கிறோம்‌ 
என்றும்‌ அர்த்தமில்லை. தேவன்‌ உறுதியான இருதயத்தை கொடுக்கிறார்‌. அதனால்‌ 
நாம்‌ விரோதிக்கு இடம்‌ கொடுக்க மாட்டோம்‌. தேவன்‌ உறுதியான இருதயத்தை 
இன்றே தரும்படி கேள்‌. 


349 





நாள்‌ 350 


ஏன்‌ மடியில்‌ கைகட்டி சும்மா 
உட்கார நான்‌ இங்கு வரவில்லை. 
நான்‌ கிறிஸ்துவைம்‌ பிரஸ்தரபிக்கவே வந்தேன்‌ 


1980-ன்‌ ஆரம்பத்தில்‌ கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த ரஷிய 
விசுவாசியான கலினா வில்சின்ஸ்கெயா. அவள்‌ 
விடுமுறையில்‌ சிறுவருக்குப்‌ போதித்ததற்காகக்‌ 
கைது செய்யப்பட்டவள்‌ . 


350 


தலைசிறந்த தானம்‌ 


நாள்‌ 351 


உங்கள்‌ 
சத்துருக்களை 
சினேதியுங்கள்‌. 
உங்களை பகைக்‌ 
கிறவர்களுக்கு 
நன்மை செய்யுங்கள்‌. 
உங்களைச்‌ சபிக்‌ 
திறவர்களை ஆசீர்‌ 
வதியுங்கள்‌. உங்களை 
நிந்திக்கிறவர்‌ 
களுக்காக ஜெபம்‌ 
பண்ணுங்கள்‌. 
லூக்கா 627-28 


வட நைஜீரியா 


வட நைஜீரியாவில்‌ இஸ்லாமியர்கள்‌ புனித சட்டத்தை ஏற்படுத்தியிருந்தனர்‌. 
இது இஸ்லாமியர்களின்‌ கண்டிப்பான நடைமுறையாகும்‌. நைஜீரிய மக்கள்‌ 
தொகையில்‌ கிறிஸ்தவர்களின்‌ எண்ணிக்கை அதிகம்‌. அதனால்‌ இஸ்லாமிய 
தலைவர்கள்‌ இந்தச்‌ சட்டம்‌ இஸ்லாமியர்களின்‌ குடும்ப சம்பந்தமான விஷயங்‌ 
களுக்கு மட்டும்‌ பொருந்தும்‌ என்று வலியுறுத்தினார்கள்‌ இருப்பினும்‌ நூற்றுக்‌ 
கணக்கான சபைகள்‌ ஏற்கனவே அழிக்கப்பட்டு விட்டன. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
கட்டினாலும்‌ அவைகள்‌ இடித்து தள்ளப்பட்டு எரிக்கப்பட்டன. ஏராளமான 
கிறிஸ்தவர்கள்‌ படுகொலை செய்யப்படுகின்றனர்‌. 

வட நைஜீரியாவில்‌ கடுனா பட்டணத்தில்‌ ஒரு சபைத்‌ தலைவர்‌ சொல்கிறார்‌, 
இஸ்லாமியத்‌ தீவிரவாதிகள்‌ ஓவ்வொரு கிறிஸ்தவத்‌ தலைவர்களுடைய 
தலைக்கும்‌ விலை குறித்துள்ளனர்‌. கொல்லப்படும்‌ ஓவ்வொரு தலைவர்களுக்கும்‌ 
ஈடாக ஒரு லட்சம்‌ நைரா (சுமார்‌ ஆயிரம்‌ அமெரிக்க டாலர்‌) கொடுக்கின்றனர்‌. 
அவ்வாறே கிறிஸ்துவின்‌ தலைக்கும்‌ தாராளமான பரிசு தொகை அறிவிக்கப்‌ 
பட்டது. அவர்‌ முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டிக்‌ கொடுக்கப்பட்டார்‌. 

தொடர்ந்து அச்சுறுத்தலின்‌ காரணமாக சில விசுவாசிகள்‌ திருப்பி தாக்க 
திட்டமிட்டார்கள்‌. ஆனால்‌ ஒரு கிறிஸ்தவ தலைவர்‌ கடுனா விசுவாசிகளிடத்தில்‌ 
சமீபத்தில்‌ இவ்விதமாக அறிவுறுத்தினார்‌: “இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ நாம்‌ 
நினைவில்‌ வைக்க வேண்டியது : தேவனுடைய போதனையான, தீமையை 
நன்மையால்‌ ஜெயிப்பது. மற்றும்‌, என்ன நடந்தாலும்‌ பொறுமையாக சகிக்க 
வேண்டும்‌. ஏனென்றால்‌ நைஜீரியா ஜனநாயக நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 
ஆகையால்‌ கிறிஸ்தவர்களுக்கு, ஒவ்வொருவரும்‌ நியாயமான, சரியான முறையால்‌ 
நடத்தப்படுகிறார்களா என்பதை உறுதிசெய்யும்‌ கடமை நம்மேல்‌ உள்ளது 
என்றார்‌. 

கிறிஸ்து இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று கூறினார்‌. 
“உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ அன்பு கூருவாயாக... இது முதலாம்‌ பிரதான 
கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம்‌ கற்பனை என்னவென்றால்‌. 
உன்னிடத்தில்‌ நீ அன்பு கூருவது போலப்‌ பிறனிடத்திலும்‌ அன்பு கூருவாயாக” 
என்பதே (மத்தேயு 22:37-39). 


கிறிஸ்துவின்‌ கட்டளையான உன்னிடத்தில்‌ நீ அன்பு கூருவது போல பிறனிடத்‌ 
திலும்‌ அன்பு கூருவாயாக என்பதை பின்பற்றுவது கடினம்‌. கிறிஸ்துவின்‌ 
கட்டளையின்படி பிறர்‌ நம்மை நேசிக்காதபோது அவர்களை நேசிப்பது இன்னும்‌ 
கடினமானது. நம்‌ எல்லோருக்கும்‌ அந்த உணர்வு உண்டு உங்களுடன்‌ வேலை 
செய்பவர்‌ உங்கள்‌ வேலைக்கு எதிராக நாசவேலை செய்யும்‌ சுபாவம்‌ உடையவராக 
இருக்கலாம்‌. உங்கள்‌ சக ஆசிரியர்‌ வெளிப்படையான காரணமில்லாமல்‌ உங்கள்‌ 
மீது கடினமாக நடந்து கொள்ளலாம்‌. அல்லாவிட்டால்‌ உங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
எல்லாம்‌ தவறாக செல்லும்போது விரித்திரமாக திருப்தி அடைகின்ற உண்மையற்ற 
நண்பர்‌ இருக்கலாம்‌. உங்களுடைய துன்பத்தில்‌ சந்தோஷப்படுகிறவர்களைப்‌ 
பற்றி இயேசுவுக்குத்‌ தெரியும்‌. நீங்கள்‌ துன்பப்படுவதை பார்க்க விரும்புவர்களை 
எப்படி நேசிக்க முடியும்‌? நீங்கள்‌ வெட்கப்படுவதைப்‌ பார்க்க விரும்புவர்‌ அநேகர்‌ 
இருக்கலாம்‌. எப்படி இருந்தாலும்‌ நீங்கள்‌ துன்பப்படும்‌ போது கடவுளுக்கு 
கீழ்ப்படிதல்‌ விலைமதிக்க முடியாது. 


351 








தலைசிறந்த ஊழியர்கள்‌ 


செளதி 


நாள்‌ 352 


352 


அரேபியா - எஸ்கின்டர்‌ மெங்க&ஸ்‌ 


இது மத்திய இரவு. உடனே ஒரு தடயம்‌ எல்லா அதிகாரிகளும்‌ அவர்கள்‌ இல்‌ 
லத்திற்குச்‌ செல்லும்போது எதிர்ப்பாராமல்‌ எஸ்கின்டர்‌ மெங்கீசும்‌, அவருடைய 
மனைவியும்‌ மூன்று பிள்ளைகள்‌ மாத்திரம்‌ விழிந்திருந்தார்கள்‌. இவர்கள்‌ 
வெளியே நடந்துச்‌ சென்று செளதி அரேபியர்களின்‌ உள்ளான ஊழியர்களின்‌ 
பிரதி நிதிகளை தங்கள்‌ இல்லத்தின்‌ நிலையைக்‌ காணச்‌ சென்றார்கள்‌. 

“நீர்‌ என்னச்‌ செய்துக்‌ கொண்டிருக்கின்றீர்‌? எங்களுடைய வீட்டை இப்படி 
அழிப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையுமில்லை” “முகமது வாழ்ந்த இந்த 
பூமியில்‌ உங்களுடைய மதத்தை பயிற்சி செய்ய உரிமையில்லை। உங்களுடைய 
மதத்தை விட்டுவர இதற்கு முன்பாகவே உங்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டது.” 
அதிகாரி, எஸ்கினை கதவிற்கு வெளியே தள்ளி விடும்போது, மற்றவர்கள்‌ 
வேதாகமத்தையும்‌, பாமாலைகளையும்‌, புகைப்பட தொகுப்புக்களையும்‌, ஓலி 
நாடாக்களையும்‌, அத்தாட்சிக்குள்ளான மற்ற பயன்படும்‌ அனைத்தும்‌ 
சேகரித்தார்கள்‌. 

எஸ்கின்டரை விசாரணைக்காக தலைமை காவல்‌ நிலையத்திற்கு தன்‌ 
மனைவிப்‌ பிள்ளைகளை பின்னேவிட்டு பயத்துடனே சென்றார்‌. எஸ்கின்டரும்‌ 
அவர்‌ குடும்பமும்‌ எத்தியோப்பிய கிறிஸ்தவர்கள்‌. இவர்களும்‌ மற்ற வெளி 
நாட்டவர்களைப்‌ போலவே எண்ணெய்‌ வளமுன்ன செளதி அரேபிய மக்கள்‌ 
தொகையில்‌ மூன்றில்‌ ஒரு பகுதியாக இந்நாட்டில்‌ வேலை செய்பவர்கள்‌. 
வெளி நாட்டைச்‌ சார்ந்த இவர்களில்‌ அநேகர்‌, கிறிஸ்தவர்களே, எவரெல்லாம்‌ 
அவர்கள்‌ விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார்களோ। பயங்கர தண்டனைகளை 
சந்திக்கிறார்கள்‌. 

அநேக கிறிஸ்தவர்கள்‌ முகமதிய தேசத்திற்கு வேலைச்‌ செய்யப்‌ 
போகும்போது தங்கள்‌ விசுவாசத்தை பயிற்சிப்பதில்லை. ஆனால்‌ ஒரு முறை 
இஸ்லாமின்‌ கார்‌ மேகத்தின்‌ கீழே, அவர்கள்‌ சூழ இருப்பவர்களோடு பரலோகத்‌ 
தையே நோக்கிப்‌ பார்க்கவும்‌, மற்றவர்களோடு ஐக்கியம்‌ காணவும்‌ ஆரம்பித்‌ 
தார்கள்‌. அநேகர்‌ எஜமான்களுக்கும்‌, தங்கள்‌ சாட்சிகளைப்‌ தருகிறவர்‌ 
களுமானார்கள்‌. செளதி அரேபியாவில்‌ ஒரு முகமதியனை கிறிஸ்தவத்திற்கு 
மாற்றினால்‌ இரு தரத்தாரும்‌ மரண தண்டனை அடைய வேண்டும்‌. 


ஊழியர்கள்‌ செல்ல முடியாத இடங்களில்‌ சம்பளத்திற்கு வேலைச்‌ செய்ய போகின்ற 
வர்கள்‌ சென்று சாதிக்கின்றார்கள்‌ எங்கே ஊழியர்களும்‌, ஊழியங்களுமில்லையோ 
அங்கே வியாபாரக்‌ காட்சியே! அவர்கள்‌ ஒரே ஐக்கியத்தையும்‌, வல்லமையுமுள்ள 
சாட்சியாகவும்‌, உலக நாடுகளில்‌ கட்டுப்பாடாகக்‌ கொண்டு வருவார்கள்‌. திறமையும்‌, 
அர்ப்பணமும்‌ கிறிஸ்துவ பொறியாளர்கள்‌ தங்களையே சாதாரணமானவர்களாக்கி 
கொண்டே எண்ணெய்‌ கிணறுகளில்‌ செளதி அரேபியாவில்‌ வேலை செய்தார்கள்‌. 
அவர்களின்‌ ஊழியம்‌ வெளி தோற்றத்திற்கு காணாவிட்டாலும்‌ தெளிவானது. அவர்‌ 
களின்‌ சாட்சி பலம்‌ கொண்டதும்‌, இரகசியமானதுமாகும்‌. ஊழியர்களாகிய அவர்கள்‌ 
வேலை சுவிசேஷம்‌ தருவதே! ஒரு வேலையிலே சுய நலமற்ற கடின உழைப்புள்ள 
உடன்‌ ஊழியரும்‌, வீட்டிலே தன்னலமற்ற அயலாளனாகவுமிருக்கிறார்கள்‌. நமது 
கடமை ஜெபத்தின்‌ வழியாக அவர்களை ஆதரிப்பதே. நாம்‌ எல்லோரும்‌ ஊழியர்கள்‌ 
தம்முடைய பகுதியினைச்‌ செய்து உலகை, கிறிஸ்துவின்‌, விசுவாசத்திற்குள்‌ கொண்டு 
வர வேண்டும்‌. செளதி அரேபியாவிற்குள்‌ வசிக்கும்‌ எஸ்கின்டனரப்‌ போன்றோர்‌ 
அவர்கள்‌ வேலைகளை செய்கின்றார்கள்‌. நீங்கள்‌ எப்படி? 





தலைசிறந்த சாட்சிகள்‌ 


நாள்‌ 353 


நிங்களும்‌ 
எங்களோடே 
ஐக்கியமுள்ளவர்‌ 
களாகும்படி நரங்கள்‌ 
கண்டும்‌ கேட்டும்‌ 
இருக்கிறதை 
உங்களுக்கு 
அறிவிக்கிறோம்‌ 

! யோவான்‌ 1:3 





உரோமி : சூயி 


“அவனைக்‌ கொல்லும்‌! டயோகினிடியன்‌ நீண்டகாலம்‌ வாழட்டும்‌” 
சூயி காதுகளில்‌ சத்தம்‌ மீண்டும்‌ கேட்க, கோபப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக 
அவள்‌ விளையாட்டு மைதானத்திற்கு மத்தியில்‌ நிறுத்தப்பட்டாள்‌. 


சூயி, ஏன்‌ இவன்‌ அங்கே நகைத்தாள்‌? என்று யோசனை செய்தாள்‌. 
அவள்‌ அந்த நாளை ஞாபக்ப்படுத்திக்‌ கொண்டு, அவள்‌ கணவன்‌ வேலைச்‌ 
செய்திருந்த சிறைசாலைக்கு நாங்கள்‌ காண சென்றோம்‌. தெய்வங்களுக்குப்‌ 
பலிசெலுத்த மறுத்த கிறிஸ்தவர்களை சிறைப்படுத்தி உங்களை அதிலிருந்து 
பாதுகாத்தாள்‌. அவர்கள்‌ கிறிஸ்தவர்களை அவர்கள்‌ விசுவாசத்தை இழக்கச்‌ 
செய்கிறோம்‌. வழுவிப்போகாதபடிக்கும்‌, நடக்காதபடிக்கும்‌ சூயி கேட்டு 
வளர்ந்தால்‌. நீரோ மன்னரின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ ரோம்‌ நகருக்கு தீ இட்டதில்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்த தண்டனை தீமையாகப்‌ பெற்றுக்‌ கொண்டு, அவர்கள்‌ 
சிலுவைகளில்‌ ஆணிகள்‌ கடாவப்பட்டு சிங்கங்களிடம்‌ தூக்கி எறியப்பட்டார்கள்‌. 


ஆனால்‌ அந்நாளிலே சிறையில்‌ சூயி, ஒரு கிறிஸ்தவனுக்காக சாட்சிக்‌ 
கூறி ஜெபித்தாள்‌: “இரக்கமுள்ள ஆண்டவரே! எங்கள்‌ மரணம்‌ உம்‌ நாமத்திற்கு 
மகிமை வரப்பண்ணும்‌. சிறைவாசம்‌ கொடுத்தவர்களை। நாங்கள்‌ 
மன்னிக்கின்றோம்‌.” சூயி குழப்பமடைந்து சிறையிலிருந்து வெளியேச்‌ சென்றாள்‌. 
கிறிஸ்தவர்கள்‌ சிங்க முகங்களை சீக்கிரத்திலே பார்க்க போனாலும்‌ அதிகமான 
சமாதானம்‌ அடைந்திருக்கின்றார்கள்‌. 


சூயி இரகசியமாக இந்த குடும்பத்தை சந்தித்து அவர்கள்‌ விசுவாசத்தை 
கேட்டு சீக்கிரத்திலே அவள்‌ வீட்டிற்கு அனுப்பி, அவளுக்கு கிறிஸ்தவத்தை 
தள்ளி மார்ஸ்‌ கடவுளுக்கு பலியிடக்‌ கூறினார்கள்‌. அவளோ மறுத்தாள்‌. 
சிப்பாய்கள்‌ அவளை சங்கிலிகளால்‌ கட்டி அவள்‌ கணவன்‌ நின்று கவனிக்க 
அவளை முரட்டுத்தனமாக இழுத்தார்கள்‌. சூயி தன்‌ கிறிஸ்தவ விசுவாசத்தை 
தொடர்ந்தபடியால்‌ அவளை தூக்கிலிட்டு சுட்டு தீக்கிரையாக்கி ஆற்றில்‌ தூக்கி 
எறிந்தார்கள்‌. 


இக்கதையின்‌ மிகுதியான சாட்சி யார்‌? சிங்கத்திற்கு முன்பாக எறியப்பட்ட ஜெபித்த 
குடும்பமா? அல்லது சிப்பாய்களுக்கு முன்பாக கிறிஸ்தவர்களாக புதிய 
விசுவாசத்தை கண்டு மாறிய சூயியோ? பதில்‌ ஆம்‌, அவர்கள்‌ வழியிலே இவ்‌ 
வுலகத்தின்‌ வாயிற்குள்ளே அவர்கள்‌ குடும்பம்‌ மற்றொரு நபரை பரலோகத்திற்கு 
அழைத்து வந்தது. இருவருமே மிகுதியான சாட்சியாகி வரலாற்று பக்கத்தில்‌ 
அழிக்க முடியாத சின்னமானார்கள்‌. அப்படியே இல்லையென்றால்‌ சூயி நீரும்‌, 
உங்கள்‌ சிறைக்கு சிப்பாயாயிருந்த உங்கள்‌ கணவரும்‌ தெய்வமில்லாததை 
மறந்திருப்பீர்கள்‌. வரலாறு ஆயிரத்தில்‌ ஒருவரை கொன்றதை இக்குடும்பத்தின்‌ 
மனதில்‌ பதிந்திருக்காது. இருந்தபோதிலும்‌ சாதாரண நபர்‌ எதிர்ப்பார்த்ததற்கும்‌ 
மேலான விசுவாசம்‌ மதிப்பிடும்படியான ஞாபகம்‌, தங்கள்‌ வரலாற்றில்‌ 
இயேசுவிற்காக மிகுதியான சாட்சிகள்‌ எழுத்தாணிகளாக பதியவைக்கின்றன. 


௮ 
ப 
~~ 





- தலைச்சிறந்த சிறைவாசம்‌ 


நாள்‌ 354 


ஆகையால்‌ என்ன 


உத்தரவு சொல்லுவோ 


மென்று கவலைப்‌ 
படாதிருக்கும்படி 
உங்கள்‌ மனதிலே 
நிர்ணயம்‌ பண்ணிக்‌ 
கொள்ளுங்கள்‌. 
உங்களை விரோதிக்‌ 
கிறவர்கள்‌ ஒருவனும்‌ 
எதிர்பேசவும்‌ எதிர்‌ 
நிற்கவும்‌ கூடாத 
வாக்கையும்‌ 
ஞானத்தையும்‌ நான்‌ 
உங்களுக்குக்‌ 
கொடுப்பேன்‌. 


லூக்கா 21:14-15 


354 


சீனா : அல்லிங்க்‌ 


கம்யூனிஸ சீனாவில்‌ தனது கிறிஸ்தவ ஊழியங்களினிமித்தம்‌ அல்லிங்க்‌ கைதான 
போது அவள்‌ யுவதியாக இருந்தாள்‌. விசாரணையின்‌ போது போலீசார்‌ அவளிடம்‌ 
முறையாக திருச்சபையின்‌ நண்பர்களைக்‌ காட்டும்படி வற்புறுத்தினார்கள்‌. 


முதலில்‌ அல்லிங்க்‌ மிகவும்‌ பயந்தாள்‌. அந்த பயங்கரமான இடத்தில்‌ 
அவளுக்கென்று தேவன்‌ வைத்திருந்த நோக்கத்தை அவள்‌ காண 
முடியவில்லை. ஆனால்‌ அவள்‌ போதகர்‌ சொன்ன ஒரு காரியம்‌ அவள 
நினைவில்‌ இருந்தது. “உபத்திரவம்‌ சற்று நேரம தான்‌ இருக்கும்‌. அது கடந்து 
போனபின்‌ தமது அருமை இரட்சகருடன்‌ நாம்‌ என்றென்றும்‌ இருப்போம்‌.” 

அந்த பயங்கர நாட்களில்‌ அவள்‌ மனம்‌ கோணாமலிருந்ததன்‌ இரகசியம்‌ 
என்ன என்று கேட்டதற்கு “என்‌ கண்கள்‌ மூடியிருக்கும்போது என்‌ குரூரமான 
எதிரிகளையும்‌ அவர்கள்‌ பயன்படுத்தின கோர ஆயுதங்களை காண்பது 
தவிர்க்கப்பட்டது. கிறிஸ்துவின்‌ வாக்குத்தத்தத்தை மீண்டும்‌ மீண்டும்‌ சொல்லிப்‌ 
பார்த்தேன்‌. “இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ 
தேவனைத்‌ தரிசிப்பார்கள்‌.” (மத்தேயு 5:6). நான்‌ மனித பயத்தை என்‌ 
இருதயத்திலிருந்து நீக்கி சுத்தமாக்கினபோது நான்‌ உண்மையில்‌ தேவனை 
பார்க்கும்படி கற்றேன்‌. பின்பு அவர்‌ மேல்‌ என்‌ முழு கவனம்‌ செலுத்தினேன்‌. 
அதனால்‌ மற்றவை அனைத்தும்‌ மங்கி விட்டன. எனது நோக்கத்தை கண்டறிந்த 
அதிகாரிகள்‌ என்‌ கண்களை திறந்து வைத்து டேப்‌ ஒட்டினர்‌. அது மிகவும்‌ 
தாமதமான முயற்சியாயிற்று, ஏனெனில்‌ அதற்குள்‌ என்‌ பார்வை சரியாகி 
விட்டது.” 


தங்களுடைய வேலையில்‌ பெரிதளவு சிரத்தையும்‌ கவனமும்‌ செலுத்‌ 
துகிறவர்களை நாம்‌ போற்றுகிறோம்‌. திறமை மிக்க நரம்பியல்‌ நிபுணர்‌, ஒலிம்பிக்‌ 
ஓட்டக்காரர்‌, தொழில்‌ தொலை கண்காணிகள்‌ பொதுவாக பகருவது என்ன 
வெனில்‌ அவர்கள்‌ முழு கவனம்‌ செலுத்துகின்றனர்‌. கவனத்தின்‌ இச்சை 
யடக்கத்தின்‌ மூலம்‌ புத்தி கூர்மை, ஓட்டப்‌ பந்தய வேகம்‌, அல்லது ஈர்ப்பு சக்தி 
கிடைக்கிறது. கவனம்‌ குறைவானால்‌ இவர்கள்‌ வெறுமையான அறிவாளி, 
ஓட்டக்காரர்‌ அல்லது ரசிக்கக்‌ கூடியவர்களாக மாத்திரம்‌ விளங்குவார்கள்‌. அவர்கள்‌ 
மிகுந்த கவனம்‌ செலுத்துவதன்‌ மூலம்‌ வெற்றி பெறுகின்றனர்‌. உலகப்‌ 
பிரகாரமான முயற்சிகள்‌ உலகப்பிரகாரமான வெற்றியைத்‌ தரும்‌. ஆனால்‌ 
நித்தியத்துக்கடுத்தவைகளில்‌ கவனம்‌ வைத்தல்‌ என்னவாகும்‌? நீங்கள்‌ இந்த 
உலகத்தின்‌ காரியங்களின்‌ மேல்‌ கவனம்‌ வைத்தால்‌ இலக்கை அடைய முடியாது. 
இன்று கிறிஸ்துவின்‌ மேலும்‌ அவரது நற்செய்தி பரப்புவதன்‌ மேலும்‌ கவனம்‌ 
செலுத்த நீ என்ன செய்ய முடியும்‌? 





கடுமையான துன்பங்கள்‌ - மகுதி / 


நாள்‌ 355 


இடைவிடாமல்‌ 
ஜெபம்‌ பண்ணுங்கள்‌. 
கொலோசெயர்‌ 4:2 


சூடன்‌ - காமிரினோ 


இறுதியாகப்‌ பாட்டி அவளை பட்டினியாக்கினாள்‌. பத்து வயதுடைய பேரன்‌ 
ஆகாரத்தைத்‌ தேடிச்‌ சென்றான்‌. அவருக்கு கிராமத்தின்‌ வெளிபுற அபாயங்களை 
அறிந்தும்‌, அவனை இருளாவதற்கு முன்பே வீட்டிற்கு வரவேண்டி தெளிவாக 
அறிவிக்கப்பட்டது. 


காமிரினோவோடு தன்‌ நண்பர்கள்‌ பேரிப்‌ பழங்களை பொறுக்கி எடுத்து 
கொண்டு அநேக மைல்கள்‌ நடந்தார்கள்‌. திடீரென்று அவர்களுக்கு சிப்பாய்‌ 
களிடும்‌ குரல்‌ கேட்டது. பயந்துப்போன சிறுவர்கள்‌ நீண்டபுல்‌ மைதானத்தில்‌ 
வாத்துக்களைப்‌ போல ஓடினார்கள்‌. சிப்பாய்கள்‌ மைதானத்தில்‌ தீ மூட்டி 
அச்சிறுவர்களை ஓடக்‌ காத்திருந்தார்கள்‌. 


சூடன்‌ கிறிஸ்தவர்கள்‌ அவர்களுடைய மத நம்பிக்கைகளை அவர்களுடைய 
நாட்டிற்குள்ளே மாற்றி வைத்தார்கள்‌. முகமதியர்களில்‌ அநேகர்‌ ஆடைகளை 
உரிந்து அவர்கள்‌ பின்புறம்‌ காணச்‌ செய்தார்கள்‌. தீ கதிர்கள்‌ வேகமாக 
சிறுவர்களை அணுகிற்று, வேறு வழியின்றி தங்கள்‌ உயிர்‌ பிழைக்க ஓடினார்கள்‌. 
மூன்று சிறுவர்கள்‌ மாத்திரம்‌ மைதானத்தை விட்டு ஓட வைத்தார்கள்‌. காமிரினோ 
மாத்திரம்‌ தங்கிவிட்டான்‌. 

தீ கீழே இறங்கும்போது சிப்பாய்களும்‌ மற்ற மூன்று சிறுவர்களும்‌ 
பிடிபட்டார்கள்‌. காமிரினோ எங்கே படுத்திருந்தானோ। அங்கே நடந்தார்கள்‌. 
உடல்‌ தீ காயங்களால்‌ அசைக்க முடியாமலிருந்தது. ஆனால்‌ இவனோ மரணத்‌ 
திற்கு பின்‌ தங்கினான்‌. மற்றொரு கிறிஸ்தவன்‌ அவசர பிரிவிலோ அல்லது 
சிந்திக்க தக்கவர்களானார்கள்‌. எப்படியோ, அதிசயமாக காமிரினோ மெல்ல 
மைதானத்திற்கு வெளியே வந்து கிராமத்து நபர்களைக்‌ கண்டுபிடித்தான்‌. 
யாரை தம்முடைய பாட்டி வீட்டிற்கு அழைத்து வந்தார்களோ அவர்களையே 
கண்டு பிடித்தான்‌. அவன்‌ உடல்‌ பகுதிகளின்‌ அளவு அதிகமாகவே 
எரிந்திருந்தது. ஆனால்‌ அவர்‌ பட்ட துன்பத்திற்காக ஜெயிப்போம்‌। 


சூடானிலுள்ள கிறிஸ்தவர்கள்‌ ஜெபத்தின்‌ வல்லமையைக்‌ காட்டினார்கள்‌. 
இத்துன்பங்கள்‌ தினமும்‌ அவர்களது நம்பிக்கையைக்‌ குறைக்க முடியவில்லை. 
பின்பு தேவனை பின்பற்றவும்‌ வளரவுமானால்‌ ஜெபம்‌ சூடன்‌ கிறிஸ்தவ 
குடும்பங்கள்‌ அனைவரையும்‌ தங்கியிருக்கச்‌ செய்தது. அது ஒரு காட்டிக்‌ 
கொடுக்கும்‌ அறிக்கையும்‌ அதிசயமான ஒரு இடமுமாகும்‌. இல்லையென்றால்‌, 
நமது ஆற்றல்‌ சீக்கிரமாகவே நம்முடைய நம்பிக்கையாயிருக்கும்‌. இத்தீவிரமான 
ஜெபம்‌ தீவிரமான நேரமாகும்‌. ஜெபத்திலே எவ்வளவு சார்ந்திருக்கன்றோம்‌? 
நீங்கள்‌ ஒன்றும்‌ செய்யாமல்‌ மீண்டும்‌ ஜெபியுங்கள்‌. 


355 





கடுமையான துன்பங்கள்‌ - பகுதி 2 


நாள்‌ 356 


அவர்களுடைய 
கண்ணீர்‌ யாவையும்‌ 
தேவன்‌ துடைப்பார்‌; 
இனி மரணமுமில்லை, 
துக்கமுமில்லை, 
அலறுதலுமில்லை, 
வருத்தமுமில்லை, 
முந்தினவைகள்‌ 
இழிந்துப்‌ போயின 
என்று விளம்பியது. 
வெளிப்படுத்தில்‌ 21:4 


356 


சூடன்‌ - கமிரினோ 


அமெரிக்க ஊழியக்‌ குழுவாய்‌ சூடன்‌ தேசத்துக்கு உணவும்‌ போர்வைகளும்‌ 
வேதாகமங்களும்‌ கொடுக்கப்பட்டது. இயேசுவின்‌ படக்‌ காட்சியும்‌ காட்டப்பட்டது. 
சகலமும்‌ பொருட்களை ஏற்றிவந்த வாகனம்‌ ஆற்றில்‌ சிக்கும்வரை சரியான 
நேரத்தில்‌ நடைப்பெற்றது, அவர்கள்‌ ஒரு நாள்‌ வேலையை இழந்தார்கள்‌. 


ஊழியர்கள்‌ தேவனுடைய நிகழ்வுகளை அர்ப்பணித்தார்கள்‌. பின்பு 
அவர்களுக்கு நல்வழிக்‌ காட்டவும்‌ கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. எல்லாமறிந்தும்‌ 
அவர்கள்‌ பிரயாணங்களைத்‌ தடுத்து குறுகி முடித்துக்‌ கொண்டார்கள்‌. பின்பு 
அவர்கள்‌ அருகிலிருக்கும்‌ கிராமத்தைச்‌ சந்திக்க முடிவு செய்தார்கள்‌. சிறிது 
நேரத்திற்குப்‌ பிறகு ஒரு குறிபிட்ட எண்ணிக்கையுள்ள பெண்கள்‌ பிற நாட்டைச்‌ 
சார்ந்தவர்களை சந்திக்க வந்தார்கள்‌. சிதறுண்டவர்கள்‌ ஆங்கில குரலில்‌ 
“விரைந்து வாருங்கள்‌ ... எங்கள்‌ சிறுவன்‌... நீங்கள்‌ கண்டிப்பாக உதவுங்கள்‌... 
விரைவில்‌ வாருங்கள்‌!” 

அக்குழு ஒரு சிறிய கறுத்த கட்டிடத்தை பின்தொடர்ந்தது. மாடி மேலே 
அசைவில்லாத ஒரு சிறுவன்‌, ஒரு கந்தலானப்‌ போர்வையில்‌ படுக்க 
சுற்றிவைத்தனர்‌. போர்வையைத்‌ திறந்தவுடன்‌, அவர்கள்‌ கமரினோவின்‌ உடலில்‌ 
அநேக இடங்களில்‌ தீக்‌ காயங்களைக்‌ கண்டு பிடித்தார்கள்‌. 

அவர்கள்‌ ஐம்பது மைல்‌ தூரத்திலிருந்த மருத்துவ மனைக்கு விரைவாகவும்‌, 
ஜாக்கிரதையாகவும்‌ கமரினோவை வாகனத்தில்‌ ஏற்றி ஓட்டிச்‌ சென்றார்கள்‌. 
அங்கே அச்சிறுவன்‌ தேவையானச்‌ சிகிச்சைகளை உடனே பெற்றுக்‌ கொண்‌ 
டான்‌. இன்று கமிரினோவின்‌ கண்களில்‌ கண்ணீர்‌ நிறைந்தது. ஜெபத்தினால்‌ 
ஆபத்திலிருந்து தேவன்‌ அவனை பாதுகாத்ததை ஞாபகப்படுத்திக்‌ கொண்டான்‌. 
கிறிஸ்தேசுவின்‌ அன்பையும்‌ வல்லமையையும்‌, சுகத்தையும்‌ கூடவே அவன்‌ 
அறிந்துக்‌ கொண்டான்‌. அநேக மாதங்களுக்குப்‌ பிறகு முதலாவதாக அவன்‌ 
சிரித்தான்‌. 

ஊழியர்களும்‌ தேவனுக்கு நன்றிக்‌ கூறி சூடனில்‌ நடைப்பெற்ற அநேக 
மரணங்களையும்‌, துன்பங்களையும்‌ ஒப்புக்‌ கொடுத்தார்கள்‌. அவர்‌ இங்ஙனம்‌ 
தைரியமுள்ள பத்து வயது சிறுவன்‌ மீட்கப்பட வாழ்க்கையை அனுமதித்தார்‌. 


கமிரினோவால்‌ தொடரப்பட்ட வாழ்க்கை பகுதிகள்‌ முடிவிற்கு வராத 
துன்பங்களாயிருந்தாலும்‌, வார்த்தைகளில்‌ விவரிக்க முடியாதவைகளை தன்‌ 
வாழ்வின்‌ புதிய அர்த்தத்தில்‌ கொண்டு வந்தான்‌ எப்படியாயினும்‌, போர்வைக்குள்‌ 
சுற்றிவிடப்பட்டது தானே என்‌ வாழ்க்கை. இரண்டாம்‌ பாகத்தில்‌ சந்தோஷத்தின்‌ 
முடிவையும்‌, தேவக்‌ கிருபையும்‌, ஞாபகப்படுத்தி நிரூபித்துக்‌ காட்டினான்‌. 
எவ்விதத்திலும்‌ அங்கே, அவன்‌ கதை முடிவு பெறவில்லை. மூன்றாம்‌ பாகம்‌ 
இன்னும்‌ எழுதப்படவேண்டும்‌. முடிவாக ஒருநாள்‌ கமிரினோ துன்பமும்‌, துரயரமும்‌ 
பரலோக வீட்டில்‌ இல்லை என்பதை அந்நாள்‌ அனுபவிப்பான்‌ பூமி முன்‌ 
இருந்ததை விட தற்போது சரியில்லை. இருந்தாலும்‌ தேவன்‌ சரியில்லாதவற்றில்‌ 
தலையிட்டு, கற்பனைகெட்டாத சூழ்நிலையில்‌ துன்பத்தை வெளியேற்றும்‌ 
முடிவைக்‌ கொடுப்பார்‌. பிறகு பரலோக விட்டில்‌ தலை வைப்போம்‌. நீர்‌ கற்பனை 
செய்தும்‌ பார்க்க முடியாதளவிற்கு துன்பப்படுகின்றீர்களா? நீர்‌ இப்போது எங்கே 
இருக்கின்றீர்‌ எண்ணிப்‌ பாரும்‌? 


நாள்‌ 357 


“றரர்க்கம்‌ என்பது தேவச்‌ சித்தத்தை செய்வதைத்‌ 
தனீர வேறு ஒன்றுமில்லை. இது நம்‌ சொந்த 
விரும்பம்‌ அல்ல. ஜீவனோ அல்லது மரணமோ 

இதைமட்டும்‌ சார்ந்தது. 


சூசன்னா வெஸ்லி (ஜான்‌ மற்றும்‌ சார்ல்ஸ்‌ வெஸ்லியின்‌ தாயார்‌) 





357 








தலைசிறந்த போதகர்‌ - பகுதி / 


நாள்‌ 358 


நான்‌ செய்கிறது 
இன்தென்று 
இப்பொழுது 
உனக்குத்‌ தெரியாது, 
இனிமேல்‌ அறிந்து 
கொள்வாய்‌. 
யோவான்‌ 13:7 


358 





வடகொரியா - போதகர்‌. இம்‌ 


“என்‌ உடலை அழிக்கலாம்‌ ஆனால்‌, ஆன்மாவையல்ல.” வடக்கொரியாவில்‌ 
பரவியிருக்கும்‌ தரைப்படை கம்யூனிச அதிகாரிக்குத்‌ தைரியமுள்ள கொரியப்‌ 
போதகர்‌ பதிளளித்தார்‌.. “என்‌ செய்திகளில்‌ மார்கீச கொள்கைகளைச்‌ சேர்த்துக்‌ 
கூறுகிறவனல்ல நான்‌. மத்திய இரவில்‌ மற்றப்‌ போதகர்களை அவர்கள்‌ வீடுகளி 
லிருந்து எடுத்துக்‌ கொண்டுபோய்‌ உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாத 
வர்களைத்‌ துன்புறுத்துபவர்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ நீ என்‌ 
உடலை என்னச்‌ செய்யப்‌ போகின்றாய்‌ என்பதைக்‌ கவலைப்‌ படமாட்டேன்‌. 

பாஸ்டர்‌ இம்‌ பேசினது அதிகாரிகளின்‌ கோபத்தை அதிகரித்தது. பின்னர்‌ 
வெறுப்பூட்டும்படி கூறினது, “நீ உம்மைக்‌ குறித்து கவலைக்‌ கொள்ளாமல்‌ 
போனால்‌, நீ உம்‌ குடும்பத்தை நினைத்துப்பார்‌. அவர்களும்‌ கொல்லப்படலாம்‌.” 
பாஸ்டர்‌ இம்‌. தயக்கமானார்‌. அவனைக்‌ காயப்படுத்துவார்களென்று 
எதிர்ப்பார்த்தான்‌. ஆனாலும்‌, அவருடைய குடும்பத்தையும்‌ நினைக்கவில்லை. 
அவன்‌ ஏற்படுத்திக்‌ கொண்ட தருணத்தை அவன்‌ அறிந்திருந்தான்‌. அவன்‌ 
அடக்கமாக கம்யூனிச அதிகாரிக்கு பதிலளித்தான்‌. “உம்முடைய துப்பாக்கிக்கு 
என்‌ மனைவியும்‌ குழந்தைகளும்‌ மடியவைத்தாலும்‌ நான்‌ ஆயத்தமே। 
இவைகளை அவர்கள்‌ அறிந்தும்‌ அவர்களை காப்பாற்றிக்‌ கொள்ளாமலும்‌, 
தேவனை தூஷியாமலும்‌ அவன்‌ விசுவாசித்து நின்றான்‌.” 

அவனை வெளியேக்‌ கொண்டுப்‌ போக அதிகாரி ஆணையிட்டான்‌. போதகர்‌ 
இம்மை சிறைக்‌ கைதிகளுக்காக இருண்ட ஓற்றறையிலே முக சவரம்‌ 
செய்யாமலும்‌, உடுப்பை மாற்றாமலும்‌ இரண்டு வருடங்களுக்கு அடைத்து 
வைத்தனர்‌. வேதவாக்கியமே விலையுயர்ந்தது என்று தைரியத்துடன்‌ அவன்‌ 
கடைப்பிடித்தான்‌. மற்றவர்கள்‌ போதகர்‌ இம்மின்‌ அன்பும்‌, அடக்கமுமுள்ள 
குரலைக்‌ கேட்டு தினமும்‌ பிரிக்கப்பட்ட அச்சிறு அறையில்‌ யோவான்‌ 13:7 
என்ற இயேசுவின்‌ வாக்கினை - நான்‌ செய்கிறது இன்னதென்று இப்பொழுது 
க தெரியாது, இனிமேல்‌ அறிந்துக்‌ கொள்வாய்‌ என்பதை தினமும்‌ 

கட்டார்கள்‌. 


“தாமதமாக” ஒரு நவீன சமுதாயத்திற்குள்‌ உடனே வழங்கப்படும்‌, தேனீரும்‌, பணமும்‌, 
வசதியும்‌ பெரும்பாலும்‌ “தாமதம்‌” என்ற வார்த்தை, நாம்‌ வாழும்‌ காலத்தில்‌ சரியாகவே 
அமையாது. நம்‌ தேவை எதுவோ அது இப்போதே சந்‌ திக்கப்பட வேண்டும்‌, 
தாமதமாக அல்லது. தலைவரிசையில்‌ விளையாடல்களும்‌, செய்திகளும்‌, மகிழ்ச்சியும்‌ 
பின்‌ கால நிலைகளும்‌, பலத்தரப்பட்ட இடைவெளிகள்‌ நம்‌ வாழ்வின்‌ ஒவ்வொரு 
பகுதியும்‌ இன்றைய நிமிடம்‌ சேர்ந்த தேதிகள்‌ வரை சரியானவற்றை காண்பிக்கின்றன. 
இருந்தாலும்‌ தேவன்‌ ஆள்பவராகவும்‌, காலம்‌ வரும்போது அதிகாரம்‌ செலுத்தி 
கட்டுப்படுத்துகிறவராகவுமிருப்பார்‌. “இன்னும்‌ தாமதத்தின்‌'” கொள்கைகளை இயக்கி 
வருகிறார்‌. இப்பொழுது நாம்‌ அவரை நம்ப ஆர்வம்‌ கொள்வோமா? பின்‌ : வரும்‌ 
காலங்களில்‌ அவர்‌ நிகழ்வுகளை புரிந்துக்‌ கொண்டப்பிறகும்‌, அது உறுதியில்லாத 
போதிலும்‌ பின்பற்றுவோம்‌. நீ இப்பொழுதே பரிசோதிக்கப்பட்டாலும்‌ இயல்பை 
நாடாமல்‌, அதிகமதிப்புள்ள விலையேறப்‌ பெற்ற நம்பிக்கைக்‌ குரிய பெரிய ஆற்றலை 
அடையவும்‌, உம்‌ திறனைத்‌ தெரிந்துக்‌ கொண்டும்‌ உம்‌ தீர்மானத்தை விடாமல்‌ 
ஆண்டவன்‌ மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும்‌. தேவனிடம்‌ ஒரு திறனையும்‌ 
நம்பிக்கையும்‌ கேட்டால்‌ அதுவே உம்முடைய நல்‌ தீர்மானத்திற்கும்‌ உம்‌ புரிந்துக்‌ 
கொள்ளுதலுக்கும்‌ ஒரு அளவைக்‌ கொண்டுவரும்‌. 





தலைசிறந்த போதகர்‌ - பகுதி 2 


நாள்‌ 359 


யோசனையிலே 
பெரியவரும்‌, 
செயலிலே 
வல்லவருமா 
யிருக்கிறீர்‌. 
எரேமியா 32:19 


வரகொரியா - போதகர்‌ ஐ.எம்‌. 


“ஆனால்‌ நான்‌ ஒரு கம்யூனிசவாதியல்ல, என்னை நம்பவேண்டும்‌ 1950-ம்‌ 
ஆண்டு செப்டம்பரில்‌ ஐக்கிய தேசங்களின்‌ எல்லையை ஆக்கிரமித்து வெற்றிப்‌ 
பெற்ற போதகர்‌ இம்மை பரிந்துரைத்தார்‌. வடகொரிய கம்யூனிச சிப்பாய்கள்‌ 
இம்மை சிறை கைதிகளுக்கான ஒற்றறையிலே பூட்டி இரண்டு வருடம்‌ 
மற்றவர்களிடம்‌ இயேசுவை போதித்ததற்காக சிறையில்‌ அடைத்தார்கள்‌, 
அவருடைய பேருரைகளை மறுத்தும்‌ மார்கீச கொள்கைகளுக்கு ஆதரித்தும்‌ 
பிரகடணத்திற்கு திருப்பினார்கள்‌. 

ஐக்கிய நாடுகளின்‌ படைவீரர்கள்‌ வந்தபோது மீண்டும்‌ தனக்கு குறிப்பிட்ட 
சுதந்திரம்‌ வந்ததாக உணர்ந்தான்‌. இருப்பினும்‌ இவரை அவர்கள்‌ ஒரு கம்யூனிச 
வாதியாக தவறுதலாக புரிந்துக்‌ கொண்டார்கள்‌. பின்பு இவரை கம்யூனிச 
கொள்கையுடையவர்களின்‌ சிறைகைதிகளுள்ள அறைக்குத்‌ தூக்கி எறியப்பட்டார்‌. 

இது இரக்கமுள்ள மனிதர்களான போதகர்‌ இம்‌. சூழ்நிலைகளை 
தேவசித்தமென்று ஏற்றுக்‌ கொண்டு, கம்யூனிச கைதிகளுக்கு சாட்சியளித்தார்‌. 
அநேகர்‌ கிறிஸ்துவிடம்‌ மாறி விட்டார்கள்‌. “நாங்கள்‌ தொடர்ந்து இந்த சிறை 
கூடாரப்‌ பிரசங்கியை கேள்விப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறோம்‌.” இவ்விதமாக ஒரு 
அமெரிக்க ஊழியர்‌ அவருடைய நண்பரை கொரியாவின்‌ போதகராக சந்தித்தப்‌ 
போதுக்‌ கூறினார்‌. ' 

“இவர்‌ இச்சிறைக்‌ கைதிகளை நன்கு அறிந்திருந்தாலும்‌ ஒரு சுவிசேஷக்‌ 
கூட்ட ஆராதனையை ஒழுங்குப்படுத்த இவர்‌ உதவிடுவாரோ? என்பது எனக்கு 
ஆச்சரியமே! இந்த போதகருக்கு கேள்வியானது, தேவன்‌ அவர்கள்‌ ஜெபத்திற்கு 
பதிலளித்ததே। 

போதகர்‌ இம்மிற்கு அமெரிக்க ஊழியர்கள்‌ அனுமதிகிடைக்க வழி 
செய்தார்கள்‌. பின்னர்‌ இந்த “சிறைபிரசங்கி” உண்மையாகவே உதவிச்‌ செய்து 
தென்கொரியாவிலுள்ள சிறைவளாகத்தில்‌ எல்லோருக்கும்‌ பிரசிங்கித்தார்‌. 
ஆயிரக்கணக்கான கம்யூனிஸவாதிகள்‌ இயேசுவை ஏற்றுக்‌ கோண்டார்கள்‌. 
ஒரு வருடத்திற்குள்ளாக பனிரெண்டாயிரம்‌ சிறைக்‌ கைதிகள்‌ ஒவ்வொரு காலை 
நேரத்திலும்‌ கீழே நடக்கும்‌ ஜெபக்‌ கூட்டத்தை எழுப்பி விட்டார்கள்‌. 

போதகர்‌ மீண்டும்‌ அவர்‌ குடும்பத்தைப்‌ பார்க்கவில்லை. எனினும்‌ ஆயிரங்கள்‌ 
கிறிஸ்துவிற்குள்‌ அச்சிறை வளாகத்தில்‌ கிறிஸ்துவிற்குள்‌ சகோதரர்களாவார்கள்‌. 


“உம்முடைய சுட்டிக்‌ காட்டு என்ன? இது ஒவ்வொருவர்‌ மனதிலுமுள்ள கேள்வி நாம்‌ 
பார்ப்பது அநீதியும்‌, துன்பமும்‌, கொடுரமுமே. எப்படியும்‌, நாம்‌ தேவனுடைய 
நோக்கத்தை எப்போதும்‌ அறிந்துக்‌ கொள்வதில்லை. நாம்‌ அறிந்ததெல்லாம்‌ அவர்கள்‌ 
பெரியவரென்றும்‌, அவர்களெல்லோரும்‌ இறுதியாக நம்முடைய நன்மைக்கே, நாம்‌ 
எல்லோரும்‌ தனிப்பட்டு மேஜை மீது பரப்பின குழம்பின துண்டுகளானோம்‌. நம்‌ 
கண்களுக்குப்‌ பக்கத்திற்கு பக்கம்‌ மட்டு மீறிய அழுத்தத்‌ துடன்‌ பார்த்து அத்துண்டு 
பிரதிகள்‌ உடனே நம்மை சூழ்ந்துக்‌ கொண்டது, நமக்கு தகுதியாகாது. நாம்‌ உணர்வது 
ஏமாற்றமும்‌ பயமும்‌ தானே! ஆனால்‌ எல்லா படக்காட்சியையும்‌ பார்த்து குழப்புகிற 
எஜமான்‌ தேவன்‌ ஒரே ஒருவர்‌. உம்‌ வாழ்வின்‌ துண்டுப்‌ பிரதிகளையும்‌ உடனேப்‌ 
பார்க்க அவரால்‌ முடியும்‌. அவருடைய பெரிய நோக்கத்தை தகுதியாக்க இவைகள்‌ 
எங்ஙனம்‌ ஒன்றுச்‌ சேரும்‌ என்பது அவருக்குத்‌ தெரியும்‌. உன்‌ பார்வையில்‌ நம்பிக்கை 
வர எஜமானின்‌ கண்களையே பார்ப்பாயா? உம்மை தேவன்‌ எங்கே வைக்கின்றாரோ? 
திருப்தி அடையவும்‌. 


359 








தலைசிறந்த கிறிஸ்மஸ்‌ கதை 


நாள்‌ 36 


இன்று கர்த்தராகிய 
கிறிஸ்து என்னும்‌ 
இரட்சகர்‌ உங்களுக்குத்‌ 
தாவீதின்‌ ஊரிலே 
பிறந்திருக்கிறார்‌. 
லூக்கா 211 


360 


ருமேனியா : அரிஸ்டார்‌ 


ருமேனியா தணுப்பு நிறைந்த இருட்டு சிறையறைகளில்‌ கூட்டங்‌ கூட்டமாக 
அடைக்கப்பட்டிருந்த ருமேனிய கிறிஸ்தவர்களின்‌ ஏக்கமெல்லாம்‌ இயேசுவின்‌ 
ஒளியை இருளுக்கு எடுத்துச்‌ செல்வதாக இருந்தது. இவர்களில்‌ ஒரு யூத 
விசுவாசியின்‌ பெயர்தான்‌ அரிஸ்டார்‌ ஆகும்‌. 


ஒரு நாள்‌ தன்னோடு சிறையிலிருந்த மற்றொரு சககைதியிடம்‌ அரிஸ்டார்‌ 
உரையாடினான்‌. அவன்‌ சககைதி ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்தும்‌ தேவ 
பக்தியற்றவன்‌. அரிஸ்டார்‌ அந்த பேராசிரியர்‌ போன்று சிறந்த கல்வியறிவும்‌ 
கலாச்சார முதிர்ச்சியும்‌ கொண்டவனல்ல. என்றாலும்‌ இயேசுவைக்‌ குறித்து 
அவனிடம்‌ பகர்ந்தான்‌. அந்த பேராசிரியர்‌ நகையாடி, “நீ ஒரு பொய்யன்‌. 
இரண்டாயிரம்‌ வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த இயேசு உன்னுடன்‌ நடக்கிறார்‌, 
மற்றும்‌ பேசுகிறார்‌ என்கிறாயே?”என்று வினவினான்‌. அரிஸ்டார்‌ பதிலாக, 
“அவர்‌ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்ததும்‌ மரித்ததும்‌ வாஸ்தவம்‌ தான்‌, 
ஆனால்‌ அவர்‌ உயிர்த்தெழுந்ததும்‌ இப்பொழுதும்‌, ஜீவித்திருப்பதும்‌ 
உண்மையாகும்‌” என்றான்‌. 

அப்பொழுது பேராசிரியர்‌ கிண்டலாக, “அவர்‌ பேசுகிறது உண்மையானால்‌ 
அவர்‌ முகப்பாவம்‌ எப்படியிருக்கும்‌?” என்று கேட்டான்‌. 

அதற்கு அரிஸ்டார்‌, “சில வேளைகளில்‌ அவர்‌ என்னைப்‌ பார்த்து நகைப்பார்‌” 
என்று பதிலுரைத்தான்‌. அப்பொழுது பேராசிரியர்‌ சத்தமாக சிரித்து, “என்ன 
பெரிய பொய்‌ பேசுகிறாய்‌. அவர்‌ எப்படி நகைத்தார்‌ என்று காண்பி” என்றான்‌. 
அரிஸ்டார்‌ இரக்கமாக இணங்கி பேசினான்‌. “அவர்‌ ஒடுங்கி எலும்பும்‌ தோலுமாக 
காணப்பட்டார்‌. கண்ணைச்‌ சுற்றி கருவளையம்‌ போட்டிருந்தது. அவர்‌ பற்கள்‌ 
உடைக்கப்பட்டவராய்‌ கைதி உடையணிந்திருந்தார்‌. ஆனால்‌ அவர்‌ முகத்தில்‌ 
அற்புதமான நகைப்பு இருந்தது. அவர்‌ முகம்‌ அழுக்காக இருந்தது. ஆனால்‌ 
அதில்‌ சமாதானம்‌ நிறைந்திருந்தது. அதில்‌ மனதிருப்தி மற்றும்‌ அமோக மகழ்ச்சி 
குடி கொண்டிருந்தது.” 

தேவ பக்தியற்ற பேராசிரியர்‌ தலையை வணங்கி ஆமோதித்தவனாய்‌, “ஐயா 
மெய்யாகவே இயேசுவை நீங்கள்‌ கண்டிருக்கிறீர்கள்‌” என்றான்‌. 


தகைப்பானது மனிதனின்‌ இயல்பான தன்னம்பிக்கை, சமாதானம்‌ மற்றும்‌ 
திருப்தியை வெளிப்படுத்துகிறது. வேதனை மற்றும்‌ துன்பத்தினூடே நகைக்கும்‌ 
போது அதில்‌ தெய்வீக தேவ பிரசன்னம்‌ தோன்றும்‌. தேவனுடைய சொந்த 
குமாரனாகிய இயேசு நமது உள்ளங்களில்‌ உண்மையாக வாசம்‌ பண்ணினால்‌, 
நமது முகம்‌ அந்த நற்செய்தியைப்‌ பிரதிபலிக்க வேண்டும்‌! சில வேளைகளில்‌ 
தமது ஆலய ஆராதனைகளில்‌ பாடும்போது, உற்சாகம்‌ அற்றவர்களாய்‌, மரண 
ஜலமாய்‌, நமது வார்த்தைக்கும்‌ அதன்‌ அர்த்தத்துக்கும்‌ காததூரம்‌ வைத்துப்‌ 
பாடுகிறோம்‌. கி௱ஸ்துவுக்கும்‌ உனக்கும்‌ உள்ள சம்பந்தத்தை உன்‌ முகம்‌ 
வெளிப்படுத்துகிறதா? அல்லது புருவம்‌ உன்‌ மனதிலுள்ள வேதனைகளைப்‌ 
பிரதிபலிக்கிறகா? உன்‌ உதடுகள்‌ முறுமுறுக்கின்றனவா? உன்னிலிருந்து மகிழ்ச்சி 
லு அமைதலான பிரதிபலிப்பு வெளிப்படும்படி நீ கருத்தாக தேவனிடம்‌ 





மிக தலைசிறந்த தரிசனம்‌ 


கிழக்கு 


நாள்‌ 361 


அந்தப்படி, முந்தின 
நடக்கைக்குரிய 
மோசம்‌ போக்கும்‌... 
பழைய மனுஷனைக்‌ 
நீங்கள்‌ களைந்து 
மெய்யான நீதியிலும்‌ 
பரிசுத்தத்திலும்‌, 
தேவனுடைய 
சாயலாக 
சிருஷ்டிக்கப்பட்ட 
புதிய மனுஷனைத்‌ 
தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 
எபேசியர்‌ 422,24 


ஐரோப்பா : ஒரு கிறிஸ்தவ கைதி 


குறிப்பிட்ட கைதி இணைப்படைத்‌ தலைவர்‌ கீழேயிருக்கும்‌ அதிகாரியிடம்‌ 
கொடூரமான கோபத்துடன்‌ குறிப்பிட்ட சிவந்த முகமுடைய பெரிய பெண்‌ 
தோள்‌ பட்டையுள்ளிருக்கும்‌. “ஆகையால்‌ நீ சிறை கைதிகளுக்கு மீண்டும்‌ 
தேவனைக்‌ குறித்துப்‌ பேசிக்‌ கொண்டிருக்கிறாய்‌ நான்‌ இங்குச்‌ சொல்வது 
அதை நிறுத்து!” கிழக்கு ஐரோப்பிய கம்யூனிச கைதிகளில்‌ அவள்‌ பெரும்‌ 
கோப உணர்ச்சிகள்‌ அவள்‌ முகத்தில்‌ காணப்பட்டது. 


அக்குறித்த கைதி அமைதியாகவும்‌, ஸ்திரமாகவும்‌ நின்றாள்‌. அவன்‌ 
அவ்வதிகாரியிடம்‌ இரட்சகரைப்‌ பற்றி கூறுவது யாராலும்‌ எதுவும்‌ தடுக்கவியலாது 
என்றச்‌ செய்தியைக்‌ கூறினாள்‌. 

அதிகாரி எழும்பி தன்‌ உள்ளங்கை மடக்கிக்‌ கொண்டு கைதியைக்‌ 
குத்தவரும்போது திடிரென நிறுத்தி விட்டார்‌. “எந்தக்‌ காரியத்திற்காக சிரித்துக்‌ 
கொண்டிருக்கிறாய்‌” என்று அவள்‌ அதிகாரப்‌ பூர்வமாக கேட்டாள்‌. 

“நான்‌ சிரித்து கொண்டிருக்கிறக்‌ காரணம்‌ உம்‌ கண்களில்‌ எதைப்‌ 
பார்க்கிறேனோ அதற்கே.” 

“மற்றும்‌ அது எது? 

“என்னுடையதை என்னிடத்திலிருந்து முழுவதுமாகவே அப்படியே 
அனுமதிக்கிறேன்‌. நான்‌ கோபப்பட்டு இன்னும்‌ அன்பாக இருப்பது எப்படி என்ற 
அர்த்தத்தைக்‌ கற்றுக கொள்ளும்வரை என்னை நான்‌ அடித்துக்‌ கொண்‌ டேன்‌. 
அந்நேரத்திலிருந்து, என்‌ கரங்களை இறுதியாக பிடித்து எவரையும்‌ அடிப்பதில்லை.” 
அவள்‌ தொடர்ந்தால்‌, “நீ என்‌ கண்களைப்‌ பார்த்தால்‌, நீ அதிலே உம்மை 
கண்டு எனக்குச்‌ செய்ததுப்‌ போல உனக்கும்‌ தேவன்‌ அப்படியேச்‌ செய்வார்‌." 
கைதி தன்னுடைய பழைய சுயத்தைப்‌ பின்பற்றின அவள்‌ உரிமைகளையே அவள்‌ 
கண்ணோக்கினப்‌ பின்பு அவளுக்கு கிடைத்தது அவமானமே. எப்படியானாலும்‌ 
கிறிஸ்துவிற்குள்‌ அவள்‌ புதிய வாழ்வு இரக்கம்‌ காட்டுதல்‌. எதற்கென்றால்‌, பின்வரும்‌ 
சாட்சிக்கும்‌ அவளின்‌ உரிமைத்‌ தொடர்ந்து லாபம்‌ அடைய வைத்தது. 

அதிகாரியின்‌ பக்கங்களில்‌ அவள்‌ கரங்கள்‌ விழுந்தது. அவள்‌ முழுவதுமாகப்‌ 
பார்க்கையில்‌ முட்டுக்கட்டையாகி கூறினது “என்னை விட்டுப்‌ போய்விடு.” 

கைதி கிறிஸ்துவைக்‌ குறித்ததான சாட்சிகளைத்‌ தொடரந்து சிறை முழுக்க 
படைதலைவர்‌ கீழ்‌ துணை அதிகாரி தடையிடாதபடி சாட்சியளித்தாள்‌. 


அந்த அதிகாரி இறந்துப்‌ போன ஒரு மனிதனிடம்‌ சம்பாஷனை நடத்துவதுப்போல, 
கைதியிடம்‌ அப்படியே நடந்தான்‌. அக்காரியம்‌ இறந்துப்‌ போன ஒருச்‌ சடலத்திடம்‌ 
கூறினதுப்போல அவன்‌ கோபமடைத்தான்‌. இறுதியாக, அதிகாரி கைதியைப்‌ பார்த்து, 
உண்மையாகவே இவன்‌ யார்‌? இறிஸ்துவிற்குள்‌ ஒரு புதிய படைப்பாகி இருக்கும்‌ 
யார்‌ இவள்‌? பாதித்த பழைய மனிதனை மீண்டும்‌ வெறுத்து அதிகமாய்‌ வெறுத்தவன்‌ 
கடந்துச்‌ சென்றான்‌. அந்த இடத்தில்‌ கைதி அவ்வதிகரரியை கிறிஸ்துவின்‌ 
இரக்கத்திலும்‌, ஸ்தானத்திலும்‌ மாததிரம்‌ வைத்துப்‌ பார்த்தான்‌. அது போலவே, 
நாமும்‌ நம்மை ஒரு புதிய வெளிச்சத்தையே காண்போம்‌. நாம்‌ இனி இவ்வுலக 
எதிராளிக்கு விரோதமாக கட்டப்பட்டும்‌, பாதிக்கப்பட்டும்‌, இருக்கக்‌ கூடாது. பழைய 
வழியின்‌ வாழ்க்கை நம்மை மடிய வைத்தது. நீர்‌ இதை நீக்கி விட்டால்‌, விரோதிக்கு 
அவனைப்‌ போலாகாத ஒரு முற்றுப்‌ புள்ளியிடலாம்‌. இந்த கைதியின்‌ மூலம்‌ ஒரு 
பாடத்தைக்‌ கற்றுக்‌ கொண்டு வாழ்க்கை விளையாட்டையாடி மடியலாம்‌. 


361 








தலைசிறந்த ஆற்றைக்‌ கடந்து செல்லுதல்‌ 


நாள்‌ 362 


இதோ, உம்முடைய 
கட்டளைகளை 
நேசிக்கிறேன்‌; 
கர்த்தாவே, உமது 
திருபையின்படி 


என்னை உயிர்ப்பியும்‌. 


சங்கீதம்‌ 119:159 


362 





தாய்லாந்து : சகோதரன்‌ ஹோ 


மீகோங்கு பனி நீர்‌ ஆற்றில்‌ கால்‌ எடுத்து வைக்கும்போது, சகோதரன்‌ ஹோவும்‌ 
அவன்‌ நண்பர்களும்‌, வியாதிப்பட்டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ லோசில்‌ வேதபாட 
மாணவர்களாவதற்கு முன்னரே கம்யூனிசப்‌ போர்‌ வீரர்கள்‌ அவர்கள்‌ கல்லூரிக்கு 
முற்றுப்‌ புள்ளி வைத்தனர்‌. 


அவர்கள்‌ தாய்லாந்து செல்லும்‌ வாழ்வை வழியிலேயே ஜீவன்‌ வழியனுப்ப 
தப்பிச்‌ சென்றார்கள்‌. கிறிஸ்தவர்கள்‌ அல்லாத அவர்கள்‌ குடும்பத்தார்களுக்கும்‌ 
கூற முடியவில்லை. ஏனென்றால்‌ அவர்கள்‌ காவலாளர்களிடம்‌ அகப்படக்‌ கூடும்‌ 
என்று அஞ்சினார்கள்‌. ஆகையால்‌ அவர்கள்‌ அமைதியான ஜெபம்‌ செய்த 
பின்பு, குளிர்ந்த சேற்றுடனிருந்த ஆற்றில்‌ காலடி வைக்கலானார்கள்‌. பரிசுத்த 
வேதங்கள்‌ பிலாஸ்டிக்‌ பைக்குள்‌ சுற்றி முதுகில்‌ வைக்கப்பட்டது. மற்ற 
பூமிக்குரிய உடைமைகள்‌ பின்பின்னால்‌ விடப்பட்டன. 

ஹோ அவரோ சிந்திக்கலானார்‌, “ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள்‌ சாகும்‌ 
தருவாயில்‌ அவர்களுக்கு நாங்கள்‌ கிறிஸ்தவர்கள்‌ என்று அறியட்டும்‌. அப்பொழு 
தாவது நம்பிக்கையுடன்‌ இவ்வேதங்களில்‌ ஒன்றை எடுத்து வாசிப்பார்கள்‌.” 

ஆற்றை கடக்க பாதிவழியிருக்கும்போது, ஹோவின்‌ நண்பன்‌ பெலன்‌ 
இழந்தவனாக பிலாஸ்டிக்‌ பையை மாற்றி தன்‌ நெஞ்சின்‌ மீதே மிதக்க 
வைத்தான்‌. திடீரென்று சத்தம்‌ கேட்டு விழித்தெழுந்த। சிப்பாய்கள்‌ கோபுரத்தின்‌ 
பக்கத்திலுள்ளஅதேயிடத்திலே அடையாளம்‌ அறிய ஆற்றின்‌ மீது ஓளிதரும்‌ 
வெளிச்சம்‌ வீசினார்கள்‌. அந்த எதிரொளி மேலேயுள்ள பிலாஸ்டிக்‌ மூட்டை 
ஒன்றின்‌ மீது விழ காவலாளிகள்‌ இதை ஒரு மீன்‌ என்றே தள்ளுபடிச்‌ 
செய்தார்கள்‌. 

ஹோ அவன்‌ நண்பர்களும்‌ விடுவிக்கப்பட்டு, அமயதியாக அவர்களின்‌ 
வழியே தாய்லாந்தின்‌ ஆற்றங்கரை பகுதிக்கு ஓதுங்கினாகள்‌. அவர்‌ 
வேதங்களில்‌ கொண்டிருந்த வார்த்தைகள்‌ நித்திய ஜீவனுள்ளது என கண்டு 
அந்த இரவு அவர்கள்‌ வாழ்வைக்‌ காப்பாற்றின தேவனுக்கு நன்றி கூறினார்கள்‌. 
பாதுகாப்புடன்‌ அவர்கள்‌ வந்தடைந்த பின்னர்‌, தாய்லாந்தின்‌ முகாமில்‌ 
தங்கியிருந்த அகதிகளிகன்‌ நடுவில்‌ ஊழியத்திற்காக தங்களையே அர்ப்பணம்‌ 
செய்துக்‌ கொண்டார்கள்‌. 


இக்கதையில்‌ ஊழியர்கள்‌ தங்களை இரட்சிக்க, காகிதம்‌ மற்றும்‌ மீதும்‌ கட்டப்பட்ட 
தோல்மீதும்‌ நம்பிக்கை வைக்காமல்‌ கடவுள்‌ மீது நம்பிக்கை வைத்தார்கள்‌. 
இன்றும்‌ அவர்களின்‌ மத்திய இரவின்‌ காட்சியானது நம்முடைய ஜீவன்‌ 
தேவனுடைய வார்த்தையில்‌ அடங்கியிருப்பதை நினைவூட்டுகிறது. இச்சத்தியம்‌ 
நேர்‌ சரியான உண்மையைக்‌ கொண்டுவர நமக்கும்‌ சூழ்‌ நிலைக்கும்‌ உகந்ததாகக்‌ 
நாம்‌ எங்கேயிருக்கின்றோம்‌? எப்படியானாலும்‌, உவமைக்கு மதிப்புண்டு. நாம்‌ 
வாழ வேத வாக்குத்தத்தங்களை உறுதியாய்‌ பற்றிக்‌ கொண்டு வாழ்ந்தால்‌ 
அழியாது காக்கப்படுவோம்‌. .நாம்‌ குழப்பமும்‌, தொல்லையும்‌ நீங்கி வாழ 
வேண்டுமானால்‌ அதிக தூரம்‌ நீந்தமுடியாது. கர்த்ருடைய வார்த்தையில்‌ 
மிதக்கவில்லையென்றால்‌, நாம்‌ எல்லோரும்‌ அப்படியே மூழ்கிட நேரும்‌. 





தலைசிறந்த சோதனை 


நாள்‌ 363 


அன்பு சகலத்‌ 
தையும்‌ தாங்கும்‌, 
சகலத்தையும்‌ 
விசுவாசிக்கும்‌, 
சகலத்தையும்‌ 
நம்பும்‌, 
சகலத்தையும்‌ 
சிக்கும்‌ அன்பு 
ஒரு காலும்‌ 
ஒழியாது. 

1 கொரிந்தியர்‌ 13:7,8 


ருமேனியா : சபீனா உம்பிராண்டு 


திருமணம்‌ நடந்த இத்தனை வருடங்களாக சபீனா உம்பிரான்‌ தனது 
கணவருக்காக ஒரு நாளம்‌ நிலை குலைந்ததில்லை. ஆனால்‌, அவள்‌ 
கேள்விப்பட்ட வதந்தி என்னவென்றால்‌, அவர்‌ சிறையிலிருப்பது மாத்திரமல்ல, 
அங்கேயே அழிந்திருக்கக்கூடும்‌, என்பதே. ஆனால்‌ தேவன்‌ தன்னை தாங்கி, 
விசுவாசத்தில்‌ தளராது காத்தார்‌ என்று அவள்‌ உணர்ந்தாள்‌. என்றாலும்‌ 
இவர்கள்‌ மீண்டும்‌ ஒன்றாகக்‌ கூடுவார்களா? 


சபீனா அடிக்கடி சோதிக்கப்பட்டும்‌ அன்பின்‌ துணையையும்‌ தேடும்‌ இளம்‌ 
வயதினளாக இருந்தாள்‌. பால்‌ என்னும்‌ கிறிஸ்துவ பெயர்‌ கொண்டவர்‌ 
அவளின்‌ மகன்‌ படிப்பிற்காக உதவிச்‌ செய்ய முன்வந்தான்‌. கவனத்தை 
ஈர்ப்பதென்பது இயற்கையின்‌ ஒருவகை உணர்ச்சியாகும்‌. சிற்சில நேரங்களில்‌ 
அவன்‌ அவளின்‌ கரத்தைப்‌ பற்றிக்‌ கொண்டு, இருவரும்‌ நடப்பதுண்டு. அல்லது 
நீண்ட நேரமாக அவள்‌ கண்களையே உற்று நோக்குவான்‌. 

இறுதியாக சபீனா வெகு கடினமான ஓர்‌ தீர்மானத்தை எடுத்தாள்‌. அவள்‌ 
தன்னுடைய கணவனிடம்‌ மீண்டும்‌ சேர்ந்துக்‌ கொள்வாள்‌ என்பதை 
விசுவாசித்தால்‌ எல்லா வித சோதனைகளையும்‌ தவிர்த்து, தேவ வாக்குத்‌ 
தத்தத்தையே குறியாக கொள்ளல்‌ வேண்டும்‌. அவனை ஒருபோதும்‌ இந்த 
இடத்திற்கு வரவேண்டாமென்று அவள்‌ கேட்டுக கொண்டாள்‌, அவன்‌ புரிந்துக்‌ 
கொண்டு தயவாய்‌ விலகிக்‌ கொண்டான்‌. 

ஒரு சிறு இடைவேளைக்குப்‌ பிறகு, தேவன்‌ அவள்‌ உண்மைக்கு 
வெகுமதியளித்தார்‌. ஒரு காலைப்‌ பொழுதில்‌ அவள்‌ ஆலயத்தரையை துப்புறவுச்‌ 
செய்யும்‌ வேளையில்‌, அஞ்சல்‌ அட்டையை பெற்றுக்‌ கொண்டாள்‌. “வசிலி 
ஜார்ஜ்ஸ்க்யூ” என்று எழுதிய அவள்‌ கணவனின்‌ கையெழுத்தாகவே இருந்தது. 

அவள்‌ செய்தியை படித்தவுடன்‌ கண்கள்‌ கண்ணீரால்‌ நிறைந்தது. நேரமும்‌ 
தூரமும்‌ ஒரு சிறிய அன்பிற்கு தாகத்தை ஏற்படுத்தும்‌, ஆனால்‌ ஒரு பெரிய 
அன்போ தீவிரமான வளர்ச்சிதனை கொண்டுவரும்‌.” 


துன்பப்படும்‌ சபைகளின்‌ கதைகளில்‌ காண்பது உண்மை ஜனங்களும்‌ உண்மை 
உணர்ச்சிகளுமே. “இரத்த சாட்சிகளின்‌ குரல்‌” உண்மைக்காகவும்‌, சத்தியத்‌ 
திற்காகவும்‌ எழும்பும்‌ சத்தமாகும்‌. சபீனா பட்ட சோதனை தன்‌ கணவருக்கு 
வந்த உபத்திரவச்‌ செயலின்‌ விளைவு ஆகும்‌. ஆனால்‌ அவளுடைய உண்மையும்‌ 
அதோடு சோதிக்கப்பட்டது. துன்பம்‌ நம்மை பல நிலைகளில்‌ தொடலாம்‌. 
உம்பிராண்டின்‌ குடும்பத்தைப்‌ போல உன்னுடைய அன்பின்‌ ஆற்றல்‌ 
உபத்திரவத்தின்‌ வழியாக பெருகட்டும்‌. அதை உண்மையான நோக்கமாக 
நிறைவேற்ற உன்னை அனுமதி, 


363 














“உனக்குள்‌ தரிசனமிருந்தால்‌, ஏதுவும்‌ உன்னை 
பயமுறுத்தாது. தேவ தரிசனம்‌ அவருடைய 
வல்லமையைக்‌ கொண்டுவமும்‌. நீ பயந்தும்‌ போக 
அவசியமில்லை.” 


இரான்‌ தேசத்துப்‌ போதகர்‌ 


364 





மற்றொரு தலைசிறந்த இளம்பெண்‌ 


நாள்‌ 365 


என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ 
வீட்டையாவது, 
சகோதரரையாவது, 
தகப்பானையாவது, 
தாயையாவது 
மனைவியையாவது, 
பிள்ளைகளையாவது 
நிலங்களையாவது 
விட்டவன்‌ எவனோ, 
அவன்‌ நூறத்‌ 
தனையாய்‌ 
அடைந்து, நித்திய 
ஜீவனையும்‌, 
சுதந்தரித்துக்‌ 
கொள்ளுவான்‌. 
மத்தேயு 19:29 


பாக்கிஸ்தான்‌ : தாரா 


தாரா தேவனை அதிகமாக அறிந்துக்‌ கொள்ள கடிதம்மூலம்‌ வேதத்‌ தொடர்புக்‌ 
கொண்டு கற்றுக்‌ கொள்ள இரகசியமாக பதிவுச்‌ செய்துக்‌ கொண்ட போது 
தாரா பாக்கிஸ்தானில்‌ ஏழாம்‌ தர நிலையிலிருந்தாள்‌. அவள்‌ முகமதிய 
குடும்பத்தில்‌ கண்டிப்பாக வளர்க்கப்பட்டவள்‌, இயேசுவைக்‌ குறித்ததான 
கேள்விகளுக்கு ஒருபோதும்‌ பதில்‌ தரவில்லை. அவள்‌ சத்தியத்தை அறிய 
ஆவலாகவே தன்‌ சொந்த வழிதனை கடைபிடிக்க தீர்மானித்தாள்‌. 


ஆனால்‌ அவள்‌ அறையிலே கிறிஸ்தவ புத்தகங்களைப்‌ படிப்பதைக்‌ கண்டு 
அவள்‌ பெற்றோர்களுக்கு மிகவும்‌ கோபம்‌ வந்தது. 1992-ல்‌ நவம்பர்‌ மாதத்தில்‌ 
அவர்கள்‌ அவளை அடிக்கடி அடித்து ஒரு அறைக்குள்ளே ஒருவாரம்‌ உணர்விழந்த 
நிலையில்‌ கிடத்தினார்கள்‌. இறுதியாக அவளுக்கு உதவிச்‌ செய்து மருத்துவ 
மனைக்குக்‌ கொண்டுபோக தேவத்தூதன்‌ தான்‌ வந்தானென்று விசுவாசித்தாள்‌. 

தாரா விசுவாசத்தில்‌ வளர்ந்து 1955-ல்‌ ரகசியமாக ஞானஸ்நானம்‌ எடுத்தாள்‌. 
பின்பு அவளுடைய பெற்றோர்‌ அவளை ஒரு முகமதியருக்கு திருமணம்‌ செய்ய 
ஏற்பாடு செய்தார்கள்‌. தாரா இணங்க மறுத்ததால்‌, மீண்டும்‌ அவளை 
அடித்தார்கள்‌. அவள்‌ அநேக நாள்‌ உறங்காமல்‌ நின்றிருக்கும்படிக்குச்‌ செய்து 
விட்டார்கள்‌. அந்நேரங்களில்‌, தாராவிடம்‌ ஒரு சத்தம்‌ கேட்பதாகவும்‌, “நான்‌ 
உன்னுடனிருக்கிறேன்‌. நான்‌ உன்‌ தகப்பன்‌” என்று மும்முறை கூறின தரிசனம்‌ 
கண்டாள்‌. 

அதிகம்‌ அடித்ததினால்‌ அவள்‌ மயங்கி உணர்வற்றவளானாள்‌. அவள்‌ மூன்று 
நாட்களானப்‌ போதோ தான்‌ இரத்தக்‌ குளத்திலிருப்பதைக்‌ கண்டாள்‌. அவள்‌ 
மீண்டும்‌ உற்சாகப்படுத்தும்‌ அதே சத்தம்‌ கேட்டாள்‌. “நான்‌ உம்‌ தகப்பன்‌, 
நான்‌ உன்னைப்‌ பாதுகாப்பேன்‌.” 

இன்று தாரா அவ்விடமிருந்துத்‌ தப்பிச்‌ சென்று வேறே நாட்டிலுள்ள 
பாதுகாப்பான வீட்டில்‌, தேவன்‌ ஈந்த வாக்குத்தத்தங்களை வைத்து முழு 
நேரப்‌ பணியில்‌ கர்ததருக்காக ஊழியம்‌ செய்து வருகிறாள்‌. 


கிறிஸ்தவம்‌ ஒரு இழந்துப்‌ போகும்‌ முகத்‌ தோற்றமா? கட்டுப்பாடுள்ள 
தேசங்களுக்குக்‌ கிறிஸ்தேசுவின்‌ விசுவாசத்திற்குள்‌ எதை இழந்துப்‌ போக 
வேண்டும்‌ என்ற மாதிரி தெரியும்‌. எப்படியும்‌ அவர்கள்‌ குடும்பங்களை பல 
வழிகளில்‌ இழந்தார்கள்‌ என்பது அவர்களுக்குத்‌ தெரியும்‌. ஒரு முகமதிய குடும்பம்‌ 
முழுவதுமாக மதம்‌ மாற்ற மற்றும்‌ வேறு விசுவாசத்தை ஏற்க மறுக்கிறவர்கள்‌. 
அவர்கள்‌ மாற்று மதத்தினர்‌. வித்தியாசங்களின்‌ கீழே திருப்புதல்களிருந்தாலும்‌, 
ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தின்‌ நல்லவைகளுக்கு ஈடில்லை. கொடுமையானவன்‌ 
வீசுவாசத்திலிருந்த அந்த கிறிஸ்தவர்களையும்‌ துடைத்துப்‌ போடும்‌ இழப்பு 
துரிதமானது. எப்படியாயினும்‌ நாம்‌ கிறிஸ்துவின்‌ வாக்கிலடங்கியவர்கள்‌. 
எதையெல்லாம்‌ அவருக்காக இழந்தோமோ அவை பரலோகத்தில்‌ நித்திய ஜீவன்‌ 
பெறுவதுடன்‌ நூறத்தனையாய்‌ இணைஜருவாரம்‌ உணர்விழந்த நிலைஜருவாரம்‌ 
உணர்விழந்த நிலைக்கப்படும்‌. இது ஒரு சூதாட்டமல்ல. இது ஒரு கணக்கெடுத்த 
அபாயம்‌, தேவ வார்த்தையின்‌ நிச்சயம்‌. இதை நீர்‌ நம்பலாம்‌, நம்பாமலும்‌ 
போகலாம்‌. 


365 











இரத்த சாட்சிகளின்‌ 
குரல்‌ 


இந்த நிறுவனமானது திருச்சபை பாகு பாடின்றி, 
உலகளாவிய துன்பப்படுத்தப்படுகிறதிருச்சபைகளை 
ஆதரித்து வருகிறது. யஞங என்றஇந்த நிறுவனம்‌ 1967-ல்‌ 
போதகர்‌ ரிச்சர்ட்‌ வும்பிரான்ட்‌ அவர்களால்‌ 
ஆரம்பிக்கப்பட்டது. அவர்‌ இயேசு கிறிஸ்துவிலுள்ள தனது 
விசுவாசத்‌ தினிமித்தம்‌ ருமேனிய கம்யூனிஸ சிறைகளில்‌ 
14 ஆண்டுகள்‌ பாடநுபவித்தார்‌. இன்று V0 றோம்‌ 
ஹ்வைட்‌ தலைமையில்‌ அகில உலகமும்‌ 
நசுக்கப்படுகிறதிருச்சபைகளின்‌ செய்தியைப்‌ 
பரப்புவதுடன்‌, தங்களது தேசீய அலுவலகங்‌ கள்‌ மூலம்‌ 
ஆதரவும்‌ அளித்து வருகிறார்‌. 0 தலைமை அலுவலகம்‌ 
ஓக்லாஹாமா மாகாணத்‌ திலுள்ள பார்ல்ஸ்வில்லே 
பட்டணத்தில்‌ இயங்கி வருகிறது. 
இதன்‌ கணினி விலாசம்‌: ॥/1/.061560ப1101.000 









மதப்‌ DEVOTIOT 


Copyright © 2008, 6016. 

All rights reserved. No portion of this book may be reproduced, 
stored in a retrieval system, or transmitted in any form or by any 
means electronic, mechanical, photocopy, recording, or any other 
except for brief quotation in printed reviews, without the prior 
permission of the publisher. 

Originally Published by W Publishing Group, a Division of Thomas 
Nelson, Inc., P.O. Box. 141000, Nashville, Tennessee, 37214. 
Published in India by Global Council of Indian Christians, PB. 517, 
Bangalore 560 005. Printed with permission from VOM. 

Unless otherwise indicated, Scripture quotations used in this book 
are from the Holy Bible, New International Version (NIV). Copyright 
© 1973, 1978, 1984 by International Bible Society. Used by 
permission of Zondervan Publishing House. All rights reserved. 


Other Scripture quotations are from the following sources: 


Scripture quotations marked (NLT) are taken from the Holy Bible, 
New Living Translation, copyright © 1996. Used by permission of 
Tyndale House Publishers, Inc., Wheaton, Illinois 60189. All rights 
reserved. 

Printed in India at GNP, Bangalore 





